கற்க கசடரி 


( கி.பி. 1206-1773 ) 


இந்திய 
வரலாறு 


INDIAN HISTORY 


( FROM 1206 - 1773 A.D. ) 


ஏ . உஸ்மான் ஷெரீப் 


பாடநூல் 


2 


ஓநாட் 


நிறுவனர் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் - 352 


இந்திய 


வரலாறு 


( கி . பி . 1206-1773 ) 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்படி வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 
அ . உஸ்மான் ஷெரீப் , எம்.ஏ. , 

முதல்வர் , 
தனிப்பயிற்சி நிலையம் ( பிற்பட்ட வகுப்பினர் ) , 

சென்னை , 


பாடநாள் 


டும் 


பார் 


தமிழ்நாட்டுப் பாட நூல் நிறுவனம் 


First Edition --- September , 1972 
Revised Edition - January , 1976 

--December, 1977 


Number of Copies -- 2000 


T.N.T.B.S. ( C.P. ) No. 352 


Government of Tamilnadu 


INDIAN HISTORY ( From 1206 to 1773 A.D. ) 
A. OOSMANN SHERIFF 


Price Rs . 8-50 


Published by the Tamilnadu Textbook 
Society under the Centrally Sponsored Scheme 
of Production of books and literature in 
regional languages at the University level, of 
the Government of India in the Ministry of 
Education and Social Welfare ( Department 
of Culture ), New Delhi . 

This book has been printed on concessional 
paper made available by the Government of 
India . 


Printed by 
V. P. S , PRINTERS , 
Madras - 600 005 . 


அணிந்துரை 
( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர் ) 

தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினே 
ழாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில 

கல்லூரிகளில் 
பட்டப் படிப்பு வகுப்பு வரை மாணவர்கள் தங்களின் பாடங்கள் 
அனைத்தையும் தமிழிலேயே கற்று வருகின்றனர் . நாடு முழுவ 
தும் பரந்துள்ள மாணவர்களின் ஆர்வம் , தமிழிலேயே கற்பிப் 
போம் என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர் களின் ஊக்கம் , 
பிற பல துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் 
தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் 
தர முன் வந்துள்ள நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் 
காரணமாக இத்திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் 
தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , புவி 
யியல் , புவியமைப்பியல் , மனையியல் , மெய்ப்பொருளியல் , 
கணிதவியல் , இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , 
புள்ளியியல் , விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்ட 
வியல் ஆகிய பல துறைகளில் மூல நூல்கள் , மொழிபெயர்ப்பு 
நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறு 
வனம் நூல்களை வெளியிட்டு வருகிறது . 
இவற்றுள் ஒன்றான இந்திய 

வரலாறு ( கி.பி. 1206 
-1773 ) என்னும் இந் நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் 
நிறுவனத்தின் சார்பில் வெளியான 352 ஆவது வெளியீடாகும் . 
தமிழ் மக்களின் பேராதரவினாலும் தமிழைப் பயிற்சி மொழி 
யாகக் கொண்டவர்களின் நல்லூக்கத்தினாலும் இதன் முந்தைய 
பதிப்புப் படிகள் அனைத்தும் விற்பனையாகிவிட்டன . 

ஆதலின் , 
இப்பொழுது இந் நூல் மீண்டும் வெளிவருகிறது . இந் நூல் மைய 
அரசு கல்வி சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல் 
கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப் 
படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெற வேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களை 
யும் தொழில் நுட்ப அறிவுப் பாடங்களையும் பயிலுகின்ற மாணவர் 
கள் அவற்றைத் தமிழில் பயில வேண்டும் என்பதை வலியுறுத்தி 
வருவதற்குக் காரணம் , தமிழறிவு வளர வேண்டும் என்பதை 
விட , தமிழ் மக்களின் அறிவு ஆற்றல் எளிதாக , விரைவாக 

வேண்டும் என்பது தான் . ‘ எதிலும் தமிழ் ; எங்கும் 
தமிழ் என்னும் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டிய கடப் 
பாடு தமிழகத்து ஆசிரியப் பெருமக்களையும் மாணவர்களையும் 
சார்ந்ததாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக்கழகங்களின் பல்வகை 
உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம்கலந்த நன்றி 
உரித்தாகுக . 

செ . அரங்கநாயகம் 


வளர 


பொருளடக்கம் 


பக்கம் 


... 


-N 


1 
7 
46 
77 
134 
181 
197 


... 


1 . டெல்லிச் சுல்தானியம் 
2 . வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 
3. கில்ஜிப் பேரரசாட்சி 
4. துக்ளக் வமிசத்தினர் ( 1320-1412 ) 
5 . 

சையது வமிசம் 
6. இந்தியாவில் துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 
6 - a . தென்னிந்தியப் பேரரசுகள் 
7. மொகலாயப் படையெடுப்பின் பொழுது 

இந்தியாவின் நிலை 
8. மொகலாயர்களின் வருகை 
9. நசீருத்தீன் முகம்மது ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 
10. அக்பர் ( 1556-1605 ) 
11. ஜஹாங்கீர் ( 1605-1627 ) 
12 . 

ஷா ஜஹான் 
13. அவுரங்கசீப் ஆலம்கீர் ( 1658-1707 ) 
14. சீக்கியர்களின் எழுச்சி 
15. மராட்டியர்களின் எழுச்சி 
16. மொகலாயரின் மத்திய ஆசியக் கொள்கை 
17. மொகலாயர்களின் ஆட்சிமுறை 
18. மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார 

நிலை 


... 


259 
265 
272 
290 
318 
325 
844 
361 
366 
383 
386 


... 


". 


402 


1 


35 


39 
49 
57 


பிற்சேர்க்கை 
1. பேஷ்வாக்களின் ஆட்சி 
2. ஐரோப்பியர்களின் வருகை 
3 . இந்தியாவுக்குப் போர்த்துக்கீசியரின் வருகை 
4 . டச்சுக்காரர்கள் : வாணிக வளர்ச்சியும் வீழ்ச்சியும் ... 
5. ஃபிரெஞ்சுக்காரர்கள் 
6. ஆங்கிலேயர்களும் அவர்களுடைய கிழக்கிந்திய 

வாணிகக் குழுவும் 
7. ஆங்கில -ஃபிரெஞ்சுப் போர்கள் 
8. வங்காளத்தில் புரட்சி 
9 . வங்காளத்து ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் 
மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொற்கள் 


63 
76 
103 
126 
144 
145 


... 


1. டெல்லிச் சுல்தானியம் 


அரேபியர்களின் சிந்துப் படையெடுப்பு 


பகுதியில் 


முதன்முதலில் இந்தியாவின் மேல் படையெடுத்த முஸ்லிம் 
கள் அரேபியர்களே ஆவர் . பற்பல இனங்களாகவும் குலங்க 
ளாகவும் பிரிந்து , தங்களுக்குள் அடிக்கடி போரிட்டுக் கொண் 
டிருந்த அரேபியர்கள் கி.பி. ஏழாம் நூற்றாண்டின் இடைப் 
திடீரென 

மிகச் சக்திவாய்ந்தவராகிவிட்டனர் . 
அரேபியர்களின் இப் பெரும் மாற்றத்திற்கு முகம்மது நபியே 
காரணமாவார் . கி.பி. 570 - ல் தோன்றிய அவர் , தாம் மறை 
வதற்கு முன்னர் அரேபியா முழுவதையும் தம் ஆதிக்கத்தின் 
கீழ்க் கொண்டுவந்து , தாம் ஏற்படுத்திய இஸ்லாம் சமயத்தின் 
மூலமாக அரேபிய மக்களை இணைத்து , அவர்களிடத்தில் ஒரு 
நிலையான ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தி , அவர்களைப் பெருஞ் 
சக்திவாய்ந்தவர்களாக்கினார் . முகம்மது நபி மறைந்த பின்னர் 
அவருடைய பிரதிநிதியாகக் கலிஃபாக்கள் (Khalifah ) சிரியா 
( Syria ) , எகிப்து ( Egypt ) , பாரசீகம் ( Persia ) , ட்ரான் சோக்ஸி 
யானா ( Transoxiana) , சிற்றாசியா ( Asia Minor) , வட ஆஃபிரிக்கா 
( North Africa ) , ஸ்பெயின் ( Spain ) ஆகிய நாடுகளை வென்று , 
அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து ( Atlantic Ocean ) இந்து குஷ் 
(Hindu Kush ) மலைத் தொடர் வரைக்கும் பரந்த ஓர் அரேபியப் 
பேரரசை அமைத்தனர் . 

எட்டாம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் இந்தியப்பகுதியான சிந்துவின் மேல் படை 
யெடுத்தனர் . 

அக்காலத்தில் கலிஃபாவாக இருந்த அல் வாலித்தின் ( Al 
Walid ) கட்டளைக்கிணங்க அவருடைய பாரசீக மா நிலத் தலைவர் 
அல்ஹஜாஜ் ( Al - Hajjaj ) 
( Al - Hajjaj ) கி.பி. 

711 - ல் முகம்மது பின் 
காசிம் (Muhammod Bin Qasim) என்ற வீரரைச் சிந்துவின் மீது 
படையெடுக்குமாறு அனுப்பினார் . சிந்துப் படையெடுப்பிற்குப் 
காரணங்கள் கூறப்படுகின்றன . இலங்கை 

மன்னன் 
கலிஃபாவுக்கு அனுப்பிய அன்பளிப்புப் பொருள்களடங்கிய 
கப்பல்களைச் சிந்து நாட்டுக் கொள்ளைக் கூட்டமொன்று தாக 

எக்கி 
அப் பொருள்களைக் கைப்பற்றிக் கொண்டது . அக் கொள்ளைக் 
கூட்டத்தின்மேல் தகுந்த நடவடிக்கை எடுக்க மறுத்தமையால் 

1 


பல 


2 


இந்திய வரலாறு 


சிந்து நாட்டு அரசர் தாகீரைத் ( Dahir ) தண்டிக்க , முகம்மது பின் 
காசிமின் சிந்துப் படையெடுப்பு நிகழ்ந்தது என்று கூறப்படுவது 
சிந்துப் படையெடுப்பு ஏன் நடந்தது என்பதற்குக் கூறப் 
படும் காரணங்களில் ஒன்றாகும் . கி.பி. 712 - ல் ராவர் ( Rawar ) 
என்ற இடத்தில் நடந்த போரில் முகம்மது பின் காசிம் தாகீரைத் 
தோற்கடித்துச் சிந்து நாடு முழுவதையும் கைப்பற்றினார் . சிந்து 
நாடு அரேபியப் பேரரசின் மாநிலமாயிற்று . காசிம் கன்னோசி 
யின்மீது போர் தொடுக்கத் திட்டமிட்டுக் கொண்டிருந்த வேளை 
யில் , கலிஃபாவினால் கி.பி. 715 - ல் திடீரெனத் திரும்ப அழைக் 
கப்பட்டுத் துரோகக் குற்றம் சாட்டப்பட்டுக் கொல்லப்பட்டார் . 
இந்தியாவில் அரேபியரின் ஆதிக்கம் காசிமின் மறைவோடு 
நின்று விட்டது . கி.பி. 870- க்குப் பின்னர் - கலிஃபாவின் செல் 
வாக்குக் குன்றத் தொடங்கிய நிலையில் -சிந்து மா நிலம் கலி 
ஃபாவின் அதிகாரத்திலிருந்து விடுபட்டுச் சிந்துவிலிருந்த அரே 
பிய அதிகாரியின் நேரடி ஆதிக்கத்தின் கீழ் வந்தது . கி.பி. 
10 ஆம் நூற்றாண்டில் சிந்து , முல்தான் ( Multan ) பகுதி என்றும் 
மன்சூராப் ( Mansura ) பகுதி என்றும் இரண்டாகப் பிளவுபட்ட 
போது , சிந்துவில் அரேபியர்களின் அதிகாரம் மேலும் மங்கத் 
தொடங்கியது . இறுதியில் 11 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத் 
தில் முகம்மது கஜினியின் படையெடுப்பால் சிந்துவில் அரேபி 
யரின் ஆதிக்கம் முடிவடைந்தது . மற்ற இந்தியப் பகுதிகளையும் 
வென்று இந்தியாவில் நிலையான ஓர் அரசை அரேபியர்களால் 
அமைக்க முடியவில்லை . 


. 


எனவே , அரேபியரின் சிந்துப் படையெடுப்பு ஒரு பயனற்ற 
வெற்றி என்றும் , இந்திய வரலாற்றிலும் இஸ்லாமிய வரலாற்றி 
லும் நிகழ்ந்த ஒரு சிறு நிகழ்ச்சி என்றும் ஸ்டான்லி லேன்பூல் 
( Stanley Lane - Poole ) கருதுகிறார் . இருப்பினும் இப் படையெடுப் 
பினால் ஏற்பட்ட விளைவுகளை முற்றிலும் மறுத்துவிட முடியாது . 
இந்தியர்களின் கணிதம் , வானவியல் , மருத்துவம் போன்ற 
கலைகள் அரேபியாவில் பரவி , அங்கிருந்து ஐரோப்பாவிற்கும் 
( Europe) பரவுவதற்கு அரேபியர்களின் சிந்துப் படையெடுப் 
புக் காரணமாயிருந்தது . 


கஜினி முகம்மது 

பத்தாம் நூற்றாண்டில் அப்பாஸி ( Abbasid ) கலிஃபாக் 
களின் ஆதிக்கம் வீழ்ச்சியடையத் தொடங்கியவுடன் , கலிஃபா 
வின் பேரரசிலிருந்த பல மாநிலத் தலைவர்கள் தங்களை விடுதலை 
பெற்ற அரசர்களாக அறிவித்துக்கொண்டனர் . அவர்களுள் 
அலப்டஜீன் ( Alaptagin ) என்ற துருக்கியரும் ஒருவராவார் . 


டெல்லிச் சுல்தானியம் 


கொரேசானைச் ( Khorasan) சேர்ந்த அலப்டஜின் கி.பி. 962 - ல் 
கஜினியைக் கைப்பற்றிக்கொண்டு கஜினியின் அரசரானார் . 
கிழக்குப் பாரசீகமும் ஆஃப்கானிஸ்தானமும் ( Afghanistan ) 
கஜினி அரசில் அடங்கியிருந்தன . அலப்டஜின் இறந்த பின்னர் 
கி.பி. 976 - ல் சபக்டஜின் என்பவர் கஜினி அரசரானார் . சபக்ட 
ஜின் கி . பி . 997 - ல் இறந்த பின்னர் , அவருடைய மூத்த மகன் 
முகம்மது , கஜினியின் அரியணை ஏறினார் . அவரே இந்திய 
வரலாற்றில் முகம்மது கஜினி என்றழைக்கப்படுகிறார் , பட்டத் 
திற்கு வந்தபொழுது , இந்தியாவின்மீது ஒவ்வோர் ஆண்டும் 
படையெடுக்க வேண்டும் என்று சபதமெடுத்துக் கொண்ட 
அவர் , தம்முடைய அரசைப் பாரசீகத்திலும் துருக்கிஸ்தானத் 
திலும் பரப்பும் நோக்குடன் படையெடுப்புகளை நடத்தியதோடு , 
இடையிடையே கி.பி. 1000 முதல் கி.பி. 1026 ஆம் ஆண்டு 
வரை இந்தியாவின் மீதும் பதினேழு முறை போர் தொடுத் 
தார் . 

கி.பி. 1000- ல் இந்திய எல்லையில் கொள்ளையிட்டுச் சில 
இடங்களைக் கைப்பற்றினார் . கி.பி. 1001 ஆம் ஆண்டு நவம்பர் 
மாதம் கைபர்க் கணவாய் வழியாக இந்தியாவினுள் நுழைந்து 
லாகூர் அரசர் ஜெயபாலரைப் பெஷாவருக்கு அருகில் தோற் 
கடித்து விரட்டினார் . இவ் வெற்றியினால் ஊக்கமடைந்த முகம் 
மது , சட்லஜ் நதியைக் கடந்து பட்டிண்டா நகர் வரைக்கும் 
முன்னேறிச் சென்று அந் நகரைச் சூரையாடினார் . ஏழு ஆண்டு 
களுக்குப் பிறகு , ஜெயபாலரின் மகனுடனும் அவருக்குப் பின்னர் 
லாகூர் அரசருமான அனந்தபாலருடனும் போரிட்டார் . அனந்த 
பாலர் உஜ்ஜயினி , குவாலியர் , கன்னோசி , டெல்லி , ஆஜ்மீரம் 
ஆகிய நாடுகளின் கூட்டணிப் படையை அமைத்து முகம்மது 
கஜினியை எதிர்த்தார் . 

40 நாட்கள் பெஷாவருக்கு அருகில் 
நடந்த போரில் முகம்மது கஜினி வெற்றிபெற்றார் . வெற்றிக்குப் 
பின்னர் , வலிமை மிக்க அரணான நாகர் கோட்டையைத் தாக்கி 
அதிலிருந்த செல்வங்களைக் கொள்ளையடித்தார் . கி.பி. 1017 
1019 ஆண்டுகளில் கன்னோசியின் மேலும் , மதுராவின் மேலும் 
படையெடுத்து , அந் நகரங்களிலிருந்த கோயில்களைச் சூறை 
யாடி , மிகுதியான செல்வங்களைக் கவர்ந்தார் . 

சுல்தான் முகம்மதுவின் படையெடுப்புகளில் 1025 ஆம் 
ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சோமநாதபுரப் படையெடுப்பு 
மிகவும் புகழ் பெற்றதாகும் . அந் நகரில் அமைந்த கோயிலைச் 
சூறையாடவும் அக் கோயிலில் இருந்த இறை 

வடிவங்களை 
அழிக்கவும் அப் படையெடுப்பு நிகழ்ந்தது . இறை வடிவங்கள் 
உடைக்கப்பட்டன . மிகுதியான செல்வங்களைக் 


கவர்ந்து 


4 


இந்திய வரலாறு 


முகம்மது கஜினிக்குத் திரும்பினார் . திரும்பிச் செல்கின்ற வழியில் 
பஞ்சாபைச் சேர்ந்த ஜாட் ( Jat) இன மக்கள் கஜினி முகம்மது 
வுக்குத் தொல்லை கொடுத்தனர் . அவர்களைத் தண்டிப்பதற்காகக் 
கி.பி. 1027 ஆம் ஆண்டு ஜாட் இன மக்கள் மீது படையெடுத்து , 
அவர்களை அடிபணிய வைத்தார் . அடுத்த சில ஆண்டுகள் 
செல்ஜுக் துருக்கியர்களுடன் முகம்மது போர் புரிந்தார் . கி.பி. 
1030 ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 21 ஆம் நாள் முகம்மது 
கஜினி இறந்தார் . 


பொரு 


தாம் எடுத்த படையெடுப்புகளிலெல்லாம் தொடர்ந்து 
பெற்ற வெற்றிகளால் , இந்திய வரலாற்றில் மிகச் சிறந்த வீர 
ராக முகம்மது கஜினி கருதப்படுகின்றார் . வீரராக விளங்கிய 
தோடுமட்டுமன்றி அறிஞராகவும் , நூலாசிரியராகவும் , கல்வி 
மான் களை ஆதரிப்பவராகவும் விளங்கினார் . 

அவருடைய 
ஆர்வத்தினாலும் , முயற்சியினாலும் கஜினி நகரம் கலை , இலக் 
கியம் , அறிவியல் ஆகிய துறைகளின் சிறந்த வளர்ச்சிக்கான 
மையமாகத் திகழ்ந்தது . அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை 
தூய்மையுடையது ; குரான் விதிகளுக்கு உட்பட்டது . இந்தி 
யாவில் அவர் நிகழ்த்திய சூறையாடல்கள் மதவெறியின் கார 
ணத்தால் நிகழ்ந்தன என்பதைவிட , 

அவருடைய 
ளாசையினால் நிகழ்ந்தன என்று கொண்டால் பொருத்தமுடைய 
தாக இருக்கும் . துருக்கியப் பாரசீகப் பேரரசை நிறுவ இந்தியப் 
படையெடுப்புகள் உதவியாகவிருக்கும் என்ற எண்ணம் , அவரு 
டைய இந்தியப் படையெடுப்பின் நோக்கமாகும் . 
முகம்மது கோரி 

முகம்மது கஜினிக்குப் பிறகு கஜினிப் பேரரசு வீழ்ச்சி 
யடையத் தொடங்கிய சமயத்தில் , கோரி வமிசத்தினர் படிப் 
படியாக வலிமைபெற்று , கோர் ( Ghor) நகரைத் தலை நகராகக் 
கொண்ட விடுதலையுள்ள கோரிப் பேரரசை அமைத்தனர் . 
அலாவுத்தீன் உசேன் என்பவர் கோர் நாட்டின் அரசராகத் 
தம்மைப் பிரகடனம் செய்துகொண்டு , கஜினியின் மேல் போர் 
தொடுத்து , அந் நகருக்குத் தீயிட்டு அழித்தார் . 1161 - ல் 
அவர் இறந்த பின்னர் , கியாஸ் உத்தீன் கோரி நாட்டின் அரச 
ரானார் . கி.பி. 1173 - ல் கஜினியைக் கைப்பற்றி அதைத் தம் 
நாட்டோடு இணைத்துக்கொண்டு தம்முடைய தம்பி ஷியாப் 
உத்தீனைக் கஜினியின் தலைவராக்கினார் . அந்த ஷியாப் உத்தீனே 
இந்திய வரலாற்றில் சிறப்புப்பெற்ற கோரி முகம்மது ஆவார் . 
கி.பி. 1203 ஆம் ஆண்டு கியாஸ் உத்தீன் இறக்கும்வரை கோரி 
மூகம்மது அவருக்குக் கீழ்ப்படிந்து அவருக்காகப் படையெடுப்பு 


டெல்லிச் சுல்தானியம் 


களை நிகழ்த்தினார் . கஜினி முகம்மதுவைப் போன்று செல்வ 
நோக்கமொன்றையே தம்முடைய படையெடுப்புகளின் குறிக் 
கோளாகக் கொள்ளாது , இஸ்லாமிய சமயத்தைப் பரப்பவும் 
இந்தியாவில் முஸ்லிம் பேரரசை அமைக்கவும் நாட்டங்கொண் 
டார் . 

கி.பி. 1176 ஆம் ஆண்டு சிந்து , முல்தான் ஆகிய பகுதி 
களின் மேல் படையெடுப்புகளை நிகழ்த்தி அவற்றை வென்றார் . 
1181 - 1185 ஆம் ஆண்டுகளில் பஞ்சாபின்மேல் போர் தொடுத் 
துக் கஜினி வமிசத்தவரின் இந்திய ஆதிக்கத்தை இறுதியாக 
ஒழித்தார் . பஞ்சாபைக் கைப்பற்றிய தால் சட்லஜ் வரை 
உள்ள நிலப்பரப்பு முகம்மது கோரியின் கீழ் வந்தது . கி.பி. 
1190 ஆம் ஆண்டு சட்லஜைக் கடந்து சென்று , பட்டிண்டா 
வைக் கைப்பற்றினார் . பின்னர் , டெல்லி நோக்கிப் புறப்பட்டார் . 
சாகமான குலத்து இராஜபுத்திர அரசர் பிருதிவிராஜன் டெல்லி , 
ஆஜ்மீர் பகுதிகளின் அரசராக ஆட்சி புரிந்து வந்தார் . கி.பி. 
1191 ஆம் ஆண்டில் தானேஸ்வரத்திற்கு அருகில் தரைன் என்ற 
இடத்தில் பிருதிவிராஜனுக்கும் முகம்மது கோரிக்கும் நடந்த 
போரில் , முகம்மது கோரி தோற்கடிக்கப்பட்டு விரட்டியடிக்கப் 
பட்டார் . கி.பி. 1192 ஆம் ஆண்டில் முகம்மது கோரி பெரும் 
படை ஒன்றைத் திரட்டிக்கொண்டு மீண்டும் தரைன் போர்க் 
களத்தில் பிருதிவிராஜனுடன் போரிட்டார் . இப்போரில் பிருதிவி 
ராஜன் தோற்கடிக்கப்பட்டுக் கொல்லப்பட்டார் . இவ் வெற்றி 

ல் டெல்லிவரை உள்ள வடஇந்தியப் பகுதிகள் முகம்மது 
கோரியின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தன . பின்னர் , ஆஜ்மீரையும் 
வென்று தமக்குத் கப்பம் கட்டும் நிபந்தனையோடு , அதைப் 
பிருதிவிராஜனின் மகனுக்கு அளித்தார் . தாம் வென்ற பகுதி 
களைக் குத்புத்தீன் ஐபக் என்ற தம் தளபதியிடம் ஒப்படைத்து 
விட்டுக் கி.பி. 1192 - ல் முகம்மது கோரி கஜினிக்குத் திரும்பிச் 
சென்றார் . கி.பி. 1193 - ல் மீண்டும் முகம்மது கோரி இந்தியா 
வுக்கு வந்து கன்னோசி அரசர் ஜெயச்சந்திரனை வென்று , பின் 
காசியையும் சூறையாடிவிட்டுத் தம் நாட்டிற்குத் திரும்பினார் . 
கி.பி. 1195 ஆம் ஆண்டு குத்புத்தீனைத் தம்முடைய இந்தியப் 
பகுதிகளின் அரசப் பிரதிநிதியாக முகம்மது கோரி நியமித்தார் . 
கி.பி. 1203 ஆம் ஆண்டில் கியாஸ் உத்தீன் இறந்த பிறகு , 
முகம்மது கோரி , கோரி நாட்டின் அரசரானார் . பஞ்சாபில் 
ஏற்பட்ட கோக்கர்களின் கலகத்தை அடக்கும் நோக்குடன் 
கோரி முகம்மது 1206 ஆம் ஆண்டு பஞ்சாபிற்கு வந்தார் . 
ஆனால் , கலகத்தை அடக்கியபின் மார்ச்சு மாதத்தில் சிந்து 
நதிக் கரையருகில் கோரி முகம்மது கொலை செய்யப்பட்டார் . 
கோரி முகம்மதுவிற்கு வாரிசுகள் இல்லாததால் குத்புத்தீன் 
ஜபக் இந்தியாவில் டெல்லிச் சுல்தானாக அமர்ந்தார் . 


யினா 


8 


இந்திய வரலாறு 


இந்தியாவில் முஸ்லிம் பேரரசை உண்மையில் நிறுவியவர் 
முகம்மது கோரியாவார் . கஜினி முகம்மது பெரும் வீரராக ஒரு 
பரந்த பேரரசின் அரசராக விளங்கினார் என்றாலும் , இந்தியாவில் 
நிலையான சாதனைகளை அவர் புரிந்திடவில்லை . முகம்மது கோரி 
யின் காலம் முதல் , இந்தியச் சிப்பாய்ப் புரட்சிவரை டெல்லி 
அரியணையில் முகம்மதியச் சுல்தான்கள் வீற்றிருந்தனர் என்ற 
உண்மை , முகம்மது கோரியின் பெருஞ்சாதனைக்குச் சான்றாக 
விளங்குகிறது . 


நூற் பட்டியல் 


Lane - Poole . , S. : Mediaeval India . 
Sulaiman Nadvi : Arab and India . 
Abbot 

Sind . 
Al- Berunil : India . 


2. வட இந்தியாவில் துருக்கியர்களின் 

ஆட்சி 


மாமலுக்கள் ( The Mamalukes ) 
அல்லது அடிமைகள் என்பார் வமிசம் 


படை 


கி.பி. 1191 ஆம் ஆண்டில் கோரி முகம்மது ( Mohammad of 
Ghori ) இராஜபுத்திர அரசரான பிருதிவிராஜை ( Prithiviraj ) 
இரண்டாம் தரைன் போரில் (Battle of Tarein) முறியடித்தார் . 
அவ் வெற்றி ஒரு மகத்தான வெற்றியாகும் . அதன் விளைவாக , 
இந்தியாவில் 

கோரி முகம்மதுவின் ஆட்சி நிலை நாட்டப் 
பெற்றது . கோரி தமது வெற்றியைத் தொடர்ந்து ஹன்சி ( Hansi ) , 
குராம் ( Khurram ) , சரௌஸ்தி ( Sarausthi ) ஆகியவற்றையும் 
கைப்பற்றிக் கொண்டார் . அவ் விடங்களிலெல்லாம் துருக்கியர் 
களின் 

நிறுத்திவைக்கப்பட்டிருந்தது . இவ்விதமாக 
இந்தியாவின் வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்துஸ் 
தானத்தின் இதய பாகத்திலே ஓர் அந்நியத் துருக்கிய இராச்சி 
யத்தை அவர் நிறுவினார் . இருந்தபோதிலும் , பல காரணங்களை 
முன்னிட்டுப் பிருதிவிராஜின் ஆட்சிப்பகுதிகளைத் தமது நேரடி 
ஆட்சிக்குட்படுத்த முடியாது என்பதை அவர் உணர்ந்தார் . 
ஆகவே , தமக்குக் கீழ்ப்படிந்து நடக்கும் அரசனாக இருக்கும் 
நிபந்தனையின் பேரில் பிருதிவிராஜின் மகனை அவர் அங்கீகரித் 
தார் . அதுபோலவே , பிருதிவிராஜின் படைத்தலைவராக 
இருந்த 

காண்டேராயின் ( Khande Rai ) வாரிசான துமாரா 
( Tomara ) இளவரசனிடம் டெல்லியின் ஆட்சிப் பொறுப்பை 
அவர் விட்டுவைத்தார். எனினும் , டெல்லிக்கு ( Delhi) அருகி 
லிருந்த இந்திரப்பிரஸ்தாவில் (Indraprastha ) முகம்மதுவின் மிக 
ஆழ்ந்த நம்பிக்கைக்குப் பாத்திரமான குத்புத்தீன் ஐபக் 
( Gutub - ud - din ) என்பவரின் பொறுப்பில் துருக்கியப்படை 
ஒன்றையும் அவர் நிறுத்தி வைத்தார் . 


இம் மகத்தான வெற்றிக்குப் பிறகு புதிதாக வென்ற ஆட்சிப் 
பகுதியை ஐபக்கின் பொறுப்பில் விட்டுவிட்டு முகம்மது கோரி 
கஜினிக்குத் திரும்பினார் . அவர் வெளியே சென்றிருந்தபோது 


8 

இந்திய வரலாறு 
ஆஜ்மீரில் ( Ajmer ) மிகத் தீவிரமான கிளர்ச்சி ஒன்று நடை 
பெற்றது . துருக்கியர்களை விரட்டி மீண்டும் தமது சுதந்திரத்தை 
நிலை நாட்டிக்கொள்ள சௌஹான்கள் ( Chauhans ) அவ்விதம் 
செய்தனர் . ஹன்சியில் இருந்து துருக்கியப் படையை ஜத்வான் 
(Jatwan ) என்ற இந்துத் தலைவர் ஒருவர் முற்றுகையிட்டார் . 
ஐபக் அவரைத் தோற்கடித்து , பின் துரத்திச்சென்று பகர் 
( Bagar ) என்ற இடத்தில் கிளர்ச்சியாளரைக் கொன்றார் . 
பிறகு புலந்தஷாரையும் ( Bulandshar ) கைப்பற்றிக் கொண்டார் . 
மீரத்தும் ( Meerat ) துருக்கியப்படையின் வசமாயிற்று . 

கி.பி. 
1193 ஆம் ஆண்டில் ஐபக் துமாரா அரசரிடமிருந்து டெல்லி 
யையும் கைப்பற்றிக் கொண்டார் . அவ்வாண்டிலிருந்து டெல்லி 
முகம்மது கோரியின் இந்திய உடைமைகளின் தலை நகரமாயிற்று . 
தமது சுதந்திரத்தை மீண்டும் பெற விரும்பிய இந்து அரசர்கள் 
பல்வேறு இடங்களிலும் பல முறையும் முயன்றனர் . ஆனால் 
அவையெல்லாம் வீணாயின . 

துருக்கியர்களின் 

வெற்றி 
முடிவானதாக இருந்தது , குத்புத்தீன் ஐபக்கும் இக்தியாருத் 
தீனும் (Ikthiaruddin ) சில ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்தி 
யாவில் துருக்கியர்களின் ஆட்சிக்கு மிக உறுதியாக அடி 
கோலினர் . 


கஜினி திரும்பிய கோரி முகம்மது , தமது பரம விரோதியான 
கவாரிஸம் 

ஷா (Khawarizm Shah ) என்பவருடன் மத்திய 
ஆசியாவில் போரிட நேர்ந்தது . தொடக்கத்தில் கோரிக்கு 
வெற்றிகள் ஏற்பட்ட போதிலும் இறுதியில் அவருக்குத் தோல் 
வியே ஏற்பட்டுக்கொண்டிருந்தது . கி.பி. 1204 - ல் அவர் மிகக் 
கடுமையாகத் தோற்கடிக்கப்பட்டார் . தம் உயிரைக் காப் 
பாற்றிக்கொண்டு கோரி தலை நகரம் திரும்பவேண்டியதாயிற்று . 
வெற்றியாளர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளவும் நேர்ந்தது . 
முகம்மது தோல்வியடைந்து விட்டார் என்ற செய்தி பல்வேறு 
திசைகளிலும் பரவியவுடன் ஆங்காங்கே கிளர்ச்சிகள் 
ஏற்பட்டன . துருக்கியர்களின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பஞ்சாபும் 
கிளர்ந்தெழுந்தது . இந் நிலையில் கிளர்ச்சியாளர்களைத் தண்டிப் 
பதற்காக முகம்மது கோரி பஞ்சாபுக்கு வரவேண்டியதாயிற்று . 
ஜீலம் (Jhelam ) நதிக்கரையோரத்தில் தம்மைச் சந்திக்குமாறு 
அவர் குத்புத்தீன் ஐபக்குக்கு உத்தரவிட்டார் . குத்புத்தீன் 
கிளர்ச்சிக்காரர்களையெல்லாம் தோற்கடித்து முன்னேறித் தமது 
தலைவருடன் சேர்ந்துகொண்டார் . ஐபக்குட ன் கோரி 
முகம்மது லாகூர் ( Lahore ) வந்தடைந்தார் ; தமது விவகாரங் 
களுக்கெல்லாம் ஒரு முடிவு செய்துவிட்டுக் கஜினிக்குத் திரும்ப 
முயன்றார் . தமயக் (Damayak) என்ற இடத்தில் அவர் முகா 


வ்ட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


மிட்டிருக்கையில் மாலைத் தொழுகையை முடித்துக்கொண் 
டிருக்கும்போது , 1206ஆம் ஆண்டு மார்ச்சுத் திங்கள் 15 ஆம் 
நாளன்று சில ஷியாக் ( Shia ) கிளர்ச்சிக்காரர்களாலும் இந்துக் 
கோக்கர்களாலும் அவர் கொலையுண்டார் . அவருடைய உடல் 
கஜினிக்கு எடுத்துச்செல்லப்பட்டு , அங்கு அடக்கம் செய்யப் 
பெற்றது . 


குத்புத்தீன் ஐபக் ( 1206-1210 ) 


முகம்மது கோரிக்கு மகப்பேறு கிட்டவில்லை . கஜினியில் 
அவருக்குப் பிறகு அலாவுத்தீன் ( Ala - ud -din ) பட்டமெய்தினார் . 
ஆனாலும், அவர் வெகுவிரைவில் பதவியிலிருந்து விலக்கப் 
பட்டார் . மகமூத் - பின் - கியாசுத்தீன் என்பவர் ஆட்சிப் 
பொறுப்பு ஏற்றார் . இந்தியாவில் கோரியின் மிகத் தீவிர நம்பிக் 
கைக்குப் பாத்திரமான நம் அவருடைய மிக முக்கிய அடிமையு 
மான குத்புத்தீன் ஐபக் பட்டத்திற்கு வந்தார் . அடிமைகள் 
வமிசம் என்று அழைக்கப்பட்ட ஆளும் வமிசத்தை அவர் 
உருவாக்கினார் . 


இந்தியாவிற்கு வெளியே தலை நகரை வைத்துக்கொண்டு 
இதுவரை மற்றவர்கள் ஆட்சி செய்தனர் . குத்புத்தீன் ஐபக் 
இந்தியாவையே தமது தாயகமாகக்கொண்டு ஆட்சி புரியத் 
தொடங்கினார் . பதின்மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தி 
லிருந்து கி.பி. 1526 -ல் நடைபெற்ற பாபரின் படையெடுப்புவரை 
டெல்லியிலிருந்து ஆட்சிபுரிந்து வந்த அரசர்களுள் முகம்மது 
கோரியின் அரசப்பிரதி நிதியான ( viceroy ) ஐபக் முதல் அரச 
ராவார் . 

இவ்வரசர்களை ஐந்து வமிசங்களாகப் பிரிக்கலாம் . 
முதன்முதலாகத் தோன்றியது அடிமை அரசர்கள் வமிசம் . 
அவர்கள் கோரியின் அடிமையான ஐபக்கின் வழித்தோன்றல் 
களான துருக்கியர்கள் . பிறகு , கல்ஜிக்கள் ஆளத்தொடங்கினர் . 
அவர்கள் ஆரம்பத்தில் துருக்கியர்களாக இருந்தபோதிலும் 
உருவ அமைப்பு , குண இயல்பு ஆகியவற்றில் ஆஃப்கானியர் 
களே . மூன்றாவது வமிசத்தினர் துக்ளக் வமிசத்தினர் . அவர் 
கள் துருக்கியர்கள் . கி.பி. 1398 - ல் திடீரென்று இந்தியாவின் 
மீது தைமூர் ( Timur ) நடத்திய படையெடுப்பு , துக்ளக் அரசர் 

ட்சிக்கு முற்றுப்புள்ளியிட்டதோடு டெல்லி அரசையும் 
சிதைத்தது . பின்னர் , சைய்யதுகள் ( Saiyyads ) என அழைக்கப் 
பட்ட வமிசத்தினர் டெல்லியை ஆளத் தொடங்கினர் . ஐந்தா 
வது வமிசம் ஆஃகானியர்களாகிய லோடிகளின் ( Afghan Lodis ) 
வமிசம் ஆகும் . முதல் பானிப்பட்டுப் போரில் ( First Battle of 


10 


இந்திய வரலாறு 


Panipet) பாபரால் தோற்கடிக்கப்படும் வரை அவர்கள் ஆட்சி 
புரிந்தனர் . முகம்மது கோரிக்கு மக்கள் கிடை 

டையாது . ஆனாலும் 
அவர் மனம் சோரவில்லை . மற்ற அரசர்களுக்கு ஒரு பிள்ளை 
அல்லது இரண்டு பிள்ளைகள் இருக்கலாம் . எனக்கோ பல்லா 
யிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கின்றனர் . அதாவது , அவர் 
கள் தாம் என்னுடைய துருக்கிய அடிமைகள் ; அவர்கள் தாம் 
என்னுடைய ஆட்சிப் பகுதிகளுக்கு வாரிசுகள் ; அப் பகுதிகளில் 
எல்லாம் என் பெயரைக் குத்பா ( Khutba ) அழியாவண்ணம் 
பாதுகாப்பர் என்று அவர் ஒருமுறை கூறினார் . குத்புத்தீன் 
உருவாக்கிய வமிசத்திற்கு அடிமைகள் வமிசம் எனப் பெயரிடப் 
பட்டுள்ளது . அவ்வாறு அழைப்பது தவறு என்று கருதப்படு 
கிறது . அவ் வமிசத்தை உருவாக்கிய குத்புத்தீனைத் தவிர 
மற்ற அனைவரும் அடிமைகள் அல்லர் . அவர்கள் எல்லாம் 
அரசர்கள் ஆவதற்கு முன்பே அடிமைத் தளையிலிருந்து விடுபட் 
டிருந்தனர் . 


கள் ; 


குத்புத்தீன் ஐபக்குடைய ஆரம்பகால வாழ்க்கை வரலாறு 

இந்தியாவில் உருவான துருக்கிய அரசுக்கு உண்மையில் 
அடிகோலியவர் அவரே . அவருடைய பெற்றோர் துருக்கியர் 

துர்க்கிஸ்தானில் ( Turkistan ) இருந்தவர்கள் . சிறு 
பிள்ளையாக இருந்தபொழுதே குத்புத்தீன் 

அடிமையாக 
நிஷாபூருக்குக் ( Nishapur ) கொண்டுசெல்லப்பட்டார் . 

அவ் 
வூரின் காஜி ( Gazi ) அவரை விலைக்கு வாங்கிக்கொண்டார் . 
அக் காஜி இறந்ததும் அவருடைய பிள்ளைகள் குத்புத்தீனை 
அடிமையாக மறுபடியும் விற்றுவிட்டனர் . முகம்மது 
கோரியின் அடிமையானார் . நிஷாபூரில் இருக்கையில் அக் 
காஜியின் ஊக்குவிப்பினால் குத்புத்தீன் 

திருக்குர்ரானைக் 
கற்றறிந்ததோடல்லாமல் குதிரைப் பயிற்சியையும் ஒரு வீர 
னுக்குத் தேவைப்படும் மற்றப் பலவகைப்பட்ட பயிற்சி 
களையும் கற்றுக்கொண்டார் . கஜினியில் முகம்மது கோரியின் 
அடிமையாக இருந்தபோது குத்புத்தீன் தமது கம்பீரத் தோற் 
றத்தினாலும் , வீரத்தினாலும் , தயாள குணத்தினாலும் தமது தலை 
வரின் கவனத்தைக் கவர்ந்தார் . அவரிடம் மிகுந்த பற்றுடன் 
நடந்துகொண்டார் . விரைவில் முகம்மது அவரைத் தமது 
படை ஒன்றின் தலைவராகவும் நியமித்தார் . பிறகு அவர் 
சுல்தானின் குதிரைச் சேனையின் (Amir Akhur ) தலைவராக்கப் 
பட்டார் . இரண்டாம் தரைன் போரில் முகம்மது வெற்றி 
பெற்ற பின்னர் , இந்தியாவில் வென்ற பகுதிகளைக் குத்புத்தீன் 
பொறுப்பிலேயே விட்டுவிட்டார் . தாம் நாட்டில் இல்லாத 


11 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


போது முழு அதிகாரத்துடனும் ஆட்சி நடத்துவதற்கு அவருக்கு 
அனுமதியும் அளித்திருந்தார் . டெல்லிக்கு அருகில் இருந்த 
இந்திரப்பிரஸ்தாவைக் குத்புத்தீன் 

தமது தலை நகராக்கிக் 
கொண்டார் . 


என்ற 


தமக்குப் பிறகு இந்துஸ்தானத்தில் குத்புத்தீன் ஐபக்தான் 
அரசபதவியெய்த வேண்டுமென முகம்மது கோரி விரும்பினார் . 
அந் நோக்கத்துடன் தான் அவர் குத்புத்தீனை மாலிக் (Malik ) 
பட்டப் பெயருடன் 

வைஸ்ராயாக நியமித்தார் . 
முகம்மது கோரி இறந்து விட்டார் என்று மக்கள் கேள்வியுற் 
றதும் லாகூர் (Lahore ) மக்கள் அரச பதவியை ஏற்றுக்கொள்ளு 
மாறு குத்புத்தீனுக்கு அழைப்பு விடுத்தனர் . குத்புத் தீனும் 
டெல்லியில் இருந்து லாகூருக்குச் சென்று அரச பதவியை 
ஏற்றுக்கொண்டார் . ஆனாலும் , முகம்மது கோரி இறந்த மூன் 
றாண்டுகளுக்குப் பிறகு தான் 1206 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 
24 ஆம் 

நாளன்று முறைப்படி முடி சூட்டிக்கொண்டார் . 
அந்த இடை 

வேளையில் அவர் தமக்கென ஒரு குழுவை ஏற் 
படுத்திக் கொண்டு , அதனை வலுப்படுத்திக் கொண்டிருந்தார் . 
உண்மையில் அரசபதவி அடைவதற்கு முன்பே பல திருமணத் 
தொடர்புகளை மேற்கொண்டு அவர் தம்மை வலுப்படுத்திக் 
கொண்டிருந்தார் . தம்முடைய மகளை இல்துத்மிஷ் ( Iltutmish ) 
என்பவருக்கும் , தமது தமக்கையை 

நசீருத்தீன் குபாச்சா 
( Naziruddin Gubachaah ) என்பவருக்கும் திருமணம் செய்து 
வைத்தார் . தாமும் தாஜுத்தின் யுல்துஸ் ( Tajuddin Yulduz ) 
என்பவரின் மணந்து கொண்டார் . 

அரியணையேறிய 
சுல்தான் என்று தம்மை அழைத்துக்கொள்ளாமல் 

என்றும் , சியாசாலார் என்றுமே அழைத்துக் 
கொண்டார் . தம்முடைய பெயரைக் கொண்ட நாணயங்களை 
அச்சிட்டதாகவோ 

தமது 

பெயரிலேயே குத்பாவை அவர் 
வாசித்ததாககவோ தெரியவில்லை . 

உண்மையில் அவர் 
அடிமையாக இருந்த காரணத்தை முன்னிட்டு அவ்விதம் 
செய்திருக்கக்கூடும் . 

1208 - ல் தான் அவர் அடிமை 
நிலையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் . ஆனாலும் , முகம்மது 
கோரிக்குப் பிறகு பதவியேற்ற கியாசுத்தீன் மாமூது ( Ghiya 
suddin Mahmud ) குத்புத்தீனுக்குச் சுல்தான் என்ற பட்டப் 
பெயரைச் சூட்டி அரசருக்கான சின்னங்களையும் அவருக்கு 
அனுப்பி வைத்தார் . 


மகளை 


போது 


மாலிக் 


குத்புத்தீன் நான்கு ஆண்டு ஆட்சிபுரிந்தார் . அக்காலத் 
தில் புதிய படையெடுப்புகள் எதையும் மேற்கொள்ளவில்லை . 


12 


இந்திய வரலாறு 


ஒரு சிறந்த நிர்வாக முறையை நிலை நாட்டுவதற்கும் அவருக்கு 
அவகாசம் கிட்டவில்லை . அவரது நிர்வாகம் இராணுவத்தை 
நம்பியே அமைக்கப்பட்டிருந்தது . மிக்க ஆற்றல் வாய்ந்த படை 
யொன்றும் நிறுவப்பட்டிருந்தது . தவிர , இந்துஸ்தானத்தின் 
பல முக்கிய நகரங்களிலும் படைகள் வைக்கப்பட்டிருந்தன . 
தலை நகரிலும் மாகாண நகரங்களிலும் முஸ்லிம் அதிகாரிகள் 
நிர்வாகப் பொறுப்பை ஏற்றிருந்தனர் . அவர்களுள் பெரும் 
பாலோர் 

வீரர்களாகவே இருந்தனர் . தலை நகரிலும் 
புதிதாக வென்ற மாகாணங்களிலும் காஜிகள் ( Gazis ) நியமிக்கப் 
பட்டனர் . உள்ளூர் அதிகாரிகளிடமே ஊராட்சி 

விட்டு 
வைக்கப்பட்டிருந்தது . பழங்காலத்தின் சட்ட நீதிகளின்படி 
அவ்வாட்சி நடைபெற்று வந்தது . அவ் வகையில் அவர் ஓர் 
ஆக்கத் திறன் படைத்த மேதை என்று கூறுவதற்கில்லை . ஓர் 
உறுதியான ஊரியல் ( civil ) நிர்வாகத்திற்குத் தேவையான 
அடிப்படையை அவர் இடவில்லை . 


படை 


குத்புத்தீனின் நான்கு ஆண்டுக் கால ஆட்சியும் வெளிநாட்டு 
விவகாரங்களைக் கவனிப்பதிலேயே கழிந்தது . தமக்குத் தலை 
மைப் போட்டியாளர்களாகத் தோன்றிய தாஜுத்தீன் யுல்துஸ் , 
நசீருத்தீன் குபாச்சா ஆகியவர்களை அவர் எதிர்க்க வேண்டி 
யிருந்தது . மிகச் சக்திவாய்ந்த பகுதிகளின் பொறுப்பை அவர் 
கள் ஏற்றிருந்தனர் . தாங்களும் குத்புத்தீனுக்குச் சரிசமமான 
வர்கள் என்று அவர்கள் உரிமை பாராட்டிக் கொண்டிருந்தனர் . 
தவிர , முகம்மது கோரியின் காலத்தில் அடிபணிய வைக்கப்பட்டு 
இருந்த இந்து குறு நில மன்னர்களும் தங்களது சுதந்திரத்தை 
மீண்டும் பெற விரும்பினர் . 1206 - ல் கலின்ஜாரை ( Kalinjar ) 
இராஜபுத்திரர்கள் மீட்டுக் கொண்டனர் . ஃபரூக்காபாத் (Farru 
khabad ) , பதோன் ( Badaun ) ஆகிய இடங்களில் ஹரிச்சந்திரனின் 
( Harishchandra ) தலைமையின் கீழ் இருந்த காஹதவாலர் ( Gahad 
walar) தமது அதிகாரத்தை மீண்டும் பெருமளவு நிலை நாட்டிக் 
கொண்டார் . குவாலியரும் ( Gwalior ) மீண்டும் பிரதிஹாரர் 
களின் ( Prathiharars ) கையில் சிக்கிக்கொண்டது . பீகார் (Bihar ) , 
வங்காளம் ( Bengal) ஆகியவற்றை ஆண்டுவந்த இக்தியாருத்தீன் 
( Ikthiaruddin ) இறப்பின் விளைவாக அப் பகுதிகளிலும் புரட்சிகள் 
ஏற்பட்டுக்கொண்டிருந்தன . எனினும் , டெல்லியில் புதிதாக 
உருவான துருக்கிய அரசு எதிர்நோக்க வேண்டியிருந்த பேரா 
பத்து , மத்திய ஆசியாவிலிருந்து ( Central Asia) வந்துகொண்டு 
இருந்தது . கவாரிசம் ஷாவான முகம்மது ( Muhammad the 
Khawarizm Shah ) கஜினியையும் டெல்லியையும் கைப்பற்றிக் 
கொள்வதில் நாட்டம் கொண்டிருந்தார் . அந் நோக்கத்தை 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


13 


நிறைவேற்றாவண்ணம் அவரைத் தடுப்பது குத்புத்தீனின் 
உடனடியான செயலாக இருந்தது . இராஜபுத்திரர்களை அடக்கு 
வதையும் தமது முக்கியப் போட்டியாளர்களான குபாச்சா , 
யுல்துஸ் ஆகியவர்களை அடக்குவதையும் அவர் கவனிக்க 
வேண்டியதாயிற்று . வடமேற்கில் இருந்து தொல்லை யைத் 
தவிர்ப்பதற்காகக் குத்புத்தீன் டெல்லியில் இருந்து லாகூருக்குச் 
சென்று தமது எஞ்சிய வாழ் நாளை அவ்விடத்திலேயே கழித்தார் . 
முகம்மது கோரியின் 

மரணத்திற்குப் பிறகு கஜினியைக் 
கைப்பற்றிக்கொண்ட தாஜுத்தீன் 

யுல்துஸ் , விரைவில் 
அவ்விடத்திலிருந்து விரட்டப்பட்டார் . 

பஞ்சாபை ( Punjab ) 
நோக்கி முன்னேறிக்கொண்டிருந்த அவரைக் குத்புத்தீன் 
பஞ்சாபில் நுழையாவண்ணம் தடுத்தார் . ஆனாலும் , காலியாகக் 
கிடந்த கஜினியின் அரியணையை , கவாரிசம் 

ஷா , அலாவுத்தீன் 
முகம்மது பிடித்துவிடுவாரோ என்று அவர் அஞ்சினார் . ஆகவே , 
கவாரிசம் ஷாவின் எண்ணங்கள் நிறைவேறாதபடி செய்ய ஒரு 
வாய்ப்பு ஏற்பட்டது . 1208 - ல் அந் நகரவாசிகள் தமக்கு 
அனுப்பிய அழைப்பு ஒன்றினை அவர் ஏற்றுக்கொண்டு , அந் நக 
ருக்குச் சென்றார் . ஆனாலும் அவரைப் பெருவாரியான மக்கள் 
விரும்பவில்லை . மீண்டும் யுல்துஸால் கஜினி கைப்பற்றிக் 
கொள்ளப்பட்டது . எனினும் , யுல் துஸ் இந்துஸ்தானத்தில் 
தமது ஆதிக்கத்தை நிலை நாட்டும் முயற்சியைக் குத்புத்தீன் 
முறியடித்தார் . அதேசமயத்தில் தாமும் மத்திய அரசியல் 
சிக்கலில் சிக்கிக்கொள்ள அவர் விரும்பவில்லை . 


வங்காளத்தில் இக்தியாருத்தீன் கல்ஜியின் மறைவினால் 
வங்காளமும் பீகாரும் டெல்லியில் இருந்து விடுதலை பெற 
முயன்றன . அலி மர்தான் கான் ( Ali Mardan Kan) என்பவர் 
லக்னாவதியில் ( Lakhnauti ) தம்மைச் சுதந்திர அரசராக நிலை 
நாட்டிக்கொண்டார் . ஆனாலும் , அந் நகரக் கல்ஜித் தலைவர்கள் 
அவரை விலக்கி முகம்மது ஷெரான் ( Muhammad Sheran ) என்ப 
வரை அரசராக்கிக் கொண்டு மர்தான் கானைச் சிறையில் தள்ளி 
னர் . எனினும் , சிறையிலிருந்து தப்பித்துக்கொண்ட அலி 
மர்தான் டெல்லிக்குச் சென்று வங்காளத்தின் விவகாரங்களில் 
தலையிடுமாறு ஐபக்கைத் தூண்டினார் . குத்புத்தீனின் முகவரான 
கைமாஸ் ரூமி ( Kaimas Rumi ) என்பவர் பல இன்னல்களுக்குப் 
பிறகு ஐபக்கின் மேலதிகாரத்தைக் கல்ஜிக்கள் மீது அதிகரிக்க 
முயன்று அதில் அவர் வெற்றியும் கண்டார் . று தியில் அலிமர் 
தான் கவர்னராகி , டெல்லி அரசுக்கு ண்டு தோறும் கப்பம் 
கட்டுவதற்கும் இணங்கினார் . 


14 


இந்திய வரலாறு 


இவ்விதமாகக் குத்புத்தீன் வடமேற்குப் பிரதேசத்தின் 
விவகாரங்களிலும் வங்காளத்தின் சிக்கல்களிலும் மிகத் தீவிரமாக 
அகப்பட்டுக்கொண்டிருந்ததனால் , இராசபுத்திரர்களுக்கு எதிராக 
ஆக்கிரமிப்புப் போர் ஒன்றை அவரால் நடத்த முடியவில்லை . 
போலோ ( Polo ) என்னும் குதிரை விளையாட்டில் ஈடுபட்டிருந்த 
போது , குதிரைமீது இருந்து தவறி வீழ்ந்ததனால் ஏற்பட்ட 
காயங்களின் விளைவாக 1210 - ல் இறந்தார் . அவருடைய உடல் 
லாகூரில் அடக்கம் செய்யப்பட்டது . 


யாது . 


மதிப்பீடு 
குத்புத்தீன் ஐபக் சாலச் சிறந்த ஒரு 

படைத்தலைவர் 
ஆவார் . 

அவரது முயற்சியால்தான் வடமேற்கு இந்தியா 
வெற்றி கொள்ளப்பட்டது என்று கூறுவதில் மிகையிருக்க முடி 

படையெடுப்புக்கான திட்டங்களையெல்லாம் முகம்மது 
கோரி வகுத்துக் கொடுத்தார் . அவற்றைக் குத்புத்தீன் பெரும் 
பாடுபட்டுச் செயல்படுத்தினார் . முகம்மது கோரி உயிருடன் 
இருந்தவரையில் ஐபக் , அவரை நம்பியே இருந்தார் . ஆனால் , 
கோரி மறைந்ததற்குப் பிறகு தம்முடைய பலத்தையே அவர் 
நம்பியிருக்க வேண்டியிருந்தது . சிற்சில வேளைகளில் கீழ்ப்படிய 
வைத்தும் மற்றும் சில வேளைகளில் வற்புறுத்தல் முறையைக் 
கையாண்டும் அவர் கியாசுத்தீன் முகம்மது , யுல் துஸ் , குபாச்சா , 
அலிமர் தான் கான் ஆகியவர்களையெல்லாம் மிகச் சாதுரியமாகச் 
சமாளித்தார் . இந்தியாவில் முகம்மது கோரியின் ஆட்சி 
உடைமைகளுக்குச் சுதந்திர நிலை பெற்றுக் கொடுக்கவேண்டும் 
என்பது அவருடைய குறிக்கோள் ஆகும் . கஜினியில் இருந்து 
லக்னாவ்திவரை பரவியிருந்த கோரியின் பேரரசில் காலஞ் 
சென்ற சுல்தானின் அதிகாரங்களின் பேரவாவினால் ஏற்பட்ட 
குழப்பத்தின் போது , குத்புத்தீன் தமது குறிக்கோளினை விட்டுக் 
கொடுக்காமல் மிகத் தீவிரமாக நிறைவேற்ற முயன்றார் . 
அப்போது இருந்த பயங்கரச் சூழ்நிலைகளுக்கு இடையில் 
அவர் அவ்விதம் செய்ததை மிகைப்படுத்திக் கூற முடியாது . 

மற்றும் , பல வகைகளிலும் அவர் சிறப்புப் பெற்று விளங்கு 
கின்றார் . துருக்கியனுக்குரிய அஞ்சாநெஞ்சமும் பாரசீகனுக் 
குரிய தயாளகுணமும் சிறந்த 

சிறந்த பண்பாடுகளும் அவரிடம் 
இருந்தன . அவர் காலத்திய வரலாற்றாசிரியர்களும் பிந்திய 
வரலாற்றாசிரியர்களும் குத்புத்தீனின் 

விசுவாசம் , 

தயாள 
குணம் , ஆற்றல் , நீதி பிறழாப் போக்கு ஆகியவற்றையெல்லாம் 
வானளாவப் புகழ்ந்துள்ளனர் . அவரது தயாள குணத்திற்காக 
அவருக்கு லாக் பக்ஷா ( Lakh Baksha- லட்சம் லட்சமாக 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


15 


பல 


வாரி வழங்கியவர் ) என்ற பட்டப் பெயரும் அளிக்கப்பட்டது . 
வாரி வழங்குவதென்றால் ஐபக்கைப் போல் வாரி வழங்க 
வேண்டுமென மக்கள் நூற்றாண்டு காலம்வரை கூறிக் 
கொண்டிருந்தனர் . இந்தியாவைப் பொறுத்தவரையில் ஒரு 
படையெடுப்பாளராகக் காட்சியளித்த போதிலும் , பொதுவாக 
அவரது தாராள மனப்பான்மையும் , நேர்மையும் , நெறிபிறழாப் 
போக்குமே மக்களின் மனதைக் கவர்ந்தன . நீதி வழங்குவதில் 
அவர் மிகவும் 

மிகவும் பொறுப்புடன் நடந்துகொண்டார் . போர் 
முடிவடைந்ததும் மக்களுடைய நலன்களைப் பாதுகாப்பதில் 
அக்கறை காட்டினார் . அவருடைய படையில் துருக்கியர்கள் , 
குரேசானிகள் , இந்தியர்கள் , கோரிகள் ஆகிய பல இனத்தினர் 
இருந்த போதிலும் , அவருடைய உத்தரவின்றி ஒரு புல் , 
பூண்டைப் பிடுங்குவதற்கோ , ஒரு பிடி சாதத்தைப் பறிப் 
பதற்கோ , மந்தையிலிருந்து ஓர் ஆட்டைக் கவர்ந்து கொள் 
வதற்கோ , ஒரு குடியானவனின் இல்லத்தில் வன்முறையாகத் 
தங்குவதற்கோ அவர்கள் துணிச்சலற்று இருந்தனர் . பாமர 
மக்களின் இரத்தத்தைச் சிந்தியதற்காக முகம்மது கோரியைக் 
கண்டித்த அபுல் ஃபாசல் ( Abul Fazl), ஐபக்கை மனமார 
வாழ்த்துகின்றார் . அவர் பெரியவற்றையும் , சிறந்தவற்றையும் 
சாதித்தார் என்று கூறுகின்றார் . 


இராணுவச் செயல்களில் அவர் ஈடுபட்டிருந்தபோதிலும் 
இலக்கியத்திற்கும் ஆதரவு அளித்தார் . 

ஹாசன் நிசாமி 
( Hasan Nisami ) , ஃபக்ரே முதிர் ( Fakhre Mudir ) போன்ற 
அறிஞர் பலர் அவரது ஆதரவு பெற்றுத் திகழ்ந்தனர் . கட்டடக் 
கலையிலும் அவர் அக்கரை கொண்டிருந்தார் . இந்து கோயில் 
களை அழித்ததிலிருந்து கிடைத்த பொருள்களைக்கொண்டு 
அவர் டெல்லியில் குவ்வதுல் இஸ்லாம் ( Guwwadul Islam ) என்ற 
பள்ளியையும் , ஆஜ்மீரில் ஒரு பள்ளியையும் கட்டினார் . 


ஆராம்ஷா ( Aram Shah , 1210-1211 ) 


இந்தியாவில் துருக்கியர்களுடைய 

அரசு 

நிறுவப்பட்ட 
சில ஆண்டுகளுக்குள்ளேயே குத்புத்தீன் இறந்துவிட்டதனால் , 
அவரைப் பின்பற்றுவோருக்கிடையே பெரும் குழப்பம் ஏற்பட் 
டது . தமக்குப் பிறகு யார் பட்டத்திற்கு வரவேண்டுமெனத் தெரி 
விக்காமலேயே குத்புத்தீன் இறந்துவிட்டது அக் குழப்பத்திற்குக் 
காரணம் ஆகும் . இருந்தபோதிலும் , புதிய நாட்டிற்கு ஆபத்து 
ஏற்படுமென உணர்ந்த துருக்கிய மாலிக்குகள் , ஆராம் ஷாவை 
( Aram Shah ) அரியணையில் அமர்த்தினர் . ஆராமை ஒருவருக்குமே 


16 


இந்திய வரலாறு 


தெரியாது . அவர் இன்னார் என்பதைப்பற்றிக் கருத்துவேறு 
பாடுகள் உள்ளன . கடந்த இருபது ஆண்டுகளாக நடைபெற்று 
வந்த இராணுவப் படையெடுப்புகளில் ஓரிடத்திலாவது அவ 
ருடைய பெயர் தென்படவில்லை . திறமை வாய்ந்த மற்றும் 
பலர் இருந்தபோதிலும் ஆராம் அருகில் இருந்ததனால் , அவர் 
அரசராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் . ஆனாலும் டெல்லி 
மக்கள் புதிய அரசரை ஆதரிக்கவில்லை . நாட்டை ஆளுவதற் 
கான தகுதியொன்றும் ஆராமிடம் கிடையாது . துருக்கிய ஆட்சி 
யின் மிக நெருக்கடியான வேளையில் அரச பதவி , பொறுப்புத் 
திறம் படைத்த படைவீரனும் சிறந்த நிருவாகியுமான ஒருவ 
னிடம் இருக்கவேண்டுமென விரும்பிய டெல்லி மக்கள் 
முதன்மை மாஜிஸ்டிரேட்டின் தலைமையில் , பதோனின் ( Badaun ) 
கவர்னரும் குத்புத்தீனின் மாப்பிள்ளையும் ஆன இல்துத்மிஷ் 
என்பவருக்கு இந்தியாவின் அரசபதவியை ஏற்குமாறு அழைப்பு 
விடுத்தனர் . அவ் வழைப்பினை இல்துத்மிஷ் ஏற்றுக்கொண்டார் . 
ஆனால் , ஆராம்ஷா தாமாகவே அரியணையை விட்டுவிட விரும்ப 
வில்லையாதலால் இல்துத்மிஷ்ஷுடன் போருக்கு ஆயத்தமானார் . 
இதனால் ஏற்பட்ட குழப்பத்தைத் தமக்குச் சாதகமாகப் பயன் 
படுத்திக்கொள்ள விரும்பிய உச் ( Ucb ) கவர்னரான நசீருத்தீன் 
குபாச்சா முல்தானை நோக்கி முன்னேறி அதைக் கைப்பற்றிக் 
கொண்டார் . வங்காளத்தைச் சேர்ந்த அலிமர் தான் கல்ஜியும் 
அதே சமயத்தில் டெல்லிக்குக் கப்பம் செலுத்த மறுத்து 
விட்டார் . இவ்விதமாக ஆராம் ஷாவின் ஆட்சியின் போது 
இந்தியாவில் புதிதாக நிறுவப்பட்ட துருக்கிய அரசு நான்கு 
சுதந்திர நாடுகளாகப் 

பிரிக்கப்பட்டது . லாகூர்வாசிகள் 
ஆராமை ஆதரித்தனர் . அவர்களுடைய உதவிகளைக்கொண்டு 
அவர் இல்துத்மிஷை எதிர்த்து முன்னேறினார் . அதற்குள்ளாக 
இல்துத்மிஷ் டெல்லியில் 

அரசராக முடிசூட்டிக்கொண்டார் . 
ஆராம் மிக எளிதாகத் தோற்கடிக்கப்பட்டுக் கொல்லப்பட்டார் . 
ஆராம் ஷா வின் புகழற்ற ஆட்சி எட்டு மாதங்கள் மட்டுமே நிலைத் 
திருந்தது . 


இல்துத்மிஷ் ( Iltutmish , 1211 - 1216 ) 


இல்துத்மிஷ்ஷின் பெயர் உச்சரிப்பைப்பற்றிப் பல ஆண்டு 
களாகவே கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றன . ஒரு 
சிலர் அவரை இல்துத்மிஷ் என்றும் மற்றும் சிலர் அல்தமிஷ் 
என்றும் அழைப்பர் . ராவெர்டி ( Raverty ) என்பவர் அயல்தமிஷ் 
என்றும் அவர் பெயரை உச்சரிக்கின்றார் . இல்துத்மிஷ் என்ற 
பெயருக்கு அரசுகாப்பாளன் எனப் 

பொருளாகும் என்ற 


17 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


காரணத்தை முன்னிட்டு , பார்த்தோல்டு ( Barthold ) என்பவர் 
அவ்வரசரை இல்துத்மிஷ் என்று அழைப்பதே சரியாகும் எனக் 
கூறி , அதற்கான சான்றுகளையும் எடுத்துரைத்தார் . மற்றும் பல 
ஆதாரங்களும் பார்த்தோல்டின் கருத்தை உறுதிப்படுத்து 
கின்றன . ஆனாலும் , 1950 ஆம் ஆண்டில் ஹிக்மத் (Hikmat) 
என்ற துருக்கிய ஆசிரியர் ஒருவர் , அப்பெயரை இல்தெத்மிஷ் 
( litetmish ) என்றே உச்சரிக்க வேண்டுமெனக் கூறுகின்றார் . 


முந்திய வாழ்க்கை வரலாறு 

இல்துத்மிஷ் துருக்கியர்களைச் சார்ந்த இல்பாரி ( Ilbari ) இனத் 
தவர் ஆவார் . அவருடைய தந்தை இலாம் கான் ( Ilam Khan ) 
என்பவர் அவ்வினத்தின் தலைவராவார் . அவருக்குப் பல உற்றார் 
உறவினர்களும் இருந்தனர் . ஆகவே , இளம் பிராயத்தில் 
இல்துத்மிஷ் செல்வக் குடும்பத்தில் வளர்ந்து வந்தார் . இள 
வயதிலேயே கூர்மையான அறிவைப் பெற்றிருந்ததால் அவர் 
மீது பொறாமை கொண்டிருந்த அவருடைய சகோதரர்கள் 
அவரை அடிமை வியாபாரி ஒருவனுக்கு விற்றுவிட்டனர் . ஜமா 
லுத்தீன் ( Jama - lud - din ) என்ற அவ் வியாபாரி இளைய இல்துத் 
மிஷைக் கஜினிக்குக் கொண்டு வந்தார் . பிறகு டெல்லிக்குக் 
கொண்டுவரப்பட்ட அவர் , இரண்டாம் முறையாகக் குத்புத் 
தீனுக்கு விற்கப்பட்டார் . அறிவும் , அழகும் படைத்த இளைஞர் 
குத்புத்தீனின் அன்புக்குப் பாத்திரமானார் ; வீரப் பயிற்சியைப் 
பெற்று எழுதப் படிக்கவும் அவர் கற்றுக்கொண்டார் . 
தமது முயற்சிகளின் விளைவாக இல்துத்மிஷ் மிக விரைவாக 
உயர்வு பெற்றுக்கொண்டே வந்தார் . இறுதியில் அரசரின் 
வேட்டைக் கூட்டத்திற்குத் ( Amir Shikari ) தலைவருமானார் . 

வெல்லப்பட்டதற்குப் பிறகு அவ்வரண் அவர் 
பொறுப்பிலேயே விட்டுவைக்கப்பட்டது . பிறகு புலந்ஷரின் 
( Bulandshar ) கவர்னராக உயர்த்தப்பட்டார் . குத்புத்தீன் தமது 
மகளை அவருக்கு மணம் செய்துவைத்து , தோனின் கவர்னராக 
வும் அவரை நியமித்தார் . 1211 - ல் அவர் டெல்லி அரசரானார் . 


குவாலியர் 


அவரது முந்திய இடர்பாடுகள் 

இல்துத்மிஷ் பட்டத்திற்கு வந்தபோது டெல்லிச் சுல்தானி 
யம் என்ற ஒன்று இருந்ததாகத் தெரியவில்லை . இந்தச் சூழ்நிலை 
களுக்கிடையே அவர் டெல்லி , பதோன் மற்றும் சுற்றுப்புற 
மாவட்டங்களின் தலைவரானார் . அப்போது அப் பகுதி கிழக்கில் 
வாரணாசி ( Banaras )யிலிருந்து மேற்கில் சவாலிக் குன்றுகள் 
( Sawalik hills ) வரை பரவியிருந்தது . பஞ்சாபில் இருந்து அவ 

2 


18 


இந்திய வரலாறு 


ருக்கு எதிர்ப்பு வந்துகொண்டிருந்தது . முல்தானின் தலைவரா 
யிருந்த குபாச்சா தமது அரசைப் பரப்பிக் கொண்டு வந்து 
பட்டிண்டா ( Bhatinda ) , குரம் ( Khuram ) , சரௌஸ்தி ( Sarausti ) 
ஆகியவற்றையும் சேர்த்துக்கொண்டு இருந்தார் . குழப்பத்தின் 
போது லாகூரையும் கைப்பற்றிக்கொண்டார் . வங்காளமும் , 
பீகாரும் தனியாயின . லக்னாவ்தியில் அலிமர் தான் கான் தம்மைச் 
சுதந்திர அரசராக நிலை நாட்டிக்கொண்டார் . முந்திய அரசர் 
களின் காலத்தில் ஏற்கனவே அடக்கப்பட்டிருந்த இராசபுத்தி 
ரர்களும் கப்பம் செலுத்தவோ , அடிபணியவோ மறுத்தனர் . 
ஜாலோர் ( Jalor ) , ரந்தம்போர் ( Rantham Bhor ) ஆகியவையும் 
விடுதலை அடைந்தன . ஆஜ்மீர் , குவாலியர் , தோஆப் ஆகிய 
பகுதிகளும் துருக்கிய ஆதிக்கத்தைக் களைந்தெறிந்தன . தாஜுத் 
தீன் யுல்துஷ் ‘ நான் இந்தியா முழுவதற்குமே அரசனாவேன் 
என , மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார் . டெல்லி 
நகரிலும் சாதிகள் பல நிகழ்ந்துகொண்டிருந்தன . பேரரசின் 
தலை நகரான டெல்லியின் பாது காவலர்களும் ஆராம் ஷாவின் 
கட்சியுடன் சேர்ந்துகொண்டு கிளர்ச்சி செய்யத் தொடங்கினர் . 
இவ்விதமாக , இல்துத்மிஷுக்கு டெல்லியின் 

சிம்மாசனம் 
முட்கள் நிறைந்த ரோஜாச் செடியைப் போலவே இருந்தது . 


ஆனாலும் , அம் முட்களைக் களைய அவர் முற்பட்டார் . யுல்து 
ஸுடன் போட்டியிட்டுக்கொண்டிருப்பதனால் தமக்கு அழிவே 
ஏற்படும் என உணர்ந்துகொண்ட இல்துத்மிஷ், அவருடன் 
சமரசம் செய்து கொள்ள முற்பட்டார் . ஆகவே , யுல் துஸை 
அவர் தமது மேலதிகாரியாக ஏற்றுக்கொள்வதாகப் பாவனை 
செய்ததோடு மட்டுமல்லாமல் , அவர் அனுப்பிவைத்த 
அரசருக்குரிய சின்னங்களையும் தக்க மரியாதையுடன் ஏற்றுக் 
கொண்டார் . அரசியல் செயல் திறத்தையும் , சாதுரியத்தையும் 
பயன்படுத்தி டெல்லியிலிருந்த ஆராம் ஷாவின் ஆட்சியை அவர் 
அடக்கித் துருக்கியப் பாதுகாவலர்களையும் தம் ஆட்சிக்குட்படுத் 
தினார் . இவ்விதமாக அவர் தம்மை எதிர்நோக்கியிருந்த உள் 
நாட்டுப் பிரச்சினைகளைத் தீர்த்துக்கொண்டு யுல்துஸுடன் 
போருக்குத் தயாரானார் . அதற்குள்ளாக யுல் துஸ் குபாச்சாவை 
லாகூரிலிருந்து விரட்டியடித்துவிட்டுப் பஞ்சாபின் பெரும் பகுதி 
யைத் தம் வசப்படுத்திக்கொண்டார் . எதிர்த்துச் சென்ற 
இல்துத்மிஷ் யுல்துஸைத் தரைன் போரில் கி.பி. 1215 - ல் தோற் 
கடித்தார் . யுல் துஸ் கைது செய்யப்பட்டு , பதோனுக்கு அனுப்பி 
வைக்கப்பட்டார் . வெகுவிரைவில் அவர் அங்கு இறந்தார் . இந்த 
வெற்றி இல்துத்மிஷ் பெற்ற மகத்தானவெற்றியாகும் . அதனுடன் 
டெல்லி அரசு கஜினியின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுபட்டது . 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


19 


இப்பொழுது டெல்லிச் சுல்தானியம் உண்மையிலேயே ஒரு முழுச் 
சுதந்திர நாடாயிற்று . ஆனாலும் , அவர் குபாச்சாவின் கையி 
லேயே லாகூரை விட்டுவைத்திருந்தார் . இரண்டு ஆண்டுகளுக் 
குப் பிறகு கி.பி. 1217- ல் 

டெல்லியுடன் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டது . 


மங்கோலியர்களின் கடுந்தொல்லை 

துருக்கியரால் நிறுவப்பட்டிருந்த புதிய அரசைப் பல இடர் 
கள் சூழ்ந்திருந்தன . அவற்றுள் மிகக் கொடுமையானது 
மங்கோலியரின் கடுந்தொல்லையாகும் . செங்கிஸ்கான் ( Chengish 
Khan ) என்ற மங்கோலியத் தலைவர் ஒரு பெரு மங்கோலியக் 
கூட்டத்தைத் திரட்டிக் கொண்டு , டார்டாரி ( Tartary ) என்ற 
தமது இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு , காவாரிசப் பேரரசைத் 
தாக்கி அதனைக் கைப்பற்றிக்கொண்டார் . அப் பேரரசின் ஷா , 
காஸ்பியன் : ( Caspian ) கடற்கரைக்கு விரட்டியடிக்கப்பட்டார் . 
இவருக்குப் பிறகு பட்டத்திற்கு வரவேண்டிய ஜலாலுத்தீன் 
மங்கபர்னி (Jalauddin Mangbarni ) பஞ்சாபிற்கு ஓடினார் . 
மங்கோலியர் புத்த சமயத்தினராக இருந்தபோதிலும் மிகு 
கொடுமையானவர்கள் ஆவர் . 

“ மங்கோல் என்ற சொல்லுக்கு 
ஆற்றல் வாய்ந்தவன் , துணிச்சல் மிக்கவன் , வீரம் செறிந்தவன் 
எனப் பொருள் கூறப்படும் . மாங் ( Mong ) என்ற சொல்லிலிருந்து 
இச்சொல் பிறந்தது . 

இந்துஸ்தானத்தை நோக்கி ஓடிய ஜலாலுத்தீனைச் செங்கிஸ் 
கான் துரத்திக்கொண்டு வந்தார் . ஜலாலுத்தீன் சிந்து நதிக் 
கரையில் முகாமிட்டு மங்கோலியரை எதிர்க்க ஆயத்தமானார் . 
சிறிது காலம் டெல்லியில் தாம் தங்குவதற்கு அனுமதி வேண்டி 
அவர் இல்துத்மிஷுக்குத் தூதனுப்பினார் . டெல்லியின் தட்ப 
வெப்பநிலை அவருக்கு உகந்ததாக இராது எனக் காரணம் கூறி 
இல்துத்மிஷ் அவ் வேண்டுகோளைத் தட்டிக்கழித்தார் . 

தூது 
சென்றவனை இல்துத்மிஷ் கொன்றார் . இறுதியில் ஜலாலுத்தீனைத் 
தோற்கடித்தனர் . பெரும்பாடுபட்டு அவர் ஒரு சிலருடன் 
தப்பி ஓடிவிட்டார் . பிறகு கோக்கர்களுடன் சேர்ந்துகொண்டு 
நசீருத்தீன் குபாச்சாவைத் தாக்கி முல்தான் அரணில் அவரை 
அடைக்கலம் புக வைத்தார் . ஆனால் , சிறிது காலத்திற்குப் பிறகு 
அவர் பாரசீகத்திற்குச் ( Persia ) சென்றபொழுது ஈராக்கிலுள்ள 
படையொன்று தமக்கு உதவிபுரியக் காத்துக்கொண்டிருந்ததை 
உணர்ந்தார் . எனினும் , வெறியன் ஒருவனால் அவர் இறுதியில் 
கொல்லப்பட்டார் . இந்தியாவின் வெப்பத்தைப் பொறுக்க 
முடியாமல் 

மங்கோலியர்கள் சிந்து நதிக்கு மேற்கேயுள்ள 


20 


இந்திய வரலாறு 


பிரதேசங்களுக்கு மீண்டும் சென்றுவிட்டனர் . இவ்விதம் 
இந்தியா ஒரு பெரிய ஆபத்தினின்றும் காப்பாற்றப்பட்டது . 
அவர்களது தொல்லை இல்லாத காரணத்தால் இல்துத்மிஷ் உள் 
நாட்டுப் பகைவர்களை அடக்க வலிமை பெற்றுவிட்டார் . 


இல்துத்மிஷின் படையெடுப்புகள் 

கல்ஜி மாலிக்குகளில் ஒருவரான கியாசுத் தீன் கல்ஜிக்கு 
( Ghiyazuddin Khalji ) எதிராக இல்துத்மிஷ் படை ஒன்றை 
அனுப்பினார் . கியாசுத்தீன் ஓர் ஒப்பந்தத்தைச் செய்து 
கொண்டு சுல்தானுக்குக் கப்பமும் செலுத்தினார் . இல்துத் 
மிஷின் பெயருடன் குத்பா ஓதப்பட்டது . அவருடைய 
பெயரைக் கொண்ட நாணயங்களும் அச்சிடப்பட்டன . சுல்தா 
னுடைய படைகள் பின்வாங் ஜியதும் கியாசுத்தீன் பீகாரின் 
கவர்னரை விரட்டியடித்து அம்மாகாணத்தையே கைப்பற்றிக் 
கொண்டார் . அவுத்தில் ( Outh ) ஆட்சிப் பொறுப்பேற்றிருந்த 
நசீருத்தீன் முகமது ஷா (Nasii uddin Muhmad Shah ) கியாஸை 
எதிர்த்தார் . கியாஸ் கொலை செய்யப்பட்டார் . கல்ஜி அமீர் 
களும் சிறைப்பிடிக்கப்பட்டனர் . லக்னாவ்தி முழுவதும் இவ் 
வரசரின் வசமாயிற்று . கி.பி. 1226 - ல் ரந்தம் போர் வீழ்ச்சி 
யுற்றது . குவாலிக் குன்றுகளிலிருந்த மண்டோருக்கும் அதே 
கதிதான் ஏற்பட்டது . 


பல 


குபாச்சா வீழ்ச்சியுறுதல் 
முகம்மது கோரியின் 

அடிமைகளுள் குபாச்சாவும் 
ஒருவர் . கூர்த்த அறிவையும் , ஆர அமர ஆராய்ந்து முடிவிற்கு 
வரக்கூடிய திறமையையும் அவர் பெற்றிருந்தார் ; தமது 
எஜமானருடைய ஆதரவைப் பெற்று , மேலும் மேலும் உயர் 
வெய்தி பெருஞ்செல்வாக்குடன் விளங்கினார் . ஆரம்பத்தில் 
அவர் உச் ( Uch ) என்ற மாகாணத்தின் கவர்னராக நியமிக்கப் 
பட்டார் . மிகத் திறமையுடன் வேலை செய்ததனால் வெகு 
விரைவில் அவர் சிந்து நாடு முழுவதற்குமே தலைவராகி 
விட்டார் . கஜினியில் அவருக்கெதிராக இருந்த போட்டித் 
தலைவரின் பொறாமையை அவரது வெற்றி கிளறிவிட்டது . 
அவருக்கும் கஜினியிலிருந்த யுல்துஸுக்கும் இடையே லாகூருக் 
காக மிகு கடுமையான போட்டி ஆரம்பித்தது . கல்ஜி , கவாரிசம் 
ஆகியவர்களின் படைகளைக் 

குபாச்சா தோற்கடித்ததும் 
இல்துத்மிஷ் அவர்களை ஆதரிக்கத் தொடங்கினார் . அவர் 
ஒரு மாபெரும் படையைத் திரட்டிக்கொண்டு டெல்லியிலிருந்து 
சர்ஹிந்த் வழியாக உச் நோக்கிப் புறப்பட்டார் . பெரும்படை 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


21 


யுடன் சுல்தான் தம்மை நோக்கி வருகின்றார் என்ற செய்தி 
குபாச்சாவுக்கு எட்டியவுடன் அவர் பக்கார் ( Bhakkar) அரணில் 
ஒளிந்து கொண்டார் . அரசப்படை உச் கோட்டையை முற்றுகை 
யிட்டு நெடு நாள்களுக்குப் பிறகு 1227 - ல் அதனைக் கைப்பற்றி 

உச் வீழ்ச்சியுற்றதனால் குபாச்சா மனச்சோர்வுற்றார் . 
தம் உயிரைக் காப்பாற்றிக்கொள்ளப் படகில் ஏறிச் செல்கையில் 
படகு கவிழ்ந்திட , சிந்து நதியில் மூழ்கி இறந்தார் . 


வை 


கலிஃபாவினால் முடிசூட்டப்படுதல் 

கி.பி. 1228 - ல் இல்துத்மிஷ் பாக்தாத் ( Baghdad ) கலிஃபா 
விடமிருந்து அரசருக்குரிய சின்னங்களைப் பெற்றார் . இச் 
செயலின் விளைவாக இந்திய - முகம்மதிய அதிகாரம் இந்தியாவில் 
மேலோங்கி நின்றது . மேலும் அது சுல்தானுடைய அதிகா 
ரத்தைச் சட்டபூர்வமாக்கியதோடு , சுல்தானின் 

பிறப்புக் 
காரணமாக அவரை எதிர்த்தவர்களின் எதிர்ப்பினையும் தணிய 

வத்தது . அரச நாணயச்சாலைகளிலிருந்து வெளியான காசு 
களில் கலிஃபாவின் பெயர் பொறிக்கப்பட்டது . 

நாணய 
முறை மாற்றியமைக்கப்பட்டது . இல்துத்மிஷ் தாம் முதன் 
முதலாக இந்தியாவில் அரேபிய நாணயங்களைப் புகுத்தினார் . 
" இவருடைய நாணயங்கள் டெல்லியில் பட்டாணியர்களால் 
வெள்ளிக்காசுகள் வழங்கப்படுவதற்கு ஆரம்பமாக இருந்தன 
என ஓர் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் . அவருடைய காலந்தொட்டு 
175 குண்டுமணி எடையுள்ள டங்கா ( tanga ) என்ற வெள்ளி 
நாணயம் தரப்படுத்தப்பட்ட நாணயமாயிற்று . 


வங்காளத்தில் நசீருத்தீன் மகமதுஷா இறந்ததும் , லக் 
னாவ்தியிலிருந்த கல்ஜின் மாலிக்குகள் கிளர்ந்தெழுந்தனர் . 
சுல்தான் ஒரு பெரும் படையைத் திரட்டிக் கொண்டு சென்று 
கிளர்ச்சியாளர்களை முரியடித்தார் . லக்னாவ்தியின் ஆட்சிப் 
பொறுப்பு மாலிக் அலாவுத்தீன் ஜானி ( Malik Alauddin Jani ) 
என்பவரின் பொறுப்பில் விடப்பட்டது ; மாகாணத்தில் அமைதி 
நிலவச் செய்யப்பட்டது . ஆராம்ஷாவின் காலத்திலேயே 
குவாலியர் டெல்லியின் ஆதிக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் 
கொண்டிருந்தது . அதன் மீது சுல்தான் 1231 - ல் படையெடுத் 
தார் . அவ்விடத்தின் அரசரான மங்கள தேவன் ( Mangala 
Devan ) மிகவும் கடுமையாக எதிர்த்தார் . ஆனாலும் , நெடு நாள் 
வரை நிகழ்ந்த மிகக் கடுமையான எதிர்ப்பிற்குப் பிறகு 1232 - ல் 
அவ்வரண் கைப்பற்றிக்கொள்ளப்பட்டது . மங்கள தேவன் தப்பி 
ஓடிவிட்டார் . எனினும் அவருடைய ஆட்கள் சிறைப்பிடிக்கப் 
பட்டுக் கொலையுண்டனர் . கி.பி. 

1233 - ல் சுல்தான் மாள 


22 


இந்திய வரலாறு 


வத்தை ( Malwa ) 
( Malwa ) எதிர்த்து , 

எதிர்த்து , பில்சா ( Bhilsa ) என்னும் 
அரணைக் கைப்பற்றிக்கொண்ட பிறகு , அவ்விடத்திலிருந்து 
உஜ்ஜயினிக்குச் ( Ujjaini ) சென்று , அதையும் கைப்பற்றிக் 
கொண்டார் . அந் நகரில் இருந்த மக்களின் பெரும் பக்திக்குப் 
பாத்திரமாகவிருந்த 

மாகாளிக் 

கோயில் தரைமட்டமாக்கப் 
பட்டது . அதனுள் இருந்த விக்கிரகங்கள் டெல்லிக்குக் கொண்டு 
போகப்பட்டன . பம்யானின் ( Bumyan ) மீது படையெடுக்கச் 
சுல்தான் திட்டமிட்டார் . ஆனால் , உடல் நலமற்றிருந்ததனால் 
அதனைக் கைவிட நேர்ந்தது . நாளுக்கு நாள் சுல்தான் உடல் 
மிகவும் மோசமாகிக் கொண்டிருந்தது . இறுதியில் கி.பி. 1235 - ல் 
( 638 A. H. ) அவர் உயிர் நீத்தார் . 


இல்துத்மிஷைப்பற்றிய மதிப்பீடு 

இடைக்கால இந்தியாவை ஆண்ட அரசர்களுள் இல்துத் 
மிஷ் சாலச் சிறந்தவர் ஆவார் . அறிவுக் கூர்மையும் விழிப்பும் , 
முன்னோக்கும் தன்மையும் உடைய இவ்வரசியல் வல்லுநர் , 
இந்திய வரலாற்றில் என்றும் அழியா இடத்தைப் பெற்றார் . 
வரது 

காலத்திலிருந்து தான் இந்தியாவில் முஸ்லிம்கள் 
ஆதிக்கம் உண்மையில் ஆரம்பமாயிற்று என்று கூறுவதில் 
ஐயப்பாடு இருக்க முடியாது . அடிமைகள் வமிசம் என்றழைக் 
கப்பட்ட வமிசத்தை இந்தியாவில் உருவாக்கியவர் இவரே 
எனக் கூறுவது மிகையாகாது . நாட்டிற்குத் தலை நகரம் ஒன்றை 
உருவாக்கினார் ; ஒரு சுதந்திர நாட்டைப் படைத்தார் ; அரசனை 
மையமாகக் கொண்ட ஆட்சி ஒன்றை நிறுவினார் ; ஆளும் 
வகுப்பினரையும் ஏற்படுத்தினார் . தமது தளரா முயற்சியை 
யும் , செயலாற்றலையும் கொண்டு , மிகு உறுதியாகத் திணிக்கப் 
பட்ட ஓர் அரசை , டெல்லிச் சுல்தானியத்தை இவர் நிலை நாட்டி 
னார் . 1192 - ல் ஐபெக்கினிடம் அடிமையாகப் புகுந்த இவர் , 
இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியாவில் துருக்கியத் தலைவ 
ரானார் . அரசவையில் மற்றும் பல மாலிக்குகள் இருந்த போதி 
லும் இவர் தமது முயற்சியாலும் , கடும் உழைப்பாலும் உயர் 
நிலையை எட்டிவிட்டார் . இவர் அரியணையேறியபோது அரசி 
யல் நிலையில் குழப்பம் நிறைந்து இருந்தது . இராச்சியத்தின் 
எல்லைகள் என்ன என்றும் திட்டவட்டமாகக் கூற இயலாத நிலை 
இருந்தது . எவ்வித மரபுகளும் , தலைவர்களும் இவருக்கு வழி 
காட்டியாக உதவி புரியவில்லை . நெருக்கடியில் யார் உதவுவார் ? 
என்று எதிர்பார்க்கும் நிலையில் இவர் இருந்தார் ; வழி தெரி 
யாமல் கடலில் திணறும் மாலுமியைப் போல் நின்றார் . ஆனாலும் , 
ஊக்கத்தைக் கைவிடாது , மனத்தைச் சோரவிடாது , தளராமல் 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


28 


போது 


உழைத்து ஒவ்வொரு சிக்கலையும் போக்க முற்பட்டார் . 
ஆக்கத்திறனைக் கொண்டு பல திட்டங்களை வகுத்து , அவற்றை 
மிகச் சாதுரியமாகச் செயற்படுத்தினார் . ஆகவே , இருபத்து 
நான்கு ஆண்டுகள் இடையறாது உழைத்துத் தூதரக நடவடிக் 
கைகளை மேற்கொண்டு , இராணுவச் செயல்களையும் புரிந்தத 
னால் , டெல்லிச் சுல்தானியம் தெளிவான எல்லைகளைப் பெற்ற 
ஓர் அரசு ஆயிற்று . ஓர் ஆறாம் வமிசமும் நிலை நாட்டப்பட்டது . 
மரபுரிமையுங்கூட மிகத் தீவிரமாக உறுதிபடுத்தப்பட்டது . தமது 
மேற்கோளினால் தம் மக்கள் அவர் குடும்பத்தினரின்மீது பற்றுக் 
கொள்ளுமாறு செய்தார் . 

இடைக்கால டெல்லி நகரத்தை இல்துத்மிஷ்தான் உரு 
வாக்கினார் . 1857 ஆம் ஆண்டுவரை சிற்சில இடைவேளைகளைத் 
தவிர மற்றக் காலத்திலெல்லாம் அந் நகரம்தான் இடைக்கால 
அரசியலின் மையமாக இருந்து வந்துள்ளது . 

அதனுடைய 
மினாராக்கள் ( மசூதியின் கிளைக் கோபுரங்கள் ) , பள்ளிக்கூடங் 
கள் , குளங்குட்டைகள் ஆகியவையெல்லாம் அவரது ஆட்சியின் 

சிறந்து விளங்கின . ஆங்காங்கே சிதறிக் கிடந்த 
முஸ்லிம் கலைஞர்கள் தங்களுடைய கலைத்திறமையைக் காட்டிச் 
சிறந்த வாய்ப்பைப் பெற அந் நகரம் ஒரு பண்பாடு நிறைந்த 

விளங்கிற்று . வையகத்தின் பல்வேறு பகுதிகளி 
லிருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக அந் நகருக்கு வந்தனர் . 
கற்றறிந்தவர்கள் அவ்விடத்தை நாடினர் . கட்டடங்களைக் 
கட்டுவதில் சுல்தான் பெரு நாட்டம் கொண்டு இருந்தார் . 
கம்பீரத்திலும் , கட்டடப் பணி அழகிலும் சிறந்து விளங்குகின்ற 
குதுப்மினார் ( Kutub Minar ) இன்றும் அவரது பெருமைக்கு ஒரு 
தலைசிறந்த அழியா நினைவுச் சின்னமாக இருக்கிறது . உயிரோடு 
இருந்தவரையில் அவர் ஒரு மிகப் பெரிய அரசராகவே ஆட்சி 
புரிந்தார் . அவர் காலத்திய வரலாற்றறிஞரான மின்ஹஜ் 
உஜ் - சிராஜ் ( Minhaj - Ug -Siraj ) அவரைப் புகழ்கின்றார் . 
அவரைப் போல் நம்பிக்கையையும் , இரக்க உள்ளத்தையும் , 
துறவிகள் , சமயச் சான்றோர் ஆகியோர் மீது கொண்டிருந்த 
அளவில்லாத பற்றையும் உடைய அரசர் என்றென்றும் பிறக்க 
வில்லை என்பது அவர் கூற்று . 

அவருடைய காலத்தில் டெல்லி மா நகரம் நாகரிகத்தின் 
மையமாக விளங்கியதோடு , இந்தியாவில் துருக்கியப் பேரரசின் 
அரசியல் , நிருவாக மையமாகவும் விளங்கியது . ஓர் அரசாளும் 
வமிசத்தை உருவாக்குவது முக்கிய அரசியல் தேவையாக 
இருந்தது . அது இல்லையெனில் நாடெங்கிலும் குழப்பம் நிலவும் 
என்பதைச் சுல்தான் தெளிவாக அறிந்திருந்தார் . பாரசீக முடி 


மையமாக 


24 


இந்திய வரலாறு 


யாட்சி மரபுகளை அவர் மேற்கொண்டு , இந்திய நிலைக்கு ஏற்ப 
அவற்றை மாற்றியமைத்துக்கொண்டார் . அவர் நிறுவிய முடி 
யாட்சியின் பலமும் , ஆதரவும் வெளிநாட்டினர் கையிலிருந்த 
அகில இந்திய இராணுவ - நிருவாகப் பணித்துறையின் அடிப் 
படையில் அமைந்திருந்தது என்று கருதப்படுகிறது . அவ்வன்னி 
யர்கள் துருக்கிய அடிமை அதிகாரிகள் என்றும் , தாசிக் ( Tazik ) 
அல்லது துருக்கிய உயர்குலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் 
என்றும் பிரிக்கப்பட்டிருந்தனர் . இல்துத்மிஷ் தம்முடைய நிரு 
வாகத்தில் இந்துக்களையும் சேர்த்துக்கொண்டிருந்திருக்கவேண் 
டும் என்பதைப்பற்றி அக்காலத்திய முஸ்லிம் ஆதாரங்கள் 
மௌனம் சாதித்த போதிலும் , அவ்விதம் அவர்களையும் சேர்த் 
துக் கொண்டு அவர் நிருவகித்திருக்க வேண்டும் என்று யூகிப் 
பதற்கு இடமுண்டு . இல்துத்மிஷ் உருவாக்கிய துருக்கிய அரசுக் 
குத் துருக்கிய அடிமை அதிகாரிகளும் , தாசிக் என்று கூறப் 
பட்ட அதிகாரிகளும் ஆதரவு கொடுத்து வருகையில் , உள்ளூர்த் 
தலைவர்களும் அவருக்கு ஆதரவு அளித்தனர் . பின்னவர்கள் 
அவருக்குக் கப்பம் செலுத்தியதோடு சட்டத்தையும் , ஒழுங்கை 
யும் நிலை நாட்டுவதிலும் உதவி புரிந்தனர் . இல்துத்மிஷ் அரசி 
யல் சாதுரியத்தைக் கையாண்டு பல கூறுகளையும் கொண்ட 
ஒரு சிறந்த நிருவாக முறையை நிலை நாட்டினார் . தவிர , தலத் 
தலைவர்களின் தீவிரமான ஒத்துழைப்பும் அவருக்குக் கிட்டியது . 
அதே சமயத்தில் துருக்கிய அதிகாரிகளின் ஆதரவையும் 
பெற்றுச் சிறந்த முறையில் ஆட்சி நடத்தினார் . 


1191 - லிருந்து 1210 ஆம் ஆண்டுவரை கோரி மரபுகளை 
ஒட்டியே இந்திய வரலாறு இருந்தது . தாமறிந்த அரசியல் கார 
ணங்களை முன்னிட்டு இல்துத்மிஷ் டெல்லியைக் கோரி , கஜினி 
ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுவித்தார் . இங்ஙனம் செய்த 
தனால் இந்திய மரபையொட்டி நின்ற ஓர் அரசினை அவர் 
உருவாக்கினார் என்று கூறலாம் . டெல்லிச் சுல்தானியத்தை 
அவர் உருவாக்கியதோடல்லாமல் அவ்விராஜ்ஜியத்தின் நிரு 
வாக முறைக்கும் அவர் சிறந்த துணைப்பணியாற்றினார் . மத் 
திய ஆசியாவின் அரசியல் சிக்கல்களில் மூழ்கி மிதந்து கொண் 
டிருந்த முகம்மது கோரிக்கு ஒரு சிறந்த நிருவாகத்தை ஏற் 
படுத்துவதற்கான அவகாசம் கிடைக்கவில்லை . மிகக் குறுகிய 
காலமே ஆட்சி புரிந்ததனால் ஐபெக் நிரத்தரமான அரசாங் 
கத்தை நிறுவ முடியவில்லை . அதுபோன்ற ஒரு தலைசிறந்த 
அரசை 

நிறுவ இல்துத்மிஷூக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது 
போலும் . டெல்லிச் சுல்தானியத்திற்குத் தேவைப்பட்ட ஒரு 
நிருவாக முறைக்கு அவர் ஓர் உருவத்தையும் , உயிரையும் 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


25 


தந்தார் . இக்தாக்கள் ( Igtas ) அரசர் ஒருவருக்காக ஒதுக்கி 
வைத்திருந்த நிலங்கள் , முறை , படை நாணய முறை-இந்த 
மூன்று தூண்களின் மேல் அவர் நிருவாகம் அமைக்கப்பட்டு 
இருந்தது . 

இல்துத்மிஷ் தமது சொந்த வாழ்க்கையில் மிகவும் பக்தி 
மானாக விளங்கினார் . அவருடைய சமயப்பற்று மிகு தீவிரமான 
தாகவும் , மாசற்றதாகவும் இருந்தது ; இரவில் நெடுநேரம்வரை 
தொழுகையிலும் , தியானத்திலும் அவர் மூழ்கி இருந்தார் . ஆனா 
லும் , அவர் எவருக்குமே தொல்லை கொடுக்கவில்லை . ஷேக் குத் 
புத்தீன் புக்தியார் காகி ( Shaik Gutbuddin Bukthiar kaki ) , காஜி 
ஹமீதுத்தீன் நாகூரி (Gazi Hamiduddin Nagouri ) , ஷேக் ஜலா 
லுத்தீன் தப்ரிஸ் ( Shaik Jalaluddin Tabrizi ) போன்ற மாபெரும் 
சூஃபித் துறவிகளுடன் ( Sufi saints ) மிக்க மரியாதையுடன் 
நடந்து கொண்டார் . தம்முடைய அரசவையில் அடிக்கடி சமய 
விவாதங்களை நடத்தி உலோமாக்களுக்கும் ( Ulemas ) அவர் 
ஆதரவு அளித்தார் . இருந்த போதிலும் , தாம் கொண்டிருந்த 
சமயக் கருத்துகளை அவர் பிறர் பொருட்டு மாற்றியமைத்துக் 
கொள்ளவில்லை . 

நிறைவுபெறாத செல்வமாகத் தம் தலைவரிடம் இருந்து 
பெற்ற நிருவாகம் , கட்டடக்கலை , பேரரசு ஆகியவற்றை 
யெல்லாம் செம்மையாக இல்துத்மிஷ் முடித்துவைத்தார் . 
அவற்றை முடித்துவைத்ததோடல்லாமல் புதிய கொள்கைகளை 
யும் அவர் புகுத்தினார் . தாம் பதவி வகித்திருந்த காலத்தில் 
தோன்றிய சிக்கல் நிறைந்த பல பிரச்சினைகளையும் அவர் தமது 
சாதுரியத்தினாலும் நிருவாகத் திறனாலும் , நல்ல திட்டங்களி 
னாலும் சமாளித்துக் கொண்டார் . அதன் விளைவால் அவருக்குப் 
பின் வந்தவர்களின் நிலை மிகவும் உறுதியாயிற்று . அவர் 
செங்கிஸ்கானுடனும் ஜலாலுத்தீன் மங்கபர்னியுட னும் எவ் 
விதம் நடந்து கொண்டார் என்பதிலிருந்து அவருடைய அரசி 
யல் திறமையும் தூதரகத் திறமையும் புலனாகின்றன . அவர் 
ஓர் ஊக்கு ஆற்றலைக் கொடுத்தார் ; சிறந்த வழியில் செல்லுமாறு 
வகைசெய்து கொடுத்தார் . ஆறாம் வகுப்பு என்ற ஒன்றையும் 
உருவாக்கினார் . அவர் காலத்துச் சாசனங்கள் சில அவரைக் 
கடவுளின் நிலப் பாதுகாவலர் என்றும் , கடவுளின் ஊழியர்களைப் 
பாதுகாப்பவர் என்றும் கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும் . 
இல்துத்மிஷின் வாரிசுகள் 

தம்முடைய புதல்வர்களின் பலவீனத்தை இல்துத்மிஷ் 
நன்றாக உணர்ந்திருந்தார் . ஆகவேதான் , 


அவர் தமது 


28 


இந்திய வரலாறு 


மகளான ரசியாவைத் ( Raziya ) தமக்குப் பிறகு பட்டத்துக் 
குரியவராக நியமித்தார் . ஆனால் , பெண் ஒருத்தி பட்டத் 
திற்கு வருவதை விரும்பாத உயர்குடியினர் ருக்னுத்தீன் 
( Ruknuddin ) என்ற இளவரசனை அரியணையில் அமர்த்தினர் . 
ருக்னுத்தீன் இல்துத்மிஷின் மகனாவார் . அவர் மிகவும் ஒழுக்கம் 
கெட்டவர் ; சிற்றின்பங்களில் மூழ்கிக் கிடந்தவர் . ஆகவே , 
இளம் வயதினரான அவ்விளவரசர் இகழ்ச்சிக்குரிய சிற்றின்பங் 
களில் மூழ்கிக் கிடக்கையில் நாட்டின் பொறுப்பு அவருடைய 
தாய் ஷாதுர் கான் ( Shahdurkhan ) என்பவரின் வசப்பட்டிருந்தது . 
அவர் பேரவா மிக்கவர் ; தணியாத அதிகாரப்பற்றுக் கொண் 
டிருந்தவர் . ஆனால் , தாயும் மகனுமாகச் சேர்ந்து குத்புத்தீன் 
என்ற மற்றோர் அரச குடும்பத்தினனைக் கொன்றதை யறிந்த 
உயர்குடியினர் , அவர்களின் அளவிலாத வெறுப்புக் 
கொண்டனர் . அவுத் ( Oudh ) , பதோன் ( Badaun ) , ஹன்சி 
( Hansi) , முல்தான் ( Multan ) , லாகூர் ( Lahore ) ஆகிய பகுதி 
களின் ஆளுநர்கள் தம்முடைய பகைமையை வெளிப்படை 
யாகக் காட்டத் தொடங்கினர் . நிலைமை ஏற்கெனவே மோச 
மாக இருந்தது . அதனுடன் பட்டத்தரசி சுல்தானா ரசியாவைக் 
கொல்லச் சதி செய்ததனால் நிலைமை மேலும் மோசமாகிவிட் 

நற்பயனாகச் சதி முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டது . 
கடுஞ்சினமுற்ற மக்கள் கூட்டம் ஷா துர்கானைச் சிறையில் தள்ளி 
யது . ருக்னுத்தீன் பிடிபட்டுச் சிறைவைக்கப்பட்டு 1236 - ல் 
இறந்தார் . அப்பொழுது உயர்குடியினர் அனைவரும் ரசியாவைச் 
சூழ்ந்து கொண்டு அவரைத் தங்களுடைய அரசி என ஏற்று 
மரியாதை செலுத்தினர் . 


மீது 


சுல்தானா ரசியா ( Sultana Raziya ) [ 1236-1240 ] 


இல்துத்மிஷ் தமது மகள் ரசியாவைத் தமக்குப் பின் அரசப் 
பதவிக்குரியவராக நியமித்தபோது , ஒரு பெண் அப்பெரும் அரச 
மதிப்புக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதைச் சுல்தானுடைய 
அமைச்சர்கள் உணர்ந்து அவமானம் அடைந்தனர் ; அது 
போன்ற நடவடிக்கையின் தீங்கினை எடுத்துக் 

கூறினர் . 
அதனைக்கேட்ட இல்துத்மிஷ் என்னுடைய புதல்வர்களோ 
இளம் வயதிற்குரிய சிற்றின்பங்களில் மூழ்கிக் கிடக்கின்றனர் . 
அவர்களுள் ஒருவனும் நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள் 
வதற்கான திறமை படைத்திருக்கவில்லை . என்னுடைய மகளை 
விட அவர்களுள் எவரும் அதிகமான திறமை பெற்றிருப்பவர்கள் 
அல்லர் என்பதை என்னுடைய மரணத்திற்குப் பிறகு நீங்களே 
அறிந்து கொள்வீர்கள் . என்று பதிலுரைத்தார் . சுல்தானின் 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


27 


வாயை 


இந்தப் பதில் ஆண் வாரிசுதான் பட்டத்திற்கு வரவேண்டும் 
என்ற கொள்கையை ஆதரித்தவர்களுடைய 

மூட 
செய்தது ; ரசியாதான் பட்டத்திற்குரிய வாரிசாவார் என்பதை 
யாவரும் ஏற்றுக்கொண்டனர் . 

ஆனால் , ஒரு சிலர் அவரை அரசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை . 
நாட்டின் வசீராக ( Wazir ) அமைச்சராக இருந்த முகம்மது 
ஜுனைதி ( Muhamud Junaidi ) அவருடைய உரிமையை அங்கீ 
கரிக்கவில்லை . மாகாண ஆளுநர்களும் எதிர்ப்புத் தெரிவித்த 
னர் . ரசியாவைப் பொறுத்தவரையில் மிகவும் நெருக்கடியான 
நிலையில் இருக்க நேரிட்டது . ஆனாலும் , அவருடைய 
உதவியைக் கொண்டு முன்னுக்கு வந்த அவுத்தின் குறு நில 
மன்னரான நஸ்ரத் உத்தீன் ( Nasrat - ud - din ) அவருக்கு உதவ 
முற்பட்டார் . அரசி தமது ஆற்றலாலும் , தூதரகத் திறமை 
யாலும் தம்மை எதிர்த்த மாலிக்குகளையெல்லாம் 

ஒடுக்கி 
நாடெங்கிலும் ஒழுங்கை நிலை நாட்டினார் . எல்லா மாலிக்குகளும் 
தங்களுடைய கீழ்ப்படிதலையும் , மரியாதையையும் தெரிவித்துக் 
கொண்டனர் . வங்காள மும் அவருக்கு அடிபணிந்தது . அக் 
காலத்து வரலாற்று அறிஞரின் கூற்றின்படி லக்னாவ்தியிலிருந்து 
தீபால் ( Debal ) மற்றும் டம்ரிலா ( Damrilah ) வரையிலும் எல்லா 
மாலிக்குகளும் , அமீர்களும் அவருக்குப் பணிவையும் மரியாதை 
யையும் செலுத்தினர் . 


அவருடைய கொள்கையினால் அதிருப்தி ஏற்படல் 

" ரசியா ஒரு திறம்படைத்த பெண் ; ஒரு சிறந்த அரசி ; 
அறிவுக் கூர்மையுடையவர் ; நியாயமாக நடப்பவர் ; தயாள 
குணம் படைத்தவர் ; அறிஞர்களுக்கு நல்லாதரவு அளித்தவர் ; 
ஒழுங்குற நீதி வழங்கியவர் ; தம் குடிமக்கள் நலனில் 
நாட்டம் கொண்டிருந்தவர் ; ஆற்றல் திறம் பெற்றவர் ; ஒரு 
அரசிக்குரிய மிகு சிறப்பான குணவியல்புகளனைத்தையும் 
தகுதிகளையும் பெற்றவர் . ஆனாலும் ஆண்களுக்குச் சரிசமமாக 
இருக்க வேண்டுமென்ற குறிக்கோள் நிறைவேறாத நிலையில் 
அக்குணவியல்புகளால் பலன் தான் என்ன ? என்று அக்கால 
வரலாற்றறிஞர் ஒருவர் வினவுகின்றார் . அவர் அரசியாக இருக்க 
வேண்டுமெனப் பெருமுயற்சி செய்தார் . பெண்களுக்குரிய 
ஆடைகள் அணிவதைத் தவிர்த்தார் . பெண்கள் இருக்குமிடத்தி 
லேயே ஒதுங்கியிருக்கும் பழக்கத்தையும் கைவிட்டார் . ஆணைப் 
போல் உடைதரித்து , வெளிப்படையாகத் தர்பாரில் எல்லா 
விவகாரங்களையும் கவனித்து வந்தார் . இந்துக்களுக்கும் , கிளர்ந் 
தெழுந்த முஸ்லிம் தலைவர்களுக்கும் எதிராக நடத்தப்பட்ட 


28 


இந்திய வரலாறு 


தாக்குதல்களில் அவரும் மிகு தீவிரமாகக் கலந்து கொண்டார் . 
லாகூரின் கவர்னருக்கெதிராகத் தாமே நேரில் படையெடுத்துச் 
சென்றார் . அவரும் அவரது அதிகாரத்திற்கு அடிபணிய நேர்ந் 
தது . இத்துணைச் சிறப்புகள் இருந்த போதிலும் , அவர் ஒரு 
பெண் என்ற நிலையே பெருந் தடையாக இருந்தது . ஜலாலுத் 
தீன் யாகூத் (Jalaluddin Yaqut ) என்ற அபிசீனிய ( Abyssiniya ) 
அடிமை ஒருவனுக்கு அவர் காட்டிய அன்பும் தனிப்பற்றும் 
அவரை மக்கள் வெறுக்குமாறு செய்தன . தவிர அவர் அவனை 
லாயங்களின் தலைவனாக்கியதும் பல உயர்குடியினரைப் புண் 
படுத்தியது . நாற்பதின்மர் ( The Forty ) என வழங்கப்பட்ட 
துருக்கிய மாம்லுக்களின் கூட்டத்தினர் அவருடைய செயல்களைக் 
கண்டு வெறுக்க ஆரம்பித்தினர் . அவர் வெளிப்படையாகத் 
திரிவதைக் கண்டு அவர்கள் கதிகலங்கினர் . ஆகவே , ஆங் 
காங்கே கிளர்ச்சி அறிகுறிகள் தோன்றலாயின . சர்ஹிந்த் 
கவர்னரான இக்தியாருத்தீன் ( Ikthiyaruddin ) முதன் முதலாகக் 
கலகத்தைத் தொடங்கினார் . அதனை அடக்க வேண்டி அரசி 
ஒரு பெரும் படையைத் திரட்டிக்கொண்டு சென்றார் . ஆயினும் , 
அங்கு ஏற்பட்ட கைகலப்பில் உயர்குடியினர் யாகூத்தைக் 
கொன்று அரசியையும் சிறைபிடித்துக் கொண்டனர் . நூருத் 
தீன் (Nuruddin) என்ற துருக்கியன் அக்கிளர்ச்சியாளர்களுக்குத் 
தலைமை தாங்கினான் . கைதியாக்கப்பட்ட அரசியை அல்துனியா 
( Altunia ) என்பவரின் பொறுப்பில் வைத்துவிட்டு அரசியின் 
சகோ தரன் முய்சுத்தீன் பக்ரம் ( Muizuddin Bahram ) என்பவனை 
டெல்லியின் சுல்தானாகக் கிளர்ச்சியாளர்கள் அறிவித்தனர் . 
இந்த இக்கட்டான நிலையில் இருந்து தம்மை விடுவித்துக் 
கொள்ள வேண்டி அல் துனியாவைத் திருமணம் புரிந்து கொள் 
வதற்கும் அரசி முற்பட்டார் . ஆனால் , தம்மை விடுவித்துக் 
கொள்ளும் முயற்சி வீணாயிற்று . தம் கணவருடன் டெல்லி 
நோக்கிப் படையெடுத்தார் . ஆனால் , கைத்தாவுக்கருகில் 
( Khaita ) நெருங்கும்போது அல்துனியாவுடன் சேர்ந்தவர்கள் 
அவரை விட்டு விலகினர் . 1240 ஆம் ஆண்டு அக்டோபர் 
13 ஆம் நாளன்று பக்ரம் அவரைத் தோற்கடித்தார் . மறுநாள் 
ரசியாவும் அவருடைய கணவரும் கொலையுண்டனர் . மூன்றரை 
ஆண்டு ஆட்சி புரிந்த ரசியா கொலையுண்டாள் . 


ரசியாவைப்பற்றிய மதிப்பீடு 

டெல்லி அரியணை ஏறியவர்களுள் சுல்தானா ரசியா ஒரே 
முஸ்லிம் பெண்ணாவார் . அவரது ஆட்சி சிறிது காலமே 
நீடித்திருந்தபோதிலும் , அவர் ஓர் அசாதாரண அரசி என்பதும் , 


29 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


தார் . 


வெற்றிகரமாக ஆட்சி புரிந்தவர் என்பதும் மறுக்க முடியாத 
உண்மைகளாகும் . அவர் மிக்க ஆற்றல் வாய்ந்தவர் ; எவ் 
வேலையிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபடுபவர் ; ஒரு சிறந்த வீராங் 
கணையாகவும் படைத்தலைவியாகவும் அவர் விளங்கினார் . அரசி 
யல் சூழ்ச்சிகளிலும் தூதரக முறைகளைக் கையாளுவதிலும் அவர் 
கைதேர்ந்தவராக விளங்கினார் . இந்தியாவில் 

துருக்கிய 
இராச்சியத்தின் புகழை மீட்பதில் அவர் பெரு வெற்றி 
பெற்றார் : அதிக அதிகாரங்களைப் பெற்று எவ்விதக் கட்டுப்பாடு 
களுக்கும் உட்பட்டிராத முடியாட்சி ஒன்றினை அவர் அமைத் 

டெல்லியை ஆண்ட துருக்கிய ஆட்சியாளர்களுக்குள் 
அவர்தாம் அமீர்களின்மீதும் , மாலிக்குகளின்மீதும் முதன்முறை 
யாக அரச அதிகாரத்தைத் திணித்தார் . அவருக்கு முன்பு ஆட்சி 
புரிந்த குத்புத்தீன் பிரபுகளுள் ஒருவராகவே இருந்தார் . அவ 
ருக்கு அடுத்து ஆண்ட இல்துத்மிஷோ தமக்குச் சரிசமமானவர் 
கள் முன் உட்காரவும் கூச்சப்பட்டார் . அவருக்கு முன்பும் பின்பும் 
ஆட்சி புரிந்த இல்துத்மிஷின் ஆறாம் வமிசத்தினர் அனைவருமே 
வலிமை குன்றியவர்களாக இருந்தனர் . ஆகவே , இல்துத்மிஷ் 
வமிசத்தைச் சார்ந்தவர்களுள் ரசியாதான் தம்முடைய 
திறமையினாலும் குணவியல்புகளினாலும் டெல்லிச் சுல்தானியத் 
தின் அரசியல் ஆதிக்கம் பெற்று விளங்கிய முதல் அரசியும் 
இறுதி அரசியும் ஆவார் . அவருடைய வீழ்ச்சிக்கு அவரது 
பெண்மை ஓரளவு காரணமாக இருந்தபோதிலும் , அக் காலத்திய 
உயர்குடியினரின் சுய நலப்போக்கே முக்கிய காரணமாகும் 
என்பது உண்மை . 


உ 


ரசியாவின் இறப்பிற்குப் பிறகு ஏற்பட்ட குழப்பம் 


ரசியாவுக்குப் பிறகு அவருடைய சகோதரர் பக்ரம் ஷா 
( Bahram Shab ) பதவி ஏற்றார் . அவர் அஞ்சாநெஞ்சம் படைத் 
தவர் ; ஆற்றல் மிக்கவர் ; கிளர்ச்சிப்போக்கு முற்றியவர் .. 
அவரது ஆட்சிக் காலத்தில் கொலையும் , துரோகச் செயல்களும் , 
சதிகளும் அளவின்றி நடைபெற்று வந்தன . நாடெங்கிலும் 
அதிருப்தி பரவியிருந்தது . குறிப்பாக , சதிகளை ஒடுக்க அவர் 
மேற்கொண்ட கடும் நடவடிக்கைகளின் விளைவாக நிலைமை 
மேலும் மோசமாயிற்று . நெருக்கடியான சமயத்தில் மங்கோலி 
யர்கள் கி.பி. 

1241 - ல் இந்துஸ்தானத்தின் 
யெடுத்து வந்து லாகூரைக் கைப்பற்றிக் கொண்டனர் . 
சுல்தானும் கொல்லப்பட்டார் . அவருக்குப் பிறகு இல்துத்மிஷின் 
பேரரான அலாவுத்தீன் மசூத் ஷா ( Alauddin Masud Shab ) 
அரியணை ஏறினார் . 1245 - ல் மங்கோலியர்கள் மீண்டும் இந்தியா 


படை 


பிறகு 


30 


இந்திய வரலாறு 


வின் மீது படையெடுத்தனர் . ஆனால் , இம்முறை அவர்கள் 
மிகு கடுமையாக விரட்டியடிக்கப்பட்டனர் . அவர்களுக்குப் 
பெருஞ்சேதமும் ஏற்பட்டது . மசூத் ஷா ஆட்சியின் பிற்பகுதி 
யில் மிகவும் கொடுங்கோல் அரசனாகி அளவிலாச் சிற்றின்பங் 
களில் மூழ்கிக் கிடந்தார் . அதே வேளையில் அதிருப்தி அதிகரித் 
துக் கொண்டிருந்தது . ஆகவே , அமீர்களும் மாலிக்குகளும் 
நாட்டின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு இல்துத் 
மிஷின் மற்றொரு மகனான நசீருத்தீனுக்கு அழைப்பு விடுத் 
தனர் . 1246 - ல் மசூத் சிறைப்பிடிக்கப்பட்டார் ; பிறகு அச் 
சிறையிலேயே மடிந்தார் . 


நசீருத்தீன் மகமூத் ( Nasiruddin Mahmmud ) 

[ 1246-1265] 


1243 , ஜூன் 13 ஆம் நாள் நசீருத்தீன் மகமூத் முடிசூட்டப் 
பட்டார் . அதிகாரம் பெறுவதற்காக அரசனுக்கும் , பிரபு 
களுக்கும் இடையே நாட்டில் நடைபெற்று வந்த சச்சரவு 
நசீருத்தீன் அரியணையேறிய காலத்தோடு முடிவடைந்தது . 
அப்போட்டியில் துருக்கிய உயர்குடியினரே வென்றனர் . 
உயர்குடி மக்கள் விருப்பத்திற்கேற்ப நசீருத்தீன் நடந்து கொண் 
டார் . நாட்டின் எல்லா அதிகாரங்களும் ‘ நாற்பதின்மரின் தலை 
வரான பால்பனிடமே இருந்தன . புதிய அரசர் எவ்வித ஆசை 
யும் இல்லா தவர் ; பணிந்து செல்பவர் ; வலிமையற்றவரும் 
ஆவார் ; அரசருக்குரிய ஆடம்பரங்கள் மட்டுமே தமக்கு இருந் 
தால் போதுமென விரும்பியவர் . ஆகவே , எல்லா அதிகாரங் 
களையும் உயர்குடி மக்களே கையாளுமாறு விட்டுவிட்டார் . இயல் 
பாகவே சமயப்பற்று மிக்கவராக இருந்த இவருக்குத் தமக்குமுன் 
இருந்தவர்களின் கதியைப்பற்றிய நினைவு , அப் பற்றை மேலும் 
அதிகமாக்கியது . அரசருக்குரிய தகுதிகளை அவர் பெற்றிருக்க 
வில்லையாதலால் உள் நாட்டுச் சச்சரவுகள் அதிகமாயின . முடி 
யாட்சியைப் பலவீனப்படுத்த இந்துக்களும் முயற்சி செய்து 
கொண்டிருந்தனர் . அவ் வேளையில் மங்கோலியர்களும் இந்தியா 
வின் கதவுகளைத் தட்டத் தொடங்கினர் . ஆனாலும் , நல்ல வேளை 
யாக அப் பிரச்சினைகளை யெல்லாம் சமாளிக்கச் சுல்தானுக்குப் 
பால்பன் என்ற அமைச்சர் கிடைத்திருந்தார் . சுல்தானின் 
ஆட்சிக் காலம் முழுவதும் பால்பன் தாம் உள் நாட்டுப் பொறுப் 
பையும் வெளி நாட்டுப் பொறுப்பையும் ஏற்றிருந்தார் . நசீருத் 
தீன் 1265 - ல் உயிர் நீத்தார் . 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


31 


கியாசுத்தீன் பால்பன் ( Balban ) [1266-1286 ] 


பால்பனின் முன்னாள் வாழ்க்கை 

கியாசுத்தீன் பால்பன் , இல்பாரி ( [ lbari ) இனத்தைச் சேர்ந்த 
துருக்கியர் ஆவார் . அவருடைய தந்தையார் பத்தாயிரம் குடும் 
பங்களுக்குத் தலைவரான கான் ( Khan) ஆவார் . பால்பனை இளம் 
வயதில் மங்கோலியர்கள் கைப்பற்றி பாக்தாத் நகருக்குக் 
கொண்டு சென்றனர் . பஸ்ராவைச் ( Basra ) சேர்ந்த ஜமாலுத் 
தீன் என்பவர் அவரை விலைக்கு வாங்கி டெல்லிக்குக் கொண்டு 
வந்தார் . டெல்லியில் இல்துத்மிஷ் அவரை விலை கொடுத்து 
வாங்கிக்கொண்டார் . சுல்தானுடைய காசா பர்தாராக ( Kbasah 
Bardar) அதாவது சொந்த வேலைக்காரனாகப் பால்பன் நியமிக் 
கப்பட்டார் . ‘ நாற்பதின்மர் எனப் புகழ் பெற்று விளங்கிய 40 
அடிமைகளைக் கொண்டிருந்த கூட்டத்தில் அவரும் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டார் . ரசியாவின் காலத்தில் அவர் அமீரி ஷிகாரி 
( Amiri -Shikari ) எனப்படும் வேட்டைத் தலைவராகப் பதவி 
உயர்வு பெற்றார் . சுல்தான் பக்ரமின் ஆட்சியின் போது ரிவாரி 
(rewari ) நிலமானியம் அவருக்கு அளிக்கப்பட்டது . பிறகு ஹன்சி 
மாவட்டமும் அதனுடன் சேர்த்துக்கொள்ளப்பட்டது . அம் 
மாவட்டத்தைச் சிறந்த முறையில் பால்பன் நிருவகித்து வந்த 
மையால் , அவர் பொறுப்பிலிருந்த குடிமக்களின் வாழ்க்கை 
நிலையில் பெரு முன்னேற்றம் தோன்றியது . கி.பி. 1245 - ல் 
மங்கோலியருக்கு எதிராகப் படையெடுத்து உச் ( Uch ) முற்று 
கையை விலக்கிக் கொள்ளுமாறு அவர்களை வற்புறுத்தினார் . 
மசூத் பதவியிலிருந்து விலக்கப்பட்டவுடன் நசீருத்தீன் மகமூத் 
அரியணையில் அமர்த்தப்படுவதற்கு அவர் காரணமாக இருந் 
தார் . 

1246 - ல் நசீருத்தீன் அரியணையேறியதும் பால்பன் 
நாட்டின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் . சில ஆண்டு 
களுக்குப் பிறகு அவர் சுல்தானின் மகளையும் திருமணம் புரிந்து 
கொண்டார் . அப்பொழுது அவருக்கு உலூக்கான் ( Ulughkhan ) 
என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டது . நாயப் - இ - மாம்லிகாத் 
( Naib - i - mamlikat ) என்ற பதவிக்கும் அவர் உயர்த்தப்பட்டார் . 


1246 - ல் பால்பன் ரவி ( Ravi ) நதியைக் கடந்து சென்று 
ஜுட் ( Jud ) , ஜீலம் ( Jhelum ) என்ற மலைப்பிரதேசங்களைச் சூறை 
யாடி , கொக்கர்களையும் மற்றும் பல இனத்தினரையும் அடக் 
கினார் . தோப்ஆப் ( Doab ) பகுதியிலிருந்த இந்து அரசர்கள் 
கிளர்ச்சி செய்ததற்காக அவர்களை யொடுக்க அவர் பன்முறை 
படையெடுத்தார் , கலிஞ்சாருக்கும் ( Kalinjar ) கராவுக்கும் 
( Kara) இடையே இருந்த மாலகியின் ( Malaki ) இராணுவத்தை 


32 


இந்திய வரலாறு 


ஒடுக்கி மிவாட் ( Mewat ) , ரந்தாம் போர் ( Rantham Bhor ) ஆகிய 
வற்றையும் கொள்ளையடித்தார் . கிளர்ந்தெழுந்து 

கொண் 
டிருந்த முஸ்லிம் கவர்னர்களும் ஒடுக்கப்பட்டனர் . குவாலியர் , 
சாந்தேரி ( Chanderi ) , மாளவம் ( Malwa ) , நார்வார் ( Narwar ) 
ஆகியவையும் அவருக்கு அடிபணிந்தன . 

ஆறு மாதம் கழித்து உச் , முல்தான் ஆகியவற்றை 
நோக்கிச் சுல்தான் முன்னேறினார் . பால்பனின் செல்வாக்கினைக் 
கண்டு பொறாமையுற்ற இமாதுத்தீன் ரிஹான் ( Imaduddia 
Rihav ) மாலிக்குகளைத் தூண்டி விட்டு அவருக்கு எதிராகப் பொய் 
யுரை கூறலானார் . அச் சூழ்நிலைகளின் விளைவாக அவ்வமைச்சர் 
1253 - ல் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் . அவருக்குப் பதிலாக 
இமாதுத் தீன் , வகீலிதார் (Vakili - dar ) என நியமிக்கப்பட்டார் . 

இமாதுத்தீன் தம்முடைய கொள்கைகளைக் கைவிட்ட ஓர் 
இந்து . அவர் பதவி வகித்திருந்த காலத்தில் மாலிக்குகளும் 
பிரபுக்களும் தங்களுடைய அதிகாரத்தை அதிகரித்துக் 
கொண்டே வந்தனர் . அரசவையிலும் அவர்களது செல்வாக்கு 
அதிகரித்துக்கொண்டிருந்தது . கீழ்த்தரமான இமாதுத்தீனைப் 
போன்ற ஒருவனிடம் வேலை செய்வது உன்னத துருக்கியர்க 
ளாகிய தமக்குப் பெரிதும் இழிவாகும் என அவர்கள் கருதினர் . 
நிருவாகத்தின் பிடி தளர்ச்சி பெற்றுக்கொண்டு வந்தது . திடீ 
ரெனப் பதவிக்கு வந்த இவ்விதமான கொடியவனைப் பதவியி 
லிருந்து 

உடனே விலக்குமாறு எல்லாத் திசைகளிலிருந்தும் 
மக்கள் சுல்தானிடம் முறையிட்டனர் . செல்வாக்கு மிகுந்த 
உயர்குடி மக்கள் சிலர் சுல்தானை மிகு தீவிரமாக வற்புறுத்தி அக் 
கொடியவனைப் 

பதவியிலிருந்து விலக்கும்படி செய்தனர் . 
1254 ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பால்பன் மீண்டும் டெல்லிக்குத் 
திரும்பினார் . 


அவுத்தின் ஆளுநரான குத்லுக்கான் ( Gutlukh Khan ) 
என்பவர் 1155 - ல் கிளர்ச்சி செய்தார் . 

பால்பன் அவரை 
யெதிர்த்து வென்றார் . அதிருப்தியுற்றிருந்த உயர்குடியினரும் 
இந்துக்களும் கிளர்ச்சி செய்தவருக்கு உ தவி புரிந்தனர் . சிந்து 
வின் ஆளுநரான இசுத்தீன் பால்பன் கஷ்லுக்கானும் (Iz - ud - din 
Balban Kashlukhan ) அவர்களுடன் சேர்ந்துகொண்டு கிளர்ந் 
தெழுந்தார் . குத்லுக்கானும் கஷ்லுக்கானும் அவரவருக்குரிய 
படைகளைத் திரட்டிக்கொண்டு சமானா ( Samana) என்ற இடத் 
தில் ஒன்று கூடித் தலை நகரை நோக்கி முன்னேறினர் . ஆனால் , 
அவர்களால் தங்களது குறுக்கோளை நிறைவேற்றிக்கொள்ள 
முடியவில்லை . 


33 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


படை 


1257 ஆம் ஆண்டின் இறுதியில் மங்கோலியர் சிந்துவின் மீது 
படையெடுத்தனர் . ஆனால் , அரசரின் படைகள் அவர்களை 
நோக்கி முன்னேறியவுடன் அவர்கள் பின் வாங்கிக்கொண்டனர் . 
1259 - ல் மீவாட் ( Mewat ) என்ற மலை நாட்டின் மீது 
யெடுப்பு நடத்தப்பட்டது . அங்கே மல்கா ( Mallca) என்ற இந்துத் 
தலைவரின் தலைமையில் கிளர்ச்சியாளர்கள் கிராமங்களைச் சூறை 
யாடி ஹரியானா ( Haryana ) , சிவாலிக் ( Sewalik ) , பியனா ( Bayana ) 
மாவட்டங்களிலிருந்த குடியானவர்களுக்குப் பலவகைக 

ககளிலும் 
தொல்லை கொடுத்தனர் . உலூக்கான் 

கிளர்ச்சிக்காரர்களை 
ஒடுக்கி , அத் தொல்லைகளிலிருந்து நாட்டை விடுவித்தார் . 

இவ்விதமாக அரச பதவி பெறுமுன்பே , இருபது ஆண்டு 
களாகப் பால்பன் பல ஆபத்துகளிலிருந்து நாட்டைக் காத்த 
தோடல்லாமல் அமைதி குலைவதற்கும் , சச்சரவுகள் தோன்று 
வதற்கும் காரணமாயிருந்த எல்லாவற்றையும் மிகு கடுமையாக 
ஒடுக்கினார் . எல்லைகளிலிருந்த நிலையங்களில் படைகளை நிறுத்தி 
வைத்து , 

வெளியிடங்களிலிருந்து நாட்டுக்கு வந்துகொண் 
டிருந்த ஆபத்துகளைத் தடுத்தார் . திறமை வாய்ந்த ஒரு பெரும் 
படையை உருவாக்கினார் . மங்கோலியர்களை விரட்டியடித்தார் . 
கீழ்ப்படிய மறுத்த இந்துக்களின் கிளர்ச்சிகளை அடக்கி மன 
நிறைவற்றிருந்த மாலிக்குகளையும் , அமீர்களையும் அடிபணிய 
வைத்தார் . பால்பனுடைய ஆற்றலும் , செயலாற்றும் திறனும் 
இருந்திராவிடில் உள்ளூர்க் கிளர்ச்சிகளையும் , வெளிநாட்டுப் 
படையெடுப்புகளையும் டெல்லி இராச்சியம் சமாளித்திருக்கவே 
முடியாது . 


பால்பன் அரசராகச் செயலாற்றுதல் 

1266 - ல் சுல்தான் நசீருத்தீன் இறந்ததும் பால்பனே 
ஆட்சிப் பொறுப்பை ஏற்க வேண்டியதாயிற்று . பதவி ஏற்ற 
வுடன் நிருவாகத்தைச் சீராக்குவது அவரது முதல் வேலையாக 
இருந்தது . மீண்டும் மீண்டும் படையெடுப்பு நடத்தி வந்த 
மங்கோலியரை விரட்டி ஓட்டுவதும் அவரது பொறுப்பாகி 
விட்டது . அரசின் அதிகாரம் பெருமளவு குன்றியிருந்ததன் 
விளைவாக நாடெங்கிலும் குழப்பம் பரவியிருந்தது ; -நிலைமை 
மிகவும் மோசமாகிவிட்டது . 

பால்பன் சிறிதும் மனம் தளராது 
இப் பிரச்சினைகளுக்கு ஒரு முடிவு காண்பதில் மிகு தீவிரமாக 
ஈடுபட்டார் . கடுமையான தண்டனைகளை விதித்தும் , மிகு 
தீவிரமான முறைகளைக் கையாண்டும் பால்பன் ஒழுங்கீனத்தை 
அகற்றி , அரசாங்கத்திற்கு மக்கள் கீழ்ப்படிந்து நடக்குமாறு 
செய்தார் . 

3 


34 


இந்திய வரலாறு 


மான 


பெரும்படை ஒன்றினை உருவாக்குவது மிகு முக்கியமான 
தேவையாக இருந்தது . எனவே , படையை ஒழுங்குபடுத்து 
வதில் அவர் மிகு தீவிரமாக முனைந்தார் . பழையதும் , புதியது 

காலாட்படையும் , குதிரைப்படையும் அனுபவமிக்க 
மாலிக்குகளிடம் ஒப்படைக்கப்பட்டன . அப்படையைக் 
கொண்டு அவர் தோஆப்பிலும் டெல்லியின் சுற்றுப்புறத்திலும் 
ஒழுங்கை நிலை நாட்டினார் . மீவாட்டிகளின் ( Mewatis ) வன் 
முறை டெல்லி அரியணைக்குப் பெருந் தொல்லையாக இருந்தது . 
டெல்லியின் சுற்றுப்புறங்களில் அவர்கள் கொள்ளையிட்டனர் ; 
இரவு நேரங்களில் அவர்கள் நகரத்தில் அங்குமிங்குமாகச் சுற்றி 
யலைந்து மக்களுடைய அமைதியையே குலைத்துக் கொண் 
டிருந்தனர் . சொல்ல முடியாத அட்டூழியங்களை அவர்கள் செய்து 
கொண்டிருந்தனர் . காடுகளிலிருந்தெல்லாம் பால்பன் அவர் 
களை விரட்டி ஒடுக்கினார் . தலை நகரின் பாதுகாப்பிற்காக அவர் 
அங்கங்கே புறக்காவல் நிலையங்களை அமைத்து , அவற்றில் 
படைவீரர்களையும் நிறுத்திவைத்தார் . நாட்டுப் புறங்களின் 
பொறுப்பை ஏற்றிருந்த உயர்குடியினரும் அப் பகுதிகளை யெல் 
லாம் அடக்கி , பல்லாயிரக்கணக்கானவர்களை வாளுக்கு இரை 
யாக்கினர் . தோஆப் பகுதியின் 

இதய பாகத்தில் தான் 
அராஜகம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது . பாதுகாப் 
பென்பதே இல்லாமலிருந்தது . கம்பில் ( Kampil ) , படியாலி 
( Patiali ) , போஜ்பூர் ( Bhojpur ) ஆகியவையெல்லாம் கொள்ளைக் 
காரர்களின் முக்கிய நிலையங்களாக இருந்தன . அக் கொள்ளைக் 
காரர்கள் புரிந்த அட்டூழியங்களின் விளைவாகப் போக்குவரத்தும் 
தடைப்பட்டுக் கொண்டிருந்தது . 

பண்டங்களைக் கொண்டு 
சென்ற வியாபாரிகள் கடுந் தொல்லைகளுக்கு இலக்காகிக்கொண் 
டிருந்தனர் . சுல்தான் தாமே நேரில் சென்று அவ்வட்டூழி 
யத்தை அடக்கினார் . கொள்ளையடித்தலையும் , ஒழுங்கின்மையை 
யும் ஒழிக்க ஆப்கானியப் படைகளை அங்கங்கே நிறுத்திவைத் 
திருந்தார் . இவ்விதத் தீவிர நடவடிக்கைகளின் விளைவாக 
எங்கும் அமைதி நிலவியது . 

கொள்ளைக் கூட்டங்களை ஒழித்த பிறகு , சுல்தான் ஜுட் 
மலைப் பிரதேசங்களின் மீது படையெடுத்து , அம் மலைச்சாதி 
யினரைத் தண்டித்தார் . அவர்களுடைய அரணையும் தாக்கி , 
அப் பகுதியையெல்லாம் அடக்கி அமைதியை நிலை நாட்டினார் . 

கடந்த முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகளாக நில மானி 
யங்களைத் தாராளமாகப் பெற்று அனுபவித்து வந்த ஹம்சி 
வீரர்கள் , எவ்வளவு தகுதியற்றவர்களாயிருந்தனர் என்பதைச் 
சுல்தான் அப் படையெடுப்பிலிருந்து புரிந்து கொண்டார் . 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


85 


ஷம்சுத்தீனின் படைவீரர்களுள் 2000 குதிரை வீரர்கள் 
தோஆப்பில் பல கிராமங்களை ஊதியத்திற்குப் பதிலாகப் பெற் 
றிருந்தனர் என்பதும் சுல்தானுக்குத் தெரிய வந்தது . அந்நில 
மானியதார்களுள் பலர் வயது முதிர்ந்தவர்களாகவும் , நோய் 
வாய்ப்பட்டவர்களாகவும் இருந்தனர் . பலர் ஏற்கெனவே 
இறந்துவிட்டிருந்தனர் . அவர்களுடைய பிள்ளைகள் அச் சொத் 
தினைப் பெற்றுக் குறிப்பேடுகளில் தமது பெயர்களைக் குறித்து 
வைத்திருந்தனர் . அவர்கள் அந்த நிலங்களெல்லாம் தமக்கே 
உரியவை என்றும் , சுல்தான் ஷம்சுத்தீன் அவற்றைத் தமக்குப் 
பரிசாக வழங்கிவிட்டார் என்றும் கூறிக்கொண்டனர் . அவர் 
களுள் ஒரு சிலர் தமது இராணுவப் பொறுப்புகளைச் சரிவர 
நிறைவேற்றவில்லை . மற்றும் சிலர் சாக்குச் சொல்லிக்கொண்டு 
வீட்டிலேயே தங்கிக்கொண்டிருந்தனர் . தம்முடைய பொறுப்பு 
களை ஒழுங்குறச்செய்யத் தவறியதற்குத் தம்மைத் தண்டிக்கா 
திருக்க அதிகாரிகளுக்குக் கையூட்டுக் கொடுத்துவைத்திருந் 
தனர் . அவர்களுடைய நிலையைப் பரிசீலனை செய்வதற்காகச் 
சுல்தான் உத்தரவிட்டுச் சீர்திருத்தங்களின் மூலம் அத் தவ 
றான முறைகளை நீக்க முற்பட்டார் . அவரது உத்தரவினால் 
இராணுவச் சிறுகுழுவினர் கதிகலங்கினர் . 

பழைய கான்களுள் 
ஒரு சிலர் டெல்லியின் 

கொத்தவாலான ஃபக்ருத்தீனை 
( Fakruddin ) அணுகித் தங்கள் சார்பாகப் பரிந்துரைக்கு மாறு 
சுல்தானிடம் மன்றாடினர் . சுல்தானின் செல்வாக்கைப் பெற் 
றிருந்த கொத்தவால் , அப் பழைய கான்களின் சார்பாக மிகவும் 
உணர்ச்சியுடன் சுல்தானிடம் பரிந்து பேசினார் . அவருடைய 
பேச்சினால் உருகிய சுல்தான் , மானியங்களைப் பறிக்கும் உத்த 
ரவை நீக்கிவிட்டார் . ஆனால் , கான்கள் தமது முந்திய செல் 
வாக்கை இழந்து பால்பனின் அதிகாரத்திற்குக் கீழ்ப்படிந்தே 
நடக்க வேண்டியதாயிற்று . 


பால்பனின் உள்நாட்டு அமைப்பு 

பால்பன் ஒரு தலைசிறந்த நிருவாகி உள் நாட்டு நிருவாக 
முறையைச் சீர்ப்படுத்தினார் . அவரது நிருவாகம் பாதி ஊரியல் 
நிருவாகமாகவும் , பாதி இராணுவ நிருவாகமாகவும் இருந்தது . 
சுல்தானே எல்லா அதிகாரங்களுக்கும் ஊற்றாக விளங்கினார் . 
மிகு முக்கியமான மாகாணங்களின் பொறுப்பை ஏற்றிருந்த 
அவருடைய புதல்வர்களும் அவருடைய உத்தரவின்றி எதையும் 
செய்வதற்கில்லை . சிக்கலான விவகாரங்களைப்பற்றி அவர்கள் 
சுல்தானுக்குத் தெரிவிக்கவேண்டியிருந்தது . அத்தகைய பிரச் 
சினைகளின்மீது சுல்தானே முடிவான ஆணைகளைப் பிறப்பித் 
தார் . அவ்வாணைகள் எவ்வித மாறுபாடும் இன்றிச் செயற் 


86 


இந்திய வரலாறு 


படுத்தப்பட வேண்டுமென எதிர்பார்க்கப்பட்டது . நீதி வழங்கு 
வதில் அவர் எவ்விதப் பாரபட்சமும் காட்டவில்லை . தம் 
மால் தண்டிக்கப்பட வேண்டியவன் தம் மகனாயினும் , அவர் 
நீதியிலிருந்து தவறியது இல்லை . அவருடைய உறவினரோ , 
நண்பரோ அ நீதிச் செயல்களைப் புரிந்தாரெனின் தவறு 
இழைக்கப்பட்டவர்களுடைய குறைகளை விலக்கத் தயங்கிய 
தில்லை . அவருடைய நெறிதவறா நீதிமுறைக்கு அஞ்சி எவரும் 
தம்முடைய வேலையாட்களையும் , அடிமைகளையும் தவறாக நடத் 
திட நடுங்கினர் . நீதி வழங்கும் முறை மேலும் திறம்பட இயங் 
கும் வகையில் பால்பன் தமது மானியங்களில் ஒற்றர்களை நிய 
மித்தார் . அநீதியான செயல்களைப்பற்றி அவ்வொற்றர்கள் 
அரசருக்கு உடனுக்குடனேயே தெரியப்படுத்திக் கொண்டிருந் 
தனர் . அவர்கள் கூடத் தவறான செய்திகளைத் தெரிவிப்பதை 
யோ , நேர்மையுடன் நடந்துகொள்ளாதிருப்பதையோ தடுப்ப 
தற்கும் சுல்தான் , அவரவர்கள் கவனிக்க வேண்டியவற்றை 
வரையறை செய்திருந்தார் ; எவரைப்பற்றியேனும் அறிக்கை 
கிடைக்குமானால் , அவர் எவராயினும் உடனே அவர்மீது தக்க 
நடவடிக்கைகள் எடுத்தார் . அவ்வொற்றர்கள் குற்றங்கள் நடை 
பெறுவதைத் தடுத்தனர் . இருப்பினும் அவர்கள் இருந்ததனால் 
மிகவும் இன்றியமையாததாக இருந்த நியாயமான வசதிகளை 
யும் மக்கள் அனுபவிக்க முடியவில்லை . ஆகவே , சமூகத்தின் 
ஆன்மீகமே சீர்குலைவுற்றிருந்தது போலும் ! 


சுல்தானும் , மங்கோலியரும் 


அடிக்கடி ஏற்பட்டுக்கொண்டிருந்த மங்கோலியப் படை 
யெடுப்புகள் சுல்தானின் முழுக் கவனத்தையும் கவர்ந்தன . 
ஒழுங்கான ஒரு பெரும்படையைச் சுல்தான் அமைத்திருந்தார் . 
ஆனாலும் , அவர் டெல்லியைவிட்டு அப்புறம் சொல்லவேயில்லை . 
தம்முடைய ஆட்சிப் பகுதிகளைக் கொள்ளைக் கூட்டத்தினரான 
மங்கோலியரின் கடுந் தாக்குதலிலிருந்து காப்பதிலேயே அவர் 
கண்ணுங்கருத்துமாய் இருந்து , அவர்களை விரட்டியடிக்கப் பல 
முறைகளைக் கையாண்டார் . மங்கோலியர் லாகூரைக் கைப் 
பற்றியிருந்தனர் . ஆண்டுதோறும் சிந்துவிலும் , பஞ்சாபிலும் 
இருந்தவர்களுக்குத் தொல்லை கொடுத்துக்கொண்டிருந்தனர் . 
வடபுற எல்லைக்கு மிகு அருகில் இருந்த காரணத்தை முன் 
னிட்டு முல்தான் ( Multan ) , சமானா ( Samana ) ஆகிய மகா 
ணங்கள் அம் மங்கோலியரின் தாக்குதல்களுக்கு அடிக்கடி இலக் 
காகிக் கொண்டிருந்தன . ஆகவே , அவற்றின் பொறுப்பை 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


37 


முகம்மது ( Muhammad ) , புக்ரா கான் ( Bughra Khan) என்ற தம் 
புதல்வர்களிடமே சுல்தான் விட்டுவைத்திருந்தார் . அவர்களி 
டம் பெரும்படை இருந்தபோதிலும் , மங்கோலியரின் தொல்லை 
களை முற்றிலுமே அழித்துவிட முடியவில்லை . உண்மையில் 
பால்பனுடைய வெளிநாட்டுக் கொள்கை மங்கோலியர்களின் 
தொல்லைகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது . அவரால் 
மற்ற எந்த வெளிநாட்டையும் கைப்பற்ற முடியவில்லை . தம் 
முடைய நாட்டை எவ்விதம் மங்கோலியரின் தாக்குதல்களி 
லிருந்து காப்பது என்பதிலேயே அவர் கண்ணுங் கருத்துமாக 
இருந்தார் . பேரிடியாக இருந்த அவர்களுடைய படையெடுப்பு 
களிலிருந்து நாட்டைக் காப்பதற்காகவே அவரது உள்நாட்டு 
நிருவாக முறையும் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது . கொடிய 
உருவத்தையும் , குரூரமான குணத்தையும் படைத்திருந்த இம் 
மங்கோலியர்களைப் புறக்கணித்து விடுவது அவ்வளவு எளிதான 
காரியமாக இருக்கவில்லை . தம்முடைய தற்காப்புக்கெனவே 
மற்றெதையும் பொருட்படுத்தாது பால்பன் அக் கொடியவர்களை 
எதிர்த்துப் போரிடுவதற்கெனத் தமது பெரும்படையை ஆயத் 
தப்படுத்தி வைத்திருந்தார் . 


வங்காளத்தில் துக்ரில் கானின் கிளர்ச்சி 

பால்பனால் வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்ட துக்ரில் கான் 
( Tughril Khan ) தீய ஆலோசகர்களின் சொற்களுக்குச் செவி 
சாய்த்துச் சுல்தானுக்குத் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார் . 
சுல்தான் வயது முதிர்ந்தவராகிவிட்டாரென்றும் , அவருடைய 
இரண்டு புதல்வர்களும் மங்கோலியர்களை எதிர்ப்பதில் மிகு 
தீவிரமாக முனைந்திருக்கின்றார்களென்றும் , தலைவரற்ற உயர் 
குடியினரிடம் ஆள் பலமோ , போர்க் கருவிகள் பலமோ இல்லை 
யென்றும் அவர்கள் துக்ரில் கானுக்கு எடுத்துரைத்து , எவ்விதத் 
தடையுமின்றி அவர் தமது சுதந்திரத்தை அறிவித்துக் கொள்ள 
லாம் என்றும் ஆலோசனை கூறினர் . அவர்களது பொய்யுரை 
களுக்குத் துக்ரில் கானும் செவிசாய்த்துத் தமது பேரவாவை 
வளர்த்துக்கொண்டிருந்தார் . ஜாஜ்நகரில் ( Jajnagar ) விலை 
யுயர்ந்த பொருள்களையும் , யானைகளையும் கொள்ளையடித்து 
அவற்றையெல்லாம் எவருக்கும் கொடுக்காமல் தாமே வைத்துக் 
கொண்டார் . இத் துரோகச் செயலைத் தொடர்ந்து தம் 
முடைய சுதந்திரத்தையும் அவர் பிரகடனம் செய்துகொண் 
டார் . சுல்தான் முகீசுத்தீன் ( Mugish -ud -din ) என்ற பட்டப் 
பெயரைப் புனைந்துகொண்டதுடன் , நாணயங்களையும் அச்சிட் 
டார் ; தம் பெயரைக் கொண்ட குத்பாவையும் படிக்குமாறு 
செய்தார் . ஏராளமான செல்வம் அவரிடத்தில் சிக்கிக்கொண்ட 


38 


இந்திய வரலாறு 


விட்டது . 


தனால் அவர் தம் சகாக்களுக்குப் பெரும் பரிசுகளையும் வழங்கினார் . 
பேராசை கொண்டவர்களின் கண்களைப் பணம் மறைத்து 

பொன்னாசை பிடித்தவர்களும் பல வசதிகளுடன் 
வாழ்க்கை நடத்தினர் . அரசப்பகைமை மிதமிஞ்சி வளர்ந்து 
காண்டிருந்ததனால் போர்வீரர்களாயினும் , எளிய குடிமக்க 
ளாயினும் அரசரது அதிகாரத்திற்குச் சற்றேனும் அஞ்சவில்லை . 
கிளர்ந்தெழுந்த ஆளுநருக்கே அவர்களனைவரும் ஆதரவு தெரி 
வித்தார்கள் . கிளர்ச்சியைப் பற்றிய செய்தி சுல்தானைத் 
திணற வைத்தது . அரசப்படையொன்று சர்ஜு ( The Sarju ) 
நதியைக் கடந்து சென்று லக்னாவ்தியை அடைந்தது . ஆனால் , 
அது வங்காளத்தை எட்டியதும் அதற்குப் பலத்த எதிர்ப்பு ஏற் 
பட்டது . துக்ரில் அப்படையைத் தோற்கடித்தார் . பணத்தை 
வாரி இறைத்து நகர்புற மாவட்டங்களிலிருந்த பலரையும் 
அவர் தம்வசப்படுத்திக் கொண்டிருந்தார் . டெல்லிப் படை 
வீரர்கள் பின்வாங்கினர் . அவர்களுள் பலர் சுல்தானை விட்டு 
விட்டு எதிரிகளுடன் சேர்ந்துகொண்டனர் . 

மற்றொரு படையெடுப்புக்கும் அதே கதியே ஏற்பட்டது . 
தாம் பெற்ற வெற்றியினால் மேலும் துணிச்சலுற்ற துக்ரில் 
லக்னாவ்தியை விட்டு வெளிவந்து , டெல்லிப் படைகளின் மீது 
பாய்ந்து அவற்றை அறவே தோற்கடித்தார் . இத் தோல்வி 
யைப் பற்றிய செய்தி சுல்தானுக்கெட்டியவுடன் அவருக்குத் 
தாங்கமுடியாத அவமானம் ஏற்பட்டது . கடுஞ்சினமுற்ற சுல் 

கிளர்ச்சியாளர்களை வஞ்சம் தீர்ப்பதெனச் சபதம் 
பூண்டார் . டெல்லியின் பொறுப்பை மாலிக் ஃபக்ருத்தீனிடம் 
( Malik Faruddin ) விட்டு விட்டுச் சமானா, சளம் என்ற இடங்களை 
நோக்கி அவர் முன்னேறினார் . தம்முடன் வங்கத்திற்கு வரு 
மாறு தம் மகன் புக்ரா கானுக்கு உத்தரவிட்டார் . புக்ரா கான் 
பொறுப்பிலிருந்த மாகாணமும் இளவரசர் முகம்மதுவிடம் 
விட்டு வைக்கப்பட்டது . மங்கோலியரைப்பற்றி மிகு விழிப்பாக 
இருக்கும்படி உத்தரவு இடப்பட்டது . இவ்வித ஏற்பாடுகளை 
யெல்லாம் செய்துவிட்டு , சுல்தான் ஒரு பெரும் படையைத் 
திரட்டிக்கொண்டு , மழை பொழிவதையும் பொருட்படுத்தாது 
லக்னாவ்தியை நோக்கிப் புறப்பட்டார் . அவுத்திலும் இரண்டு 
லட்சம் பேர்கள் படையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டனர் . படை 
களைக் கடத்துவதற்குப் பல படகுகள் கட்டப்பட்டன . அவற்றைக் 
கொண்டு படைகள் சர்ஜு நதியைக் கடந்தன . ஆனாலும் , 
மழைபெய்து நிலங்களெல்லாம் சேற்று நிலங்களாக மாறியிருந் 
ததனால் , படை வெகுவிரைவாக முன்னேற முடியவில்லை . அரசப் 
படை சேற்றையும் , நீரையும் கடந்து சுற்றி வளைத்துச் சென்று 
வங்காளத்தின் தலை நகரை அடைந்தது . அங்கே அவர்களுக் 


தான் 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


39 


வளவு 


குப் பெரும் ஏமாற்றமே காத்துக் கொண்டிருந்தது . அவ் 
வளவு பெரிய படையைத் திரட்டிக் கோண்டு வந்த சுல்தானை 
எதிர்க்கத் தகுதியற்றவராக இருந்த துக்ரில் , அங்கிருந்து வெளி 
யேறி ஜாஜ் நகரின் வனப்பிரதேசங்களுக்கு ஓடிவிட்டார் . ஏராள 
மான பொக்கிஷத்தையும் , யானைகளையும் , சாலச் சிறந்த படை 
வீரர்களையும் அவர் தம்முடன் கொண்டு போய்விட்டார் . சுல் 
தானின் படைகள் அவரைப் பின்தொடர்ந்தே சென்றன . எவ் 

காலமானாலும் , எவ்வளவு தொல்லை ஏற்பட்டாலும் 
கிளர்ச்சியாளரை விடப்போவதில்லை என்று சுல்தான் வெளிப் 
படையாக அறிவித்தார் . துக்ரிலைத் தேடிப் பிடிப்பதற்காக ஒரு 
குதிரைப் படை சென்றது . அனாலும் , அவரை எங்கும் கண்டு 
பிடிக்க முடியவில்லை . மிகு தீவிர முயற்சிக்குப் பிறகு துக்ரிலிருந்த 
முகாம் கண்டு பிடிக்கப்பட்டது . அங்கே சிற்றின்பங்களில் மூழ்கிக் 
கிடந்த துக்ரிலின் ஆட்களைச் சுல்தானின் குதிரை வீரர்கள் திடீ 
ரெனத் தாக்கினர் . துக்ரிலின் படை பீதியுற்று ஓடியது . துக்ரில் 
சேணமில்லாத குதிரை மீதேறி அருகிலிருந்த சிற்றாற்றினை 
நோக்கி ஓடினார் . அரசப் படைகள் அவரைப் பின் தொடர்ந்தன . 
அவர் மீது எறியப்பட்ட அம்பு ஒன்று பாய்ந்ததனால் அவர் கீழே 
விழுந்தார் . அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு உடல் ஆற்றில் 
எறியப்பட்டது . அவருடைய பெண்டிர்கள் , குழந்தைகள் 
மற்றும் பல உறவினர்கள் சிறை வைக்கப்பட்டனர் . அப் படை 
யெடுப்பின் வெற்றியைப்பற்றிக் கேள்விப்பட்ட அரசர் மிக்க 
மகிழ்ச்சி கொண்டார் . தம் உயிரையே தியாகம் செய்ய முன் 
வந்த வீரர்களுக்குத் தக்கபடி சன்மானங்களை அறிவித்தார் . 
அதே சமயத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு மிகு கடுமையான தண் 
டனை விதிக்கப்பட்டது . தமது படையிலிருந்து விலகி எதிரிப் 
படைகளுடன் சேர்ந்துகொண்டவர்களை டெல்லியின் கொத்த 
வால் குறுக்கிட்டதனால் எவ்விதத் தண்டனையும் இன்றி டெல்லிக் 
குத் திரும்ப அனுமதித்தார் . வங்காள மாநிலம் புக்ரா கானின் 
பொறுப்பிலேயே விடப்பட்டது . அங்கே அவரும் அவருடைய 
சந்ததியாரும் 1389 ஆம் ஆண்டு வரை ஆட்சி நடத்திவந்தனர் . 


வங்கக் கிளர்ச்சி வெற்றிகரமாக ஒடுக்கப்பட்டது . ஆனால் , 
குடும்பத் துக்கம் சுல்தானை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தது . 
சமார் ( Samar ) என்ற தலைவரின் கீழ் மங்கோலியர் 1285 - ல் 
பஞ்சாபின் மீது படையெடுத்த போது , சுல்தானின் மகன் 
முகம்மது அவர்களை விரட்டியடிப்பதற்காக லாகூர் , திபால்பூர் 
( Dipalpur ) ஆகிய இடங்களை நோக்கி முன்னேறினார் . ஆனால் , 
அங்கு நடந்த போரில் அவர் தோற்கடிக்கப்பட்டுக் கொல்லப் 
பட்டார் . 

அவருடைய பெருந் தியாகத்திற்காக அவருக்குத் 


40 


இந்திய வரலாறு 


" தியாகி இளவரசர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது . இப் 
பேரிழப்பினால் கடுந்துயருற்ற அரசர் மனமுடைந்து 1286 - ல் 
உயிரிழந்தார் . இறக்கும் தறுவாயில் கைக்குஸ்ரூ ( Kai Kushraw ) 
என்ற தமது பேரனே பட்டத்திற்கு வரவேண்டுமென உயிலும் 
எழுதினார் . அவர் கண்மூடியவுடன் உயர்குடியினரும் அதிகாரி 
களும் அவரது உயிலில் கூறப்பட்டு இருந்ததற்கு எதிராகக் 
கைகுபாத் ( Kaigubad) என்பவரை அரியணையில் அமர்த்தினர் . 
அவர்களுடைய 

செயல் உண்மையில் வருந்தத்தக்கதாகும் . 
கைகுபாத் பதவிக்கு வந்தகாலம் தொட்டு அடிமைகள் வமிசம் 
எனப்படும் ஆளும் வமிசம் சீர்குலையத் தொடங்கி இறுதியில் 
வீழ்ச்சியுற்றது . 


பல 


பால்பனின் குணவியல்பு 

பல ஆண்டுகளாகக் கடும் உழைப்பில் கழிந்த பால்பனின் 
வாழ்க்கை இந்தியாவின் இடைக்கால வரலாற்றிலேயே ஒரு 
நிகரற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது . அரச பதவியின் 
மதிப்பினை அவர் உயர்த்தினார் . கடும் நடவடிக்கைகளை எதிர்த் 
தும் , இரத்தம் சிந்தியும் அவர் நாடெங்கிலும் அமைதியையும் 
ஒழுங்கையும் நிலைநாட்டினார் . அவருடைய அரசவை 
வகைகளிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது . பற்பல 
வேளைகளில் அவர் ஆடம்பரத்துடன் காட்சி அளித்தார் . சிறப் 
பாகப் பயிற்சி பெற்ற ஓர் அரசராகவே அவர் நடந்து கொண் 
டார் . சாதாரண உடைகளினால் எங்கு அரசரின் மகிமை குன்றி 
விடுமோ எனக் கருதித் தம்முடைய சொந்த வேலைக்காரர்கள் 
முன்னிலையிலும் அரச ஆடம்பரங்களுடன் தோன்றினார் . தம் 
முடைய தர்பாரில் அவர் உரக்கச் சிரித்ததும் கிடையாது . 
வேடிக்கைப் பேச்சுகளிலும் அவர் ஈடுபட்டதில்லை . மற்றவர்களை 
யும் அதுபோல நடந்து கொள்ள விடவில்லை . இழிவானவர் 
களுடனும் , முரட்டுக்குணம் படைத்தவர்களுடனும் சேருவதை 
வெறுத்தார் . கீழ்த்தரப் பிறப்பினரை அவர் பதவியில் 
வைத்ததே கிடையாது . உயர் குலத்தில் பிறந்தவர்கள் தாம் 
உயர்பதவி வகிப்பதற்குத் தகுதி பெற்றவர்கள் என அவர் நம்பி 
னார் . அவரது இப் போக்கினால் பின்னாளில் பெருங் கேடும் 
வளைந்தது என்பதை மறந்து விடக் கூடாது . இளமையில் அவர் 
மது அருந்துவதை மிகவும் விரும்பினார் . ஆனால் , அரச 
ரான பிறகு அதனை முற்றிலும் கைவிட்டுவிட்டார் . வேட்டை 
யாடுவதில் பெருமகிழ்ச்சி கொண்டிருந்தார் . அடிக்கடி வேட்டை 
யாடச் சென்று விடுவார் . தமது தனி வாழ்க்கையில் அவர் 
மிகவும் இரக்க உள்ளம் படைத்தவராகவே நடந்துகொண் 
தமது 

மக்களையும் , உறவினர்களை யும் நேசித்தார் . 


- 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


41 


அவருடைய அரசவையில் அடைக்கலம் புகுந்த அன்னியர் 
இடத்தும் அவர் மிகவும் பரிவுடன் நடந்து கொண்டார் . 
அவருடைய வாழ்க்கை மிகவும் கரடுமுரடான பாதையில் 
செல்லவேண்டியிருந்தபோதும் 

இலக்கிய 

வளர்ச்சியிலும் 
கருத்துச் செலுத்தினார் . மத்திய ஆசியாவில் இருந்து தம் 
அரசவைக்கு வந்த பல அறிஞர்களுக்கும் இளவரசர்களுக்கும் 
அவர் ஆதரவு கொடுத்தார் . அவர்களின் அன்றாடச் செலவுக் 
காகப் பெருந்தொகையை ஒதுக்கிவைத்திருந்தார் . அவரது 
அரசவை இஸ்லாமியப் பண்பாட்டிற்கும் கல்விக்கும் ஒரு முக்கிய 
மையமாக விளங்கியது . கட்டடக் கலையிலும் அவர் விருப்பம் 
கொண்டிருந்தார் . அடிமையாகவும் , தண்ணீர் கொண்டு செல்ப 
வராகவும் , வேட்டையாடுபவராகவும் , படைத் தலைவராகவும் , 
அரசியல் வல்லுநராகவும் , சுல்தானாகவும் விளங்கிய பால்பன் , 
டெல்லி அரியணையில் அமர்ந்த சாலச் சிறந்த அரசர்களுள் ஒருவ 
ராவார் என்று லேன்பூல் ( Laye Poole ) என்பார் புகழ்ந்துரைக் 
கின்றார் . இந்தியாவில் இளம்பிராயத்திலிருந்த முஸ்லிம் நாட் 
டினை மங்கோலியரின் கடுந் தாக்குதல்களிலிருந்து அவர் காத் 
தார் . பின்னால் வரவிருக்கும் அலாவுத்தீன் கில்ஜியின் ( Alauddin 
Khilji) இராணுவ நிருவாகச் சீர்திருத்தங்களுக்கு வழிகாட்டி 
யாக அவர் விளங்கினார் . அவரை எதிர்த்து நின்ற சூழ்நிலை 
களின் கண்ணோட்டத்தில் அவர் சாதனை களைச் சிறிய சாதனை 
கள் எனத் தட்டிக்கழிப்பதற்கில்லை . 


யது . 


அடிமை வமிசத்தின் வீழ்ச்சி 
பால்பனின் மரணத்திற்குப் பிறகு நாடு குழப்பத்தில் மூழ்கி 

அவருடைய உயிலுக்கு மாறாகப் பதவிக்குக்கொண்டு 
வரப்பட்ட கைகு பாத் , டெல்லிக் கொத்தவால் புரிந்த சூழ்ச்சி 
களின் விளைவாகத்தான் அரியணை ஏறினார் . இளம்பிராயம் 
தொட்டே : மிகு கட்டுப்பாடான வாழ்க்கையில் வளர்ந்து வந்த 
அவர் , பெருஞ் செல்வத்திற்கும் , அதிகாரங்களுக்கும் அதிபதி 
யானவுடன் தமது கட்டுப்பாடுகளையும் , 

ஒழுக்கத்தையும் , 
தன்னடக்கத்தையும் காற்றில் பறக்கவிட்டுச் சிற்றின்பங்களில் 
மூழ்கலானார் . பால்பனது பணி முற்றிலும் அறுபட்டது . அரச 
ரின் போக்கினை மற்ற உயர்குடியினரும் பின்பற்றத் தொடங் 
கினர் . ஆகவே , அரசவையில் இலஞ்ச ஊழல் தலை விரித்தாடி 
யது . எல்லா மக்களும் சிற்றின்பங்களில் மூழ்கி வாழ்க்கையை 
நடத்தத் தொடங்கினர் . 


குடிபோதையிலும் சிற்றின்பங்களிலும் கைகு பாத் மூழ்கிக் 
கிடக்கையில் அரசாங்கத்தின் பொறுப்பினை மாலிக் நிகாமுத்தீன் 


42 


இந்திய வரலாறு 


( Malik Nigamuddin ) ஏற்றுக்கொண்டிருந்தார் . அவர் டெல்லிக் 
கொத்தவாலின் மாப்பிள்ளையாவார் . நிகாமுத்தீன் பேரவா 
மிக்கவர் . அவருடைய அகங்கார நடத்தையும் , அவர் பதவிக்கு 
உயர்ந்த விதமும் பல கான்களைப் புண்படுத்தின . அவர்களனை 
வரும் ஐபெக் , இல்துத்மிஷ் காலத்திலிருந்தே நாட்டுக்கு மிகுந்த 
பற்றுடன் பணியாற்றியவர்களாவர் . புக்ரா கான் வங்கத் 
திலேயே இறந்ததனால் உயர்குடியனரின் அதிகாரங்கள் சீர் 
குலைந்து கொண்டிருந்தன . தக்க வேளை கிடைத்தபோது 
பதவியைத் தாமே பெற , கைகுபாத்தின் ஒழுக்கங்கெட்ட 
வாழ்க்கை நிகாமுத்தீனுக்குப் பெரு வாய்ப்பாக இருந்தது . 
ஆனால் , மக்களுடைய மரியாதையையும் உயர்குடியினரின் நன் 
மதிப்பையும் பெற்றிருந்த இளவரசன் உயிரோடிருக்கும் வரை 
யில் அத்தீய திட்டத்தைச் செயற்படுத்துவதற்கில்லை 
உணர்ந்திருந்த நிகாமுத்தீன் , தமது சுல்தான் கைகுபாத் 
குடிபோதையில் இருக்கும்போது இளவரசனைக் கொல்வதற் 

ஆணையொன்றைப் பெற்றுக்கொண்டார் . எவ்விதச் 
சந்தேகமும் கொண்டிராத இளவரசன் முல்தானிலிருந்து வர 
வழைக்கப்பட்டு , டெல்லிக்கு வரும் வழியிலேயே கொல்லப் 
பட்டான் . 


என 


கான 


இக் கொடிய கொலையின் காரணமாக நாடே நடு நடுங்கிற்று ; 
பல பிரிவுகள் தோன்றின . அரிஸ் - இ - மமாலிக் ( Ariz- i - mamalik ) 
என்ற பதவி வகித்திருந்த கில்ஜி அமீர் ஜலாலுத்தீன் ஃபிரோஸ் 
( Khilji Amir Jalaluddin Firoz ) செல்வாக்கு மிக்க ஒரு பிரிவுக்குத் 
தலைவராகிவிட்டார் . ஜலாலுத்தீனின் அதிகாரம் நாளுக்கு நாள் 
அதிகமாகிக் கொண்டிருந்தது . பல துருக்கிய மாலிக்குகளும் 
அமீர்களும் அவர் பக்கம் சேர்ந்துகொண்டனர் . இதற்கு 
இரண்டு நாட்களுக்குப் பிறகு சுல்தான் , கில்ஜி மாலிக் ஒருவரால் 
கொல்லப்பட்டார் . 

அவருடைய சடலமும் யமுனையாற்றில் 
தூக்கி எறியப்பட்டது . இவ்விதமாகக் குத்புத்தீன் ஐபெக்கினால் 
உருவாக்கப்பட்டு , இல்துத்மிஷினால் வலிமைப்படுத்தப்பட்டுப் 
பால்பன் காலத்தில் அதிகாரம் உச்சியை எட்டியிருந்த அடிமை 
அரசர் வமிசம் புகழ் மங்கி முடிவடைந்தது . பகைவர்களாயி 
னும் , நண்பர்களாயினும் , அவர்கள் அனைவரின் ஆதரவையும் 
ஜலாலுத்தீன் பெற்றுக் கிலுகரி ( Kilughari ) என்ற இடத்தில் அரி 
யணையேறினார் . ஆனால் , டெல்லி மக்கள் அவரை வெறுத்தத 
னால் வரவேற்பு எதுவும் அளிக்கவில்லை . இறுதிக் கால ஆட்சியில் 
தான் முறையின்றித் தாம் பதவிக்கு வந்ததற்கு அவர்களை 
இணங்குமாறு செய்ய அவரால் முடிந்தது . 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


48 


முஸ்லிம்களின் வெற்றிக்குக் காரணங்கள் 

இந்துஸ்தானத்தை முஸ்லிம்கள் அவ்வளவு எளிதாக வென்ற 
தற்குப் பல காரணங்களிருந்தன. அப்போதிருந்த இந்துச் சமு 
தாயம் பொறாமையினாலும் சச்சரவுகளினாலும் மிகவும் வலிமை 
குன்றியதாக இருந்தது . இந்துக்களிடையே ஒற்றுமை என்பதே 
மறைந்து விட்டது . ஒருவரைக் கண்டு மற்றவர் பொறாமை 
கொள்ளும் நிலையேற்பட்டிருந்தது . தவிர , நாடு முற்றிலுமே பல 
சுதந்திரப் பகுதிகளாகப் பிளவுபட்டிருந்தது . ஒரு நாட்டை 
மற்றொன்று எதிர்த்து நின்றது ; இராணுவத்திறம் இல்லாம 
லில்லை . இராசபுத்திரர்கள் மிகச் சிறந்த வீரர்களாக விளங்கினர் . 
மனவுறுதியிலும் வீரத்திலும் அவர்கள் எவ்வகையிலும் குறைந்த 
வர்களாக இருக்கவில்லை . மேலும் , ஆப்கானிய மலைப்பிரதேசங் 
களுக்கு அப்பால் இருந்த குளிர்ச்சியான பகுதிகளிலிருந்து வந்த 
முஸ்லிம்கள் , போரில் பெரும் ஆற்றலையும் சுறுசுறுப்பையும் காட் 
டினர் . அவர்களுக்கிடையே ஒழுங்கும் , ஒற்றுமையும் , கட்டுப் 
பாடும் மிகுந்த அளவில் இருந்தன . இஸ்லாமியர்களல்லா தவரை 
இஸ்லாமியராக மதமாற்றம் செய்யத் துடித்துக் கொண்டிருந்த 
முஸ்லிம்கள் , தம்மை எதிர்த்து நிற்பவர்களைச் சமாளிக்க மிகவும் 
ஒற்றுமையுடன் நடந்து கொண்டனர் . அவர்களுடைய சமயப் 
பற்றே அவர்களுடைய சுய பாதுகாப்பிற்கு ஒரு முக்கியக் கருவி 
யாயிற்று . வாளைக் கொண்டோ , வற்புறுத்தலைக் கையாண்டோ 
பிற சமயத்தினரை முஸ்லிம்களாக்கித் தம்முடைய தொகையை 
அதிகப்படுத்தினாலன்றித் தம்மைப் பாதுகாத்துக்கொ 

காள்வது 
அரிதாகிவிடும் என்ற உணர்ச்சி அவர்களை ஊக்குவித்துக் 
கொண்டிருந்தது . தம்முடைய சமயத்திற்காக ஒவ்வொரு 
முஸ்லிமும் உயிர் உள்பட எவ்விதத் தியாகத்தையும் செய்யத் 
துணிந்தனர் . இந்துச் சமுதாயத்தைப் பிளவுபடுத்தி வைத் 
திருந்த சாதி முறை முஸ்லிம்களுக்கிடையே தோன்றியிருக்க 
வில்லை . அதற்கு மாறாக இச் சாதி முறையினால் கட்டுண்டு பிளவு 
பட்டிருந்த இந்துக்கள் , 

பகைவன் 

தமது அரசின் வாயிலை 
அடைந்த போது கூட ஒன்றாகச் சேர முற்படவில்லை . 


இந்துக்களின் இராணுவ முறையும் மிகவும் பழமை வாய்ந்த 
தாக இருந்தது . யானைப்படையை அவர்கள் மிகவும் பெரிதாக 
நம்பியிருந்ததனால் சிறந்த பயிற்சியும் , ஆற்றலும் வாய்ந்த 
குதிரைப் படையினரோடு போரிட முடியவில்லை . அவ் வகையில் 
அவர்களுக்கு அனுபவம் ஏற்பட்டிருந்த போதிலும் , இந்துப் 
படைத் தலைவர்கள் அதனை முற்றிலும் புறக்கணித்துவிட்டுத் 
தம்முடைய பழங்காலத்திய போர் முறையைக் கையாண்டு 
வந்தனர் . 


441 


இந்திய வரலாறு 


ஆப்கானியக் குன்றுகளுக்கு அப்பால் இருந்த பகுதிகளி 
லிருந்து முஸ்லிம்கள் தமக்குத் தேவைப்பட்ட சிறந்த வீரர்களைத் 
தேர்ந்தெடுத்தனர் . இந்துக்களைத் தாக்குவதற்காகப் புதிய 
படைக் கூட்டத்தினரை அவர்கள் இடையறாமல் தேர்ந்தெடுக்க 
முடிந்தது . இந்திய நாட்டுச் செல்வத்தைப் பற்றிய செய்தியி 
னாலும் , துணிகரச் செயல்கள் புரிவதற்கான வாய்ப்புத் தமக்குக் 
கிடைக்கவிருக்கின்றது என்ற உணர்ச்சியினாலும் ஊக்குவிக்கப் 
பட்ட முஸ்லிம்கள் , மிகவும் உற்சாகத்துடன் படையில் சேர்ந்து 
கொண்டே இருந்தனர் . அதற்கு மாறாக இந்துக்களின் படை 
வீரர்கள் ஒரே நாட்டினராகவும் , குறிப்பாக ஒரே மண்டலத்தைச் 
சார்ந்தவர்களாகவும் இருந்தனர் . 

மற்றொரு குறையும் இந்துக்களிடையே காணப்பட்டது . 
அவர்களுடைய அரசியல் முறைப்படி குறிப்பிட்ட ஒரு சாதி 
யினரே போர்புரிய முடிந்தது . ஆகவே , பெரும்பாலான மக்கள் 
போர்வீரர்களாகச் சேரமுடியவில்லை . தவிரவும் , பெரும்பாலோர் 
அப்பொழுது நடந்துகொண்டிருந்த அரசியல் புரட்சிகளுக்கும் 
தமக்கும் எவ்விதத் தொடர்பும் கிடையாது எனக் கருதினர் . 
ஒவ்வோர் அன்னியரையும் தடுக்க இராசபுத்திரர்களும் முற் 
பட்டனர் . ஆனால் , நாட்டு மக்களின் மனத்திடமோ நாட்டின் 
வலிமையோ அவர்களுக்குக் கிட்டவில்லையாதலால் வெல்ல 
முடியாதவர்களாக இருந்த எதிரிகளை நெடுங்காலம் வரை 
எதிர்த்து நிற்க முடியவில்லை . இவ்விதமாக மிகு உறுதியாக 
ஒன்றுபட்டிருந்த முஸ்லிம் படையினர் ஒற்றுமையற்றவர்களா 
கவும் வலுக்குன் றிய இனத்தவர்களாகவும் இருந்த இந்துக்களை 
எதிர்த்தபோது மிக எளிதாக வெற்றி கொள்ள முடிந்தது . அவ் 
விருவகைப்பட்ட மக்களிடையே ஏற்பட்ட போர் உண்மை 
யில் இரு தனிப்பட்ட சமூக முறைகளுக்கிடையே தோன்றிய 
போராகவே இருந்தது . இந்துக்களின் சமுதாயம் சீர்குலைந்தும் 
பகைமை வாய்ந்ததுமாக இருக்கையில் முஸ்லிம்களின் சமு 
தாயம் ஆற்றலும் , துணிச்சலும் கொண்ட ளைய பருவத்தி 
லிருந்தது . 

முஸ்லிம்களுக்கிடையே மற்றும் ஒரு மாபெரும் வலிமை 
இருந்தது . அது அவர்களது அடிமை முறையாகும் . அம் 
முறையில் தீமைகளிருந்தபோதும் சிற்சில சமயங்களில் சாலச் 
சிறந்த அரசர்களான இல்துத்மிஷ் , பால்பன் போன்றவர்களைப் 
படைப்பதற்கான சக்தியையும் பெற்றிருந்தது . அடிமைகள் 
திறம்படைத்தவர்களாக இருப்பின் அவர்களை அரசர்கள் பல் 
வேறு வகையிலும் ஊக்குவித்தனர் ; சிறந்த பயிற்சியும் அளித் 
தனர் . சிற்சில வேளைகளில் தகுதியற்றவர்களாக இருந்த தமது 


வட இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி 


45 


புதல்வர்களைப் புறக்கணித்துவிட்டு அவர்கள் அடிமைகளையே 
வாரிசாக நியமித்துக் கொண்டிருந்தனர் . அந் நிலையில் அடி 
மைகள் அரசர்களாகத் தேர்ந்தெடுக்கப்படின் தம்முடைய நிலை 
யைக் காத்துக்கொள்வதற்காக அவர்கள் மிகவும் விழிப்புடனும் 
திறமையுடனும் , ஆற்றலுடனும் நடந்துகொள்ளவேண்டி 
யிருந்தது . 


நூல் பட்டியல் 


Iswari Prasad : 


A short history of Muslim Rule 
in India , 


Lane - Poole : 


Mediaeval India . 


Mazumdar , 
Roy Chaudri 
and 
Datta. 
Habibullah : 


Advanced History of India . 


A comprehensive History of 
India volume 5. 
Published under the auspices of 
the Indian History Congress , 


Ed . by Muhammed Habib 
and Khalib Ahmed Nizami 


3. கில்ஜிப் பேரரசாட்சி 


ஜலாலுத்தீன் ஃபிரோஸ் கில்ஜி ( Jalaluddin Firoz 

Khilji, 1290-1296 ) 


காலமாக 


அடிமைகள் என அழைக்கப்பட்ட ஆளும் வமிசத்தினரிட 
மிருந்து அரியணை கில்ஜித் துருக்கியர்களிடம் வந்து சேர்ந்தது . 
கிலுகரியில் நடந்த தர்பாரில் படைவீரர்கள் , குடிமக்களனை 
வரும் புதிய சுல்தானுக்குத் தமது அடிபணி தலைத் தெரிவித்தனர் . 
மாலிக் ஜலாலுத்தீன் ஃபிரோஸ் , கில்ஜி இனப்பிரிவைச் சேர்ந்த 
துருக்கியராவார் . அவருடைய முன்னோர்கள் 

துருக்கிஸ் 
தானத்திலிருந்து வெளியேறி இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 

ஆப்கானிஸ்தானத்திலிருந்த ஹெல்மந்த் பள்ளத் 
தாக்கு ( Helmand Valley) , லம்கன் ( Laughan) ஆகிய இடங்களில் 
வசித்து வந்தனர் ; ஆப்கானியப் பழக்க வழக்கங்களையும் 
மேற்கொண்டிருந்தனர் . ஆகவே , இந்தியாவிலிருந்த உயர் 
குடியினர் அவர்களை ஆப்கானியர்கள் எனத் தவறாக நினைத் 
தனர் . ஃபிரோஸின் குடும்பம் இந்தியாவிற்கு வந்து டெல்லி 
யின் துருக்கியச் சுல்தானியர்களிடம் பணியில் அமர்ந்தது . 
படிப்படியாகப் பதவி உயர்வு பெற்று வந்த ஃபிரோஸ் , இறுதி 
யில் சாரி - இ - ஜந்தர் (Sari - i - Jandar ) எனப்படும் அரசப் பாது 
காவலரின் தலைவராக , முக்கியப் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் . 
பிறகு சமானாவின் ஆளுநருமானார் . மங்கோலியர்களுடன் பல 
முறை போரிட்டு அவர்களை விரட்டியடித்துள்ளார் . ஆகவே , 
அவர் ஒரு சிறந்த படைவீரர் என்றும் , நிருவாகி என்றும் மக்கள் 
உணர்ந்திருந்தனர் . மாலிக் துசக்கி ( Malik Tuzaki ) என்பவர் 
இறந்தவுடன் சுல்தான் கைகுபாத்தை இராணுவ அமைச்ச 
ராக நியமித்தார் . அவர் டெல்லி அரசவையில் அமைச்சராக 
இருந்ததோடல்லாமல் , இந்துஸ் தானம் முழுவதுமே பரவி 
யிருந்த கில்ஜி இனத்தாருக்கும் தலைவராக விளங்கினார் . 
இக்தியாருத்தீன் -பின் புக்தியார் கில்ஜி என்பவரின் காலமுதல் 
அவ்வினத்தின் ஒரு பிரிவு வங்காளத்தில் ஆட்சி புரிந்து வந்தது . 
அமைச்சராக உயர்த்தப்பட்டபோது அவர் டெல்லியிலேயே 
அனுபவமுதிர்ந்தவரும் , மிக்க ஆற்றல் வாய்ந்தவருமான துருக் 
கியப் பிரபுவாக இருந்தார் . 


கில்ஜிப் பேரரசாட்சி 


47 


வயது 


புதிய அரசருக்கு எழுபது வயது ஆகிவிட்டது . போர்புரி 
வதற்கோ இரத்தம் சிந்துவதற்கோ அவர் ஆசைப்படவில்லை . 
ஆனாலும் அவருடைய வலுக்குறைவின் விளைவாக நாடெங்கிலும் 
சதிகளும் , கிளர்ச்சிகளும் தோன்றிக்கொண்டிருந்தன . கைகு 
பாத்தின் ஆட்சியின் போது ஷயிஷ்டான் ( Shaistan ) என்ற 
பட்டத்தைப் பெறும் அளவிற்கு அவர் பெரு வீரராக இருந்து 
நாட்டின் வடமேற்கு 

எல்லையைக் காத்துவந்தாரெனினும் , 
டெல்லியிலிருந்த உயர் குடியினர் பலர் அவரை வெறுத்தனர் . 
பலர் அவரை விரும்பாததற்குக் காரணம் அவர் இல்பாரி 
துருக்கிய இனத்தைச் சாராதவர் என்பதேயாகும் . தம்முடன் 
அதிகாரத்தைப் பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் சிறிதேனும் 
தகுதிபெறவில்லை என்ற ஓர் எண்ணம் கில்ஜிகளை அவ்வுயர் 
குடியினர் பார்வையில் தாழ்த்தப்பட்டவர்களாக்கியது . 
முதிர்ந்தவராக இருந்த அவர் , ஓர் அரசருக்குரிய பெருந் 
தன்மையும் , மேன்மையும் பெற்றிருக்கவில்லை . அவருக்கு ஆசை 
யில்லையெனினும் , அவரைப் பின்பற்றுவோர் பேரவா மிக்க 
வராய் இருந்தனர் . ஆகவே , அவர்கள்மீது , குறிப்பாக இளைஞர் 
கள்மீது , பலர் சந்தேகங்கொண்டிருந்தனர் . இக்காரணங்களை 
முன்னிட்டுப் புதிய சுல்தானின் ஆட்சி பெரும்பாலான 
மக்களால் விரும்பப்படவில்லை . ஆகவே , டெல்லியில் இருந்த 
பால்பனின் 

முடிசூட்டிக்கொள்ள 

ஃபிரோ 
ஸுக்குத் தைரியமில்லை . எவரும் அறியா கிலுகரி என்ற ஓரிடத் 
தில் அவர் முடிசூட்டிக் கொண்டார் . அங்கே ஓராண்டு தங்கி 
யிருந்து தம் ஆதரவாளர்களுக்கு வீட்டுவசதிகள் செய்துகொடுத் 
தார் . வெகுவிரைவில் அந் நகரம் டெல்லியின் சுற்றுப்புறத்தில் 
ஒரு முக்கிய நகரமாயிற்று . ஃபிரோஸை உயர்குடியினர் மட்டு 
மல்லாமல் , அவருடைய ஆதரவாளரில் சிலரும் வெறுத்தனர் . 
அவருடைய தளர்ச்சியையும் , தயாள குணத்தையும் இளைஞர் 
களாக இருத்த ஆதரவாளரும் , ஆற்றல் வாய்ந்த ஆதரவாளரும் 
விரும்பவில்லை . 

வயது முதிர்ந்த சுல்தான் ஏற்கெனவே 
அமைக்கப்பட்டிருந்த நிருவாக ஏற்பாடுகளில் அடிக்கடி தலையிட 
மறுத்தார் . முன்னிருந்த அதிகாரிகளே இப்பொழுதும் பதவி 
யில் இருந்துகொண்டு ஊதியம் பெற்றுவந்தனர் . ஆகவே , 
உயர் பதவிகளுக்கு வரலாம் எனக் கனவு கண்டுகொண்டிருந்த 
இளைய கில்ஜிப் படைவீரர்கள் சுல்தானின்மீது அதிருப்தி 
கொண்டனர் . அவருக்கு மூளைக்கோளாறு ஏற்பட்டுவிட்டது 
என்று சிலர் கூறத் தொடங்கினர் . அரசாட்சி நடத்துவதற்கு 
அவருக்குத் தகுதி கிடையாது எனக் கருதி , அவரைப் பதவியி 
லிருந்து விலக்கிவிட்டுத் தம்மில் ஒருவரை அரசராகத் தேர்ந் 
தெடுக்க வேண்டுமென்றும் திட்டமிட்டனர் . அதிருப்தி கொண் 


அரண்மனையில் 


48 


இந்திய வரலாறு 


டிருந்த கட்சிக்குச் சுல்தானின் மைத்துனரான அலாவுத்தீனே 
( Alauddin ) தலைமை வகித்தார் . 


ஃபிரோஸின் உள்நாட்டுக் கொள்கை 

ஏற்கெனவே அமைக்கப்பட்டிருந்த நிருவாகத்தில் புதிய 
மாற்றம் எதையும் புகுத்திட ஃபிரோஸ் விரும்பவில்லை . முந்திய 
ஆட்சியில் பதவி வகித்திருந்தவர்களை அவர் அப்பதவிகளிலேயே 
உறுதிப்படுத்தினார் . மாலிக் சஜ்ஜூ ( Malik Chhajju ) காராமனிக் 
பூரின் ஆளுநராகத் தொடர்ந்து இருந்து வந்தார் . மாலிக் 
ஃபக்ருத்தீன் ( Malik Fakruddin ) டெல்லியின் கொத்தவாலாக 
உறுதிப்படுத்தப்பட்டார் . அவருடைய புதல்வர்கள் உயர்பதவி 
களில் அமர்த்தப்பட்டனர் . மூத்தவனான மகமூதுக்குக் கான் 

- கான் (Khan - i -Khan ) என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டது . 
இரண்டாம் மகனான அகர்காலி , கான் ஆனான் . மூன்றாம் மகனுக் 
குக் காதர் கான் என்ற பட்டப்பெயர் வழங்கப்பட்டது . சுல் 
தானின் தம்பிக்கு யக்ருஸ் கான் ( YaghrusKhan ) என்ற பட்டம் 
அளிக்கப்பட்டது . அவர் அமீது - இ - மமாலிக்காகவும் , அதாவது 
படையமைச்சராக நியமிக்கப்பெற்றார் . அவருடைய இரு மைத் 
துனர்களான அலாவுத்தீனும் , அல்மாஸ் பேக்கும் ( Almas Beg ) 
அதுபோலவே பெரும்பதவிகளைப் பெற்றனர் . நெருங்கிய உறவி 
னரான மாலிக் அகமது சப் (Malik Ahmad Chap ) அமீர் - இ 
ஹஜீபாக ( amir - i- hajjib ) அதாவது , சடங்கு முறைகளின் தலைவ 
ராக நியமிக்கப்பட்டார் . 


சமரசம் செய்துகொள்வது சுல்தானின் உள்நாட்டுக் கொள் 
கையின் அடிப்படை நோக்கமாக இருந்தது . எல்லாருடனும் 
அமைதியாக நடந்துகொள்ள அவர் விரும்பினார் . எல்லார் 
மீதும் இரக்கம் கொள்ளவே ஆசைப்பட்டார் . முடிந்தவரை 
இரத்தம் சிந்தாமலேயே அவர் ஆட்சி நடத்த விரும்பினார் . 
உயர்குடியினருடனோ , டெல்லி மக்களுடனோ அவர் மோத 
விரும்பவில்லை . அக் காரணத்தை முன்னிட்டு அவர் 
ஓராண்டு வரை பழைய நகரிலேயே வசித்து வந்தார் . ஆயி 
னும் , தலை நகர மக்கள் அவருக்கு அழைப்பு விடுத்தபோது 
அவர் அதை மிக்க மரியாதையுடனும் கலங்கிய கண்களுடனும் 
ஏற்றுக் கொண்டார் . 


வெகு விரைவில் அவர் இடுக்கண்களை எதிர்நோக்க வேண் 
டியதாயிற்று . காராமனிக்பூரின் ஆளுநரான மாலிக் சஜ்ஜூ 
கிளர்ந்தெழுந்தார் . சுல்தான் என்ற பட்டப் பெயரையும் 
புணைந்து கொண்டார் . அவுத்தின் ஆளுநரான ஹதீம் கானும் 


கில்ஜிப் பேரரசாட்சி 


கண்டது . 


(Hatim Khan ) அவருடன் சேர்ந்து கொண்டார் . ஃபிரோஸ் 
அவர்களை எதிர்க்கச் சென்றார் . தமது மகன் அர்காலி கானை 
ஒரு பெரும் படையுடன் முன்பே அனுப்பினார் . பதோன் என்ற 
இடத்தில் அப்படை கிளர்ச்சியாளர்களுடன் மோதி வெற்றி 

மாலிக் சஜ்ஜூ கைதியாகச் சுல்தான் முன் கொண்டு 
வந்து நிறுத்தப்பட்டார் . அவரைக் கண்ட மாத்திரத்தில் அழுத 
சுல்தான் அவரையும் , அவருடைய ஆதரவாளர்களையும் விடுதலை 
செய்யும்படி உத்தரவிட்டார் . அவர்களை மிகு விமரிசையாக 
உபசரித்தார் . பகைவர்களை இவ்விதம் நடத்தியதைக் கண்ட 
இளைய கில்ஜி அதிகாரிகள் அகமது சாப்பின் தலைமையில் 
எதிர்ப்புத் தெரிவித்தனர் . அதுபோன்ற செயல் மற்றும் பலரைக் 
கிளர்ச்சி செய்யுமாறு தூண்டி விடும் என்றும் அவர்கள் எடுத் 
துரைத்தனர் . ஆனால் , தாம் ஒரு முஸ்லிமையும் கொல்ல விரும்ப 
வில்லை என்று ஃபிரோஸ் பதிலுரைத்துவிட்டார் . மாலிக் சஜ்ஜூ 
அர்காலி கானிடம் ஒப்படைக்கப்பட்டார் . முல் தான் அரசுத் 
தலைவராக அர்காலி கான் நியமிக்கப்பட்டார் . சுல்தான் மருமக 
னான அலாவுத்தீனிடம் காராமனிக்பூர் ஒப்படைக்கப்பட்டது . 


சுல்தானது கடுமையற்ற போக்குச் சிற்சில வேளைகளில் மித 
மிஞ்சிச் சென்று கொண்டிருந்தது . ஒரே சமயத்தில் ஏராளமான 
தக்குகள் (Thags ) அல்லது கொள்ளைக் கூட்டத்தினர் டெல்லியில் 
பிடிபட்டனர் . அவர்களுள் ஒருவன் கொடுத்த தகவலின் விளை 
வாக அக் கூட்டத்தைச் சேர்ந்த பல்லாயிரக் கணக்கினர் பிடி 
பட்டனர் . ஆனாலும் , ஃபிரோஸ் அவர்களைத் தண்டிக்காது 
படகுகளில் ஏற்றி வங்காளத்தில் விட்டுவிடுமாறு உத்தர 
விட்டார் . இவ்விதப் போக்கினால் நாட்டிற்குப் பெருந் தீங்கு 
ஏற்பட்டது எனக் கூற வேண்டியதில்லை . 
அவரது வெளிநாட்டுக் கொள்கை 

இரத்தத்தையே சிந்த விரும்பாத ஃபிரோஸ் ஆக்கிரமிப்புக் 
கொள்கை எதையும் பின்பற்றவில்லை . அவர் இரண்டு படை 
யெடுப்புகளையே நடத்தினார் . அவற்றுள் ஒன்றில் தான் வெற்றி 
கிடைத்தது . முதல் படை யெடுப்பினைச் சுல்தான் 1290 - ல் ரந்தாம் 
போரின் மீது நடத்தினார் . அக்கோட்டையின் 

சௌஹான் 
அரசர் மிகு கடுமையாக எதிர்த்துப் போராடினார் . ஃபிரோஸ் 
நிலைமையைச் சமாளிக்க 

படையெடுப்பை 
கைவிட்டு 

டெல்லிக்குத் திரும்பினார் . போர் செய்து நூறு 
அரண்களைக் கைப்பற்றுவதைவிட ஒரு முஸ்லிமின் உயிரையே 
அதிகமாக அவர் மதித்தார் . இப் படையெடுப்பினால் அரசருக்குக் 
கிட்டிய ஒரே பயன் ஜெய்ன் (Jhain ) மாவட்டம் அவர் வசமான 

4 


60 


இந்திய வரலாறு 


தாகும் . இரண்டாவது படையெடுப்பு மண்டவார் ( Mandawar ) 
மீது நடத்தப்பட்டது . 1292 - ல் இராசபுத்திரரிடமிருந்து அது 
மீட்கப்பட்டது . அவருடைய ஆட்சிக் காலத்தில் மேலும் இரண்டு 
படையெடுப்புகள் நடைபெற்றன . ஆனால் , அவற்றைச் 
சுல்தான் நடத்தவில்லை . அவருடைய மருமகன் அலாவுத்தீன் 
தான் அவற்றை நடத்தினார் . 1292 - ல் அலாவுத்தீன் மாளவத் 
தின்மீது படையெடுத்து , பில்சா ( Bhilsha ) நகரைக்கைப்பற்றிக் 
கொண்டார் . கைப்பற்றப்பட்ட அந் நகர் அவரிடமே இருக்க 
அனுமதிக்கப்பட்டது . அவ்விடத்தில் அவருக்கு அளவில்லாக் 
கொள்ளைப் 

பொருள்கள் கிடைத்தன . அவ்விடத்திலிருந்த 
போது தான் தெற்கத்திய தேவகிரி ( Devagiri ) நாட்டினைப்பற்றி 
யும் அதன் அளவிலாச் செல்வத்தைப்பற்றியும் கேள்வியுற்றார் . 
அவ்விடத்தை எவ்விதமாவது பிடித்துக்கொள்ள வேண்டு 
மெனக் கனவு காணத் தொடங்கினார் . டெல்லி திரும்பியதும் 
மேலும் அவர் காராவின் ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார் . 
1294 - ல் அலாவுத்தீன் தேவகிரியின் அரசர் இராமச்சந்திர 
தேவரைத் ( Ramachandra Deva ) தாக்கி அவரைத் தோற்கடித் 
தார் . அவர் ஏராளமான பொருளைத் திரட்டி வந்தார் . 


படை 


ஃபிரோஸின் ஆட்சிக் காலத்தில் மங்கோலியப் 
யெடுப்பு ஒன்று நடைபெற்றது . ஒன்றரை இலட்சம் ஆள் பலம் 
கொண்ட மிகப் பெரிய மங்கோலியப் படையொன்று ஹுலாகு 
( Hulagu ) என்பவரின் தலைமையில் 1292 - ல் பஞ்சாபைத் தாக்கி 
யது ; சூனாம் வரையிலும் முன்னேறிவிட்டது . சுல்தான் 
ஃபிரோஸோ மிகு தீவிரமாகச் செயலாற்றிப் படையெடுப் 
பாளனை எதிர்த்துச் சென்று அவனைத் தோற்கடித்தார் . மிகு 
கடுமையாகத் தோற்கடிக்கப்பட்ட மங்கோலியர்கள் வேறு வழி 
யின்றி ஒப்பந்தம் செய்து கொண்டனர் . அவர்களுடைய படை 
அமைதியாகப் பின் வாங்கிக்கொள்ள 

அனுமதிக்கப்பட்டது . 
செங்கிஸ்கானின் வழிதோன்றல்களுள் 

ஒருவரான உலுக் 
( Ulugh ) சுல்தானிடமே வேலைக்கமர்ந்துகொண்டு இஸ்லாமிய 
மதத்தைத் தழுவி டெல்லியிலேயே தங்கிவிட்டார் . ஃபிரோஸ் 
தம் மகளை அவருக்குத் திருமணம் செய்து வைத்தார் . உலுக்கும் 
அவருடைய சந்ததியாரும் புதிய முஸ்லிம்கள் ( Neo Muslims ) 
என வழங்கப்பட்டனர் . 


சுல்தானின் இறப்பு 

அலாவுத்தீன் காராவைவிட்டு வெளியே சென்றிருந்தபோது 
சுல்தானுடைய அலுவலர்களுள் ஒரு சிலர் அலாவுத்தீன் பேரவா 
மிக்க இளைஞனாகையால் அரியணையைக் கைப்பற்றுவதில் கண் 


கில்ஜிப் பேரரசாட்சி 


51 


ணும் கருத்துமாய் இருக்கின்றான் என்றும் ஆகவே , அவனைத் 
தக்க நேரத்தில் அடக்குவது சரியாகும் என்றும் சுல்தானை நம்ப 
வைக்க முயன்றனர் . ஆனால் , அலாவுத்தீன் உடன் பிறந்த 
உலுக் கான் சுல்தானுடன் மிகு இனிமையாகப் பேசித் தன் 
சகோதரன் 

போன்ற 

எண்ணம் எதையும் கொண் 
டிருக்கவில்லையென்றும் , அலாவுத்தீனைச் சுல்தான் தம் மகன் 
போல நடத்தி வருங்கால் அவன் அவ்விதப் பேரவாக் கொண் 
டிருப்பதற்குக் காரணமே கிடையாது என்றும் கூறி மழுப்பப் 
பெரு முயற்சி செய்தான் . மேலும் , தேவகிரியில் அலாவுத்தீன் 
பெற்ற 

ஏராளமான செல்வத்தையெல்லாம் சுல்தானுக்குக் 
கொடுத்து விட முடிவு செய்துள்ளான் என்றும் உலுக்கான் 
எடுத்துக் கூறவே , ஜலாலுத்தீன் ஃபிரோஸ் தம் அதிகாரிகளின் 
பேச்சைத் தட்டிக் கழித்துவிட்டார் . தேவகிரியில் மகக் தான 
வெற்றிப்பெற்றுக் காராவுக்குத் திரும்பிய அலாவுத்தீனைச் சந்திப் 
பதற்காகப் பெரு மகிழ்ச்சியோடு ஒரு சிலருடன் படகில் ஏறிக் 
கங்கையைக் கடந்து தம் மருமகனைச் சந்தித்த சுல்தான் , பாசத் 
துடன் அலாவுத்தீனைத் தழுவி கொண்டிருந்தபோது கொல்லப் 
பட்டார் . அரசருடன் இருந்த அனை வரும் வாளுக்கு இரை 
யாயினர் . சுல்தானின் துண்டிக்கப்பட்ட தலை படையினருக்குக் 
காட்டப்பட்டது . இந்தப் பயங்கரச் சூழ் நிலைகளுக்கிடையே 
அலாவுத்தீன் சுல்தானாகப் பிரகடனம் செய்யப்பட்டார் . 


சுல்தான் அலாவுத்தீன் கில்ஜி [ 1296-1316 ] 
அவருடைய முந்திய இடர்ப்பாடுகள் 

அலாவுத்தீன் இரத்தத்தைச் சிந்தி டெல்லி அரியணை 
ஏறினார் . அரியணை ஏறி ஆட்சி நடத்துவது மிகு எளிதாகும் 
எனக் கருதிய அலாவுத்தீன் ஆரம்பத்திலேயே பல இடர்ப்பாடு 
களை எதிர்நோக்க வேண்டியிருந்தது . தமது பெருமதிப்புக்குரிய 
நண்பர் கொல்லப்பட்டார் என்பதை ஜவாலிப் பிரபுகள் மறந்து 
விடவில்லை . பழிவாங்குவதற்காக அந்தரங்கமாக அவர்கள் சதி 
செய்து வந்தனர் . கொல்லப்பட்ட சுல்தானின் மனைவி மலிகா 
ஜஹான் ( Malika Jaban ) தன்னுடைய புதல்வர்களின் உரிமை 
களை வலியுறுத்தப் பல சூழ்ச்சிகளை ஊக்குவித்துக்கொண்டிருந் 
தாள் . அலாவுத்தீனை எதிர்த்த உயர்குடியினருக்கும் அமீர் 
களுக்கும் ஏராளமான பரிசுகளை வழங்கி அவர்களது ஆதரவை 
விலைக்கு வாங்கிக்கொண்டாள் . பலர் உயர் பதவிகளுக்கும் 
உயர்த்தப்பட்டனர் . பொன்னையும் பொருளையும் 
யிறைத்துப் பாமர மக்களின் 

ஆதரவையும் பெற்றுக்கொண் 
டாள் . ருக்னுத்தீன் இப்ராஹிம் ( Ruknuddin Ibrahim ) என்ற 


வாரி 


53 


இந்திய வரலாறு 


பட்டப்பெயருடன் டெல்லி அரியணையில் தன் மகன் காதர் கானை 
அமர்த்திய மலிகா ஜஹான் , முல்தானிலிருந்த அர்காலி கானின் 
உதவியை நாடினாள் . ஆனால் , உயர்குடியினர் சிலர் அலாவுத்தீ 
னுடன் சேர்ந்துகொண்டதனால் நிலைமை சமாளிக்க முடியாத 
தாகிவிட்டது என்று சாக்குப் போக்குக் கூறி மலிகாவின் 
வேண்டுகோளை அர்காலிகான் தட்டிக் கழித்து விட்டார் . 
அலாவுத்தீன் தலை நகருக்கு அருகில் வந்ததும் ருக்னுத்தீன் 
ப்ராஹிம் அவரை 

எதிர்த்துத் தடுத்திட நகரை விட்டு 
வெளியே வந்தார் . ஆனால் , நள்ளிரவில் அவரது படையினர் 
சிலர் அலாவுத்தீனுடன் சேர்ந்துகொண்டனர் . ஏமாற்றமடைந்த 
இளவரசர் பொற்காசுகள் நிறைந்த சில பைகளையும் ஒரு சில 
குதிரைகளையும் தம்முடன் முல்தானுக்குக் கொண்டு போனார் . 
வெற்றி முரசு கொட்டிய பிறகு அலாவுத்தீன் தலை நகருக்குள் 
நுழைந்தார் . எல்லாரும் அவருக்கு அடி பணிந்தனர் . அவ 

பெயரினால் குத்பா ஓதப்பட்டது . அவருடைய 
பெயரைக் கொண்ட நாணயங்கள் அச்சிடப்பட்டன . 


நடைய 


மங்கோலியரை எதிர்த்தல் 

இவ்விதமாகப் பதவிக்கு வந்து தம் நிலையை வலுப்படுத்திக் 
கொண்ட அலாவுத்தீன் , அடுத்தபடியாக மங்கோலியக் கொள் 
ளைக் கூட்டத்தினரால் இடையறாமல் ஏற்பட்டுக்கொண்டிருந்த 
பேராபத்தை ஒடுக்க முனைந்தார் . ஏற்கெனவே பால்பன் அவர் 
களைக் கடுமையாக முறியடித்து அடக்கி வைத்திருந்தார் . அக் 
காரியத்தை அலாவுத்தீன் முற்றிலும் செய்து முடித்து , நாட்டின் 
அரண்களில் படைவீரர்களை றுத்திவைத்திருந்தார் . மங்கோ 
லியர் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்திக்கொண்டிருந்தனர் . 
ஆனால் , அவர்கள் பெருஞ்சேதத்திற்கு ஆளாக்கப்பட்டுப் பின்னர் 
விரட்டியடிக்கப்பட்டனர் . 

டிரான்ஸாக்ஸியானா (Transoxiana ) 
அமீர்தாவூத் ( Amir Daud ) இலட்சம் பேரைக் 
அரசரான 
கொண்ட ஒரு பெரும் மங்கோலியப் படையுடன் மூல்தான் , 
பஞ்சாப் , சிந்து ஆகியவற்றைக் கைப்பற்ற முன்வந்தார் . 
ஆனால் , உலுக் கான் அவர்களை விரட்டிவிட்டார் . இம் முறையும் 
அவர் களுக்குப் பெருஞ்சேதம் ஏற்பட்டது . அந்தத் தோல்வி 
யையும் மங்கோலியர் பொருட்படுத்தாது சால்டி ( Saldi ) என்பவ 
னின் தலைமையில் மீண்டும் படையெடுத்தனர் . சஃபர்கான் 
( Zafar Khan ) அவர்களை எதிர்த்து , சால்டியையும் அவனுடைய 
2000 ஆதரவாளர்களையும் சிறைப்பிடித்து டெல்லிக்கு அனுப் 
பினார் . ஆனால் , 1298 ஆம் ஆண்டில் மங்கோலியர்கள் மிகு 
பயங்கரமாகத் தாக்கினர் . 

மங்கோலியத் தலைவன் குத்லுக் 
காஜா ( Guthlugh Khaja ) 

கணக்கிலாப் படைவீரர்களுட 

ன் 


கில்ஜிப் பேரரசாட்சி 


83 


டெல்லியை நோக்கி முன்னேறினான் . எங்கும் மக்களிடையே 
பீதி பரவியது . எதிரியை விரட்டுவதற்காகச் சுல்தான் போர்க் 
குழு ஒன்றை அவசரமாகக் 

கூட்டினார் . மங்கோலியரை 
எதிர்க்கச் சஃபர்கானும் , உலுக் கானும் சென்றனர் . ஆயுதம் 
தங்கிய பன்னிரண்டாயிரம் தொண்டர்களை அலாவுத்தீன் 
தம்முடன் அழைத்துக்கொண்டு போர்க்களத்திற்குச் சென்றார் . 
மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டுச் சிதைத்தழிக்கப்பட்ட 
னர் . போர் மிகு கடுமையாக நடந்துகொண்டிருக்கையில் அக் 
காலத்திலேயே சாலச் சிறந்த போர் வீரர் எனப் புகழ் பெற்று 
விளங்கிய சஃபர்கான் கொலையுண்டார் . 


எனவே , தார்கி ( Targi) என்ற மற்றொரு மங்கோலியத் 
தலைவன் பெரும்படை ஒன்றைத் திரட்டிக்கொண்டு அவ்விடத் 
தில் தோன்றினான் . ஆனால் , நிஸாமுத்தீன் அவுலியா ( Niza 
muddin Aulia ) என்ற மாபெரும் சூபித் துறவியின் முயற்சி 
களால் 

அப்பேராபத்துத் தவிர்த்துக்கொள்ளப்பட்டது . மங் 
கோலியர்கள் முரியடிக்கப்பட்டபோதிலும் அவர்கள் கொள்ளை 
யடிப்பதைக் கைவிடவில்லை . 1304 - ல் அலி பேக்கும் ( Ali Beg ) 
குவாஜா தாஷம் ( Khwaja Tarh ) லாகூருக்கு வடபுறம் நோக்கிச் 
சென்று இந்துஸ்தானத்தைத் தாக்கினர் . அம்ரோஹா ( Amroha ) 
வரையில் புகுந்துவிட்டனர் . திபால்பூரில் எல்லைப் பகுதிகளின் 
காவலராக இருந்த காஜி துக்ளக் ( Ghazi Tughlug ) அவர்களை 
எதிர்த்து மிகு கடுமையாக முரியடித்தார் . அப் படையெடுப் 
பைத் தொடர்ந்து மேலும் படையெடுப்புகள் நடத்தப்பட்டன . 
ஆனாலும் , காஜி துக்ளக் சற்றும் தளராது அவர்களை மீண்டும் 
முரியடித்தார் . இக்பால் மந்தா ( Iqbal Manda) என்ற மங்கோ 
லியத் தலைவன் பெரும் படையுடன் வந்தபோது சுல்தான் 
அவனை எதிர்க்கப் படையொன்றை அனுப்பிவைத்தார் . இம் 
மங்கோலியத் தலைவன் தோல்வியுற்றுக் கொலையுண்டான் . 
பல்லாயிரக் கணக்கான மங்கோலியர்கள் கொலையுண்டனர் . 
ஓராயிரம் வீரர்களுக்கோ நூறு வீரர்களுக்கோ தலைவர்களாக 
இருந்த 

மங்கோலிய அமீர்கள் உயிருடன் வதைக்கப்பட்டுச் 
சுல்தானின் ஆணைப்படி யானைகளினால் மிதிக்கப்பட்டுக் கொலை 
யுண்டனர் . தம் நாட்டிலேயே புகுந்து தம்மை இவ்வளவு 
மோசமாகத் துக்ளக் தாக்கியதைக் கண்ட மங்கோலியர் 
மீண்டும் இந்தியாவின்மீது படையெடுக்கவேயில்லை . மங்கோ 
லியரின் தாக்குதல்களிலிருந்து நாட்டைப் பாதுகாக்கச் சுல்தான் 
அலாவுத்தீன் , பால்பனின் எல்லைக் கொள்கையைப் பன்பற்றி 
னார் . மங்கோலியர் வரும் வழியிலிருந்த பழைய அரண்கள் 
எல்லாம் பழுதுபார்க்கப்பட்டதுடன் , சாலச் சிறந்த படைத் 


54 


இந்திய வரலாறு 


தலைவர்களின் பொறுப்பில் அவை விட்டு வைக்கப்பட்டன . 
சமானாவிலும் திபால்பூரிலும் படைவீரர்கள் நிறுத்திவைக்கப் 
பட்டனர் . நாட்டை எதிரியிடமிருந்து காக்க அவர்கள் எப் 
பொழுதும் ஆயத்தமாக இருந்தனர் . அரசப் படையும் பெரு 
மளவில் அதிகரிக்கப்பட்டது . போர்க் கருவிகள் தயாரிப்பதற் 
காகப் பொறியியல் வல்லுநர்கள் பொறுப்பில் பட்டறைகள் 
அமைக்கப்பட்டன . 


சுல்தானின் மாபெரும் படையெடுப்புத் திட்டங்கள் 

இந்தப் பயங்கரக் கொள்ளைக்காரர்களை விரட்டியடித்தபின் 
அலாவுத்தீன் அன்னிய நாடுகளின்மீது படையெடுப்பு நடத்து 
வதில் தம் கவனத்தைத் திருப்பினார் . உலுக் கானும் நஸ்ரத் 
கானும் (Nasrat Kban ) , குஜராத்தையும் ( Gujarat ) , நெகர்வாலா 
வையும் ( Nehrwala ) ஏற்கெனவே கைப்பற்றிக்கொண்டு அங் 
கிருந்த வர்த்தகர்களைப் பலவகைகளிலும் அச்சுறுத்தி வந்தனர் . 
கரன் ( Karan ) என்ற பகேல இராஜபுத்திரன் தன் மனைவி மக்களை 
யும் நாட்டையும் விட்டு 1297 - ல் ஓடிவிட்டான் . படையெடுப் 
பாளர்கள் அம் மனைவி மக்களைச் சிறைபிடித்தனர் . எல்லாப் 
பக்கங்களிலிருந்தும் வெற்றிச் செய்தியே வந்துகொண்டிருந்தது . 
ஏராளமான கொள்ளைப் பொருள் கள் சுல்தானிடம் வந்து 
குவிந்து கொண்டிருந்தன . இந்தப் பெருஞ் செல்வத்தினால் 
சுல்தானுக்கு அகங்காரம் பிடித்துக்கொண்டு ஆட்டி வைத்தது . 
அவரால் செயற்படுத்தவே முடியாததாக இருந்த திட்டங்கள் 
அவர் மனத்தில் உதித்தன . என்ன செய்கின்றோம் என்பதையே 
புரிந்துகொள்ள முடியாத திட்டங்களைப்பற்றிக் கனவு கண்டு 
கொண்டு தம் விருப்பங்களை நாளுக்கு நாள் வளர்த்துக் 
கொண்டே சென்றார் . அவருக்கு முன் கோபம் அதிகமாயிற்று . 
விடாப்பிடியாகவும் ஈவு இரக்கமின்றியும் நடந்துகொண்டார் . 
இருந்தபோதிலும் அவருக்கு மேன்மேலும் வெற்றி ஏற்பட்டது . 
உலகம் அவரைக் கண்டு புன்முறுவல் செய்தது . ஆகவே , 
அவர் மேலும் வெறிபிடித்தவராகிவிட்டார் . ஒரு புதிய சமயம் 
உருவாக வேண்டும் என்றும் , உலகத்தின் பல்வேறு இடங்களுக் 
கும் சென்று அலெக்சாந்தரைப் ( Alexandar ) போல் பெரு வெற்றி 
களைப் பெறவேண்டும் என்றும் கனவுகள் காணும் அளவுக்கு அவ 
ருக்கு ஆணவம் பிடித்துக்கொண்டது . உலுக் கான் , சஃபர் கான் , 
நஸ்ரத்கான் , அலப்பான் ஆகிய இந் நான்கு துணைவர்களைக் 
கொண்டு ஒரு புதிய சமயத்தையும் உருவாக்க எண்ணினார் . 
தம்முடைய வாளினாலும் , நண்பர்களின் வாள்பலத்தினாலும் 
ச் சமயத்தை யாவரும் பின்பற்றும்படி செய்வதற்கான கனவு 


கில்ஜிப் பேரரசாட்சி 


វ 


களையும் கண்டார் . கணக்கில்லாச் செல்வத்தைத் தாம் பெற் 
றிருப்பதாகக் கருதி , டெல்லியைத் தம் பிரதி நிதிகளிடம் ஒப்ப 
டைத்துவிட்டுத் தம்முடைய கருத்துகள் சரிதானா என்பதை 
அறிவதற்கு ஒரு சிலரைக் கலந்தாலோசித்தார் . குறிப்பாகக் 
காஜி அலாவுல் முல்கை ( Qazi Ala - ul - mulk ) அவர் கலந் 
தாலோசித்தபோது , சமயமும் , சமயத்திற்கான சட்டங்களும் 
வானுலகிலிருந்து வெளியானவை ; மக்களால் உருவாக்கப் 
படுபவையல்ல ; நபியின் பதவியை அரசர்கள் வகித்தல் கூடாது ; 
அரசர் கொண்டிருக்கும் இவ் வெண்ணங்களை விரைவில் கைவிடு 
வதே நலமாகும் என்றெல்லாம் அறிவுரை கூறினார் . படை 
யெடுப்புகளை நடத்தி மா பெரு வெற்றிகளைப் பெற்று வையகத் 
தையே அடக்கியாளுவது பற்றி ஒவ்வோர் அரசனும் நினைப்பது 
இயல்பே என்றும் , ஆனால் , சுல்தானின் காலம் அலெக்சாந்தரின் 
காலத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருப்பதாகவும் காஜி எடுத் 
துக் கூறினார் . மற்றெல்லாத் 

மற்றெல்லாத் திட்டங்களையும் விட இரண்டு 
திட்டங்களை அரசர் முதலில் செயற்படுத்த வேண்டும் என்றும் 
அவர் குறிப்பிட்டார் . முதலாவது இந்துஸ்தானம் முழுவதையும் 
அடக்கியாளுவது ; குறிப்பாக ரந்தாம்போர் , சித்தூர் ( Chittor ) , 
சாந்தேரி ( Chanderi ) , மாளவம் , தார் ( Dhar ) , உஜ்ஜயினி 
( Ujjaini ) ஆகிய இவ்விடங்களையெல்லாம் கைப்பற்றவேண்டும் 
என்பதாகும் . இரண்டாவதும் மிகு முக்கியமானதுமான கடமை 
மங்கோலியரை வரவிடாதபடி முல்தான் சாலையை மூடிவிடுவது 
ஆகும் . காஜி சற்றும் தயங்காமல் தெளிவாகத் தம் கருத்துகளை 
வெளியிட்டதற்காகச் சுல்தான் மகிழ்ச்சியுற்று அவருக்குத் தக்க 
பரிசுகளை வழங்கினார் . 


அலாவுத்தீனின் படையெடுப்புகள் 


இராஜபுதனத்தின் மீது படையெடுத்தல் 

தம்முடை அமைச்சர்களின் படைத்தலைவர்களின் இணக்கத் 
தின் பேரில் அலாவுத்தீன் ரந்தாம்போர் அரணைக் கைப்பற்ற 
1299 - ல் முடிவு செய்தார் . அவரவர்களுக்குரிய மானியங்களி 
லிருந்து உலுக் கானும் நஸ்ரத்கானும் பெரும் படையைத் 
திரட்டிக் கொண்டு ஜெய்ன் ( Jhain ) அரணைக் கைப்பற்றினர் . 
பிறகு ரந்தாம்போரை முற்றுகையிட்டனர் . ஆனால் , முற்றுகை 
யின் போது நஸ்ரத்கான் சிறு காவல் கோட்டையொன்று கட்டப் 
படுவதை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கையில் கவணி 
லிருந்து வெளிப்பட்ட கல்லினால் அடிபட்டு வீழ்ந்தார் . மிகுகடுமை 
யாகக் காயமுற்ற அம்மாபெரு வீரர் ஒரு சில நாட்களுக்குள் 


56 

இந்திய வரலாறு 
இறந்துவிட்டார் . வெகு விரைவில் அரணைவிட்டு வெளிவந்த 
ராணாஹம்மீர் ( Rana Hammir ) இரண்டு இலட்சம் ஆள் பலத்தைத் 
திரட்டிக்கொண்டு முஸ்லிம்களை எதிர்த்துத் தாக்கி உலுக் கானைப் 
பெரிய இழப்புடன் ஜெய்னுக்குப் பின்வாங்குமாறு செய்தார் . 
இப் பேரிழப்பைப்பற்றிய செய்தி கேட்ட சுல்தான் தாமே நேரில் 
ரந்தாம் போர் நோக்கிச் சென்றார் . ஆனால் , வழியிலேயே அவ 
ருடைய மைத்துனர் அகத் கான் ( Agat Khan ) அவரைத் தாக்கிக் 
காயப்படுத்தினான் . அதிருப்தியுற்றிருந்த ஒரு சில உயர்குடி 
யினரின் தூண்டுதல்களின் பேரில் அவன் அரியணையைக் கைப் 
பற்றவும் திட்டமிட்டுக்கொண்டிருந்தான் , ஆனால் , அவன் 
முயற்சி வீணாயிற்று . அரசத் துரோகம் செய்ததற்காகத் தூக்குத் 
தண்டனைக்குள்ளானான் . அரியணையைச் சுல்தானிடமிருந்து 
பறிக்க மற்றும் பல சதிகளும் நடந்துகொண்டிருந்தன . ஆனால் , 
அவையனைத்தையும் சுல்தான் மிக எளிதாக அடக்கிவிட்டார் . 
இப் பேராபத்திலிருந்து விடுதலை பெற்ற அரசப் படைகள் 
மீண்டும் ரந்தாம்போரை மிகவும் கடுமையாகத் தாக்கி ஓராண்டு 
வரை அதனை முற்றுகையிட்டு வந்தன . கடுகி முயன்று கோட் 
டையைக் கைப்பற்றினார்கள் . ஹம்மீரும் அவருடைய குடும்பத் 
தினரும் கொல்லப்பட்டனர் . எஞ்சியிருந்த படைக்கும் அதே 
கதிதான் ஏற்பட்டது . 1301 ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 
கோட்டை 

கைப்பற்றப்பட்டது . ராணாவின் அரண்மனையும் 
மற்றும் பல கட்டடங்களும் தகர்க்கப்பட்டன . ரந்தாம் போரை 
யும் ஜெய்னையும் உலுக் கானின் பொறுப்பில் விட்டு விட்டுச் 
சுல்தான் தலை நகருக்குத் திரும்பினார் . 


மீவார்ப் படையெடுப்பு 


இவ்வித வெற்றியினால் மேலும் துணிச்சலுற்ற அலாவுத்தீன் 
இராஜபுதனத்தின் தலைசிறந்த நாடான மீவாரின் ( Mewar ) மீது 
படையெடுத்தார் . சங்கிலிப் போரிலிருந்து அரண்களாலும் 
அடர்ந்த காடுகளாலும் காக்கப்பட்டு வந்த அந் நாட்டை 
அதுவரை எந்த முஸ்லிம் படையும் தாக்கியதில்லை . எதிரிகளால் 
மிக எளிதாக வெல்லமுடியாததாக இருந்த அவ்வரணில் இந்துப் 
படைகளுக்கும் முஸ்லிம் படைகளுக்கும் இடையே மிக கடுமை 
யான மோதல் ஏற்பட்டது . 1303 - ல் சுல்தான் தம் படைகளை 

நோக்கித் திருப்பினார் . அப்படையெடுப்பிற்கான 
உடனடிக் காரணம் ராணா ரத்தன் சிங் ( Rana Rattan Singh ) 
என்பவரின் நிகரற்ற அரசியும் , அழகினால் புகழ்பெற்று 
விளங்கியவளுமான 

பத்மினியைக் ( Padmini ) கைப்பற்றிக் 
கொள்ள வேண்டும் என்று சுல்தானைத் தூண்டிய இச்சையே 


மீவாரை 


கில்ஜிப் பேரரசாட்சி 


57 


படை 


ஆகும் . மேலும் , பல புதிய இடங்களைக் கைப்பற்ற வேண்டு 
மென்ற அவாவும் அவரைத் தூண்டியது . அந்தப் 
யெடுப்பைப் பற்றிய விவரங்களும் சுல்தான் தன்னைக் கைப்பற்று 
வதைத் தடுக்க ராணி பத்மினி மிகச் சாதுரியமாக நடந்து 
கொண்டு அவரது முயற்சிகளை வீணாக்கியதைப்பற்றிய விவரங் 
களும் இராஜபுதனத்தின் மாபெருங் காப்பியமாகும் . ராணா தம் 
முடைய ஒரு சில ஆட்களினால் காட்டிக் கொடுக்கப்பட்டதனால் 
சிறைப் பிடிக்கப்பட்டார் . அவருடைய ஆர்வமிக்க அரசியைப் 
படையெடுப்பாளரிடம் ஒப்படைத்துவிட்டால் அவர் தம் சுதந் 
திரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப் 
பட்டது . இராஜபுத்திரர்களின் மானத்திற்கே பங்கம் விளைவிப்ப 
தாக இருக்கும் இந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள 
வில்லை . ராணியும் அவருடைய மகளும் சற்றும் மனம் தளராது 
மிகவும் சாதுரியமாக நடத்துகொண்டு நிலைமையைச் சமாளித்த 
னர் . 

பெண்களை எதிரியின் முகாமுக்குக் கொண்டுசெல்வ 
தற்காக ஆயுதம் தாங்கிய காவலர் வேண்டுமெனக் கோரப் 
பட்டது . உண்மை நோக்கத்தைப் புரிந்து கொண்ட இராஜ 
புத்திர வீரர்கள் பத்மினியுடன் சென்று ராணாவைச் சுல்தானிட 
மிருந்து மீட்டுத் தங்களுடைய தலை நகருக்குக்கொண்டு வந்தனர் . 
அதைப் பின்தொடர்ந்து இராஜபுத்திரர்கள் தங்கள் மானத்தைக் 
காப்பதற்காகக் கடும் போரிட்டு மடிந்தனர் . இராஜபுத்திர வீரர் 
பலர் மடிந்ததும் இராஜபுத்திரப் பெண்கள் தங்கள் மானத்திற் 
கும் , கற்பிக்கும் பங்கம் விளைவதைத் தடுக்க ஜௌகர் ( Jaubar ) 
என்ற பயங்கரமான பழக்கத்தைக் கையாண்டு தீக்குளித்தனர் . 
சித்தூர் கைப்பற்றப்பட்டது . அதன் பொறுப்பினைச் சுல்தான் 
தம் மகன் கிசர்கானிடம் ( Khizr Khan ) ஒப்படைத்தார் . அர 
ணுக்குக் கிசராபாத் ( Khizarabad ) எனப் பெயரிடப்பட்டது . 
பல்லாயிரக் கணக்கில் இந்துக்கள் கொலையுண்டனர் . ஆனாலும் , 
சிற்றின்பத்தில் மூழ்கிக் கிடந்த அவ்வரசனால் அதனை 1311 ஆம் 
ஆண்டுவரைதான் அடக்கி வைக்க முடிந்தது . அவ்வாண்டில் 
சுல்தான் அவ்விள வரசனை நீக்கிவிட்டு மால்தேவ் (Maldeo ) 
என்ற இராஜபுத்திரனையே பொறுப்பில் அமர்த்தினார் . இந்த 
ஏற்பாடு வீணாயிற்று . 

வீணாயிற்று . ஏழாண்டிற்குப் பிறகு ராணாஹம்மீர் 
அதனை மீட்டுக்கொண்டார் . 


மேலே குறிக்கப்பட்ட பத்மினியைப்பற்றிய விவரங்கள் 
வெறும் கட்டுக்கதையே ; உண்மையில் நடந்தவை அல்ல 

தற்கால வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர் . 
முதல் நூல்களை மிகு தீவிரமாக ஆராயும் வரலாற்றறிஞர்களால் 
1808 - ல் பத்மினியைப்பற்றிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன என்ற 


பானத் 


இந்திய வரலாறு 


முடிவுக்கு இயலவில்லை . குஸ்ரூ ( Khusraw ) , பரணி 
( Barani ) , இஸாமி ( Isami ) ஆகியவர்களும் மற்றும் பல சமகாலத் 
திய நூலாசிரியர்களும் அதைப்பற்றி ஒன்றும் கூறவில்லை .. 
அலாவுத்தீன் சித்தூரைக் கைப்பற்றி டெல்லிக்கு விரைந்தார் . 
அவர் ரத்தன் சிங்கை மன்னித்துவிட்டார் . அந்த ராணாவின் 
மனைவிகளைப்பற்றியோ மற்றப் பெண்களைப்பற்றியோ அவர் 
பொருட்படுத்திய தாகத் தெரியவில்லை . ஆனால் , 

1540 - ல் , 
அதாவது சித்தூர் அரண் வீழ்ச்சியுற்ற 237 ஆண்டுகளுக்குப் 
பிறகு ஜெய்க்கைச் சார்ந்த மாலிக் முகமது ( Malik Mohamed of 
Jaris ) , பத்மாவத் ( Badmavat ) என்ற இந்தியப் பாடலை இயற்றி 
னார் . கவியாகிய அவர் , வரலாற்று உண்மைகளை அவ்வளவாகப் 
பொருட்படுத்தியதாகத் தெரிய வில்லை . அக் கவிஞரின் கூற்றுப் 
படி அலாவுத்தீனால் சித்தூரைக் கைப்பற்ற முடியவில்லை . 

எட்டு 
ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு தந்திரத்தைக் கையாண்டு ராணா 
வைச் சிறைப்பிடித்து டெல்லிக்குக் கொண்டு சென்றார் . 
பன்னிரண்டாண்டு காதலித்து இறுதியில் மணந்து கொண்ட 
பத்மினி என்ற இளவரசியைத் தம்மிடம் ஒப்படைத்தால் தான் 
விடுதலை பெறமுடியும் என்ற நிபந்தனையைச் 

சுல்தான் 
விதித்தார் . ஆனால் , இந்துப்படை வீரர்கள் ராணாவை மிகவும் 
தந்திரமாக டெல்லியிலிருந்து சித்தூருக்குக் கொண்டுவந்து 
விட்டனர் . 


ராணு 


பத்மாவத் என்ற பாடல் இயற்றப்படுவதற்கு முன்பு எந்த 
நூலாசிரியரும் அக் கட்டுக்கதையைப்பற்றிக் குறிப்பிடவில்லை 
யென டாக்டர் கே . எஸ் . லால் ( Dr. K. S. Lal ) குறிப்பிடுகிறார் . 
ஃபெரிஷ்டா ( Ferishta ) போன்ற பாரசீக எழுத்தாளர்கள் 
பத்மாவத்திலுள்ள கதையைப்பற்றிக் கேள்விப்பட்டு அதை 
எவ்விதமோ மாற்றியமைத்து வரலாற்று உண்மைகளைப் 
போலாக்கிவிட்டனர் . டெல்லி வரலாற்றைச் சிறிதேனும் அறிந் 
திராத இராஜபுத்திரப் பாணிகள் ( Rajput chronicles ) அக் 
கதையை நன்றாகப் புரிந்து கொண்டு அதனை வரவேற்று மிகைப் 
படுத்திக் காட்டினர் . இராஜபுதனத்தின் வரலாற்றை 
நன்றாக அறிந்திருந்த டாக்டர் கௌரிசங்கர் ஒஜ்ஹா ( Dr. Gowri 
Shankar Qjha ) இக் கதை வெறும் கட்டுக்கதையேயன்றி 
வரலாற்றுண்மை அன்று எனத் திட்டவட்டமாகக் கூறியுள்ளார் . 


மிக 


சித்தூரின் வீழ்ச்சியைத் தொடர்ந்து மாளவ ராயும் ( Rai of 
Malawa ) அடிபணிந்தார் . தம்மை எதிர்த்த ராயை இஸ்லாமியப் 
படைகள் 

தோற்கடித்துக் கொன்றன . மாளவம் , முஸ்லிம் 
ஆளுநர் ஒருவரின் பொறுப்பில் வைக்கப்பட்டது . அதற்குச் 


89 


கில்ஜிப் பேரரசாட்சி 


சற்றுப் பிறகு இஸ்லாமியப் படைகள் மாண்டு ( Mandu ) ,, 
உஜ்ஜய்னி , தாணகிரி (Dhanagiri ) மற்றும் சாந்தேரி ஆகிய 
நகரங்களையும் கைப்பற்றின . அவற்றின் அரசர்கள் அனைவரும் 
மேலதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று . 1905 ஆம் 
ஆண்டு முடிவடைவதற்குள்ளாகப் பெரும்பாலும் வட இந்தியா 
முழுவதுமே அலாவுத்தீன் வசப்பட்டுவிட்டது . பேரரசுக்கான 
கொள்கை மேலும் வலுவுற்றது . 


தென்னிந்தியப் படையெடுப்புகள் 


வட இந்தியாவை வென்ற பின் அலாவுத்தீன் தம் கவனத் 
தைத் தென்னிந்தியாவின் ( Deccan ) மீது திருப்பினார் . அந் 
நாட்டின் அமைப்பு , அங்கிருந்த இந்து அரசர்களின் பகைமை , 
பேரரசின் தலை நகரிலிருந்து வெகு தூரத்தில் அது இருந்தது 
ஆகிய இக் காரணங்களை முன்னிட்டு முந்திய அரசர்கள் அப் 
பகுதியை அடக்குவது அவ்வளவு எளிதான தன்றுவென்பதை 
உணர்ந்திருந்தார்கள் . ஆனால் , அஞ்சாநெஞ்சம் படைத்த அலா 
வுத்தீன் அவற்றிற்கெல்லாம் அஞ்சி மௌனம் சாதிக்க விரும்பி 
அப் பகுதியை வெல்லும் பொறுப்பைத் தமது ஆஃபிரிக்கா 
அடிமையான மாலிக்கஃபூரிடம் ( Malikafur ) விட்டார் . மாலிக் 
கஃபூர் பெரும்படைகளைத் திரட்டிக்கொண்டு தென்னிந்தியாவை 
நோக்கிப் புறப்பட்டார் . தக்காணத்திற்குச் செல்லும் வழி 
யில் மாலிக்கஃபூர் மாளவம் , குஜராத் ஆகியவற்றின் வழியாகச் 
சென்று பகேலாவின் ( Baghala ) அரசரான கானைத் தோற்கடித் 
தார் . சுல்தானின் உடன் பிறப்பான உலுக் கான் , ராய்கானின் 
மகள் தேவலா தேவியைக் ( Devala Devi ) கைப்பற்றிக்கொண் 
டார் . பட்டத்திற்கு வரவேண்டிய இளவரசரான கிசர்கானுக்கு 
( Khizr Kban ) அவள் மணம் செய்து வைக்கப்பட்டாள் . மாலிக் 
கஃபூர் அந் நாடு முழுவதையும் நாசமாக்கி இராமச்சந்திர யாத 
வனை ( Ramachandra Yadava ) அடிபணியச் செய்து சுல்தானின் 
அரசவைக்கு அனுப்பிவைத்தார் . சுல்தான் அந்த அரசரை 

மரியாதையுடன் வரவழைத்து இராயராயன் என்ற 
பட்டப் பெயரையும் அவருக்குச் சூட்டினார் . 


தேவகிரியைச் சேர்ந்த யாதவர்களே வீழ்ச்சியுற்றார் 
களெனின் தெற்கேயிருந்த மற்றும் பல இந்து அரசர்கள் மிக 
எளிதில் வீழ்ச்சியுற்றதில் வியப்பேதும் இருக்க முடியாது . 
1309 - ல் கஃபூர் வாரங்கலைச் சார்ந்த காகதியர்கள் ( Kakathias 
of Warrangal ) மீது படையெடுத்தார் , கரடுமுரடான வழிகளை 


60 


இந்திய வரலாறு 


யெல்லாம் கடந்து சென்று வாரங்கல் அரண் முன் பெரும் 
படையுடன் நின்றார் . ராஜா பிரதாபருத்ர தேவர் ( Raja 
Pratapruda Devar ) கோட்டைக்குள் இருந்து கொண்டே எதிரியை 
மிகக் கடுமையாக எதிர்த்தார் . மிகவும் உறு திவாய்ந்த அக் 
கோட்டையைக் கஃபூர் வெகுநாட்களாக முற்றுகையிட்டுப் 
பிரதாப்ருத்ர தேவரை அடிபணிய வைத்தார் . தேவர் ஆண்டு 
தோறும் கப்பம் செலுத்த இணங்கித் தம்முடைய உருவத்தைப் 
பொன்னால் சிலையாக வடித்து அடிபணிதலை அறிவிக்கும் வகை 
யில் அதனைக் கஃபூருக்கு அனுப்பிவைத்தார் . ஆனால் , கஃபூர் 
அவற்றையெல்லாம் சிறிதேனும் பொருட்படுத்தவில்லை . அக் 
காகதிய அரசரின் பிராமணத் தூதர்களெல்லாம் அரசரின் சார் 
பாகக் கஃபூரிடம் மன்றாடியும் பலன் ஏற்படவில்லை . சிறிதும் 
விட்டுக் கொடுக்க மறுத்த அப் படைத்தலைவர் ஒரு நிபந்தனை 
யின் பேரில் இந்துக்களைப் படுகொலை செய்யாதிருக்க இணங்கி 
னார் . அதாவது அவர்களுடைய தலைவர் அவருக்குரிய எல்லாச் 
செல்வத்தையும் கஃபூரிடம் ஒப்படைத்து ஆண்டுதோறும் டெல் 
லிக்குக் கப்பம் செலுத்தி வரவேண்டுமென்பதாகும் . வேறுவழி 
யின்றிப் பிரதாப் அந்த அவமரியாதைக்குரிய நிபந்தனைகளுக்கு 
இணங்க நேரிட்டது . பெரு விலைகொடுத்து அவர் தம் உயிரை 
மீட்டுக் கொண்டார் . அப் பெருஞ்செல்வத்தைத் திரட்டிக் 
கொண்டு கஃபூர் வாரங்கலை விட்டு வெளியேறி 1810 - ல் 
டெல்லிக்குத் திரும்பினார் . 


மாபாரை வெல்லுதல் 

வாரங்கலின் மீது நடத்திய படையெடுப்பில் கிடைத்த 
வெற்றியினாலும் அதன் விளைவாக நாட்டின் கருவூலத்தில் 
குவிந்த அளவற்ற செல்வத்தினாலும் ஊக்கமும் வலிமையும் 
பெற்ற அலாவுத்தீன் தமது பேரரசின் தெற்கத்திய எல்லைகளை 
மேலும் விஸ்தரிக்கத் தீர்மானித்தார் . துவாரசமுத்திரம் 
( Dhwarasamudra ) , மாபார் ( Mabar ) ஆகிய பிரதேசங்கள் 
இன்னும் அவருடைய பேரரசுக்கு அப்பால் தான் இருந்தன . 
நரசிம்மரின் மகன் மூன்றாம் வீர பள்ளாளர் ( Vira Balalla III ) 
தலை மையில் மலைகளுக்கப்பாலும் இப்பாலும் இருந்த ஹொய்சால 
அரசுகள் ஒன்றுபட்டன . கங்கு ( Kangu ) முழுவதிலும் 
கொங்கானின் ஒரு பகுதி , தற்போதைய மைசூர்ப் ( Mysore) 
பகுதி ஆகியவற்றிலும் அவரது 

ஆட்சி 

மிகச் சிறப்பாக 
நடைபெற்று வந்தது . வீர பள்ளாளர் மிகு திறமை படைத்த 
ஓர் அரசர் . பெருந்தொல்லையாக இருந்த பலவகைத் தீர்வை 
களை ரத்துச் செய்தும் , பல அறக்கொடைகளை வழங்கியும் தம் 
அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொண்டார் . அக் காலத்தில் 


61 


கில்ஜிப் பேரரசாட்சி 


ஹொய்சாலர்களுக்கும் யாதவர்களுக்குமிடையே கடும் போட்டி 
நிகழ்ந்துகொண்டிருந்தது . ஒருவர் மற்றவரை ஒழித்துக்கட்டுவ 
திலேயே மிகவும் கருத்தாயிருந்தனர் . இறுதியில் அக் கடும் 
போட்டிகளின் விளைவாக சக்திகளும் வலிமை குன்றி 
நின்றன . முஸ்லிம்கள் அத்தறுவாயைத் தம் அதிகாரத்தை 
வளர்த்துக் கொள்வதற்காகப் பயன்படுத்திக் கொண்டனர் . 
1310 ஆம் ஆண்டு நவம்பர் 18 ஆம் நாளன்று அரசப்படை 
கஃபூரின் தலைமையில் டெல்லியிலிருந்து புறப்பட்டுப் பற்பல ஆறு 
களையும் , பள்ளத்தாக்குகளையும் கடந்து மாபாரை அடைந்தது . 
மாபார் என்பது குளம் ( Kulam ) என்ற இடத்திற்கும் நிலயார் 
அல்லது நெல்லூருக்கும் ( Nellore ) இடைப்பட்ட பகுதியாகும் . 
மிகு கடுமையாகத் தோல்வியுற்ற வீரபள்ளாளர் கஃபூரிடம் 
சரணடைந்தார் . தோல்வியுற்ற அரசன் சரணடைந்தால் 
மட்டும் போதாது ; இஸ்லாம் சமயத்தைத் தழுவவேண்டும் ; 
அல்லது ஸிம்மி ( Zimmi ) என்னும் தகுதியைப் பெற்றிருக்க 
வேண்டும் எனக் கஃபூர் கோரினார் . இஸ்லாம் மதத்தைத் 
தழுவாது பணத்தைக்கொடுத்துத் தம் உயிர் , உடைமை ஆகிய 
வற்றுக்கான பாதுகாப்பைப் பெறுபவன் ஸிம்மி எனப்படுவான் . 
பிந்திய நிபந்தனையை வீரபள்ளாளர் ஏற்றுக்கொண்டு , ஏராள 
மான திறையைக் கொடுத்ததோடல்லாமல் , டெல்லிச் சுல்தா 
னுக்குக் கீழ்ப்பட்ட குறுநில மன்னராக இருக்கவும் ஒப்புக் 
கொண்டார் . முப்பத்தாறு யானைகள் , ஏராளமான பொன் , 
வெள்ளி அணிகலன்கள் , முத்துகள் ஆகியவை உட்பட கணக் 
கற்ற கொள்ளைப் பொருளை முஸ்லிம்கள் கைப்பற்றினர் . வீர 
பள்ளாளர் யானைகளுடனும் குதிரைகளுடனும் டெல்லி நகருக்கு 
அனுப்பிவைக்கப்பட்டார் . 
சஃபர் மதுரைப் பாண்டியர்களைத் தாக்குதல் 

பிறகு கஃபூர் மதுரைப் பாண்டியர்களைத் தாக்கினார் . சுந்தர 
பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்குமிடையே ஏற்பட்ட 
சச்சரவு பாண்டியர்களின் விவகாரங்களில் முஸ்லிம்கள் தலையிடு 
வதற்குக் காரணமாயிற்று . பெரும்படையுடன் தென்னகம் 
நோக்கிக் கஃபூர் முன்னேறினார் . வழியில் அவர் பல யானைகளைக் 
கைப்பற்றினார் . பல இடங்களில் கோயில்களை இடித்துக் தள்ளி 
னார் . 1911 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் காம் ( Kham ) என்ற 
இடத்திற்கு வந்து அங்கிருந்து பாண்டியர்களின் தலை நகரான 
மதுரையை நோக்கி முன்னேறினார் . படையெடுப்பாளர்கள் 
நெருங்கி வந்ததும் மன்னர் வெளியேறிவிட்டார் . படையெடுப் 
பாளர்கள் யானைகளைக் கைப்பற்றியதோடு பல கோயில்களையும் 
தரைமட்டமாக்கினார்கள் . ஏராளமான 

கொள்ளைப் பொருள் 


62 


இந்திய வரலாறு 


களையும் கைப்பற்றினர் . இந்துக்களின் புண்ணியஸ்தலமான 
இராமேஸ்வரம் ( Rameshwaram ) வரையில் கஃபூர் படை 
யெடுத்து வத்தார் . அங்கிருந்த மாபெரும் கோயிலைப் படை 
வீரர்கள் கொள்ளையடித்தனர் . அங்கிருந்த இறை வடிவங்களும் 
உடைக்கப்பட்டன . அதற்குப் பிறகு 1311 ஆம் ஆண்டின் 
இறுதியில் கஃபூர் டெல்லி நகருக்குத் திரும்பினார் . பெருங் 
கொள்ளைப் பொருளைத் தம்முடன் திரட்டி வந்த கஃபூருக்குச் 
சுல்தான் மகத்தான வரவேற்பளித்தார் . அவர் பெற்ற மாபெரு 
வெற்றியைப்பற்றிய செய்தி யாவருக்கும் அறிவிக்கப்பட்டது . 
உயர்குடியினருக்கும் பேரரசின் மற்ற அலுவலர்களுக்கும் ஏராள 
மான பரிசுகளைச் சுல்தான் வழங்கினார் . 
சங்க தேவனின் தோல்வி 

இராமதேவர் இறந்த பிறகு அவர் மகன் சங்கரதேவர் 
(Sankara Devar ) வழக்கமாகச் செலுத்தி வந்த கப்பத்தைக் 
கொடுக்க மறுத்ததனால் கஃபூர் மீண்டும் யாதவர்களின் 

படையெடுக்கவேண்டியதாயிற்று . 1312 - ல் மீண்டும் 
படையெடுப்பு நடத்தப்பட்டது . மஹாராஷ்டிரப் பகுதி முழு 
வதும் சூறையாடப்பட்டது . உரமில்லா எதிர்ப்பளித்த யாதவ 
இளவரசன் தோற்கடிக்கப்பட்டுக் கொல்லப்பட்டான் . தென் 
னிந்தியா முழுவதும் கஃபூருக்கு அடிபணிந்தது . தொன்று 
தொட்டு இருந்து வந்த வமிசங்கள் , குறிப்பாகச் சோழ , 
பாண்டிய , சேர , ஹொய்சால , காக திய , யாதவ வமிசங்கள் 
எல்லாம் முறியடிக்கப்பட்டு , டெல்லியின் மேலாண்மைக்குக் 
கீழ்ப்படிய உடன்பட்டன . இம்மா பெரு வெற்றிகளின் விளை 
வாக அலாவுத்தீன் பேரரசில் வட , தென் இந்தியப் பகுதி 
களுக்குட்பட்ட எல்லா நாடுகளும் அடங்கியிருந்தன . 
அரச பதவிபற்றி அலாவுத்தீன் கோட்பாடு 

நாட்டின் விவகாரங்களில் உலமாக்கள் அல்லது இஸ்லாமிய 
அறிஞர்கள் குறுக்கிடுவதை அலாவுத்தீன் விரும்பவில்லை . இவ் 
வகையில் அவர் டெல்லியை ஆண்ட முந்திய அரசர்களின் 
மரபுக்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தார் . சட்டம் 

அரசனின் 
விருப்பத்தையொட்டி இருக்கவேண்டுமேயன்றி நபிநாயகத் 
தின் சட்டத்தின்படி அமைந்திருக்கக் கூடாதென்பது அரசரின் 
புதிய கோட்பாடாயிருந்தது . நாட்டின் சட்டப்படி அரச 
பதவியைப்பற்றிக் காஜி முகிஸுத்தீனைக் ( Gazi Mubis - ud - din ) 
சுல்தான் கலந்தாலோசித்தார் . அந்தக் காஜிக்குச் சுல்தான் 
கூறிய மறுமொழியிலிருந்து அவரது கோட்பாடு யாது என்பதை 
உணர்ந்து கொள்ளலாம் . தண்டிப்பது அரசனது சிறப்புரிமை 
யாகும் என்றும் , இலஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் , நேர்மையற்ற 


கில்ஜிப் பேரரசாட்சி 


68 


கூற , 


அலுவலர்கள் ஆகியோரின் கைகால்களைத் துண்டிப்பது சரியே 
என்றும் அவர் எடுத்துக் கூறினார் . " அவையெல்லாம் சமயச் 
சட்டத்திற்கு முற்றிலும் மாறுபட்டவை எனக் காஜி எடுத்துக் 

சுல்தான் பின் வருமாறு கூறினார் , ‘ மாலிக்காக இருந்து 
கொண்டு நான் தேவகிரியில் பெற்ற செல்வம் என்னைச் சேர்ந் 
ததா ? அல்லது அரசு கருவூலத்திற்குரியதா ? காஜி அதற்கு 
மாண்பு மிக்க தங்களிடம் நான் உண்மையை எடுத்துக் கூற 
வேண்டியிருக்கின்றது . தேவகிரியில் நீங்கள் பெற்ற செல்வ 
மெல்லாம் இஸ்லாமியப் படையின் பலத்தைக்கொண்டு பெற்ற 
தாகும் . அவையெல்லாம் நாட்டுக் கருவூலத்திற்கே உரியதாகும் . 
சட்டம் அனுமதித்தபடி நீங்களே அதைப் பெற்றிருப்பீராயின் 
அது உங்களுக்கே உரியதாகும் . என்று கூறியதைக் கேட்டுக் 
கோபமுற்ற சுல்தான் , ‘ எவ்வளவு செல்வம் நாட்டுக்குரியது ? 
எனக் கேட்டார் . மிகவும் தாழ்மையுடன் காஜி , மாண்புமிக்க 
தாங்கள் சட்டத்தைப்பற்றி என்னைக் கேட்டீர்கள் . புனித நூலில் 
கூறப்பட்டிருப்பதை நான் உங்களுக்கு எடுத்துக் கூறவில்லை 
யாயினும் , நீங்கள் என்னுடைய கருத்தைப்பற்றிக் கற்றறிந்த 
மற்றவர்களிடம் கேட்காமலிருப்பீர்களாயினும் , அப்பொழுது 
அவர்களுடைய கருத்து என் கருத்துக்கு மாறுபட்டதாக இருந்து , 
உங்களுடைய கருத்திற்கேற்ப அவர்களுடைய கருத்து 
இருந்திருப்பின் நீங்கள் என்மீது நம்பிக்கை கொள்வீர்களா ? 
பின் சட்டத்தைப் பற்றி என்னைக் கலந்தாலோசிப்பீர்களா ? 
என்று கேட்டார் . 


பிறகு அரசருக்கும் அவருடைய மக்களுக்கும் பொதுக் 
கருவூலத்தின் மீது ( பைதுஸ்மால் ) என்ன உரிமைகள் இருக்கும் 
என்பதைப்பற்றிச் சுல்தான் காஜியை வினவினார் . சுல்தானின் 
கடுந்தோற்றத்தைக் கண்டு காஜி அச்சமுற்று , மெல்லமெல்ல 
மன உரம்பெற்றுப் பின் வருமாறு பதிலுரைத்தார் : " அறி 
வொளி மிக்க கலிஃபாக்களின் எடுத்துக்காட்டை மேன்மை 
தங்கிய நீங்கள் பின்பற்றி , மிக உயர்ந்த கோட்பாட்டின்படி நடப் 
பீர்களானால் , ஒவ்வொரு வீரனுக்கும் தாங்கள் அளித்த 234 டாங் 
காக்களை யே நீவ்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் . அதற்கு 
மாறாக இடைநிலை வழியில் செல்ல விரும்பிப் படையில் உள்ள 
ஒரு படைத் தலைவனுடைய நிலைக்கு நீங்கள் உங்களைத் 
தாழ்த்திக்கொள்ள விரும்பாவிடின் , தலை சிறந்த மற்ற அதிகாரி 
களுக்குக் கொடுத்த தொகையை நீங்களும் , உங்களுடைய 
குடும்பத்தினரும் எடுத்துக்கொள்ளலாம் . மாண்புமிக்க நீங்கள் 
அரசியல் வாதிகளின் கருத்தைப் பின்பற்ற விரும்புவீர்களாயின் , 
மற்ற எந்தப் பெரிய மனிதனும் பெற்றதைவிட நீங்கள் அதிக 


64 


இந்திய வரலாறு 


மான பங்கினை எடுத்துக்கொள்ளலாம் . அப்படிச் செய்தால் உங்க 
ளுடைய பெருஞ்செலவுகளையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள 
லாம் ; உங்களுடைய மதிப்பையும் குறையவிடாமல் பார்த்துக் 
கொள்ளலாம் . இந்த மூன்று வழிகளையும் உங்களுக்கு நான் 
எடுத்துக் காட்டியுள்ளேன் . கோடிக்கணக்கான பணத்தைச் 
சிற்றின்பங்களில் விரயமாக்கினீர்களேயானால் மீட்பு நாளன்று 
நீங்கள் கணக்குக்காட்ட வேண்டியிருக்கும் . கடுஞ்சினங் 
கொண்ட சுல்தான் காஜியைத் தண்டிக்கப்போவதாக அச்சுறுத் 
தினார் . வினாக்களை மீண்டும் சுல்தான் காஜியிடம் எழுப்பியபோது 
சிரம் தாழ்த்திக் காஜி உரக்கக் கூறினார் . அரசே ! உங்களுடைய 
ஏழைப் பணியாளனாகிய என்னை நீங்கள் சிறைக்கு அனுப்பினா 
லும் சரி ; அல்லது என்னை இரண்டாகத் துண்டித்தாலும் சரி 
நீங்கள் கூறுவன வெல்லாம் சட்டத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட 
வையாகும் . நபிநாயகத்தின் திருவாக்குகளோ கற்றறிந்தவர் 
களின் உரைகளோ உங்களுடைய கருத்துகளுக்கு ஆதரவு 
கொடுப்பவையாக இல்லை . தம்முடைய முடிவுகாலம் வந்து 
விட்டதென்றே காஜி நினைத்தார் . ஆனால் அடுத்த நாள் 
அரசவைக்குச் சென்றபோது அவர் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் 
மாறாகச் சுல்தான் அவரை மிகவும் பரிவுடன் நடத்தி நல்ல 
முறையில் பரிசுகள் வழங்கினார் . எதிர்பாராத மரியாதையுடன் 
அவர் காஜிக்கு அரசபதவிபற்றிய தம் கோட்பாட்டை எடுத் 
துரைத்தார் . பல்லாயிரக் கணக்கான மக்களைக் கொல்லும் 
கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக , நாட்டின் நலனுக்கு எது உசித 
மென நான் கருதுகின்றேனோ அந்த ஆணைகளைப் பிறப்பிக் 
கின்றேன் . மக்கள் அஞ்சுவதில்லை ; பொருட்படுத்துவதில்லை ; 
மரியாதையுடன் நடந்து கொள்வதில்லை ; தவிர என் கட்டளை 
களை மீறியும் நடக்கின்றனர் . அப்பொழுது அவர்களை அடிபணிய 
வைக்கிறேன் . நான் இதைச் செய்வது சட்டபூர்வமான தா 
அல்லது சட்டத்திற்கு மாறுபட்டதா 

எனக்குத் 
தெரியாது . நாட்டின் நலனுக்கோ , நெருக்கடியைச் சமாளிப்ப 
தற்கோ எது உகந்தது எனக் கருதுகின்றேனோ அதனை 
நான் செய்கின்றேன் . வரவிருக்கும் மீட்பு நாளன்று என்ன 
நடக்கும் என்பதை 

அறியேன் . இறைமைபற்றிய 
இப்புதிய கோட்பாடு அக் காலத்திய சூழ் நிலைகளின் விளைவே 
யாகும் . அதை மக்கள் உடனே ஏற்றுக்கொண்டனர் . உலமாக் 
களின் சொற்களை அவர்கள் சிறிதும் பொருட்படுத்தவில்லை . 
மக்கள் விரும்பிய அமைதியையும் ஒழுங்கையும் 

ஒழுங்கையும் அரசர் 
நிலை நாட்டியதால் அம் மக்கள் அவருக்கு அடிபணிந்தனர் . 
அரசருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவினால் அவர் உயிருடன் 
இருக்கும் வரையில் உறுதிபெற்றே விளங்கினார் . 


என்பது 


நான் 


கில்ஜிப் பேரரசாட்சி 


85 


அரசப் பகைமையை அவர் ஒழித்தல் 

தம்முடைய நிறுவாக முறையைத் திறம்படவும் ஊடுருவி 
நோக்கும் தன்மையுடனும் செயற்படுத்த முயன்றார் . கிளர்ச்சி 
களும் , சதிகளும் அவரைத் தட்டியெழுப்பின . அவற்றை 
யெல்லாம் ஒழிப்பதற்கு மிகு கடுமையான நடவடிக்கைகள் 
தேவை என்பதை அவை அரசருக்கு உணர்த்தின . நன்றாகச் 
சிந்தித்த பிறகு நான்கு காரணங்களை முன்னிட்டு அரசியல் 
ஒழுங்கின்மைகள் தோன்றுகின்றன என அரசர் முடிவு செய்தார் . 
( 1 ) நாட்டு விவகாரங்களைச் சுல்தான் அறவே பொருட்படுத்தா 
திருத்தல் . ( 2 ) மதுபானங்கள் அருந்துதல் . ( 3 ) பேரரசின் 
அமீர்களுக்கும் , மாலிக்குகளுக்கும் , பிரமுகர்களுக்கும் இடையே 
நட்பு ஏற்படாதிருத்தல் , நெருங்கிப் பழகுதல் . ( 4 ) மக்கள் 
அளவுமீறிச் செல்வம் படைத்திருப்பதனால் அச்செல்வப்போதை 
யில் நாட்டுத் துரோகம் ஏற்படுத்துதல் ; அதிருப்தி பரவல் . 


இம் முடிவுக்கு வந்த அரசர் கடுமையான அடக்குமுறைச் 
சட்டங்களைப் பிறப்பித்தார் . எல்லாச் சொத்தையும் அரசர் 
பறித்துக்கொண்டார் ; ஓய்வுச் சம்பளங்கள் , அறக்கொடைகள் 
ஆகியவற்றையெல்லாம் பறித்துக்கொண்டார் . மில்க் ( சொந் 
தத்திற்கான உரிமை ) , இனாம் ( பரிசாக வழங்குதல் ) அல்லது 
வஃப் ( அறக் கொடைகள்- Wakf ) போன்ற முறைகளின்படி 
ஏற்பட்டிருந்த கிராமங்களை யெல்லாம் அரசரே எடுத்துக் 
கொண்டு , அரசு நிலங்களுடன் சேர்த்துக்கொண்டார் . சதிகள் 
நடத்தப்படலாம் , கொலைகள் செய்யப்படலாம் என்ற அச்சம் 
சுல்தானை வாட்டியது . ஆகவே , அவர் ஒற்றர்கள் அமைப்பு 
ஒன்றையும் தோற்றுவித்தார் . அவ்வொற்றர்களின் உதவியைக் 
கொண்டு அவர் சதிகாரர்களின் செயல்களையும் , 

மக்க 
ளுடைய செயல்களையும் அறிய முயன்றார் . பிரபுக்களின் வீடு 
களில் நடக்கும் ஒவ்வொன்றைப்பற்றியும் , அவ்வொற்றர்கள் 
அரசரின் தயவைப் பெறுவதற்காக , அவர்கள் அங்காடிகளில் 
நிகழும் வம்புப் பேச்சுகளையும் அரசருக்குத் தெரிவித்து 
வந்தனர் . போதை தரும் பானங்களை அருந்தப் பெருந் தடை 
விதிக்கப்பட்டது . 

சுல்தானும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப் 
பதற்கு எனக் குடிப் பழக்கத்தைக் கைவிட்டார் . சுல்தானது 
விருந்தறையில் இருந்த மிக விலையுடைய பீங்கான் , கண்ணாடிப் 
பாத்திரங்கள் எல்லாம் உடைத்து எறியப்பட்டன . மாளிகை 
அறையிலிருந்த மது ஜாடிகள் எல்லாம் வெளியே கொண்டு 
வரப்பட்டுச் சிதைத்தழிக்கப்பட்டன . ஆனால் , இந்த மது 

5 


66 

இந்திய வரலாறு 
விலக்குச் சட்டம் மக்களைச் சற்றுத் தீவிரமாகப் பாதித்ததால் 
அந்தரங்கமாக மதுபானங்கள் நகருக்குள் கடத்திக்கொண்டு 
போகப்பட்டன . தம்முடைய இருப்பிடங்களிலேயே மதுவை 
அருந்துவதற்கு உயர்குடியினருக்கு அனுமதி தரப்பட்டது . 
அந்தரங்கமாகவும் , வெளிப்படையாகவும் உல்லாசமாகக் கூடுவ 
தற்கும் விருந்துகளுக்கும் சுல்தான் தடை விதித்திருந்தார் . 
அக் கடுமையான நடவடிக்கைகளின் 

விளை வாகச் சமூக 
வாழ்க்கைக்கான வசதிகள் அறவே மறைந்தன . வாழ்க்கை 
ஒரு பெரும் சுமையாகிவிட்டது . 
இந்துக்களை கடத்துதல் 

இந்துக்கள் மிகு கடுமையாக நடத்தப்பட்டனர் . தோஆப் 
பகுதியில் அவர்கள் தமது விளைபொருளில் அரைப் பங்கு 
அரசுக்குக் கொடுக்கவேண்டியிருந்தது . வரியளவுத் திட்டம் 
மிகு கடுமையாக இருந்தது . கால்நடைகளின் மீதும் வரிகள் 
வசூலிக்கப்பட்டன . அது போன்ற தீர்வைகள் நிலமானியர்கள் 
மீதும் விதிக்கப்பட்டிருந்தன . இவ்விதம் செய்ததனால் ஏழைகள் 
தீர்வைச் சுமைக ைப் பொறுக்கக் கூடியதாக இருக்கவில்லை . 
இப் புதிய சட்டங்கள் மிகவும் கடுமையாகச் செயற்பட்டதனால் 
சௌ தலிகளும் , முகத்தம்களும் குதிரைமீது சவாரி செய் 
வதற்கோ சிறந்த நேர்த்தியான ஆடைகளை உடுத்துவதற்கோ 
போர்க்கருவிகளைக் கொண்டு செல்லுவதற்கோ வாழ்க்கைக்குத் 
தேவையான சுகப்பழக்கங்களை மேற்கொள்வதற்கோ முடிய 
வில்லை . அவர்களெல்லாம் மிகக் கடுமையான வறுமை நிலைக்குக் 
கொண்டு வரப்பட்ட தனால் நிலக்கிழார்களின் மனை வியர் 
எல்லாம் முஸ்லிம்களின் வீடுகளுக்குச் சென் று பணியாட்களாக 
வேலை செய்ய வேண்டியதாயிற்று . பேரரசுக்கு உட்பட்டிருந்த 
தொலை மாகாணங்களுங்கூட ஒரே வருவாய்ச் சட்டத்தின் 
கீழ்க் கொண்டுவரப்பட்டன . மோசடிகளை யெல்லாம் சுல்தானின் 
வசீரே ( Wazir ) விசாரித்துத் தவறு செய்தவர்களை மிகவும் 
கடுமையாகத் தண்டித்தார் . ஒரு 

ஒரு பட்வாரியின் ( Patwari ) 
கணக்குப் புத்தகத்தில் ஒரு ஜிடால் ( Jital ) காசாவது அதிகாரிக் 
குக் கொடுத்ததாக எழுதியிருந்தால் அவன் சித்திரவதைக்கும் 
சிறையடைப்புக்கும் ஆளாவான் . வருமான எழுத்தர் பதவி 
ஆபத்து நிறைந்ததெனக் கருதப்பட்டது . துணிச்சலுற்றவர்கள் 
தாம் அப் பதவியை ஏற்க முன்வந்தனர் . 
படையை ஒழுங்குப்படுத்தலும் , அங்காடிககை கட்டுப் 

படுத்தலும் 

அலாவுத்தீன் , இராணுவ பலத்தில் மிக்க நம்பிக்கை 
கொண்டிருந்தவர் ஆவார் . நிரந்தரப் படையொன்று இல்லாமல் 


கில்ஜிப் பேரரசாட்சி 


67 


அல்லது 


தம் பேரரசைக் காப்பது முடியாத காரியமாகும் என அவர் 
உணர்ந்திருந்தார் . தமது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக 
அவர் இராணுவச் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள லானார் . ஒரு 
குதிரை வீரனின் ஊதியம் ஆண்டு ஒன்றுக்கு 234 டங்காக்கள் 
என்றும் தோ அஸ்பாவின் ( Do aspha- தாழ்ந்தவன் ) சம்பளம் 
78 டங்காக்கள் என்றும் நிர்ணயித்தார் . அதே சமயத்தில் 
வாழ்க்கைக்குத் தேவைப்பட்ட பொருள்களின் விலைகளைக் 
குறைக்காது ஒரு பெரும் படையை வைத்திருக்க இயலாது 
என்பதையும் உணர்ந்த அவர் , நாள் தோறும் தேவைப்படும் 
பொருள்களின் விலைகளையும் நிர்ணயித்தார் . அரசுக் களஞ்சியங் 
களில் தானியங்கள் சேகரித்து வைக்கப்படவேண்டுமென்றும் 
தோ ஆப்பிலுள்ள கல்ஸா ( Kalsa ) கிராமங்களில் அரசுக்குச் சேர 
வேண்டிய தீர்வைத் தொகையை ரொக்கமாக 
தானியமாகச் செலுத்த வேண்டுமென்றும் அவர் உத்தரவிட் 
டார் . உணவுப் பொருள்கள் எல்லாவற்றின் விலை களும் 
நிர்ணயிக்கப்பட்டன . அந்தக் கட்டுப்பாடுகளை வியாபாரிகள் 
பின்பற்றவில்லை யெனின் அவர்கள் கடுந் தண்டனைக்குட்படுத்தப் 
பட்டனர் . அங்காடிகளின் நிலையை அரசருக்கு அவ்வப்பொழுது 
தெரிவிப்பதற்காக ஒற்றர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் . 

இந்து வியாபாரிகளாயினும் முஸ்லிம் வியாபாரிகளாயினும் 
அவர்கள் அனைவருமே தம்முடைய பெயர்களைப் பதிவுசெய்து 
கொண்டு பதோன் வாயிலுக்குள் (Badaon Gate ) இருந்த திறந்த 
வெளியில் தங்களுடைய பொருள்களைக் கொண்டு வந்து விற்பதற் 
காக ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது . பொருள் 
களை ஏராளமாக வாங்குவதற்கு முல்தானி வர்த்தகர்களுக்குக் 
கருவூலத்திலிருந்து முன்பணமும் கொடுக்கப்பட்டது . மிகு 
விலையுயர்ந்த பொருள்களை வாங்கும் மாலிக்குகளுக்கும் அமீர் 
களுக்கும் திவான் இணக்கச் சீட்டுகளை அளித்தார் . குறைந்த 
விலைக்குப் பொருள்களை வாங்கி அதிக விலைக்கு விற்பதைத் 
தடுப்பதற்காகத்தான் இம் முறை கையாளப்பட்டது . 


அங்காடிகளை மேற்பார்வையிடுவதற்காகத் திவானி ரியாஸத் 
( Diwani - Riyasat ) , ஷானாயி மண்டி ( Shanai - mandi ) என்ற இரு 
அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் . இவ்வதிகாரிகள் 
நேர்மையுடனும் இடையறாமலும் தங்கள் பொறுப்புகளை நிறை 
வேற்றிவந்தனர் . கால்நடைகளை விற்கும் அங்காடிகளும் 
கட்டுப்படுத்தப்பட்டன . அவற்றின் விலை மிகவும் குறைந்து 
விட்டது . முதல் தரக் குதிரைகளை நூறிலிருந்து நூற்று இருபது 
டங்காக்களுக்குட்பட்ட விலைக்கு வாங்க முடிந்தது . இரண்டாம் 


68 


இந்திய வரலாறு 


அடிபணிந்து 


தரக் குதிரைகளை எண்பது அல்லது தொண்ணூறு டங்காக்களுக் 
கும் மூன்றாம் தரக் குதிரைகளை அறுபதிலிருந்து எழுபது டங்காக் 
களுக்கும் வாங்க முடிந்தது . பசு மூன்று அல்லது நான்கு டங் 
காக்களுக்கும் , ஆடு பத்து அல்லது பன்னிரண்டு டங்காக்களுக் 
கும் கிடைத்தன . அடிமைகளின் விலையும் , வீட்டு வேலைக்காரி 
களின் விலைகளும் மிகக் குறைந்தன . சுங்கச் சட்டங்களை 
மீறியவர்கள் மிகு கடுமையான தண்டனைக்குள்ளாயினர் . 
வியாபாரிகள் எடையைக் குறைத்து விற்றால் அதற்குச் சரிசம 
மான இறைச்சி அவர்களுடைய உடம்பிலிருந்து அறுத்து எடுக் 
கப்படும் . நேர்மையாக நடந்து கொள்ளாத வியாபாரிகள் 
கடையிலிருந்து உதைத்து விரட்டப்பட்டனர் . இந்த நட 
வடிக்கைகளின் விளைவாக அங்காடிகளிலிருந்தவர்கள் மிகவும் 

நடந்துகொண்டனர் ; ஏமாற்றுவதை விட்டு 
விட்டுச் சிற்சில வேளை களில் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு 
மிஞ்சியே பொருள்களை விற்றனர் . 

இந்தச் சீர்திருத்தங்களனைத்தும் நன்றாகச் செயற்பட்டு 
வந்தன . இம் முறைகளின் மூலம் சீர்திருத்தமுற்ற படையின் 
திறனும் வலிமையும் அதிகரித்ததனால் மங்கோலியப் படை 
யெடுப்புகளைச் செம்மையாக எதிர்த்து நிற்க முடிந்தது ; அடங் 
காத இராஜாக்களையும் , தலைவர்களையும் அடக்க முடிந்தது ; 
அரசுப் பகைமை அறவே ஒழிக்கப்பட்டது . மக்களுடைய 
பழக்க வழக்கங்கள் கட்டுப்படுத்தப்பட்டதனால் குற்றங்களும் 
பெருமளவு குறைந்தன . வாழ்க்கைக்குத் தேவைப்பட்ட 
பொருள்களின் விலை மிகவும் குறைந்தது . எனவே , மக்கள் 
இன்புற்று வாழ்ந்தனர் . அரசருடைய வல்லாட்சிக்கும் 
அவர்கள் 

மனமார அடிபணிந்தனர் . போரின் விளைவாக 
நாட்டின் சுமைகள் அதிகரித்துவிட்டிருந்தபோதிலும் , மக்க 
ளுக்குப் பயன் அளிக்கக்கூடிய பொதுப் பணிகள் பலவும் 
மேற்கொள்ளப்பட்டன . அறிஞர்களுக்கும் சமயப் பற்றுள் 
ளோருக்கும் அரசர் ஆதரவு அளித்து வந்தார் . அரசவைப் 
புலவராக இருந்த அமீர் குஸ்ரோ ( Amir Kushrov ) சுல்தானின் 
அவையில் ஒளிவிளக்கெனத் திகழ்ந்தார் . சுல்தானின் ஆட்சி 
மீது அவ்வொளி படர்ந்திருந்தது . கடவுள் பற்றுக்கொண் 
டிருந்த ஷேய்க் நிஸாமுத்தீன் அவுலியா , ஷேய்க் ருக்னுத்தீன் 
போன்றவர்கள் சுல்தானின் புகழை ஓங்கவைக்கப் பெரும்பாடு 
பட்டனர் . எல்லாவற்றையும்விட இந்த நடவடிக்கைகளினால் 
மத்திய அரசு வலுவாயிற்று . பேரரசின் ஒழுக்கங்கெட்ட பிரமுகர் 
களின் தீய பழக்கவழக்கங்களனைத்தும் மிகு கடுமையாக 
ஒடுக்கப்பட்டதனால் அரசு மேலும் வலுப்பெற்றது . தொலை 


89 


கில்ஜிப் பேரரசாட்சி 


மாகாணங்களின் ஆளுநர்களும் கூடப் பேரரசின் ஆணைகளுக்கு 
எவ்விதத் தயக்கமும் இன்றிக் கீழ்ப்படிந்து நடந்தனர் . எதை 
யும் செய்வதற்கான உரிமை அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்குக் 
கொடுக்கப்பட்டிருக்கவில்லை . அரசு ஆணையை மீறி நடத்தல் 
பெருங்குற்றம் எனக் கருதப்பட்டது . அதற்கான தண்டனைகளும் 
மிகு கடுமையாக இருந்தன . 


சுல்தான் கையாண்ட முறைபின் குறைபாடுகள் 

அலாவுத்தீன் நிறுவிய அரசியல் திட்டத்தின் அஸ்திவாரம் 
சரியானதாக இருக்கவில்லை . மக்களின்மீது அவர் புகுத்திய 
புதிய ஒழுங்கு முறை அதிருப்தி நிறைந்ததாக இருந்தது . 
தங்களுடைய சுதந்திரத்தை இழந்த இந்து அரசர்கள் தங்கள் 
பேரிழப்பை எக் காலமும் நினைவில் கொண்டு தக்கதொரு 
வாய்ப்பிற்காகக் காத்திருந்தனர் . ஆடம்பர வாழ்க்கையை மேற் 
கொண்டிருந்தவர்கள் சுல்தானின் சட்டங்களை மிகு தீவிரமாக 
வெறுத்தனர் . அங்காடிகள் கட்டுப்படுத்தப்படுவதை உணர்ந்த 
வியாபாரிகள் எரிச்சல் கொண்டிருந்தனர் . புதிய முஸ்லிம்கள் 
எப்பொழுதுமே சுல்தானுக்கெதிராகச் சதி , சூழ்ச்சிகளைச் செய்து 
வந்தனர் . மத்திய அரசு எல்லா அதிகாரங்களையும் தன்னிடத் 
திலேயே திரட்டி வைத்தல் , அடக்குமுறை , ஒற்றர் முறை 
இவையெல்லாம் பேரரசின் அதிகாரத்திற்குப் பங்கம் விளைவித் 
துக்கொண்டிருந்தன . சுல்தானுக்கு வயதாகிக் கொண்டிருக் 
கையில் அவர் மேலும் 

மேலும் வன்முறைகளைக் கையாண்டார் . 
அவருடைய 

போக்கே விசித்திரமான தாக இருந்தது . எவ 
ரையும் சந்தேகித்த காரணத்தால் , பலரை அவர் இழக்க 
வேண்டியிருந்தது . தம்மையே நம்பியிருக்கக்கூடிய அதிகார 
வகுப்பினரை உருவாக்குவதற்காகத் தாழ்ந்த குலத்தவரை 
எல்லாம் அவர் பெருமதிப்புக்குள்ளாக்கிப் பதவியுயர்த்தினார் . 
எல்லாம் சுல்தானின் ஆளுமையைப் பொறுத்திருந்தது . 
இந்த உண்மையைச் சரிவர உணராதது அவர் இழைத்த பெருந் 
தவறாகும் . அவர் தம் மக்களின் கல்வியைப்பற்றிக் கருதவே 
யில்லை . கஃபூரின் வார்த்தைகளைக் கேட்டு மிகு கொடுமையாக 
அவர்களை நடத்திவந்தார் . தவிர , கஃபூரே அதிகாரத்தைத் 
தம் 

வசமாக்கிக்கொள்ள அந்தரங்கமாகச் சூழ்ச்சி செய்து 
வந்தார் . தம் மகன் 

மகன் ஷிஹாபுத்தீனையே ( Shihab - ud - din ) 
பட்டத்திற்கு வரவேண்டிய வாரிசாக உயில் எழுதுமாறு அரசனை 
அவர் வற்புறுத்தினார் . பேரரசின் அதிகாரத்திற்கு அவர் 
மதிப்புக் கொடுக்கவில்லை . பேரரசின் எல்லைகளிலிருந்த மாகா 
ணங்களில் 

கிளர்ச்சி இயக்கங்கள் பலவும் நடைபெற்றன . 


70 


இந்திய வரலாறு 


தம்முடைய கையினால் சாதித்த வேலை இவ்விதமாகத் தம் கண் 
முன்னாலேயே சிதறுவதைக் கண்ட சுல்தான் கடுஞ் சினமுற்றார் . 
மனவருத்தம் தரும் இவ்விதச் சூழ்நிலைகளுக்கிடையே சுல்தான் 
பன்னாட்களாகத் தம்மை வருத்தி வந்த நோயினால் 1316 - ல் 
மறைந்தார் . ஜாமி மஜ்ஜித்துக்கு ( Jami - Majid ) முன்னால் அவரு 
டைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது . 


அலாவுத்தீன் பற்றிய மதிப்பீடு 

அலாவுத்தீனின் சாதனை களைப்பற்றியும் குணவியல்புகளைப் 
பற்றியும் வரலாற்றறிஞர்கள் ஒன்றுக்கொன்று முரணான கருத்து 
களைக் 

கொண்டிருந்தனர் . எல்ஃபின்ஸ்டன் ( Elphinstone ) 
கூற்றின்படி அவரது ஆட்சி புகழ் பெற்றதாக இருந்தது . பல 
மூடத்தனமான கடுமையான நடவடிக்கைகளை அவர் மேற் 
கொண்டார் . எனினும் , பொதுவாக அவர் வெற்றிகரமாக 
ஆட்சி புரிந்தார் என்பதும் , தம்முடைய அதிகாரங்களை அவர் 
நியாயமாகவே பயன்படுத்தினார் என்பதும் அவ்வறிஞரின் 
கருத்தாகும் . அவரது மதிப்பீட்டை ஏற்க மறுக்கும் வின்சென்ட் 
ஸ்மித் ( Vincent Smith ) அவரது ஆட்சி புகழ் மிகுந்ததாக 
இருந்தது என்பதற்கும் , அவர் தமது அதிகாரங்களை நியாய 
முறவே பயன்படுத்தினார் என்பதற்கும் தக்க சான்றுகள் இல்லை 
என்று கூறுகின்றார் . அலாவுத்தீன் ஒரு காட்டுமிராண்டி 
என்றும் , கொடுங்கோலனாவான் என்றும் , நியாயத்திற்குச் செவி 
சாய்க்காதவன் என்றும் அவரது ஆட்சியின் போது பல வெற்றி 
கரமான படையெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டபோதிலும் , அவை 
மிகவும் இழிவானவையாக இருந்தன என்றும் இவ்வறிஞர் 
கூறுகின்றார் . 


இவ்வாறு இருந்தபோதிலும் அலாவுத்தீன் மிகவும் ஆற்றல் 
வாய்ந்த வீரர் என்பதையும் வெற்றிபெறக் கூடிய படைத்தலைவர் 
என்பதையும் யா வரும் ஏற்றுக்கொள்கின்றனர் . பேரவா , 
ஆற்றல் , துணிச்சல் , சாதுரியம் இவையெல்லாம் அவருடைய 
குணத்தின் அடிப்படைத் தன்மைகளாக இருந்தன . அவரிடம் 
வேலைபார்த்தவர்களிடமிருந்து அவர் சற்றேனும் தயங்காத பணி 
யைப் பெற முடிந்தது . அவர்கள் யாவரும் தங்களது கருத்தினைச் 
செயல்படுத்தச் செய்வதற்கான ஆற்றல் அவரிடமிருந்தது . 
அவர் இராணுவத் தலைவர் ஒருவருக்குரிய குணவியல்புகளுடன் 
பிறந்தார் என்று தான் கூறவேண்டும் . அதே சமயத்தில் அவர் 
ஒரு திறமையான சிவில் நிருவாகியுமாவார் ; மிக உயர்ந்த ரக 
ஆக்கத் திறனும் படைத்திருந்தார் . தமக்கு முன் இருந்தவர் 


கில்ஜிப் பேரரசாட்சி 


கான 


உருவாக்கிய நிறுவனங்களை நிருவகிப்பதில் மட்டுமே அவர் 
அக்கறை கொண்டிருக்கவில்லை ; அவற்றில் காணப்பட்ட 
குற்றங்குறைகளை அகற்றி , அவற்றைச் சீர்ப்படுத்திச் சிறப்பாக 
வேலை செய்ய வைப்பதில் அவர் மிகவும் அக்கறை கொண் 
டிருந்தார் . நாட்டின் நலத்துக்காகப் புதிய நிறுவனங்களையும் 
அவர் அமைத்தார் . டெல்லியிலிருந்து ஆட்சிபுரிந்த துருக்கியச் 
சுல்தான்களுள் அவர் ஒருவர் தாம் முதன் முதலாக 
நிரந்தரப் படையை அமைத்து இராணுவத்தில் ஏற்கெனவே 
புகுந்திருந்த பல தீமைகளையும் அகற்றினார் . வருமானத்திற் 
கான சட்டங்களைச் சீர்ப்படுத்தி நிலத்திலிருந்து அரசாங்கத் 
திற்கு வரவேண்டிய வரித்தொகையை நிர்ணயிப்பதற்கு முன்பு 
நிலத்தைச் சரிவர அளவிடுவதற்கான முறையைப் புகுத்தியதற் 

பெருமதிப்பு அவருக்கே உரியதாகும் . மரபுவழியாக 
வந்த வருமான அதிகாரிகளின் சலுகைகளுக்கு முற்றுப்புள்ளி 
யிட்டு அவர் வருமான நிருவாகமுறையில் ஒரு பெரும் புரட்சி 
யையே ஏற்படுத்தினார் ; அங்காடிகளை மிகவும் வெற்றிகர 
மாகக் கட்டுப்படுத்தினார் . அவரது சுங்க முறை அவருக்கு 
முற்பட்ட காலத்திலாகட்டும் பிற்பட்ட காலத்திலாகட்டும் 
உண்மையிலேயே நிகரற்றதாக இருந்தது . இவற்றையெல் 
லாம் நினைவில் கொண்டு தான் லேன் பூல் அவரைத் துணிகரப் 
பொருளாதார நிபுணர் என்கிறார் . துருக்கியச் சுல்தான்களுள் 
அவர்தாம் முதன் முதலாக விந்திய மலையைக் கடந்து தெற்கில் 
அடியெடுத்து வைத்தவராவார் . தென்னாடு முழுவதும் அவர் 
தம் ஆதிக்கத்துக்குட்படுத்தினார் . டெல்லிச் சுல்தானுக்கு அதை 
அடிபணிய வைத்தார் . இவ்விதமாக அவர் நாட்டை ஒன்று 
படுத்தினார் . இவ்விதம் செய்து சுல்தானியத்தின் நிருவாக 
முறையை ஓரளவு ஒருதரப்படுத்தினார் . அரசாங்க விவகாரங் 
களில் முஸ்லிம் உல்மாக்கள் தலையிடுவதை அவர் தடுத்தார் . 
அரசியல் விவகாரங்களில் அரசர் தாம் முழு அதிகாரம் பெற் 
றிருக்க வேண்டுமென வெளிப்படையாக எடுத்துக் கூறினார் . 
அவ்வகையிலும் அவர் நிகரற்றவராகவே இருந்தார் . 


இந் நாட்டில் துருக்கியப் பேரரசை அவர் தாம் முதன் 
முதலாக உருவாக்கினார் என்றும் கூறலாம் . துருக்கியப் 
பேரரசாட்சி அவரது ஆட்சிக் காலத்தில் உச்ச நிலையை அடைந் 
தது . மிகவும் துணிகரக் கொள்கை ஒன்றை அவர் கடைப் 
பிடித்து மாங்கோலியர்களின் தொல்லையை வேரோடு களைந் 
தொழித்தார் . அதே சமயத்தில் அவர் உள் நாட்டிலும் படை 
யெடுப்புகளை நடத்தி வந்தார் . அவ்விரு சாதனைகளுமே 
அவருக்கு முன்னவர்களைவிட உயர்ந்த இடத்தை அளித்தது . 


72 


இந்திய வரலாறு 


அவ்வகையில் அவரை இந்தியாவின் முதன் துருக்கிய அரசர் 
என்று கூறலாம் . அவரது ஆட்சியின் போது நாடெங்கிலும் 
அமைதியும் ஒழுங்கும் நிலை நாட்டப்பட்டிருந்தன . கொள்ளை 
அடித்தல் அறவே ஒழிக்கப்பட்டது . நீதியை மிகு கடுமையாக 
வழங்கிய தனால் நாட்டில் கொள்ளையும் களவும் மறைந்தன . 
எந்தப் பயணியும் எவ்விதப் பயமுமின்றி நெடுஞ்சாலைகளில் 
செல்ல முடிந்தது . வியாபாரிகள் தங்கள் பொருள்களைப் பத்திர 
மாகக் கொண்டு போகவும் முடிந்தது . 
அலாவுத்தீன் கல்வியில் 

தேர்ச்சிபெறவில்லையெனினும் 
கல்விக்கும் கலைகளுக்கும் பேராதரவு அளித்து வந்தார் . பல 
சிறந்த கவிஞர்களும் அறிஞர்களும் அவருடைய அரசவை 
யில் கூடியிருந்தனர் . அமீர் குஸ்ரோ , அமீர் ஹாசன் ( Amir 
Hassan ) போன்றவர்கள் அவருடைய அவையின் ஒளியாக இருந் 
தனர் . கட்டடக் கலையிலும் அவர் பெரு நாட்டம் கொண் 
டிருந்தார் . அவர் கட்டிய கட்டடங்களுள் ஒன்றான அலை 
தர்வாஸா ( Alai Darwaza ) துருக்கியக் கட்டடக் கலையின் தலை 
சிறந்த எடுத்துக்காட்டாகுமெனத் திறனாய்வாளர் கருது 
கின்றனர் . பல மாளிகைகளையும் , மசூதிகளையும் அவர் கட்டி 
வைத்தார் . 

இருந்தபோதிலும் அவருடைய குணவியல்பிற்கும் ஆளு 
மைக்கும் மிகுந்த வேறுபாடு இருந்தது . சிற்சில வகைகளில் 
அவர் அவ்வளவு நல்லவராகக் காட்சியளிக்கவில்லை . அவரிடத் 
தில் சில குறைகள் தென்பட்டன . அவருடைய அந்தரங்க 
வாழ்க்கையில் அவர் மதுபானங்களை மிதமிஞ்சிக் குடிக்கும் பழக் 
கத்தை மேற்கொண்டிருந்தார் . சிற்றின்பங்களிலும் அவர் 
அளவின்றி மூழ்கிக்கிடந்தார் . இயல்பாகவே அவர் சுய நலத்தை 
நாடுபவராக இருந்தார் ; நட்பு , உறவு எதையுமே பொருட் 
படுத்தவில்லை ; தண்டனைகளை விதிப்பதில் மிகவும் கொடூரமாக 
வும் உண்மையில் காட்டுமிராண்டியைப் போலவும் அவர் 
நடந்துகொண்டார் . தம்முடைய சுதந்திரத்தைக் காக்கத் 
தம்மை எதிர்த்த இயக்கங்களை மட்டுமே பால்பன் கொன்றார் . 
அலாவுத்தீனோ முஸ்லிம்களையும் விடவில்லை ; 

மிகச் சிறிய 
குற்றங்களுக்குக்கூட அவர் மிகக் கடுமையான தண்டனை 
விதித்தார் . கிளர்ச்சி செய்தவர்களின் குடும்பத்தவரையும் 
அவர் தண்டித்தார் . இரத்தம் சிந்துவதிலும் மிகக் கடுமையாக 
ஆட்சி செய்வதிலும் அவர் ஜெர்மானிய நாட்டின் பிஸ்மார்க்கை 
ஒத்திருந்தார் ; தம் காரியத்தைச் சாதிப்பதற்காக எம் முறை 
யையும் கையாளுவது சரியே என்ற கொள்கையில் நம் 
பிக்கை கொண்டிருந்தார் ; அவருடைய கொடூரச் 


சுபாவ 


கில்ஜிப் பேரரசாட்சி 


78 


மும் 

இரக்கமில்லாத் தன்மையும் அக்காலத்திற்கு மிகவும் 
அத்தியாவசியமானது என்று தற்கால ஆசிரியர்களுள் ஒரு சிலர் 
கருதுகின்றனர் . ஆனாலும் , அவர் அவ்வளவு கடுமையாக நடந் 
திருக்க வேண்டியதில்லை . உண்மையில் டெல்லிச் சுல்தான்கள் 
அன்னியர்களாவார்கள் . ஆகவே , மக்களுடைய நல்லெண்ணத் 
தையும் , ஆதரவையும் பெற்றுத்தான் தாம் ஆட்சி நடத்த 
வேண்டுமென்பதை அவர் உணரவில்லை . அலாவுத்தீன் செய 
லாற்றலில் காணப்பட்ட பெருங் குறையானது , அவருடைய 
நிருவாக முறை நிரந்தரமான தாயிருக்கவில்லை என்பதே . 
ஏனெனில் , 

மக்களுடைய நல்லெண்ணத்தைதையும் , 
ஆதரவையும் அடிப்படையாகக் 

கொண்டிராது 

இராணுவ 
பலத்தையே தனது அடிப்படையாகக் கொண்டிருந்தது . 
அலாவுத்தீனின் வாரிசகர் 

மிக்க உறுதியுடன் ஆட்சி நடத்திய அலாவுத்தீன் இறந்த 
தும் உள் நாட்டுப் போர் மூண்டது . போட்டிக் கட்சியினர் அதி 
காரத்திற்காகப் போட்டியிடத் தொடங்கினர் . தம் வழியில் 
நின்ற இளவரசர்களை மாலிக்கஃபூர் ஒவ்வொருவராகப் போக்கி 
வந்தார் . காலஞ்சென்ற அரசர் , தமது வாரிசாக உமர் கான் 
( Omar Khan ) என்பவரை நியமித்திருப்பதாய் அறிவிக்கும் ஒரு 
பொய் உயிலையும் கஃபூர் தயாரித்துக்கொண்டார் . உமர் ஆறு 
வயது இளைஞனாக இருந்ததனால் தம்மையே அரசப் பேராட்சி 
யாளராகக் கஃபூர் நியமித்துக்கொண்டு , அரசாங்க விவகாரங் 
களைக் கவனிக்கலானார் . அலாவுத்தீனின் குடும்பத்தினரை 
வேரோடு ஒழித்தார் . முபாரக் கான் தவிர , மற்ற இளவரசர் 
களெல்லாம் சிறையிலடைக்கப்பட்டனர் அல்லது கொல்லப் 
பட்டனர் . தாம் விரும்பியவரைக் கஃபூர் உயர் பதவிகளில் 
நியமித்தார் . அக் கொள்கை பழைய ஆட்சியை ஆதரித்த 
பலரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது . அலாவுத்தீனின் 
அடிமைகள் படையினருடன் சேர்ந்து சதி செய்து கஃபூரைக் 
கொன்றனர் . அவரது இறப்பிற்குப் பிறகு முபாரக் 
அரியணை ஏறினார் ( 1316 ) . அவர் குத்புத்தீன் முபாரக் ஷா 
( Kutbudin Mubarak Shah ) என்ற பட்டப்பெயரையும் புனைந்து 
கொண்டார் . 


கான் 


குத்புத்தீன் முபாரக் ஷா ( Kutbudin Mubarak Shah . 

1316-1320 ) 


முபாரக் ஷா சிறப்பாகவே ஆளத் தொடங்கினார் . அரசியல் 
கைதிகளை விடுதலை செய்து , நிலச் சொந்தக்காரர்களிடமிருந்து 


இந்திய வரலாறு 


பறிக்கப்பட்ட அவர்களது நிலங்களை மீண்டும் அவர்களுக்கே 
உரிமையாக்கினார் . வியாபாரம் , தொழில் ஆகியவற்றின் முன் 
னேற்றத்திற்குப் பெருந் தடையாயிருந்த பல்வேறு தீர்வைகளை 
யும் தள்ளுபடி செய்தார் . அலாவுத்தீன் செயற்படுத்திய 
சட்டங்களெல்லாம் அப்பொழுது மீறப்பட்டு வந்தன . மக்கள் 
தங்களுடைய பழைய பழக்கவழக்கங்களை மேற்கொள்ளத் 
தொடங்கினர் . இராஜகிரியைச் சேர்ந்த இராஜா ஹரபால 
தேவர் ( Raja Harapala Deva ) ஒருவர் மட்டும் கிளர்ந்தெழுந் 
தார் . வேறு கிளர்ச்சியேதும் தோன்றவில்லை . அந்தக் கிளர்ச்சி 
யும் விரைவில் ஒடுக்கப்பட்டது . கிளர்ச்சியாளர் உயிருடன் 
தோல் உரிக்கப்பட்டனர் . குஜராத்திலிருந்து தாழ்ந்த இனத்த 

குஸ்ரு ( Kusbrov ) அரசருடைய தனிப்பற்றுக்கு 
ஆளானான் . அவன் தெலிங்கானாவின் மீது படையெடுத்துச் 
சென்று பெரு வெற்றி பெற்றான் . இராயர் அடிபணிந்து குஸ்ரு 
விடம் ஐந்து மாவட்டங்களையும் ஒப்படைத்து நூற்றுக்கு மேற் 
பட்ட யானைகளையும் , 12,000 குதிரைகளையும் , பொன் அணி 
கலன்கள் , விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றையும் கொடுத்து 
ஆண்டுதோறும் கப்பம் செலுத்துவதாக வாக்குறுதி அளித்தார் . 


வனை 


இத்தகைய நல்ல ஊழ் முபாரக்கைக் கெடுக்கவும் செய் 
தது . அவர் பெரும் இறுமாப்புக்குள்ளானார் . பழிவாங்கச் சற்றும் 
தயங்கவில்லை . கொடுமைகளை இழைக்கத் தொடங்கினார் . 
மற்றும் பல தீய செயல்களிலும் ஈடுபட்டார் . மரியாதையாக 
நடந்து கொள்ளவும் அவர் மறுந்துவிட்டார் போலும் ! விலை 
மாதர்களின் கூட்டத்தில் அவர் வெளிப்படையாகக் கலந்த 
கொண்டார் . தம் அரசவையைச் சேர்ந்த பிரபுக்களைத் தம் 
முடைய அடியாட்களின் உதவியால் அவமதித்தார் . குஸ்ருவின் 
செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டிருந்தது . 
அரசரைக் கொல்ல அவன் தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து சதி 
செய்தான் . குஸ்ருவின் கெட்ட எண்ணங்களைப்பற்றி அரசர் 
கேள்வியுற்றபோதும்கூட அதை அவர் பொருட்படுத்தவில்லை . 
ஒரு நாள் இரவு சதிகாரர்கள் அரண்மனைக்குள் புகுந்து அரசரைக் 
கொன்றனர் . அந்த நள்ளிரவில் அரசவை ஒன்று கூட்டப் 
பட்டது . வன்முறையினால் உயர்குடியினரின் இணக்கத்தைப் 
பெற்று , குஸ்ரு , நசீருத்தீன் ( Naziruddin) என்ற பட்டப்பெயரு 
டன் 1320 - ல் 

அரியணை ஏறினார் . 30 ஆண்டு ஆட்சிக்குப் 
பிறகு கில்ஜி வமிசம் இவ்விதமாக முடிவடைந்தது . 


கில்ஜிப் பேரரசாட்சி 

75 
நசீருத்தீன் குசருஷா ( 1320 ஏப்ரல் 15 முதல் 

செப்டம்பர் 5 வரை ) 


நசீருத்தீன் குஸ்ரு ஷா என்ற பட்டப் பெயருடன் அரியணை 
ஏறிய குஸ்ரு , தமது திட்டம் நிறைவேற உதவிய தம் உற 
வினர்களுக்கும் , கூட்டாளிகளுக்கும் பட்டமும் , பதவியும் வழங்கி 
னார் . தகாத முறையில் அரசுரிமைபெறத் தமக்குதவிய பிரபுக் 
களைத் தமது வசமாக்கும் பொருட்டு நாட்டின் செல்வத்தை விரய 
மாக்கினார் . பிறகு வெறுப்பூட்டத்தக்க பயங்கர ஆட்சியைத் 
தொடங்கினார் . காலஞ்சென்ற சுல்தானின் நண்பர்களையும் , 
மெய்க்காப்பாளர்களையும் படுகொலை புரிந்து , சுல்தான் குடும்பத் 
தினரையும் அவமானப்படுத்தினார் . இவர் இந்துக்களையும் ஆத 
ரித்தார் என அஹமத் சர் ஹிந்தி ( Ahmad Sir Hindi ) , பரணி , 
யாஹியா பின் ( Yahiyabin ) , இபின் பதூதா ( Ibin Battuta ) ஆகிய 
வர்கள் கூறுகிறார்கள் . ஒரு சில மாதங்களே நடைபெற்ற இவரது 
குறுகிய ஆட்சியில் கிளர்ச்சிகள் எழலாயின . எனினும் , குஸ்ரு 
வின் நடத்தை உயர்குடியினரைப் புண்படுத்தியது . அவர் 
களனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லைப்புறத்தில் பாதுகாவலராக 
இருந்த காஜிமாலிக் ( Ghazi Malik ) என்பவரைத் தம் புதிய தலைவ 
ராகத் தேர்ந்தெடுத்தனர் . படையைத் திரட்டிக்கொண்டு இவர் 
திபால்பூரிலிருந்து வருகையில் அயின் -உல்- முல்கைத் ( Ain 
ul - Mulk ) தவிர மற்றவர்கள் அனைவரும் இவருக்கு உதவினர் . 
இவருக்கும் , காஜிமாலிக்குக்கும் இடையே சற்று மனத் தாங்கல் 
இருந்தது . ஆனாலும் , குஸ்ருவைக் களைந்தெறியச் சபதம் 
செய்து கொண்டிருந்த காஜிமாலிக்கினுடைய போக்கினைக் கண் 
ணுற்ற குஸ்ரு பீதியுற்றுத் தம் படைகளைத் திரட்ட ஆரம்பித் 
தார் . 

சோம்பலிலும் , சிற்றின்பங்களிலும் மூழ்கிக் கிடந்த 
டெல்லிப் படை , காஜிமாலிக்கின் தலைமையிலிருந்த முஸ்லிம் 
படைகளுக்கு எந்தவிதத்திலும் ஈடாகவில்லை . சுல்தானின் 
படையினருக்கிடையே ஒழுங்கு கிடையாது . சிறந்த படைத் 
தலைவர்களும் கிடையாது . ஆகவே , குஸ்ருவின் நிலை மிகவும் 
மோசமாக இருந்தது . இரு படைகளும் ஒன்றுக்கொன்று 
எதிர்த்து நிற்கையில் இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் 
சாதுரியமாகத் தோற்கடிப்பதற்கான திட்டங்களை வகுத்துக் 
கொண்டிருந்தனர் . இறுதியில் குஸ்ருவின் படைகள் விரட்டப் 
பட்டன ; அப்படையினர் குழப்பத்தில் அங்குமிங்குமாக ஓடினர் . 

பெரும்பொருளைக் கைப்பற்றிக்கொண்ட கா ஜி மாலிக் 
டெல்லி நோக்கி முன்னேறினார் . மனக் கசப்புற்றிருந்த குஸ்ரு 
எங்கெல்லாமோ உதவி நாடினார் . எங்கெங்கிருந்தோ செல் 


76 


இந்திய வரலாறு 


வத்தைத் திரட்டிக்கொண்டு வந்து தமது படையினர் தம்மை 
விட்டுத் தம் எதிரியுடன் சேர்ந்துகொள்வதைத் தடுக்க அப் 
பொருளை வாரி வழங்கினார் . ஆனால் , அவையெல்லாம் பலன் 
தரவில்லை . காஜிமாலிக் நியாயத்திற்குப் போரிடுகின்றார் என்ப 
தைத் தெரிந்துகொண்ட படைவீரர்கள் , குஸ்ருவின் செல்வத் 
தையும் பெற்றுக்கொண்டு அவருடன் போரிடும் எண்ணத்தைக் 
கைவிட்டனர் . இருதரப்பினருக்கும் டெல்லியில் கைகலப்பு ஏற் 
பட்டது . குஸ்ருவின் படை கடுந்தோல்வியுற்றது . போர்க் 
களத்திலிருந்து குஸ்ரு ஓட்டம் பிடித்தார் . ஆனாலும் , கைப்பற்றப் 
பட்டுத் தலை துண்டிக்கப்பட்டார் . அவருடைய ஆதரவாளர் 
களெல்லாம் தேடிக் கண்டுபிடிக்கப்பட்டனர் . அவர்கள் மீது 
துரோகிகள் என்ற குற்றம் சாட்டப்பட்டது . அதற்குரிய தண் 
டனைக்கும் அவர்கள் ஆளாயினர் . இவ்விதமாக வெற்றிபெற்ற 
போதும் காஜிமாலிக் உடனே அரியணை ஏறவில்லை . மாறாக அவர் 
பதவி ஏற்பதில் சற்றுத் தயக்கம் காட்டினார் . ஆண் வாரிசு ஒரு 
வரும் இல்லாமையால் உயர் குடியினர் வற்புறுத்த , கி.பி. 1320 
செப்டம்பர் மாதத்தில் கியாஸ் -உத்தீன் ( Ghiyas - ud - din ) என்ற 
பட்டப்பெயருடன் அரியணை ஏறினார் . முஸ்லிம் உயர்குடியினர் 
தங்களை யொத்த தகுதிபெற்ற காஜி மாலிக்கிடம் எவ்வகைப் 
பொறாமையும் கொள்ளாது அவரை டெல்லிச் சிம்மாசனத்தில் 
அமர்த்தியது குறிப்பிடத்தக்கதாகும் . அவர் அரியணை ஏறிய 
காலந்தொட்டுப் புதியதொரு வமிசம் டெல்லியில் ஆளத் 
தொடங்கியது . 


நூற்பட்டியல் 


Ishwari Prasad . 


A Short History of Muslim Rule 
in India . 
The Cresent in India . 


Advanced History of India . 


S. R. Sharma 
Mazumdar , 
Roy Chaudri 
and 
Datta . 
Ed . by Mohammed Habib 
and Khaliq Ahmed Nizami. 
Lane - Poole . S. 
A. L. Srivastara .. 


A comprehensive History of India 
volume V. The Delhi Saltanite. 
Mediaevial India. 
The Muslim Rule in India . 


4. துக்ளக் வமிசத்தினர் ( 1320-1412 ) 


கியாஸுத்தீன் துக்ளக் ( 1320-1325 ) 


காஜி மாலிக் உருவாக்கிய வமிசம் துக்ளக் வமிசம் 
எனப் பெயர் பெற்றுள்ளது . அவ் வமிசத்தினர் இந் நாட்டுக் 
குரியவரேயாவர் . கியாஸுத்தீன் துக்ளக் எனப் பெயர் பூண்டு 
டெல்லி அரியணை ஏறிய காஜி மாலிக் எளிய குடும்பத்தைச் 
சேர்ந்தவர் . அவருடைய தந்தை ஒரு கரௌனா துருக்கியரா 
வார் . அவருடைய தாய் பஞ்சாபைச் சேர்ந்த ஜாட் (Jat ) 
பெண்ணாவாள் . தம்முடைய சொந்த முயற்சியையும் திறமை 
யையும் கொண்டு அவர் எளிய நிலையிலிருந்து உயர்பதவிக்கு 
வந்தார் . அலாவுத்தீனின் காலத்தில் மங்கோலியர்களை எதிர்த்து 
நடத்தப்பட்ட போர்களில் இவர் ஒரு முக்கிய இடத்தைப் 
பெற்றார் . சற்றும் தளராமல் அவர்களை மீண்டும் மீண்டும் 
நாட்டைவிட்டு விரட்டினார் . அவர் அரச பதவி எய்திய போது 
டெல்லிப் பேரரசு குழப்பத்தில் மூழ்கிக் கிடந்தது . பெருஞ் சாதுரி 
யத்துடனும் மிக்க விழிப்புடனும் அதே சமயத்தில் உறுதியுடனும் 
அவர் ஒழுங்கை மீண்டும் நிலை நாட்டியதோடு , முடியாட்சிக் 
குரிய ஆன்மீக மதிப்பையும் மீட்டார் . அவர் பெருந்தன்மை 
யான குணம் படைத்தவர் ; அலாவுத்தீனின் உறவினர்களை மிக 
வும் பெருந்தன்மையுடன் நடத்தினார் ; அவர்களுக்குத் தக்க 
வசதிகளை ஏற்படுத்திக்கொடுத்து அவர்களை நாட்டில் உயர் 
பதவியிலும் அமர்த்தினார் . நியாயமான கோரிக்கைகளை அவர் 
புறக்கணிக்கவில்லை . முன்பு ஆற்றப்பட்ட தொண்டுகளையும் 
அவர் மறந்துவிடவில்லை . உயர்குலத்தில் பிறந்தவர்களுக்கும் 
அந்தஸ்து பெற்றிருந்தவர்களுக்கும் அவர் தக்க மரியாதை செய் 
தார் . பாழாகிவிட்டிருந்த பழங்குடும்பங்களுக்கு அவற்றுக்குரிய 
முக்கிய அந்தஸ்துகளை மீண்டும் அளித்தார் . 


பேரரசின் விவகாரங்களை ஒருவழியாகச் சரிப்படுத்திப் பிறகு 
வாரங்கலுக்கெதிராகப் படையெடுக்க உத்தரவிட்டார் . இரண் 
டாம் பிரதாபருத்ர தேவர் தம் அதிகாரத்தைப் பெரிதும் 
வளர்த்துக்கொண்டிருந்தார் . பட்டத்திற்கு வரவேண்டிய 


78 


இந்திய வரலாறு 


இளவரசின் தலை மையில் ஒரு பெரும்படை அத் தேவரைத் 
தாக்க அனுப்பிவைக்கப்பட்டது . கடும் போருக்குப் பிறகு தேவர் 
சரணடைந்தார் . தெலிங்கானா நாடு முழுவதும் அடிபணிந்தது . 
அதனுடன் காகதியர்களின் புகழும் பெருமையும் மறைந்தன . 


நீதியின்மை நிருவாகமின்மை ஆகிய இவ்விரண்டு தன்மை 
களின் அடிப்படையில் கியாஸின் ஆட்சி அமைந்திருந்தது . 
நிலவருமான முறை ஒழுங்குபடுத்தப்பட்டது . அதில் ஏற்பட்ட 
குற்றங்குறைகளைத் தவிர்க்கச் சுல்தான் பெரும்பாடுபட்டார் . 
குஸ்ருவின் ஆட்சிக் காலத்தில் அளிக்கப்பட்ட ஜாகீர்கள் 
பறித்துக்கொள்ளப்பட்டன . நாட்டின் நிதி நிலையிலும் ஒழுங்கு 
ஏற்படுத்தப்பட்டது . விவசாயிகள் நல்ல முறையில் நடத்தப் 
பட்டனர் . தவறான நடத்தைக்காக அதிகாரிகள் தண்டிக்கப் 
பட்டனர் . நீதித் துறையும் காவல் துறையும் மிகவும் திறனுடன் 
செயற்பட்டு வந்தன . பேரரசின் மூலை முடுக்குகளிலும்கூட 
பாதுகாப்பு மிகவும் உறுதி வாய்ந்ததாக இருந்தது . அதே 
சமயத்தில் படையும் சீராக அமைக்கப்பட்டது . போர்வீரர்கள் 
மிக்க பரிவுடன் நடத்தப்பட்டனர் . அவர்களுக்கு ஊதியமும் 
தாராளமாகக் கொடுக்கப்பட்டது . படைவீரர்களுக்குத் 
தேவைப்பட்ட போர்க்கருவிகளும் கொடுக்கப்பட்டிருந்தன . 


தமது ஆட்சி முடிவடையவிருக்கும் வேளையில் 1324- ல் 
கியாஸுத்தீன் வங்காளத்தின்மீது படையெடுத்தார் . பஹதூர் 
( Bahadur ) என்பவன் தன் உடன் பிறந்த இளவரசர்களை நாட்டி 
லிருந்து விரட்டி விட்டிருந்தான் . அவர்களை முன்னிலைக்குத் 
கொண்டுவருவதே சுல்தானின் நோக்கமாகும் . பஹதூர் 
தண்டிக்கப்பட்டான் . உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்த இளவர 
சர்கள் தமது முந்திய நிலைக்குக்கொண்டுவரப்பட்டனர் . டெல்லி 
திரும்பியதும் கூடாரமண்டபம் இடிந்து வீழ்ந்ததனால் சுல்தான் 
கொலையுண்டார் . அம் மண்டபத்தை அவர் மகன் இளவரசன் 
ஜுனா டெல்லிக்கருகில் ஆஃப்கன்பூர் ( Affkanpur ) என்ற இடத் 
தில் 1325 - ல் கட்டிவைத்திருந்தான் . பேரரசன் மடியவேண்டு 
மென அவ்விளவரசனே திட்டமிட்டிருந்தான் எனச் சந்தே 
கிக்கப்பட்டது . உண்மை என்ன என்பதைப்பற்றிக் கருத்து 
வேறுபாடுள்ளது . பரணியின் தெளிவற்ற கூற்றினைக் கண்டு 
பிந்திய வரலாற்றறிஞர்கள் இளவரசனும் அரசனைக் கொல்லச் 
செய்யப்பட்ட சதியில் பங்கு பெற்றிருந்தான் எனக் கருது 
கின்றனர் . அரியணை ஏறுவதற்காகத் தந்தைக்கும் மகனுக்கும் 
இடையே மனத்தாங்கல் இருந்தது என்று இபின் பதூதா குறிப் 
பிடுகின்றார் . இசாமி (Isami ) கூறுவதையும் ஏற்றுக்கொள்வதற் 


துக்ளக் வமிசத்தினர் 


79 


கில்லை . இளவரசன் சுல்தானின் மரணத்திற்கு எந்த அளவு 
காரணமாவான் என்பதை அக் காலத்திய அல்லது பிந்திய 
வரலாற்றறிஞர்களின் திட்டவட்டமான அல்லது தெளிவற்ற 
கூற்றுகளைக்கொண்டு நிரூபிக்கவோ மறுக்கவோ முடியாது . 
தந்தைக்கும் மகனுக்குமிடையே மனத்தாங்கல் ஏற்பட்டிருந்தது 
என்பதையும் திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கில்லை . இந்த 
நிலையில் தன் தந்தையைக் கொள்வதற்கெனவே இளவரசன் 
அம் மண்டபத்தைக் கட்டினான் என்று கூறுவது அவ்வளவு 
பொருத்தமான தாயில்லை என்று பேராசிரியர் சாக்சினா போன்ற 
வர்கள் கருதுகின்றனர் . 


சுல்தான் கியாஸுத்தனைப்பற்றிய மதிப்பீடு 

சுல்தான் கியாஸுத்தீன் துக்ளக் அரிய பல திறமைகளையும் 
படைத்திருந்த ஓர் அரசராவார் ; மிகு தெளிவாகச் சிந்தனை 
செய்யக்கூடியவர் ; உறுதியாக நடந்துகொள்ளக் கூடியவர் ; 
ஒழுங்காகத் தம் கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர் . மற்றும் 
பல அரசர்களைப் போலவே அவரும் மிகு எளிய நிலையிலிருந்து 
படிப்படியாக முன்னுக்கு வந்தவர் ; உயர் குலத்தைச் சார்ந்தவர் 
என வீண் உரிமை பாராட்டிக்கொண்டதில்லை . தம்முடைய 
சொந்த முயற்சியைக்கொண்டுதான் அவர் மேலுக்கு வந்தார் . 
அவர் திடீரென உயர்பதவி அடைந்துவிடவில்லை ; படிப்படியாக 
உயர்வுபெற்று , நாளுக்கு நாள் பல விவகாரங்களிலும் அனுபவம் 
பெற்று , மக்களை யும் , 

அவர்களுடைய விவகாரங்களையும் 
ஊடுருவிப் பார்ப்பதற்கான திறமையை வளர்த்துக்கொண்டார் . 
பொறுமைக் குணம் அவரிடத்திலிருந்தது . எதையும் ஆர அமரத் 
தான் செய்வார் . மிக்க நெருக்கடியான வேளைகளில் அவர் 
மலையைப்போல் உறுதியாக நிற்கக்கூடியவர் ! அலாவுத்தீன் 
கில்ஜி கையாண்ட முறைகளில் அவர் பயிற்சி பெற்றிருந்த போதி 
லும் , கொடுமையாக நடந்து கொள்ள வில்லை . இரக்கமனங் 
கொண்டவர் ; தயாள குணம் படைத்தவர் . கடவுள் பக்தியும் 
பயமும் அவரிடம் இருந்தன . பரணியின் கூற்றுப்படி அவரு 
டைய தனிப்பட்ட வாழ்க்கை குற்றங்குறைவற்றதாகவே 
யிருந்தது . அக் காலத்திய அரசர்களிடம் காணப்பட்ட குற்றங் 
குறைகளை அவரிடத்தில் காண்பது அரிதாகவே இருந்தது . 


தம்முடைய நிருவாக முறையை மாற்றி அமைப்பதில் 

நடுத்தரப் பாதையையே மேற்கொண்டிருந்தார் . 
அவரது முறையில் நேர்மையும் உறுதியும் கலந்திருந்தன . தம் 
முடைய அலுவலர்களின் வழித்துணைக்காகவும் , அவர்களுடைய 


அவர் 


80 . 


இந்திய வரலாறு 


முடிவுகள் ஒரே மாதிரியானவையாக இருப்பதற்காகவும் அவர் 
ஒரு சட்டத் தொகுதியும் உருவாக்கினார் . பால்பனைப் போலவே 
அவரும் தகுதியுள்ளவர்களையே தமது அலுவலர்களாகத் தேர்ந் 
தெடுத்துக்கொண்டார் . ஆனாலும் , பால்பனைப்போல அவர் உயர் 
குலத்தினரை மட்டுமே தேர்ந்தெடுக்கவில்லை ; தகுதியைத்தான் 
அவர் காண முயன்றார் . செல்வத்தையோ உயர்குலத்தையோ 
அவர் பொருட்படுத்தவில்லை . இலஞ்ச ஊழலையும் பொதுப்பணத் 
தைக் களவாடுவதையும் அவர் மிகு கடுமையாக ஒடுக்கினார் . 
ஆர்வச் சோதனைகளினின்றும் தம் அலுவலர்களைக் காப்பதற்காக 
அவர்கள் அனைவருக்கும் உயர் சம்பளத்தைக் கொடுத்து வந் 
தார் . தம்முடைய குடிமக்களை நியாயமாகவே நடத்தினார் . 
அவரது ஆட்சியின்போது இந்துக்களும் நல்ல நிலையில் இருந் 
தனர் . படையிலும் இந்துக்கள் பலர் சேர்த்துக்கொள்ளப்பட் 
டிருந்தனர் . காவல் துறையையும் நீதித் துறையையும் அவர் 
மாற்றி அமைத்தார் . அவருடைய நடவடிக்கைகளின் விளைவாக 
நெடுஞ்சாலை கள் கொள்ளைக்காரர்கள் , திருடர்கள் ஆகியவரின் 
தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற்றிருந்தன . பேரரசெங்க 
ணும் அமைதி நிலவியது . அவருடைய இராணுவ முறை மிகவும் 
திறன் வாய்ந்ததாயிருந்தது . அனுபவமிகுந்த படை வீர 
ராகவும் வெற்றிகளைப் பெற்ற படைத்தலைவராகவும் இருந்த 
அவர் , தம்முடைய 

டய படைவீரர்களைத் தம் மக்களைப் போலவே 
நடத்தினார் . 


சுருங்கச் சொல்லின் , துக்ளக் வமிசத்தை உருவாக்கியவர் 
பரந்த அனுதாபத்தைக் கொண்டவராகவும் , உறுதியுடன் 
நடந்து கொள்ளுபவராகவும் , எதைப்பற்றியும் ஆர அமர முடிவு 
செய்பவராகவும் இருந்தார் . டெல்லிச் சுல்தானியத்திற்குரிய 
மரபுகளுக்கு அவர் புத்துயிர் அளிக்க முயன்றார் . அலாவுத்தீன் 
கில்ஜியின் கோட்பாடுகளுக்கும் , குறிக்கோள்களுக்கும் அவர் 
ஒரு புதிய பொருளைத் தந்தார் . அவற்றில் காணப்பட்ட கொடு 
ரங்களை விலக்கி , அவற்றைச் சிறந்த வகையில் செயற்படுத்த 
முயன்றார் . புதியது எதையும் அவர் உருவாக்கவில்லையெனினும் , 
இருப்பதை ஒழுங்குபடுத்துவதிலும் , காப்பதிலும் மிகவும் முனைப் 
பாக இருந்தார் . அவருடைய சாதனைகள் டெல்லிச் சுல்தானி 
யத்தின் நிருவாக முறையில் தாராளப் போக்குகள் தோன்றத் 
தொடங்கியதைச் சுட்டிக் காட்டுகின்றன . 


துக்ளக் வமிசத்தினர் 


81 


முகம்மது பின் துக்ளக் ( Muhammad Bin Tughlak , 

1325-1351 ) 


கி.பி. 1825 பிப்ரவரி - மார்ச்சு மாதம் தம் தந்தை இறந்து 
மூன்று நாள்களுக்குப் பிறகு இளவரசர் ஜூனா, முகம்மது 
பின் துக்ளக் என்ற பட்டப்பெயருடன் அரியணை ஏறினார் . 
அலாவுத்தீனைப்போன்று அவரும் டெல்லி மக்களுக்குப் பொன் , 
வெள்ளி நாணயங்களை வாரிவழங்கினார் ; பட்டங்களும் வழங் 
கினார் . 


அவரது ஆட்சியைப்பற்றி நன்கு அறிந்துகொள்ள அவர் 
காலத்தில் அலுவலராக இருந்த ஸியாஉத்தீன் பரணி எழுதிய 
வரலாற்று நூல் நன்கு உதவுகின்றது . பரணி , சுல்தானுக்குப் 
பின் பட்டமெய்திய ஃபிரோஸ்ஷா துக்ளக் ( Firoz Shah Tughlak ) 
காலத்தில் தமது நூலை எழுதினார் . சற்றேறக்குறைய அவர் 
காலத்திய சில பாரசீக எழுத்தாளர்களின் நூல்களும் நமக்குக் 
கிடைத்துள்ளன . தாரிக் - இ - ஃபிரோஸ் ஷாஹி ( Tarik-iFiroz 
Shahi ) என்னும் நூல் ஷம்சி சிராஜ் ( Shamsi Siraj ) என்பவரால் 
எழுதப்பட்டதாகும் . ஃபத்வா - இ - ஃபிரோஸ் ஷாஹி (Fatwa -j 
Firoz Shabi ) என்னும் நூல் ஃபிரோஸ் ஷா சுல்தானின் சுய 
சரிதைக் குறிப்பாகும் . அதனை அஃபிஃப் ( A6f ) என்பவர் 
எழுதினார் . அயின் - உல் - முல்தானி என்பவர் முன்ஷாத் - இ 
மஹ்ரு ( Munshath - i - Mahru ) என்னும் நூலை இயற்றியுள்ளார் . 
அமீர் குஸ்ரு , துக்ளக் நாமா ( Tughalak Nama ) என்னும் நூலை 
எழுதினார் . யஷியா - பின் - அஹமது ஸர் ஹிந்தி என்பவர் 
தாரிக் - இ - முபாரக் ஷாஹி ( Tarig - i - Mubarak Shabi ) என்னும் 
நூலை எழுதினார் . இந் நூல் முன் குறிப்பிட்ட நூல்களுக்குச் சற்றுப் 
பிறகே எழுதப்பட்டதெனினும் வரலாற்றுச் செய்திகள் பல 
இதில் கிடைக்கின்றன . அக்காலத்திய வரலாற்றை நன்கு 
அறிவதற்கு உதவும் மற்றொரு நூல் ஆஃப்ரிக்கப் பயணி இபின் 
பதூதா எழுதியதாகும் . கி.பி. 1333 ஆம் ஆண்டு செப்டம்பர் 
மாதம் அவர் இந்தியாவிற்கு 

இந்தியாவிற்கு வந்தார் . அவரை மிகவும் 
அன்புடன் சுல்தான் வரவேற்றார் . டெல்லியின் தலையார்ந்த 
காஜியாகவும் அவரைச் சுல்தான் நியமித்தார் . கி.பி. 1352 - ல் 
சீனாவிற்குத் தூதராகச் சுல்தான் அவரை அனுப்பும் வரையி 
லும் அப் பதவியில் நீடித்திருந்தார் . அவருடைய நூல்கள் 
முழுவதும் ஒருசார்பற்றவையாகவே உள்ளன . பல நிகழ்ச்சி 
களையும் அவர் தெளிவாகவும் திறமையா கவும் விவரிக்கின்றார் . 
தவிர , முகம்மது பின் துக்ளக் வெளியிட்ட காசுகளும் அவரது 
வரலாற்றை அறிந்துகொள்வதற்கு உதவியாக உள்ளன . 


82 


இந்திய வரலாறு 


முகம்மது பின் துக்ளக்கைப் போல் இடைக்கால இந்தியா 
வின் மற்றெந்தச் சுல்தானும் தம்மைப்பற்றியே உலகம் மிக 
விசித்திரமாகக் காணச் செய்யவும் இல்லை ; தம்மைப்பற்றிப் பல 
தவறான கருத்துகளைக் கிளப்பிவிட்டுக்கொள்ளவும் இல்லை என்று 
தான் கூற வேண்டும் . இருபதாண்டுக் காலம் நீடித்த அவரது 
ஆட்சி கவர்ச்சிமிக்கதாகும் . ஆனால் , நல்ல எண்ணங்களின் 
அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் பல எதிர்ப்புகளுக் 
கிடை யே சிக்கிக் கைவிடப்பட்ட சோகக் 

கதையாகவே 
முடிந்தன . கூர்மதியுடைய அவரால் திட்டங்களை விரைவாகக் 
கருத்தில் கொள்ள முடிந்தது . ஆனால் , அதே சமயத்தில் மக்க 
ளுடைய மன நிலையை அவரால் மிகவும் தாமதித்தே புரிந்து 
கொள்ள முடிந்தது . தம்முடைய திட்டங்களைச் சரிவரச் செயற் 
படுத்துவதற்குத் தேவைப்பட்ட ஒத்திசைவினை அவர் மக்களிட 
மிருந்து பெற முடியவில்லை . ஆகவே , அவருக்கும் அவருடைய 
குடிமக்களுக்கு மிடையே மிக அகன்ற பிளவு ஏற்பட்டிருந்தது . 
காலப்போக்கில் அப் பிளவு மேலும் அகலமாகிக் கொண்டிருந் 
தது . ஒவ்வொரு திட்டத்தினாலும் பயங்கர விளைவுகள் ஏற்பட்டுக் 
கொண்டிருந்தன . இறுதியில் இரு தரப்பினருக்கு மிடையே ஏற் 
பட்டிருந்த மனக்கசப்பும் , பகைமையும் அளவு மீறிச் சென்று 
கொண்டிருந்தன . 


இவையெல்லாம் இருந்தபோதிலும் , முகம்மது பின் துக்ளக் 
கின் ஆட்சிக்காலம் டெல்லிச் கல்தானியத்தின் ஒரு பெரிய திருப் 
பமாக இருந்தது . அவர் காலத்தில் சுல்தானியர்களின் ஆட்சி 
உச்ச நிலையை அடைந் திருந்தது . எனினும் , ஓர் எதிர்விளைவும் 
ஏற்பட்டது . ஒன்றன் பின் ஒன்றாகக் கிளர்ச்சிகள் தோன்றிக் 
கொண்டு அவருடைய அதிகாரத்தின் அடித்தளத்தை அதிர்ச்சி 
யுற வைத்தன . இந்தியாவின் அரசியல் ஒற்றுமையும் , நிருவாக 
ஒற்றுமையும்பற்றிய தமது கருத்துகளைச் செயற்படுத்துவதி 
லேயே சுல்தான் தமது ஆட்சிக்காலம் முழுவதிலும் பெரும்பாடு 
பட்டு வந்தார் . ஆனால் , அவர் கண்மூடியபொழுது பல 
சுதந்திர நாடுகள் தலை தூக்கத் தொடங்கின . சுல்தானியத்தின் 
எல்லைகளும் சுருங்கின . ஒரு சிலர் அவரைத் துரதிருஷ்டம் பிடித்த 
ஓர் இலட்சியவாதி என்று கூறு கின்றனர் ; மற்றும் சிலர் அவரைக் 
கொடுங்கோலர் என்றும் , இரத்தவெறி பிடித்தவர் என்றும் 
கருதுகின்றனர் . அவரது முயற்சிகளின் தோல்விக்கு அவரது 
அறிவாற்றலே காரணம் என்று சாக்குப்போக்குக் கூறுபவர்கள் , 
அவர் அறிவு செறிந்தவற்றில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தா 
ரெனினும் அவர் ஒரு படைவீரர் என்பதையும் , செயலாற்றல் 
உடையவர் என்பதையும் மறுந்துவிட்டனர் போலும் ! 


துக்ளக் வமிசத்தினர் 


83 


அவருடைய ஆளுமை 


பால்பன் , அலாவுத்தீன் ஆகியோரைவிட முகம்மது பின் 
துக்ளக் போர்க்களங்களில் தமது வாழ்நாளில் பெரும் பகுதியைக் 
கழித்தார் . அந்த வகையில் தான் அவரது அரசியல் கொள்கை 
களை ஆராய வேண்டும் . 

இடைக் காலத்தில் ஆட்சி புரிந்த அரசர்களுள் முகம்மது 
பின் துக்ளக் சாலச் சிறந்தவர் என்பதில் சிறிதேனும் ஐயப்பாடு 
இருக்கமுடியாது . முஸ்லிம்களின் படையெடுப்புக் காலந் 
தொட்டே டெல்லியில் ஆட்சி புரிந்த அரசர் யாவரையும் விட 
அவர் தாம் மிகவும் கற்றறிந்தவராகவும் , பல்வகைப் பண்புகள் 
நிறைந்தவராகவும் இருந்தார் . இயல்பாகவே அவருக்கு 
நினைவுச் சக்தி மிகவும் அதிகமாக இருந்தது . தவிர , ஊடுருவிப் 
பார்க்கக் கூடிய அறிவாற்றலையும் , பல்வகைப்பட்ட துறைகளுக் 
குரிய அறிவினை மிக எளிதாகத் தம்மோடிணைவிக்கக் கூடிய 
திறமையையும் அவர் பெற்றிருந்தார் . அவருடைய புலமையும் , 
மேதகைமையும் அவருடைய சமகாலத்தவர் அனைவரையும் 
வியப்புக்குள்ளாக்கியது . பலகலைகளையும் ஆதரிப்பவராகவும் , 
பண்பாடுமிகுந்த அறிஞராகவும் , சாலச் சிறந்த கவிஞராகவும் 
இருந்த இவ்வரசர் தருக்கம் , வான நூல் , கணிதம் , வேதாந்தம் , 
பௌதிக விஞ்ஞானம் ஆகிய துறைகளிலும் மிகச் சிறந்து 
விளங்கினார் . சிறந்த நடையில் எழுதுவதில் அவருக்கு நிகர் 
ல்லை . பாரசீகக் கவிதைகள் பலவற்றையும் மனப்பாடம் 
செய்திருந்தார் ; அவற்றைத் தமது சொற்பொழிவுகளிலும் , தாம் 
எழுதிய நூல்களிலும் பெருவாரியாகப் பயன்படுத்தினார் . 
கவிதைகள் இயற்றுவதிலும் அவருக்குப் பெரும்புலமையிருந்தது . 
உவமைகளையும் , உருவகங்களையும் பயன்படுத்துவதில் அவர் 
நிபுணராக விளங்கினார் . அவருடைய நூல்களின் மீது பாரசீக 
நூல்களின் செல்வாக்கு மிகுதியாகப் படர்ந்திருந்தது . தம்மு 
டைய கடிதங்களில் பாரசீகச் செய்யுள்கள் பலவற்றை மேற் 
கோள்களாக அவர் பயன்படுத்தியுள்ளார் . தலை சிறந்த சொற் 
பொழிவாளர்களும் அவருடன் விவாதிக்க அஞ்சினர் ; சொற் 
போர் முறையில் கைதேர்ந்தவராக விளங்கினார் . கிரேக்கத் 
தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டிலின் ( Aristotle) தருக்க முறை 
யிலும் , வேதாந்தத்திலும் அவர் பெரும் புலமை பெற்றிருந்தார் . 
அரிஸ்டாட்டில் , ஆசஃப் போன்றவர்களை வியப்புறச் செய்யக் 
கூடிய அறிஞர் அவர் என்றும் , படைப்பின் வியப்புமாவார் 
என்றும் பரணி கூறுகின்றார் . அவர் தயாள குணம் படைத்தவர் . 
" எக்காலமும் தம்வாயிலில் தமது தயவிற்காகக் காத்துக்கொண் 
டிருந்தவர்களுக்கு அவர் கொடைகளை வாரி வழங்கிக் கொண் 


5 


84 


இந்திய வரலாறு 


எதுவோ 


டிருந்தார் என்று சமகால நூலாசிரியர்கள் அவரை வானளாவப் 
புகழ்ந்துள்ளனர் . 

அவரது அந்தரங்க வாழ்க்கை நேர்மையானதாகவும் , . 
அக்காலத்து அரசர்களிடம் காணப்பட்ட தீய பழக்கங்களில் 
ஏதுமின்றி மிகு எளிமையான தாகவும் இருந்தது . மக்களுள் 
மிக்க எளிய குணம் படைத்தவர் என்றும் , நீதி எதுவோ , 
நேர்மை 

அதை நாடியே 

செயலாற்றுபவராக 
வும் அவர் விளங்கினார் என்றும் இபின் பதூதா கூறுகிறார் ; 
தயாளமே அவரது குணங்களுள் மிகவும் சிறந்தது என்றும் 
குறிப்பிடுகின்றார் . பரணி , யாஹியாபின் அஹ்மது , ஸர் ஹிந்தி 
ஆகியவர்கள் இச் சுல்தானைப்பற்றித் தவறான கருத்துகளைக் 
கொண்டிருந்தனர் . இவர்களுடைய கூற்றை 

ஆதாரமாகக் 
கொண்டு பதோனி , நிஸாமுத்தீன் அஹமது , ஃபெரிஷ்டா 
( Ferishta ) ஆகியவர்களும் சுல்தானைத் தவறாகக் குற்றம் சாட்டி 
யுள்ளனர் . அவர் சமய விரோதி என்றும் , அறிஞர்களை பும் , நல் 
லோர்களையும் , எழுத்தாளர்களையும் , படைவீரர்களையும் கொலை 
புரிந்த பாதகர் என்றும் அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார்கள் . 
ஆனால் , இபின் பதூதாவின் கூற்று அவர்களது கூற்றுக்கு முற்றி 
லும் மாறுபட்டதாக உள்ளது . சமயக் கொள்கைகளை மெய்யன் 
புடன் பின்பற்றுகின்றார் . தாமே பிரார்த்தனை செய்கிறார் . 
இவற்றைச் செய்யத் தவறுகின்றவர்களைத் தண்டிக்கின்றார் 
என அவர் கூறுகின்றார் . ஷாஹிபுத்தீன் அகமது , யத்ரிஷா 
என்ற அக்கால ஆசிரியர் இருவரும் இபின் பதூதாவின் கருத்தை 
யொட்டியே சுல்தாளை வருணித்துள்ளனர் . உண்மையில் அவர் 
ஒரு கண்டிப்பான முஸ்லிமாவார் . திருக்குர்ரானில் கூறியுள்ள 
முறைகளின்படி அவர் தொழுகைகளைத் தவறாமல் செய்து 
வந்தார் . ஆனால் , அதே சமயத்தில் அவர் ஒரு மத வெறியராக 
வும் நடந்து கொள்ள வில்லை . இந்துக்களுடன் பொறுத்தமைவுப் 
பண்புடன் நடந்துகொள்ள விரும்பினார் என்பதிலிருந்தும் அக் 
காலத்தில் செயல்முறையில் இருந்த சதி ( Sati ) என்னும் 
பெண்கள் உடன்கட்டையேறும் வழக்கம் போன்றவற்றைச் 
சீர்திருத்த முயன்றதிலிருந்தும் அவரது தாராள மனப்பான்மை 
வெளியாகின்றது . 

மேலோடு நோக்குகையில் சுல்தான் முரண்பட்ட பண்பு 
களைக் கொண்டிருந்தவராகத் தென்படுகின்றார் . ஆனால் , அஃது 
உண்மை அன்று . இரத்தவெறிபிடித்த கோடுங்கோலன் 
என்றும் , பைத்தியக்காரன் என்றும் சுல்தான்மீது சுமத்தப் 
பெற்ற குற்றச்சாட்டுகள் பின்னால் தோன்றிய எழுத்தாளர்களால் 
சாட்டப்பட்டவையாகும் . ஆனால் , அவை உண்மையல்ல . 


85 


துக்ளக் வமிசத்தினர் 


அவருடைய சம காலத்து எழுத்தாளர் எவரும் அவரை மன 
நோயாளர் என்று குற்றம் சாட்டவில்லை . வைதீகக் கூட்டத் 
தினரைச் சுல்தான் வெளிப்படையாகப் புறக்கணித்த கார 
ணத்தை முன்னிட்டு , அவர்கள் அவரை இரத்த வெறியர் 
என்று குற்றம் சாட்டியுள்ளனர் . இடைக்கால வரலாற்றில் 
தோன்றியுள்ள ஏனைய சர்வாதிகாரிகளைப் போலவே முகம்மது 
பின் துக்ளக்கும் தம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்து 
கொண்டவர் எவராயிருப்பினும் , எந்தத் தகுதிக்குரியவராயிருப் 
பினும் கடுவெறி கொண்டு அவரை மிகு கடுமையாகவும் 
கொடுமையாகவும் தண்டித்தார் என்பது உண்மை . ஆனால் , 
அதிலிருந்து அவர் வேண்டுமென்றே இரத்தத்தைச் சிந்தவதில் 
ஆசைகாட்டினார் என்று கூறுவது முற்றிலும் பொருத்தமற்ற 
தாகும் . சுல்தான் இழைத்தார் எனப்படும் கொடுமைகளையும் , 
கொலைகளையும் மிகு தீவிரமாகப் பரிசீலனை செய்யுங்கால் , அவர் 
மனிதர்களை வேட்டையாடுவதிலும் , மனித வர்க்கத்தை அழிப் 
பதிலும் பெருமகிழ்ச்சி கொண்டிருந்தார் என்று கூறுவது எவ்வ 
ளவு தவறாகும் என்பது புலனாகும் . உண்மை என்னவெனில் , 
சுல்தான் தன் மூப்புள்ள குணவியல்பு படைத்தவர் ; அதே 
சமயத்தில் நிருவாக முறைக்கான சீர்திருத்தங்களைப்பற்றி முற் 
போக்கான இலட்சியங்களைக் கொண்டிருந்தவர் . அவருடைய 
குடிமக்கள் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கத் தவறியதனால் 
அவருக்கு அளவற்ற கோபம் உண்டாயிற்று . பொதுமக்கள் 
அவருக்குத் தெரிவித்த எதிர்ப்பினால் அவர் பொறுமையை 
இழக்க நேரிட்டது . ஆனால் , அப்போதைய மக்களின் எதிர்ப்புக் 
குக் காரணம் அவருடைய புது வினைகள் வியப்பதிர்ச்சியூட்டுவன 
வாக இருந்தமையேயாகும் . கில்ஜிகளின் நிலையான கொள்கை 
களைப் புறக்கணித்துவிட்டு , அரசியல் அலுவல்களைத் தம் 
மனத்திற்கு ஏற்பத் தம் அனுபவத்தால் தோன்றிய வழிகளில் 
செய்ததே முகம்மது பின் துக்களக் செய்த பெரிய தவறாகும் . 


அவருடைய உள் நாட்டுக் கொள்கை 


வருவாய்த் துறையில் அவர் புகுத்திய சீர்திருத்தங்கள் 

அரியணை ஏறியதும் வருமானத்தின் நிருவகிப்பு முறையைச் 
சீர்ப்படுத்தப் பல கட்டளைகளைப் பிறப்பித்தார் ; மாகாணங் 
களின் வரவுசெலவுபற்றிய விவரங்களின் தொகுப்பு ஒன்றை 
உருவாக்கினார் ; அத் தொகுப்பைப்பற்றிய விவரங்கள் அனைத் 
தையும் தலை நகருக்கு அனுப்பிவைக்குமாறு மா நில ஆளு 
நர் களுக்கு உத்தரவிட்டார் . வரவுசெலவுபற்றிய விவரம் 
களின் சுருக்கங்கள் தென்னிந்தியா , வங்காளம் , குஜராத் 


88 


இந்திய வரலாறு 


என்று 


போன்ற மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்தன . 
எல்லா வேலைகளும் ஒழுங்குற நடைபெற்றுவந்தன . நில 
வருவாய் ஒருதரப்பட்டதாக இருக்க வேண்டி யே சுல்தான் 
அவ்வளவு பாடும்பட்டார் . தீர்வைக்காக எல்லாக் கிராமங் 
களையும் மதிப்பிட வேண்டுமென உத்தரவிட்டிருந்தார் . 
தோ ஆப் பகுதியின் மீது தீர்வைகளை விதித்தல் 

அந்த வகையில் அவர் முதன் முதலாகத் தோஆப்பில் 
விதிக்கப்பட்டிருந்த வரியை அதிகரித்து வருமானத்தைப் 
பெருக்க முயன்றார் . தோஆப் என்பது கங்கைக்கும் யமுனைக்கும் 
இடைப்பட்ட பகுதியாகும் . இஃது உண்மையில் செழுமை 
வாய்ந்ததொரு பகுதி ; வருவாய் அதிகரிப்பதற்காக இப் பகுதி 
யின் மீது சற்று அதிகமாகவே வரி விதிக்க அவர் முடிவு 
செய்ததில் தவறேதும் இருக்க முடியாது . நில வரியை 
அதிகரிக்காது வீட்டு வரி , மேய்ச்சல் வரி போன்ற வரிகளை 
விதித்து அவர் வருமானத்தைப் பத்துச் சதவிகிதம் அதிகரிக்க 
முயன்றார் . ஆனாலும் , எவ்வளவு கூடுதலான வரி விதித்தார் 

தீர்மானிப்பது இயலாது . இது குறித்துப் பிற்கால 
முஸ்லிம் எழுத்தாளர்கள் அளிக்கும் விவரங்கள் தெளிவற்றன 
வாகவே உள்ளன ; பல முரண்பாடுகளும் காணப்படுகின்றன ; 
தற்கால ஆசிரியர்களுள் ஒருசிலர் , வரி கூடுதலாக விதிக்கப்பட 
வில்லை என்றும் , அலாவுத்தீன் காலத்தில் 50 விழக்காடு வரி 
உயர்ந்தது போன்று அவ்வளவு அதிகமாகத் துக்ளக் காலத்தில் 
உயரவில்லை என்றும் கூறுகின்றனர் . சுல்தான் தோஆப் 
மக்களின்மீது அதிக வரிகளை விதித்தது அவர்களைத் தண்டிப் 
பதற்காக அன்று என்றும் , கருவூலத்தை நிரப்ப வேண்டும் 
என்பதற்காகவும் அன்று என்றும் அந்த எழுத்தாளர்கள் 
கருதுகின்றனர் . தோனியம் , தற்காலத்தில் ஸர் உல்ஸ்லி 
ஹேக் என்பவரும் அதுபற்றிக் கூறுகையில் , அவ் வரியைக் 
கொண்டு அரசர் தம் படைவலிமையைப் பெருக்கவும் , அரசாட்சி 
முறையைச் சீர்ப்படுத்தி அமைக்கவும் முற்பட்டார் என்று 
கருதுகின்றனர் . எது எவ்வாறு இருப்பினும் புதிதாக விதிக்கப் 
பட்ட வரி குறித்து அந்த நடவடிக்கை தோஆப் மக்களுக்குத் 
தாங்கொணாத் துன்பம் விளைவித்தது என்பதில் சற்றேனும் ஐயம் 
இருக்காது . ஏற்கெனவே அம் மக்கள் கில்ஜிகள் காலந்தொட்டு 
அதிக வரிச் சுமையால் அவதியுற்று வந்தனர் . துரதிருஷ்டவச 
மாக அதேவேளையில் ஒரு கொடிய பஞ்சமும் அப்பகுதியில் ஏற்பட் 
டது . ஆனாலும் , பஞ்சம் காரணமாக அரசு வரிக்கொள்கையைத் 
தளர்த்தவில்லை . அதற்கு மாறாகக் கடுமையான நடவடிக்கைகள் 
மூலம் அரசு அதிகாரிகள் வரிப் பணத்தை வசூலித்து வந்தனர் . 


துக்ளக் வமிசத்தினர் 


83 


ஆகவே , விவசாயிகள் தம் நிலங்களை விட்டு விட்டு நெடுஞ் 
சாலைகளில் கொள்ளையடிக்கத் தொடங்கினர் . வருந்தி உழைக் 
கும் விவசாயிகளின் துன்பங்களை நீக்குவதற்காகச் சுல்தான் 
உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டார் . விவசாயி 
களுக்கு முன்பணம் கடனாகக் கொடுத்தல் , கேணிகள் தோண்டு 
தல் , பயிர்செய்யப்படாத நிலங்களை அரசு மேற்பாற்வையில் 
பயிர் செய்தல் போன்ற நிவாரண நடவடிக்கைகளைச் சுல்தான் 
மேற்கொண்டார் . ஆயினும் , அவை அனைத்தும் காலம் 
கடந்தவையாயின . விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்டது . 
வறுமையால் பீடிக்கப்பட்ட தோஆப் விவசாயிகள் பலர் தங்கள் 
நிலபுலங்களை விட்டுவிட்டு வேறிடங்களுக்குச் சென்று விட்டனர் . 
அவர்களை மீண்டும் தங்கள் நிலங்களுக்கு வருமாறு செய்ய 
சுல்தான் கடுந்தண்டனை முறைகளைக் கடுஞ்சினத்துடன் நிறை 
வேற்றினார் . இதனால் , துக்ளக் வமிசத்திற்கே பெருங்கேடான 
விளைவுகள் ஏற்பட்டன . 


விவசாயத் துறையை நிறுவுதல் 

விவசாயத் துறை ஒன்றை ஏற்படுத்தித் திவான் - இ -கோஹி 
( Diwani Kohi ) என அதற்குப் பெயரிட்டார் . 

பயிரிடப்படாத 
நிலங்களுக்கு அரசு உதவி செய்து அவற்றில் விவசாயம் நடை 
பெறும்படி செய்தலே அத்துறையின் நோக்கமாகும் . அதற்காக 
அறுபது மைல் சுற்றளவுள்ள நிலப்பகுதி தேர்ந்தெடுக்கப் 
பட்டது . 

பல்வேறு பயிர்கள் அங்கே மாறிமாறிப் பயிரிடப் 
பட்டன . இரண்டு ஆண்டுக் காலம் நீடித்த அத் திட்டத்திற்காக 
அரசு எழுபது இலட்சத்திற்கு மேற்பட்ட தொகையைச் செல 
வழித்தது . தேவைப்பட்டவர் களுக்கு அந் நிலம் பங்கிட்டுக் 
கொடுக்கப்பட்டது . அதை மேற்பார்வையிடுவதற்காக ஏராள 
மான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர் . ஆனால் , இந்த ஆய்வும் 
பல காரணங்களினால் தோல்வியுற்றது . ஆய்வுக்காகத் தேர்ந் 
தெடுக்கப்பட்ட பூமி செழுமைவாய்ந்ததாக இருக்கவில்லை . 
அதுபோன்ற ஆய்வு முன் பின் செய்யப்படவில்லை . ஆகவே , 
சுல்தானே அதனைக் கவனிக்கவேண்டியிருந்தது . 

ஆனால் , 
அவருக்கோ போதிய ஓய்வு கிட்டவில்லை . தவிர , கால அளவும் 
மிகக் குறைந்ததாகவேயிருந்தது . அத்திட்டத்திற்காக ஒதுக்கி 
வைக்கப்பட்டிருந்த தொகை தவறாகச் செலவிடப்பட்டது . 
இலஞ்சம் வாங்கும் அதிகாரிகளே அத்தொகையில் ஒருபாகத்தை 
மோசடி செய்து விட்டனர் . மேலும் , மக்களும் அப் பணத்தைத் 
தமது சொந்தச் செலவிற்காகப் பயன்படுத்திக்கொண்டனர் . 
நாட்டின் வருமான நிருவகிப்பின் வரலாற்றிலேயே சாலச் 


ទង់ 


இந்திய வரலாறு 


சிறந்ததாக இருந்த இந்த ஆராய்ச்சி கைவிடப்படவேண்டிய 
தாயிற்று . 


தலை நகரைத் தேவகிரிக்கு மாற்றுதல் 

1326-27 - ல் அவர் எடுத்துக்கொண்ட மற்றொரு நடவடிக்கை 
யும் மக்களுக்குப் பெருந்தொல்லை அளித்தது . கி.பி. 1327- ல் 
டெல்லியிலிருந்து தேவகிரிக்குத் தம் தலை நகரை மாற்ற வேண்டு 
மெனச் சுல்தான் தீர்மானித்தார் . தௌலதாபாத் ( Daulatabad ) 
எனப் பெயர் மாற்றமுற்ற தேவகிரிக்குத் தலை நகரை அவர் மாற்றி 
னார் . பேரரசு மிகவும் பெருகிவிட்டிருந்தது . வடபுறத்தில் தோ 
ஆப் , பஞ்சாப் வெளிகள் , லாகூர் ஆகிய இடங்களை அது கொண் 
டிருந்தது . சிந்து நதியிலிருந்து குஜராத் கடற்கரை வரையிலும் 
பரவியிருந்த ஆட்சிப் பகுதிகளும் அதில் சேர்த்துக்கொள்ளப் 
பட்டிருந்தன . கிழக்குப்புறத்தில் வங்காளமும் , 

மத்தியில் 
மாளவம் , உஜ்ஜயினி, மஹோபா ( Maboba ) , தார் (Dhar ) 
போன்ற மா நிலங்களும் அப்பேரரசில் அடங்கியிருந்தன . 
தக்காணமும் அடிபணிந்து கிடந்தது . அங்கிருந்த முக்கியமான 
அரசர்களும் டெல்லியின் மேலதிகாரத்தை ஏற்றுக்கொண் 
டிருந்தனர் . அந்த நிலையில் பேரரசின் ஒரு கோடியில் இருக்கும் 
டெல்லி நகரம் அப்பேரரசிற்குத் தலை நகராக இருப்பதைப்பற்றிச் 
சுல்தான் ஆர அமரச் சிந்தனை செய்து அதனைப் பேரரசின் இதய 
பாகத்தில் அமைந்துள்ள தேவகிரிக்கு மாற்றிவிட்டால் பேரர 
சாக நன்றாக உறுதியுடன் ஆள முடியும் என்ற ஒரு முடிவுக்கு 
வந்தார் . மத்தியில் இருந்த அந் நகர் டெல்லிக்கு அவ்வப் 
பொழுது தொல்லை கொடுத்துவந்த மங்கோலியர்களின் 
அட்டூழியங்களிலிருந்து விடுதலை பெற்றிருந்தது . ஆகவே , அந் 
நிலையில் அவர் தலை நகரை மாற்ற முடிவு செய்ததில் தவறு 
இருக்க முடியாது . பாதுகாப்பு , சிறந்த அரசு ஆகிய இவையே 
அரசரை அவ்விதத் துணிகரச் செயல் புரியும்படி தூண்டின 
என்பது தெளிவாகின்றது . 


புதிய நகருக்குத் தௌலதாபாத் எனச் சுல்தான் பெயரிட்டுத் 
தம் அலுவலர்களும் , குடிமக்களும் வசிப்பதற்கு ஏற்றதாக 
அதனை மாற்றி அமைத்தார் ; வனப்பு மிகுந்த கட்டடங்களையும் 
மாட மாளிகைகளையும் கொண்டு அந் நகரை நிரப்பினார் . இபின் 
பதூதா , ஷா ஜஹான் ( Sha Jahan ) அரசவையில் வரலாற்றறிஞ 
ராக இருந்த அப்துல் ஹமீது லாகூரி ஆகிய இருவரும் , பதினே 
மாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியப் 
பயணிகளும் அந் நகரின் வனப்பைப் பாராட்டியுள்ளனர் . அங்கு 
வந்து குடியேறியவர்களுக்குத் தேவைப்பட்ட எல்லா வசதி 


89 . 


துக்ளக் வமிசத்தினர் 


களும் செய்துகொடுக்கப்பட்டன . அவர்களுடைய வசதிக்காக 
அகன்ற சாலை ஒன்றும் அமைக்கப்பட்டது . அதன் இருபுறங் 
களிலும் நிழல் தரும் மரங்கள் வைக்கப்பட்டன . டெல்லிக்கும் 
தௌலதாபாதுக்கும் இடையில் ஒழுங்கான அஞ்சல் முறையும் 
ஏற்படுத்தப்பட்டது . அங்கு வந்து குடியேறவேண்டியவர் 
களுக்கு அவர்களின் பயணத்தின் போதும் வந்து சேர்ந்ததற்குப் 
பின்னரும் வேண்டிய வசதிகளை மிகு தாராளமாகச் சுல்தான் 
செய்து வைத்திருந்தார் என்று பரணியும்கூட எழுதியுள்ளாளார் . 
இவை அனைத்தையும் பொறுத்தவரையில் சுல்தான் நியாய 
முறவே நடந்துகொண்டார் . 


ஆனாலும் , தமது நல்லெண்ணத்தைச் சுல்தான் செயற் 
படுத்துகையில் குடிமக்களுக்கெல்லாம் பெருந்தொல்லை ஏற்பட் 
டது . பழைய நம்பிக்கையின் 

காரணமாக டெல்லி மக்கள் 
தங்கள் சொந்த இல்லங்களை விட்டுப்போக முணுமுணுத்தனர் . 
கடந்த கால நினைவுகளுடன் தொடர்புற்ற தங்களது பழைய 
இருப்பிடத்தை விட்டு நீங்க அவர்களுக்கு மனமில்லை . அதிகாரி 
களை மட்டும் அவர் அப் புதிய நகருக்கு மாற்றியிருந்திருப்பாரா 
யின் தொல்லை ஏற்பட்டிருக்காது . ஆனால் , டெல்லிவாசிகள் 
அனைவரையும் அவர் டெல்லியை விட்டு வெளியேறச் செய்தது 
பெருந் தவறாகும் . மக்கள் போகத் தயக்கம் தெரிவிக்கின்றனர் 
என உணர்ந்த சுல்தான் பெருஞ்சினமுற்றுத் தம் நற்குணங்களை 
யும் மறந்து விட்டு , டெல்லி மக்கள் யாவரும் ஒரே கூட்டமாகத் 
தங்கள் உடமைகளுடன் தௌலதாபாதுக்குச் செல்லுமாறு 
ஆணையிட்டார் . குருடனான ஒருவன் டெல்லியிலிருந்து தேவ 
கிரிக்கு இழுத்துச்செல்லப்பட்டான் என்றும் , படுக்கையோடு 
படுக்கையாக இருந்த முடவன் பல்லக்கில் வைத்து 
எடுத்துச் செல்லப்பட்டான் என்றும் இபின் பதூதா கூறும் 
கட்டுக்கதைகளை நாம் நம்ப வேண்டியதில்லை . பரணி தரும் 
விவரங்கள் கவர்ச்சி மிக்கவையாக இருப்பினும் அவற்றையும் 
நாம் நம்பவேண்டியதில்லை . இருந்தபோதிலும் ஒரு நகரையே 
முற்றிலும் காலி செய்தல் அல்லது அழித்தல் என்பது எண்ணிப் 
பார்க்கவும் முடியாததாக உள்ளது . ஆனால் டெல்லி மக்கள் 
சொல்லொணாத் துன்பங்களுக்கு ஆளாயினர் ; 700 மைல் 
தொலைவை அவர்கள் கடந்து சென்றனர் ; களைப்பினாலும் 
வியாதியினாலும் பாதிக்கப்பட்டதனால் பலர் வழியிலேயே மடிந் 
தனர் ! எப்படியோ புதிய நகர் வந்து சேர்ந்தவர்களுள் பலர் 
புதிய நாட்டில் இடம் பெயர்ந்த அகதிகளைப் போன்று ஏமாற்றத் 
தினாலும் , உடல்வலியினாலும் மாண்டனர் . இந்தப் பயங்கர 
விளைவுகள் சுல்தானின் திட்டத்தினால் ஏற்பட்டவையேயாகும் . 


90 


இந்திய வரலாறு 


தவறான வழியில் செலுத்தப்பட்ட ஆற்றலுக்குத் தௌலதா 
பாத் தக்க நினைவுச் சிக்கமாகும் என்று ஸ்டான்லி லேன்பூல் 
கூறுகிறார் . 


இறுதியில் தம் தவற்றை உணர்ந்து கொண்ட சுல்தான் 
மீண்டும் தம் அரசு அலுவலகத்தை டெல்லிக்கு மாற்றி , மக்களை 
மறுபடியும் பழைய தலை நகருக்குச் செல்லுமாறு உத்தரவிட்டார் . 
டெல்லிக்குத் திரும்பிச் செல்ல விரும்பியவர்களோ சிலரே 
யாவர் . அந் நகரம் தன் பழைய செழிப்பையும் வளத்தையும் 
மீண்டும் பெற நெடுங்காலம் பிடித்தது . தமது ஆட்சிக்குட்பட்ட 
வெவ்வேறு 

பிரதேசங்களிலிருந்து அறிவாளிகளையும் , உயர் 
குடியினரையும் , வியாபாரிகளையும் , நிலக்கிழார்களையும் அங்கு 
வந்து குடியேறுமாறு சுல்தான் ஊக்குவித்தார் . 


‘ எல்லா டெல்லி மக்களும் அந் நகரைவிட்டு வெளியேறினர் 
என்று சமகால வரலாற்றாசிரியர்கள் கூறுவது சரியன்று என்று 
பேராசிரியர் நிஸாமி குறிப்பிடுகிறார் . அவர் மேலும் கூறுவதா 
வது , உண்மையில் பிரபுக்களும் உலுமாக்களும் அடங்கிய உயர் 
தர வகுப்பினர் மட்டுமே தெளலதாபாதுக்கு மாற்றம் செய்யப் 
பட்டனர் . இந்துச் சமயத்தைச் சார்ந்த பொது மக்கள் இத் 
திட்டத்தினால் பாதிக்கப்பட வில்லை . 1327-1328 ஆகிய ஆண்டு 
களுக்குரிய இரண்டு சமஸ்கிருதக் கல்வெட்டு களிலிருந்து டெல்லி 
பின் இந்துக்கள் எல்லாம் எக்காலமும் அமைதியுடன் வாழ்ந்து 
வந்தனர் என்பது புலனாகின்றது . பரணியின் குறிப்பிலிருந்து 
அத் திட்டம் உயர்தர வகுப்பினருக்கு ஒரு பேரிடியாக இருந்தது 
என்று தெரியவருகின்றது . 

டெல்லி பிலிருந்து தௌலதாபா 
துக்குச் சென்றவர்களின் எண்ணிக்கையைப் பரணியும் இஸாமி 
யும் மிகைப்படுத்திக் கூறிவிட்டனர் . டெல்லியைச் சார்ந்த 
உயர்ந்தோர் கூட்டம் , தெற்கில் உருவாக்கப்பட்ட தலை நகருக்கு 
மிகவும் உகந்ததாகும் என்று சுல்தான் கருதினார் . ஆகவே , 
அவர் அவர்களை மட்டும் தமது பழைய வாழுமிடத்தை விட்டுப் 
புதிய நகருக்கு வந்து புதிய சூழ்நிலைகளுக்கிடையே வாழ்க்கை 
நடத்துமாறு வற்புறுத்தினார் . 


அடையாள நாணய முறையைப் புதுப்பித்தல் 

1329-30 - ல் முகம்மது பின் துக்ளக்கின் ஆட்சி இந்திய 
நாணய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு கட்டமாகும் . 

வரை நாணயச் சீர்திருத்த அரசர் என்று எட்வர்டு 
தாமஸ் ( Edward Thomas ) குறிக்கின்றார் . 

அவருடைய 
ஆட்சியில் அவர் செய்த செயல்களில் தலையாயது காசு 


துக்ளக் வமிசத்தினர் 

191 
முறையை அவர் திருத்தியமைத்ததாகும் என்றும் அவ்வறிஞர் 
கூறுகிறார் . காசு முறையை அவர் முற்றிலும் சீர்ப்படுத்தினார் . 
உலோக விலை உயர்விற்கு ஏற்பச் சிறிய காசுகளைத் திருத்தி 
அமைத்தார் . பலவகைப்பட்ட காசுகளையும் அவர் அச்சிட்டு 
வெளியிட்டார் . அவற்றுள் பல அவரது கலைத் திறத்திற்கும் 
நேர்த்தித் தன்மைக்கும் எடுத்துக்காட்டாகச் சிறப்புப்பெற்று 
விளங்கின . சில்லறை நாணயங்களைப் பயன்படுத்தும் பழக் 
கத்தை மக்களிடையே ஏற்படுத்த அவர் தமது பதிப்புள்ள 
சில்லறைக் காசுகளையும் வெளியிட்டார் . ஒரு நூறு குண்டுமணி 
எடையுள்ள தினார் ( Dinar ) என்னும் புதிய பொற்காசு ஒன்றைச் 
சுல்தான் வெளியிட்ட தோடுகூட 175 குண்டுமணி எடையுள்ள 
பழைய வெள்ளி , தங்கக் காசுகளுக்குப் பதிலாக 140 குண்டு 
மணி எடையுள்ள அதாலி ( Atali ) என்ற புதிய வெள்ளிக் காசு 
ஒன்றையும் வெளியிட்டார் . வெள்ளியின் மதிப்போடு ஒப்பிடு 
கையில் தங்கத்தின் மதிப்புக் குறைவானது என்ற காரணத்தை 
உணர்ந்து இந்த மாற்றத்தை அரசர் புகுத்தினார் . அவர் 
நடத்திய தக்காணப் படையெடுப்பின் விளைவாக அவருடைய 
கருவூலத்தில் 

ஏராளமான அளவில் தங்கம் குவிக்கப்பட் 
டிருந்தது . 


கி.பி. 1329 - க்கும் 1330 - க்கும் இடையில் அடையாளச் 
செப்பு நாணயங்களைப் 

புத்தம் புதிதாக வெளியிட்டது 
அவர் செயற்படுத்திய ஆராய்ச்சிகளுள் சாலச் சிறந்ததும் , 
மிகவும் துணிச்சலானதுமாகும் . அத்தகைய 

அடையாள 
நாணயங்களைத் துக்ளக்குக்கு முன்னால் சீனாவும் ( China ) பாரசீக 
மும் ( Persia ) வெளியிட்டிருந்தன . பதின்மூன்றாம் நூற்றாண்டின் 
முடிவில் சீனாவின் மங்கோலியப் பேரரசரான குப்லாய்கான் 
( Kublai Khan ) காகித நாணயங்களைச் சீனாவில் வெளியிட்டார் . 
இதே முறையைப் பாரசீக மன்னர் கெய்காட்டு என்பவரும் 
கி.பி. 1294 - ல் தமது நாட்டில் புகுத்தினார் . இம்முறையை 
இந்தியச் சுல்தான் கையாண்டதற்குப் பல காரணங்கள் உள . 
விலை உயர்ந்த உலோகத்தினால் செய்யப்பட்ட நாணயங்கள் 
போர்கள் , கிளர்ச்சிகள் இவற்றை முன்னிட்டுக் கருவூலத்தி 
லிருந்து குறைந்து கொண்டிருந்தன . பெருஞ் செல்வத்தைச் 
செல வழித்துச் செய்த ஆராய்ச்சிகளின் விளைவாகவும் அவ்வித 
நிலை ஏற்பட்டது . இரண்டாவதாக , தோ ஆப் பிரதேசத்தில் 
பற்றாக்குறையின் விளைவாகவும் , மிகு கடுமையான தீர்வைக் 
கொள்கையைக் கையாண்டதன் விளைவாகவும் சுல்தானுக்கு 
வரவேண்டிய வருவாய் பெருமளவும் குறைந்து விட்டிருந்தது . 
மூன்றாவதாக , இந்தியாவின் தொலை மாநிலங்களின் மீதும் 


2 


இந்திய வரலாறு 


கான 


மற்றும் சில அன்னிய நாடுகளின் மீதும் சுல்தான் படையெடுக்கத் 
திட்டமிட்டிருந்ததானால் தம் வருமானத்தை உயர்த்திக்கொள்ள 
விரும்பினார் . நான்காவதாக , புத்தம் புதிதான ஆராய்ச்சிகளில் 
ஈடுபடுவதற்குச் சுல்தான் எக்காலமும் துடி துடித்துக்கொண் 
டிருந்ததனால் இந்தியாவின் நாணயங்களின் வரலாற்றில் ஒரு 
புதிய அதிகாரத்தை அவர் எழுத விரும்பினார் . ஐந்தாவதாக , 
சீன நாட்டிலும் பாரசீகத்திலும் அதுபோன்ற முறைகளை அந் 
நாடுகளின் அரசர்கள் கையாண்டது இவரையும் அது போலவே 
செய்யத் தூண்டியது . 

ஆகவே , இந் நோக்கங்களுடன் செலாவணியைப் பயன் 
படுத்துகையில் செப்பு 

அடையாள நாணயங்கள் பொன் , 
வெள்ளி நாணயங்களின் மதிப்பில் பயன்படுத்தப்பட வேண்டு 
மென ஓர் உத்தரவினைச் சுல்தான் வெளியிட்டார் . இவ்வுத்தர 
வின் நோக்கம் வறண்டு போயிருந்த தமது கருவூலத்தை நிரப்பு 
வதற்கும் , படையெடுப்புகள் , அரசியல் நிருவாகம் இவற்றுக் 
பொருள் வருவாயை 

அதிகரிக்கவுமேயன்றி மக்களை 
ஏமாற்றுவதற்கன்று . 

மிக ஆர அமர ஆராய்ந்து வகுக்கப்பட்ட இத் திட்டம் இரு 
விதமான காரணங்களால் தோல்வியடைந்தது . முதலாவதாக , 
அடையாள 

என்பது காலத்திற்கு முந்திய ஒரு 
செயலாக இருந்தது . அதன் தன்மைகளையும் நன்மைகளையும் 
மக்களால் புரிந்துகொள்ள முடியவில்லை . இரண்டாவதாகச் 
செப்பு நாணயங்கள் வெளியிடுவதை அரசாங்கத்தின் ஏகபோக 
உரிமையாக 

செய்ய வில்லை . கள்ளநாணயங்கள் 
வெளியிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் சுல்தான் தவறி 
விட்டார் . அத் திட்டம் தோல்வியுற்றதற்கான 

காரணங்களை 
ஆராய்கையில் தாமஸ் 

பின்வருமாறு 

குறிப்பிடுகின்றார் : 
அரசாங்க நாணயச்சாலையில் உருவாக்கப்படும் நாணயங்களைச் 
சுமாரான கைத் திறன் உடைய தொழிலாளிகள் தயாரிக்கும் 
நாணயங்களினின்று வேறுபடுத்தி அறியத்தக்கவகையிலும் , 
அரசு நாணயங்களைப் பிறர் அச்சிட முடியாதபடியும் சீனாவில் 
முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன . ஆனால் , இங்கு உண்மைச் 
செப்பு நாணயங்களைப் போலி நாணயங்களிலிருந்து வேறுபடுத்த 
வகையில்லா தபடியால் கள்ள நாணய உ -ற்பத்திக் கட்டுக்கடங் 
காமல் போயிற்று . இதனால் போலி நாணயங்களைத் தயா 
ரிக்கும் பழக்கம் அதிக அளவில் ஏற்பட்டது . இந்தப் புதிய 
நாணய முறைபற்றி உத்தரவிடப்பட்டவுடன் குடி மக்களின் 
வீடு ஒவ்வொன்றும் நாணயச்சாலையாக மாறியது . வெவ் 

மா நிலங்களில் உள்ள மக்கள் இலட்சக்கணக்காகவும் 
கோடிக்கணக்காகவும் செப்பு நாணயங்களை அச்சிட்டனர் . 


நாணயம் 


அரசர் 


வேறு 


துக்ளக் வமிசத்தினர் 


. 


நாணயங்களைக் 

கொண்டு 

கப்பம் செலுத்தினர் 
இவற்றைக் கொண்டே அவர்கள் குதிரைகளும் , ஆயுதங்களும் , 
மற்றும் பல நேர்த்தியான பண்டங்களும் வாங்கினர் . கிராமத் 
தலைவர்கள் , நிலச்சொந்தக்காரர்கள் ஆகியோரும் இந்தச் 
செப்பு நாணயங்களைப் பயன்படுத்திப் பெருஞ் செல்வர்க 
ளாயினர் . ஆனால் , அதே சமயத்தில் அரசு வறுமையுற்றது . 
நாட்டின் எந்தெந்தப் பகுதிகளில் அரசரின் உத்தரவு பின்பற்றப் 
பட்டுவந்ததோ அங்கெல்லாம் தங்க டங்கா நாணயங்களின் 
மதிப்பு நூறு ( செப்பு ) டங்கா நாணயங்களாக உயர்ந்தது . 
ஒவ்வொரு பொற்கொல்லரும் தம் பட்டறையில் செப்பு நாண 
யங்களை அச்சிட்டதால் அரசின் கருவூலம் விரைவில் இச் செப்பு 
நாணயங்களால் நிரம்பியது . செப்பு நாணயங்களின் மதிப்பு 
மிகவும் குறைந்து போய் அவை கூழாங் கற்களுக்குச் சரிசம 
மாகக் கருதப்பட்டன . பழைய நாணயம் கிடைப்பது மிகவும் 
அரிதாகிவிட்டது . ஆன 

கையால் அது நான்கு மடங்கு அல்லது 
ஐந்து மடங்காக மதிப்பில் உயர்த்தது . மேலே குறிப்பிட்டுள்ளது 
பரணியின் கூற்றாகும் . அவர் வருணிக்கின்ற நிலையின் விளைவாக 
வாணிபம் , கைத்தொழில் யாவும் பாதிக்கப்பட்டன ; எங்கும் 
குழப்பம் பரவியது . 

புதிய நாணய முறையைப் புகுத்திய நான்கு ஆண்டுக் 
காலத்திற்குள்ளாகச் சுல்தான் தமது தவற்றினை உணர்ந்து , தாம் 
இட்ட உத்தரவை ரத்துச் செய்தார் . தம் கருயூலத்திற்குக் 
கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு செப்புக் காசுக்கும் அதன் முக 
மதிப்பிற்குச் சரிசமமான 

வெள்ளிக் காசுகளைக் 
கொடுத்தார் . இவ்வாறு நாட்டின் பெரும் பணம் அரசாங்கத் 

எந்த நன்மைக்கும் பயன்படாமல் விரயமாயிற்று . 
டெல்லிக்குக் கொண்டு வரப்பட்ட செப்பு நாணயங்களுக்கு 
அறவே மதிப்பு இல்லை . துக்ளகாபாதில் எங்குப் பார்த்தாலும் 
இந்த நாணயங்களின் குவியல்கள் கிடந்தன . ஒரு நூற்றாண் 
டிற்குப் பிறகு முபாரக் ஷாவின் ஆட்சியில் கூட இந்த நாணயக் 
குவியல்கள் காணப்பட்டன . 
சமயக் கொள்கை 

அலாவுத்தீனை மேற்கோளாகக் கொண்டு துக்ளக் சமயச் 
சட்டங்களைப் ( ஷரியத் Shariat ) பொருட்படுத்தாது தமது அர 
சியல் நடத்தையைப் பகுத்தறிவின் அடிப்படையில் அமைக்க 
முயன்றார் . நிருவாக விவகாரங்களிலாகட்டும் , அரசியல் 
விவகாரங்களிலாகட்டும் அரசர் சமயஞ்சாராத வகையில்தான் 
நடந்துகொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் . 
இதனால் அவருக்கும் உல்மாக்களுக்கும் இடையே மனத்தாங்கல் 


பொன் , 


ம 


தின் 


94 


இந்திய வரலாறு 


ஏற்பட்டது . இருந்தாலும் உண்மையில் சுல்தான் ஷரியத்துக்கு 
விரோதமாக நடந்து கொள்ள விரும்பவில்லை . எல்லா முக்கிய 
விவகாரங்களிலும் அவர் இறைமை நூலார்களைக் கலந்தாலோ 
சித்தார் . இருந்தபோதிலும் அவர்களுடைய அறிவுரை பகுத் 
தறிவுக்கு ஏற்பவும் , விரும்பத்தக்கதாகவும் இருந்தால்தான் 
அரசர் அதனை ஏற்றுக்கொள்வார் . நீதி வழங்கும் உரிமையைச் 
சுவா தீனமாகக் கொண்டிருந்த இறைமை நூலார்களிடமிருந்து 
அதனைப் பறித்துக்கொண்டார் . காஜிகள் வழங்கிய தீர்ப்பு 
களில் தவறுகள் இருப்பின் அவற்றைச் சுல்தான் பறக் கணித்து 
விடுவார் . இறைமை நூலார்களாக இல்லாத ஒரு சிலரை 
யும் அரசர் நீதிபதிகளாக நியமித்தார் . 

கிளர்ச்சி , 
நிதி மோசடிகள் அல்லது சதிகள் ஆகிய சிலவற்றில் எல்லாம் 
உல்மாக்களின் பங்கு இருக்கின்றது என்று அரசர் உணர்ந்த 
வுடன் அவர்களை மிகு கடுமையாகத் தண்டித்தார் . ஷேய்க்கு 
களும் , சையத்துக்களுங்கூடச் சட்ட ஆட்சியிலிருந்து விலக்குக் 
கொடுக்கப்பெற்றிருக்கவில்லை . அதுவரை நாட்டின் அரசியல் , 
நிருவாக விவகாரத்தின் மீது ஆதிக்க நிலைபெற்று விளங்கி வந்த 
உல்மாக்கள் அரசரது இக் கொள்கையின் விளைவாக அந்த 
ஆதிக்கத்தை இழக்க நேரிட்டது . ஆனால் , அக் கொள்கையின் 
விளைவாக முஸ்லிம் ஞானிகள் பலரின் செல்வாக்கையும் அரசர் 
இழக்க நேர்ந்தது . 


பால்பனைப் போலவே துக்ளக்கும் சுல்தான் இறைவனின் 
நிழல் எனக் கருதினார் . சுல்தான் அல்லாவின் நிழல் என்ற 
சொற்கள் அவருடைய காசுகளின் மீதும் பொறிக்கப்பட்டிருந் 
தன் . அரசரின் மகிமையை மக்களுக்கு அவர் தம் நாணயங் 
களின் மூலமாக அறிவிக்க முயன்றுவந்தார் 

அவருடைய 
நாணயங்கள் சிலவற்றில் பின்வருமாறு பொறிக்கப்பட்டிருந்தது : 
" இறைமை யா வரும் பெறுவதன்று ; தேர்ந்தெடுக்கப்பட்ட 
ஒரு சிலருக்கே அது அறிவிக்கப்படுகின்றது . சுல்தானுக்குக் 
கீழ்ப்படுபவன் உண்மையில் இறைவனுக்குக் கீழ்ப்படுகின்றான் . 
சுல்தான் கடவுளின் நிழலாவான் . இறைவன் சுல்தானை 
ஆதரிப்பவன் . கலிஃபா என்ற பட்டப்பெயரைத் தாம் புனைந்து 
கொள்ள வில்லையாயினும் கலிஃபாவின் பதவியைப்பற்றி அவர் 
ஓரிடத்திலும் குறிப்பிடவில்லை . 


நியாயமுறவும் , வாரிவழங்குபவராகவும் , திறமையுடனும் 
சுல்தான் நடந்துகொண்டார் எனினும் , அவரைக் குடிமக்களுள் 
பெரும்பாலார் நாளுக்கு நாள் வெறுத்தே வந்தனர் . இவ்வித 
வெறுப்புக்குக் காரணம் தாம் முஸ்லிம் சட்டத்தைப் புறக்கணித்த 


93 


துக்ளக் வமிசத்தினர் 


தாகும் எனக் கருதிய சுல்தான் , தமது ஆட்சியின் பிற்பகுதிக் 
காலத்தில் கலிஃபாவாகப் பதவிமேற்கொண்டிருந்தவருடன் தம் 
முடைய 

கொள்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டார் . 
தம்மை டெல்லியின் சுல்தானாக அங்கீகரிக்குமாறு எகிப்தின் 
( Egypt ) கலிஃபாவை அவர் கெஞ்சிக் கேட்டுக் கொண்டார் ; 
தம்முடைய நாணயங்களிலிருந்த 

தமது பெயரை விலக்கி 
அக் கலிஃபாவின் பெயரைப் பொறித்தார் . எல்லா ஆணைகளும் 
சுல்தானின் பெயரில் வெளியாகாமல் கலிஃபாவின் பெயரிலேயே 
வெளியாயின . எகிப்திய கலிஃபாவின் வழித்தோன்றலான 
கியாஸுத்தீன் முகம்மது மிக்க ஏழ்மை நிலையில் இருந்தார் . 
இருந்தபோதிலும் சுல்தான் அவருக்கு அழைப்பு விடுத்து 
மிக்க மரியாதை தெரிவித்து மிகு விலையுயர்ந்த பரிசுகளையும் 
வழங்கினார் . இவையெல்லாம் செய்தும் கூடச் சுல்தான் மக்க 
ளுடைய நல்விருப்பத்தைப் பெறமுடியவில்லை . அதனால் அவர் 
பெருங் கவலையுற்றார் ; ஆனால் , வேறு வழியின்றித் திணறிக் 
கொண்டிருந்தார் . 


சுல்தான் தாராள மனப்பான்மையும் , வாழ்க்கையில் மிகப் 
பரந்த நோக்கமும் கொண்டிருந்தார் . தமது பெரும்பாலான 
மக்களுடைய சமயத்துடன் அவர் மிகு பொறுமையுடன் தான் 
நடந்துகொண்டார் . அவர்களுள் ஒரு சிலரை மிகப் பெரிய 
பதவிகளிலும் அவர் நியமித்திருந்தார் . இச் சுல்தானுக்கு முன்பு 
டெல்லி அரியணையிலிருந்து ஆட்சிபுரிந்தவர்களை இந்துக்களுடன் 
அவர்கள் கடைப்பிடித்த பொறுதியில்லாக் கொள்கைக்காக 
வானளாவ புகழ்ந்த சமகாலத்திய வரலாற்றறிஞர்கள் , இவர் 
இந்துக்களைத் தாராள மனப்பான்மையுடன் நடத்தியதற்காகக் 
கண்டித்தனர் . 


அவரது நிருவாகம் 

அவருடைய நிருவாகம் தாராளமான கோட்பாட்டின் அடிப் 
படையில் அமைந்திருந்ததோடு அக்காலத்திய கருத்து 
களுக்கு மாறுபட்டதாகவும் இருந்தது . வைதீக முறைகளுக்கு 
வேறுபட்டிருந்தது . திருக்குர்ரானால் அனுமதிக்கப்பட்ட நான்கு 
தீர்வைகளோடு கூட ( நான்கு தீர்வைகளாவன : ஜகாத் ( Zakat ), 
கிரிரஜ் ( Giriraj ) , ஜெஸ்ஸியா ( Jeziya ) , கம்ஸ் ( Kams) ] மற்றும் 
பல தீர்வைகளையும் அவர் வசூவித்து வந்தார் . அவர் சமய 
வெறிபிடித்தவராக நடந்துகொள்ளாது முஸ்லிம்களை மட்டுமல் 
லாமல் , இந்துக்களையும் உயர்பதவிகளுக்கு நியமித்துவந்தார் . 
மேலும் , சுதந்திரமுற்றிருந்த இராசபுத்திர நாடுகளையும் அவர் 
தாக்காது விட்டுவைத்திருந்தார் . சித்தூர் , ரந்தாம்போர் 


93 


இந்திய வரலாறு 


போன்ற அரண்களை நிரந்தரமாகக் கைப்பற்றி வைப்பது இய 
லா ததாகும் என்று சுல்தான் உணர்ந்திருந்ததனால் தான் 
அவ்விதம் விட்டுவைத்திருந்தார் . சுல்தானின் இத்தகைய 
போக்கு வைதீகப்பற்றுக் கொண்டிருந்தவர்களின் எதிர்ப்பைத் 
தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தது . அலாவுத்தீனைப் போலவே 
இவரும் கொள்ளைப் பொருளில் ஐந்தில் நான்கு பங்கினைத் தாமே 
வைத்துக்கொண்டு , மீதியைப் படைவீரர்களுக்கு 

விட்டு 
விட்டார் . நீதி வழங்குவதில் தவறு ஏதும் இருத்தலாகாது 
என இவர் கருதி வந்தாராகையால் அப் பொறுப்பை உல்மாக் 
களிடமிருந்து பறித்துத் தாமே ஏற்றுக்கொண்டுவிட்டார் . 
தீர்ப்புகளும் , நீதிமன்ற ஆணைகளும் தமக்கெதிராக இருப் 
பினும் அவற்றை மிகு பணிவுடன் சுல்தான் ஏற்றுக்கொண் 
டார் . 


தம்மை முதன்மை அப்பீல் தீதிமன்றமாகவும் அரசர் 
நியமித்துக் கொண்டார் . அவருடைய தீர்ப்புகள் முஃப்திகளின் 
( Mufte ) தீர்ப்புகளுக்கு மாறுபட்டிருக்குமாயின் அவர்களின் 
தீர்ப்புகளை அவர் புறக்கணித்து விட்டுத் தமது கருத்தைப் பின் 
பற்றினார் . நீதிவழங்குவதில் அவர் மிகவும் கண்டிப்பாக 
இருந்தார் . குற்றவாளி எவ் வகுப்பினைச் சார்ந்தவனாக இருப் 
பினும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருப்பினும் அரசர் அவனை 
அவனுடைய குற்றத்திற்கேற்பத் தண்டித்தார் . எல்லாரையும் 
விட அரசர் மிகவும் பணிவாக நடந்து கொள்பவராக இருந்தார் . 
எல்லாரையும்விட அவர் தாம் மிகவும் அதிகமாக நீதியை விரும் 
பினார் என்று இபின் பதூதா குறிப்பிட்டார் . 


நாட்டின் பணித்துறையைச் சுல்தான் ஒழுங்குற அமைத் 
தார் . தகுதிபெற்ற அதிகாரிகளுக்கு நாட்டில் பற்றாக்குறை 
ஏற்பட்டிருந்ததனால் அவர் தமது பணித்துறையில் அன்னியர் 
களை நியமித்துக்கொண்டு அவர்களுக்கு அன்பளிப்புகளும் , பரிசு 
களும் வழங்கினார் . இக் கொள்கை உள்ளூர்ப் பிரபுக்களிடமே 
அதிருப்தியைப் பரப்பியது . சுல்தானின் தயாள குணத்திற்கு 
எல்லையே கிடையாது . பற்பல துறைகளை அவர் நிறுவினார் . 
அவற்றுள் இரண்டு கவனத்திற்குரிவையாகும் . 

ஒருதுறை 
அன்பளிப்புகள் அளித்தலையும் , வாங்குதலையும் கட்டுப்படுத்தி 
வந்தது . தொழில் துறை என்ற மற்றொரு துறை அரச குடும்பப் 
பெண்களுக்காகவும் பிரபுக்களின் மனைவிகளுக்காகவும் மிக 
விலையுயர்ந்த துணிமணிகளைத் தயாரிக்கும் பொறுப்பை 
ஏற்றிருந்தது . 


துக்ளக் வமிசத்தினர் 


97 


பெரு 


சுல்தானின் படையெடுப்புகளும் , வெளிநாட்டுக் 
கொள்கையும் 

அலாவுத்தீனைப் போலவே இச் சுல்தானும் அன்னியப் 
படையெடுப்புகள் நடத்துவதில் 

விருப்பங்கொண் 
டிருந்தார் . அவருடைய ஆட்சியின் தொடக்கத்தில் கொரே 
சான் நாட்டு உயர் குடியினர் ஒரு சிலர் அவருடைய அரசவை 
யில் அடைக்கலம் புகுந்திருந்தனர் . அவர்கள் தமது நாட்டின் 
மீது படையெடுக்குமாறு அரசரைத் தூண்டி வந்தனர் . இந்தத் 
திட்டம் மூடத்தனமானது என்று கூறுவதற்கில்லை . அபூ சைத் 
( Abu said) என்பவரின் தலைமையில் இருந்த கொரேசான் 
நாட்டின் நிலை உண்மையில் மிகவும் மோசமாகவே இருந்தது . 
தர்மா ஷிரின் கான் ( Tarma Shirin Khan ) என்பவரும் எகிப்தின் 
அரசரும் பாரசீக ஆட்சிப் பகுதியைக் கைப்பற்ற மிகவும் 
ஆவலாயிருந்தனர் . எகிப்து அரசருடன் நட்புத் தொடர்பை 
நிலை நாட்டி வைத்திருந்த முகம்மது துக்ளக் ஒரு பெரும் படை 
யைத் திரட்டினார் . அப் படையினருக்குக் கருவூலத்திலிருந்து 
ஓராண்டுச் சம்பளமும் கொடுக்கப்பட்டது . ஆனால் , அத் திட்டம் 
உருவாகவில்லை . அவ்வேலை டெல்லிப் படையினரின் சக்திக் 
கப்பாற்பட்டதாக இருந்தது . நல்லவேளையாகச் சுல்தான் 
அத்திட்டத்தைக் கைவிட்டுத் தமது கவனத்தை இந்தியாவின் 
மீது திருப்பினார் . 


கராஜல் படையெடுப்பு ( Qarajal Expedition ) 


கராஜல் எனப்படுவது குமான் கர்வால் ( Kumaon Garhwal ) 
பிரதேசத்திலுள்ள கங்ரா ( Kangra ) மாவட்டத்தில் இமயத்தொடர் 
களுள் ஒன்றான குலு ( Kulu ) என்னும் மலைத்தொடர்களுக்கு 
இடையேயுள்ள நிலப்பரப்பாகும் . இப் பகுதி டெல்லியிலிருந்து 
பத்து நாள் நடைத் தொலைவிலிருந்தது என்று இபின்பதூதா கூறு 
கிறார் . இமயமலைத் தொடர்களோடு இப்பகுதியையும் தம் நாட் 
டின் அரணாகச் சேர்த்துக் கொள்ள விரும்பிய சுல்தான் , கராஜல் 
பகுதியின் மேல் படையெடுப்பு நடத்தினார் . இமயமலைப் பிரதே 
சத்தில் சுதந்திரமாக ஆட்சிபுரிந்துகொண்டிருந்த இராஜபுத்திர 
நாடுகளின் மீது சீனா தாக்குதல்களை நடத்தி வந்ததும் , சுல்தா 
னுக்குப் பெரும் கவலையைக் கொடுத்தது என்றும் பதூதாவே 
குறிப்பிடுகிறார் . விக்கிரகத்தோடு கூடிய திருக்கோயில் ஒன்றினை 
யும் அப் பகுதியில் முக்கியமான ஓரிடத்தில் சீனர்கள் கட்டியிருந் 
தனர் . மேலும் , அவர்கள் அப் பகுதியின்மீது தங்களுடைய 
ஆதிக்கத்தை நிலை நாட்டவும் திட்டமிட்டுக்கொண்டிருந்தனர் . 

7 


98 


இந்திய வரலாறு 


கராஜல் படையெடுப்பைக் கொரேசான் படையெடுப்போடு 
தொடர்புப்படுத்திப் பரணி ( Barani ) கூறுவதை ஏற்றுக்கொள் 
வதற்கில்லை . இப் படையெடுப்புச் சீனாவின்மீதுதான் நடத்தப் 
பட்டது என்று கூறுவதும் தவறாகும் . சம காலத்து ஆசிரியரான 
பரணி இமயத்துக்கும் சீனாவுக்குமிடையேயுள்ள இப் பகுதியைக் 
கைப்பற்றுவதே சுல்தான் இப்படையெடுப்பை நடத்தியதன் 
நோக்கமாகும் என்று கூறுகிறார் . 


பேரரசப்படையினர் நடத்திய முதல் தாக்குதலில் அவர்கள் 
வெற்றி பெற்றனர் . ஆனால் , மழைக்காலம் தொடங்கியவுடன் 
அவர்கள் மனஞ்சோர்ந்து விட்டனர் . தலைமைச் செயலகத்தி 
லிருந்து தேவைப் பொருள்கள் பெறுவதும் மிகு கடினமான தாகி 
விட்டது . படைக்குப் பெருஞ்சேதம் ஏற்பட்டது . கொடிய மலை 
வாசிகள் படை முழுவதையும் கொள்ளையடித்து விரட்டியடித் 
தனர் . அப் பேரிழப்புப்பற்றிக் கூறுவதற்குப் பத்துக் குதிரை 
வீரர்கள் மட்டுமே திரும்பனர் . இருந்தபோதிலும் பேரரசப் 
படையின் நோக்கம் நிறைவேறியது . மலைவாசிகளின் அரசர் 
சுல்தானுடன் சமரசம் செய்து கொண்டு கப்பம் செலுத்துவதற் 
கும் இணங்கினார் . 
கிளர்ச்சிகள் 

முகம்மது பின் துக்ளக் ஆட்சியின் பொழுது பல கிளர்ச்சிகள் 
மூண்டன . அவற்றை முன்னாள் கிளர்ச்சிகள் என்றும் , பின்னாள் 
கிளர்ச்சிகள் என்றும் பிரித்து ஆராயலாம் . 


கிளர்ச்சிகள் 
இக் கிளர்ச்சிகள் முகம்மது பின் துக்ளக்கின் உள் நாட்டுக் 
கொள்கை தோல்வுயுற்றதனால் நிகழ்ந்தன என்று கூறுவதற் 
கில்லை . முதல் கிளர்ச்சி சுல்தானின் ஒன்றுவிட்ட சகோதரரான 
பகாவுத்தீன் குர்ஷாஸ்ப் ( Bhaudin Gurshasp ) என்பவரால் 
நடத்தப்பட்டதாகும் . அப்பொழுது அவர் குல்பர்காவுக்கு அருகி 
லிருந்த சாகரின் ( Sagar ) ஆளுநராக இருந்தார் . காஜா - இ 
ஜஹான் அஹ்மத் அயாஸ் (Khwaja- i - Jahan Ahmad Ayaz ) 
என்பவர் குர்ஷாஸ்ப்பை அடக்குவதற்காக அனுப்பிவைக்கப் 
பட்டார் . அவருடன் மற்றும் பல மாலிக்குகளும் , உயர் குடியின 
ரூம் சென்றனர் . பேரரசப்படை தம்மை அணுகிக்கொண்டிருக் 
கின்றது என்று தெரிந்து கொண்ட குர்ஷா ஸ்ப் உடனே கோ தா 
வரி ( Godavari) நதியைக் கடந்து தேவகிரியிலிருந்து மேற்குப் 
புறம் நோக்கிச் 

சென்றார் . அங்குதான் இருதரப்பினருக்கு 
மிடையே மோதல் ஏற்பட்டது . குர்ஷாஸ்ப்பின் படையிலிருந்து 


துக்ளக் வமிசத்தினர் 


99 


சென்று 


கிஸார் பஹ்ராம் ( Khizr Bahram ) என்பவர் பேரரசப் படையுடன் 
சேர்ந்து கொண்டதனால் அவர் பெறவிருந்த வெற்றி பெருந் 
தோல்வியாக மாறிற்று . ஆனாலும் , அவரும் , அவருடைய 
குடும்பத்தினரும் நதியைக் கடந்து சாகருக்கு ஓட்டம் பிடித் 
தனர் . அங்கிருந்து அவர்கள் எல்லாரும் கம்பிலாவின் ராய 
ரிடம் ( Rai of Kampila ) அடைக்கலம் புகுந்தனர் . ஆனாலும் , 
பேரரசப்படையினர் அவர்களைப் 

பின் 

துரத்திச் 
கம்பிலாவை அடைந்தனர் . சுல்தானே தௌலதாபாதுக்கு 
நேரில் வந்து கும்டா அரணுக்குப் ( Kumta fortress ) படைகளை 
அனுப்பினார் . கிளர்ச்சியாளர்கள் இருமுறை 

போர் 

நடத்திட 
நினைத்துப் பிறகு அரணுக்குள்ளேயே இருந்து விட முடிவு செய்த 
னர் . இரண்டு மாதக் காலமாக முற்றுகையை நீடித்து நடத்தி 
இறுதியில் பேரரசப்படைகள் வெற்றி பெற்றன . ஹுஸ்தர்க்குக்கு 
( Husdarg ) அதாவது ஆனேகுன்டிக்கு ( Anegundi ) ஓட்டம் பிடித்த 
கிளர்ச்சிக்காரர்களை டெல்லிப்படைகள் பின் துரத்திச் சென்று 
அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த கோட்டையைக் கடுமை 
யாகத் தாக்கிக் கைப்பற்றிக்கொண்டன . குர்ஷாஸ்ப் சிறையி 
லடைக்கப்பட்டுச் சுல்தானிடம் அனுப்பிவைக்கப்பட்டார் . 
அவரை உயிருடன் தோலை உரிக்குமாறு சுல்தான் உத்தர 
விட்டார் . அவருடைய உடலில் வைக்கோல் திணிக்கப்பட்டு 
நாடெங்கிலும் காட்டப்பட்டது ( 1327 ) . 


தேவ 


இரண்டாம் கிளர்ச்சி பூனாவுக்கு அருகிலுள்ள கொண்டானா 
( Kondhana ) வின் இந்து அரசரால் நடத்தப்பட்டது . 
கிரிக்கு அருகிலிருந்த கொண்டானாவைச் சுல்தான் தாக்கினார் . 
எட்டு மாதக் காலம்வரை தொடர்ந்து எதிர்த்து நின்ற ராணா 
மேலும் தாக்குப்பிடிக்க முடியாமல் அடிபணிந்தார் . 

அவ 
ருடைய அடிபணிதலை மெச்சிய சுல்தான் அவரைத் தக்க 
மரியாதையுடன் நடத்தினார் . 


முல் தானைச் சார்ந்த பகராம் அய்பா (Bahram Aiba ) நடத் 
திய கிளர்ச்சி மூன்றாவது கிளர்ச்சியாகும் முல்தானைத் தவிர 
உச் ( Uch ) , சிந்து ( Sindh ) ஆகியவற்றுக்கும் அவர் தலைவராக 
இருந்தவர் . அய்பாவின் கிளர்ச்சி முகம்மது பின் துக்ளக்கின் 
கடுமையான தண்டனைக் கொள்கையை எதிர்த்து நடத்தப் 
பட்டதாகும் . தேவகிரியிலிருந்த சுல்தான் இதைப்பற்றிக் 
கேள்வியுற்றதும் டெல்லிக்கு விரைந்து அங்கு ஒரு மாதம் ஓய்வு 
பெற்ற பிறகு அய்பாவை அடக்கச் சென்றார் . அபூஹார் 
( Abuhar ) என்ற இடத்தில் போர் நடந்தது . சுல்தான் ஒரு 
தந்திரத்தைக் கையாண்டு எதிரியைத் தோற்கடித்தார் . கிளர்ச் 


100 


இந்திய வரலாறு 


சியை நடத்தியதற்காக முல்தானின் குடிமக்களைப் படுகொலை 
செய்யுமாறு சுல்தான் உத்தரவிட்டார் . ஆனாலும் , ஒரு சிலரின் 
வேண்டுகோளின் மீது சுல்தான் சினந்தணிந்து 

மக்களை 
மன்னித்துவிட்டார் . 


பின்னாளில் நடைப்பெற்ற கிளர்ச்சிகள் 


பின்னாளில் பல கிளர்ச்சிகள் நடைபெற்றன . அவை எல் 
லாம் சுல்தான் வரிகளை உயர்த்தியதையும் , மக்களின் மீது மிகு 
கடுமையான தண்டனைகளை விதித்ததையும் எதிர்த்து நடத்தப் 
பட்டவையாகும் . மற்றும் சில கிளர்ச்சிகள் தலை நகரம் மாற்றப் 
பட்டதனாலும் , நாணயச் சீர்திருத்தத்தினாலும் ஏற்பட்டவை 
யாகும் . அவையெல்லாம் சுல்தானை மக்கள் வெறுக்கும்படி 
செய்தன . அந்நிலையைத் தமக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக் 
கொள்ள விரும்பிய பேரவாமிக்கவர்கள் கிளர்ந்தெழுந்தனர் . 


1335 - ல் மாபாரில் சையத் ஜலாலுத்தீன் அஹ்சன் (Syed 
Jalaluddin Ahsav ) கிளர்ந்தெழுந்தார் . பஞ்சம் , ஒழுங்கின்மை 
ஆகியவற்றின் விளைவாக அப்போது டெல்லியின் நிலை மிகு 
மோசமாக இருந்தபோதிலும் , கிளர்ச்சியாளனை ஒடுக்குவதற் 
காகச் சுல்தானே நேரில் தென்னிந்தியா வந்தார் . ஆனால் , 
அவர் தெலுங்கானா அடைந்ததும் வாந்திபேதி நோயினால் 
அவருடைய 

படையினர் பலர் பாதிக்கப்பட்டு இறந்தனர் . 
எதிர்பாராத தொல்லைகளின் விளைவாக அப் படையெடுப்பினைச் 
சுல்தான் கைவிடவேண்டியதாயிற்று . மாபாரும் சுதந்திர 
நாடாயிற்று . 


தௌலதாபாத் 

ஆளுநரின் 

மகன் மாலிக் ஹுஷாங்க் 
( Malik Hushang ) கி . பி . 1336 - ல் 

அரசனுக்கெதிராகச் 
கிளர்ச்சி செய்தார் . ஆனாலும் , பின்னால் தமது கீழ்ப்படிதலைத் 
தெரிவித்துக்கொண்டார் . அரசரும் அவரை மன்னித்து விட் 
டார் . 


ளம் , 


பக்தியாரின் மகன் முகம்மதுவின் காலந்தொட்டே வங்கா 

டெல்லிப் பேரரசிடம் விசுவாசத்துடன் நடந்துவர 
வில்லை . லக்னாவதியின் ஆளுநரான காதர்கானின் ( Qadir Khan ) 
பரிசையராகவிருந்த ஃபக்ருத்தீன் ( Fakhruddin ) தன் தலைவரைக் 
கொன்று அவருடைய ஆட்சிப் பகுதிகளைக் கைப்பற்றிக் கொண் 
டான் ( கி.பி. 1337 ) . டெல்லி மாநிலத்தின் விவகாரங்கள் குழப் 
பத்தில் மூழ்கிக் கிடப்பதைக் கண்ட அவன் அந் நிலையைத் 


துக்ளக் வமிசத்தினர் 


101 


தன்னை 


தனக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக்கொண்டு , 
வங்காளத்தின் சுதந்தர அரசனாக அறிவித்துக்கொண்டு , தனது 
பெயரைக் கொண்ட நாணயங்களையும் அச்சிட்டு வெளியிட் 
டான் . தமது மிகப் பரந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 
தோன்றிக் கொண்டிருந்த பிரச்சினைகளைச் சமாளிப்பதில் ஈடு 
பட்டிருந்த சுல்தானால் , நெறியற்ற முறையில் பதவிக்கு 
கிளர்ச்சி செய்த அவனை அடக்க முடியவில்லை . சுல்தானிட 
மிருந்து தலையிடுதல் ஏதும் வரவில்லை என்பதை உணர்ந்த அக் 
கிளர்ச்சிக்காரன் , அரச பதவியும் எய்தினான் . வங்காளம் முழு 
வதையும் அவன் தனது ஆட்சிக்குட்படுத்திக் கொண்டு மிக்க 
திறமையுடனும் , ஆற்றலுடனும் ஆட்சி புரிந்து வந்தான் . 


வந்து 


அடுத்த முக்கியக் கிளர்ச்சி அவுத்தின் ( Oudh ) ஆளுநரான 
அய்னுல் முல்க் முல்தானி ( Ainul - Mulk Multhani ) என்பவரால் 
நடத்தப்பட்டது . 1940-41 அய்லுல் முல்க் தலையார்ந்த உயர் 
குடியினர் , அதிகாரிகள் ஆகியவர்களுள் ஒருவராயிருந்திருக்க 
வேண்டும் . நாட்டுக்காக அவர் பல அரிய பணிகளைச் செய்துள் 
ளார் . அரசவையில் அவருக்கு மிகுத்த செல்வாக்கு இருந்தது . 
பஞ்சம் 

காரணமாகச் சுல்தான் தமது அரவையை ஃபாரு 
காபா திலுள்ள ( Farrukhabad ) சரக்துவாரிக்கு ( Saragd wari ) 
மாற்றுகையில் அய்னுல் முல்கும் , அவருடைய சகோதரர்களும் 
அப்பஞ்சத்தின் கொடுமையைத் தணிப்பதற்காகப் பெரும்பாடு 
பட்டனர் . இருந்தபோதிலும் சுல்தான் முன்யோசனையில்லாது 
கவனக்குறைவின் விளைவாக அப் பற்றுமிக்க ஆளுநரைக் கிளர்ந் 
தெழும்படி செய்து விட்டார் . தென்னிந்திய அதிகாரிகள் ஒரு 
சிலர் தவறாக 

நடத்து கொள்கின்றனர் எனக் கேள்விப்பட்ட 
சுல்தான் , அய்னுல் முல்கை அப்பகுதியின் ஆளுநராக நியமிக்க 
முடிவு செய்தார் . திடீரென இவ்வித உத்தரவு பிறப்பிக்கப் 
பட்டதனால் அய்னுல் முல்க் வியப்பும் சினமும் அடைந்தார் . 
சுல்தானின் சினத்திலிருந்து தப்ப விரும்பி அவுத்தில் வந்து 
அடைக்கலம் புகுந்திருந்த மூவரின் பேச்சுக்கு அய்னுல் முல்க் 
செவிசாய்த்தார் . எங்கே தமக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ 
என அஞ்சிய அய்னுல் முல்க் திடீரெனக் கிளர்ந்தெழுந்து 
தம்முடைய சகோதரர்களுடன் சேர்ந்து தம் பொறுப்பில் 
ருந்த அரசரது மூட்டை முடிச்சுகளையெல்லாம் கைப்பற்றிக் 
கொண்டார் . இந்தக் கிளர்ச்சியைப்பற்றிக் கேள்விப்பட்ட 
சுல்தான் அதிர்ச்சியுற்றாரெனினும் தமது படைகளை வலுப்படுத்த 
உடனே உத்தரவிட்டார் . தாமே போர் ஆயத்த வேலைகளை மேற் 
பார்வையிட்டார் . நெடு நாள்கள் வரை போரிட்டதற்குப் பிறகு 
அய்னுல் முல்க் தோற்கடிக்கப்பட்டுக் கைதியாகக் கொண்டு 


102 

இந்திய வரலாறு 
வரப்பட்டார் . அவருடைய சகாக்கள் மிகு கொடூரமாகக் 
கொல்லப்பட்டனர் . ஆனால் , அய்னுல் முல்க் முன்னர் செய்த 
அருஞ் சேவைகளுக்காக மன்னிக்கப்பட்டதோடு அரசாங்கப் 
பூங்காக்களின் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டார் . 
சிந்துவில் கொள்ளைக்காரக் கூட்டத்தினரை அழித்தல் 

பல தொல்லைகளை இச் சுல்தான் எதிர் நோக்கவேண்டி 
யிருந்தது . சிந்துவில் கொள்ளைக்கூட்டத்தினரின் அடாத 
செயல்கள் அளவுகடந்து சென்றுகொண்டிருந்தன . அவர்களை 
ஒடுக்குவதற்காகச் சுல்தான் அங்கே சென்று அவர்களைத் தாக்கி 
அடக்கி ஒடுக்கினார் . அவர்களுடைய தலைவர்கள் சிறையி 
லடைக்கப்பட்டு இஸ்லாம் சமயத்தைத் தழுவிக்கொள்ளுமாறு 
வற்புறுத்தப்பட்டனர் . 1342 ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்துஸ் 
தானம் முழுவதிலும் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது . ஆனாலும் , 
வெகுவிரைவில் தக்காணத்தில் தொல்லைகள் தலை தூக்கத் 
தொடங்கிய தனால் சுல்தான் அங்கு விரைந்து செல்ல நேரிட்டது . 
தக்காணம் 

சூழ்ச்சிகளுக்கும் , அரசாங்கத்துக்கு எதிரான சதித் 
திட்டங்களுக்கும் தக்காணம் ஒரு முக்கிய நிலையமாயிற்று . 
அவருடைய ஆட்சிக் காலத்தின் முற்பகுதியில் சுல்தான் மிகு 
தொலைப்பிரதேசங்களாயிருந்த மாபார் , வாரங்கல் , துவார சமுத் 
திரம் போன்றவற்றைத் தமது ஆதிக்கத்துக்குட்படுத்தி வைத் 
திருந்தார் . உண்மையில் தென்னிந்தியா முற்றிலுமே அவரு 
டைய பேரரசுக்குள் அடங்கியிருந்தது . ஆனாலும் , 1335 - ல் 
மாபார் சுதந்திர நாடாகி விட்டது . 1336 - ல் ஹரிஹரர் ( Harihar ), 
புக்கர் ( Bukkha ) என்ற இரு சகோதரர்கள் முஸ்லிம்களின் 
அதிகாரத்தை எதிர்க்கும் வகையில் விஜயநகரப் பேரரசின் 
எழுச்சிக்கு அடிகோலினர் . பிரதாபருத்ர தேவ காகதியரின் 
( Pratap Rudra Deva Kakatiya ) மகனான கன்ய நாயக்கர் ( Kanya 
Naik ) என்னும் கிருஷ்ண நாயக்கர் தெற்கிலிருந்த இந்து அரசு 
களைக் கொண்ட கூட்டுக் குழு ஒன்றினை ஏற்படுத்திக் கிளர்ச்சி 
யைத் தொடங்கினார் . நான்காம் வீர பள்ளாளர் , ஹரிஹரர் , 
கிருஷ்ண நாயக்கர் மற்றும் பல சிறிய தலைவர்களின் விடா 
முயற்சியின் விளைவாக வாரங்கல் , துவார சமுத்திரம் , சோழ 
மண்டலக்கரையோரமாகவிருந்த நிலப் பகுதி ஆகியவற்றி 
லிருந்து முஸ்லிம் அதிகாரம் அறவே மறைந்துவிட்டது . 
1346 - ல் ஹொய்சாலர்கள் வீழ்ச்சியுற்றதனால் ஹரிஹரர் தமது 
அதிகாரத்தை மேலும் உறுதியாக அமைத்துக்கொள்ள 
முடிந்தது . 


துக்ளக் வமிசத்தினர் 


103 


கள் 


ரையே 


அக் காலந்தொட்டே விஜய நகர அரசு தென்னாட்டில் ஒரு 
தலையார்ந்த நாடாக விளங்கத்தொடங்கியது . வடபுறத்திலிருந்த 
முஸ்லிம் அதிகாரத்தைத் தடுத்து நிறுத்திவைக்கும் ஓர் 
அரணுமாயிற்று . 
இவ்விதமாக ஒவ்வொன்றாகச் சுல்தானின் பேரரசப் பகுதி 
அவருடைய பிடியிலிருந்து 

விலகிக்கொண்டிருந்தன . 
குஜராத்தும் , தேவகிரியும் மட்டுமே அவரிடத்தில் எஞ்சி நின்றன . 
அடுத்தடுத்து ஏற்பட்ட பற்பல தோல்விகளின் விளைவாக அவர் 
பொறுமையையும் இரக்க உள்ளத்தையும் இழந்து விட்டார் . 
குத்லுக் கானைத் ( Qullugh Khar ) தேவகிரியின் ஆளுநர் பதவியி 
லிருந்து சுல்தான் விலக்கிவிட்டு அப் பதவிக்குத் தம் சகோதர 

நியமித்தார் . இதனால் நாடெங்கிலும் அதிருப்திப் 
பரவியது ; வருமானமும் குறையத் தொடங்கிற்று . கதியற்றுக் 
கிடந்த விவசாயிகளிடமிருந்து அதிகாரிகள் கணக்கின்றிப் 
பணத்தை வசூலிக்கத் தொடங்கிவிட்டனர் . குத்லுக் கானைப் 
பதவியிலிருந்து விலக்கியதைத் தொடர்ந்து அன்னிய அமீர்களை 
மாளவம் ( Malwa ) , தார் (Dhar ) ஆகிய நிலமானியங்களின் 
பொறுப்பை ஏற்றிருந்த அஸீஸ் கும்மர் ( Aziz Kummar ) என் 
பவன் படுகொலை செய்ததனால் நிலைமை மேலும் மோசமாயிற்று . 
அஸீஸ் புரிந்த குற்றத்தினால் அமீர் களுக்கிடையே மேலும் , 
அதிருப்திப் பரவியது . ஆகவே , தற்காப்பிற்காக அவர்களனை 
வரும் அரசருக்கெதிராகக் கிளர்ந்தெழுந்தனர் . தென்னிந்தியா 
முழுவதிலும் குழப்பமும் , ஒழுங்கீனமும் நிலவின . குஜராத்தில் 
மூண்ட கிளர்ச்சியை ஒடுக்க , சுல்தான் அங்கு நேரில் சென்றார் . 
புரோச்சில் ( Broach ) இருந்து கொண்டு அவர் குத்லுக் கானின் 
சகோதரனும் தௌலதாபாதின் புதிய கவர்னருமான நிஸாமுத் 
தீன் அஸீஸுல் முல்குக்கு ( Nijamuddin Azizuimulk ) அன்னிய 
அமீர்களை உடனடியாக அரச முகாமிற்கு அனுப்பிவைக்குமாறு 
உத்தரவிட்டார் . ராய்ச்சூர் ( Raichur ) , முட்கல் (Mudgal) , பிதா 
( Bidar ) , பிஜப்பூர் ( Bijapur ) , பீரார் { Berar ), குல்பர்கா ( Gulbarga ) 
மற்றும் பல இடங்களிலிருந்த அமீர்கள் அரச ஆணைக்குக் கீழ்ப் 
படிந்தனர் ; குஜராத்துக்குச் செல்லவும் தொடங்கினர் . ஆனாலும், 
வழியில் அவர்கள் பீதியுற்றுச் சுல்தான் தங்களை அழைப்பதன் 
நோக்கம் தம்மைக் கொல்லுவற்கே என அவர் மீது சந்தேகங் 
கொள்ளத் தொடங்கினர் . ஆகவே , அவர்கள் தம்முடன் 
வந்துகொண்டிருந்த அரச வழிக்காப்பாளர்களைத் தாக்கினர் . 
அதையொட்டி நேர்ந்த 

சண்டையில் அரசரின் ஆட்கள் 
ஒரு சிலரும் கொலையுண்டனர் . பிறகு , அவ்வமீர்கள் தௌலதா 
பாதிற்குத் திரும்பினர் . 

தௌலதாபாத் அரண் அவர்கள் 


104 


இந்திய வரலாறு 


அவர்கள் 


கைப் 


வசமாயிற்று . 

அரசரது கருவூலத்தைக் 
பற்றிக்கொண்டு மராட்டிய நாட்டினைத் தமக்கிடையே பங்கு 
போட்டுக்கொண்டு , மாலிக் இஸ்மாயில் மக் ஆஃப்கன் ( Malik 
Ismail Mak Afghan ) என்பவரைத் தம்முடைய அரசராகத் 
தேர்ந்தெடுத்துக்கொண்டனர் . இச் செய்திகளைப்பற்றிச் சுல் 
தான் கேள்வியுற்றதும் அவர் தௌலதாபர் துக்குச் சென்று 
கிளர்ச்சியாளர்களைத் தோற்கடித்தார் . மாலிக் மக் ஆஃப்கன் 
தேவகிரி அரணுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தார் . ஹசன் கங்கு 
( Hasan Gangu) என்ற மற்றோர் ஆஃப்கானியத் தலைவரும் தம் 
ஆதரவாளர்களுடன் குல்பர்கா ( Gulbarga ) நோக்கிச் சென்று 
கொண்டிருந்தார் . சுல்தான் தௌலதாபாத் அரணை முற்றிகை 
யிட்டுக் கிளர்ச்சிக்காரர்களைத் துரத்திச் செல்லுமாறு தமது 
படைத்தலைவர் இமாதுல் முல்க் சார்டிஸை ( Imadul Mulk Sartiz ) 
அனுப்பினார் . 

தௌலதாபாத் மீட்கப்பட்டது . ஆனாலும் , 
குஜராத்தில் தாகி ( Taghi ) கிளர்ந்தெழுந்ததனால் சுல்தான் 
அங்கே செல்லவேண்டி ஏற்பட்டது . ஆகவே , முற்றுகையைக் 
கைவிட்டார் . சுல்தான் அவ்விடத்திலிருந்து அகன்றதுமே 
அன்னிய அமீர்கள் தமது அதிகாரத்தை மீண்டும் பெற முயற்சி 
செய்தனர் . தேவகிரி அரணை அவர்கள் கைப்பற்றிக்கொண்டு 
அதை மீட்கப் பேரரசப் படைகள் செய்த முயற்சிகள் யாவற்றை 
யும் திணற அடித்தனர் . பேரரசப் படைத்தலைவரான இமாதுல் 
முல்கை , ஹசன் தோற்கடித்தார் . கிளர்ச்சியாளர்கள் தெளல தா 
பாதைக் கைப்பற்றினர் . ஏற்கெனவே அவர்களுடைய தலைவ 
ராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இஸ்மாயில் மக் மனமுவந்து 
சுயமாக ஹசனுக்காகத் தமது பதவியை விட்டுக்கொடுத்தார் . 
1347 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 18 ஆம் நாள் அன்று அலாவுத்தீன் 
அபுல் முஸஃபர் பஹ்மன்ஷா ( Alauddin Abul - Muzafbar Bahman 
Shah ) என்ற பட்டப் பெயருடன் ஹசன் அரசப் பதவி எய்தினார் . 
இவ்விதமாக உருவாகிய அரசு பாமினி இராச்சியம் எனப் பெயர் 
பெற்று விளங்கிற்று . 


குஜராத்தில் தாகி கிளர்ந்தெழுத்தார் எனக் கேள்வியுற்ற 
சுல்தான் தேவகிரி முற்றுகையைக் கைவிட்டுக் குஜராத்துக்கு 
விரைந்தார் . அன்னிய அமீர்களை ஒடுக்குவதற்கு முன்பே 
தாகியை அவர் அடக்க முயன்றது தவறாகும் . தாகியை அவர் 
ஒவ்வோரிடமாகப் பின் துரத்திச் சென்றார் . ஆனால் , தாகியோ 
அவர் கையில் சிச்காமல் தப்பி ஓடிக்கொண்டிருந்தார் ; கர்னாஸ் 
ராயைச் சுல்தான் அடிபணிய வைத்துக்கடற்கரையோரம் முழு 
வதையும் தமது ஆதிக்கத்துக்குட்படுத்திக் கொண்டார் . அங் 
கிருந்து கொண்டாலுக்குச் ( Gondal) 

சென்றார் . 

அங்கே 


105 


துக்ளக் வமிசத்தினர் 


நோயுற்றுச் சற்றுத் தங்கிப் பெரும்படை ஒன்றினைத் திரட்டிக் 
கொண்டு தட்டா ( Thatta ) நோக்கி முன்னேறிக்கெண்டிருந் 
தார் . ஆனாலும் , அவ்விடத்தை அடைவதற்குமுன்பே அவர் 
கடுமையான காய்ச்சலினால் உயிர் நீத்தார் ( 1351 மார்ச்சு , 20 ) . 


மதிப்பீடு 

இடைக்கால இந்திய வரலாற்றில் தோன்றிய கவர்ச்சி 
மிக்க ஆளுமையாளர்களுள் முகம்மது பின் துக்ளக்கும் ஒருவரா 
வார் . அவரது அறிவுத் திறனுக்காக அவருடைய நண்பர்களும் , 
பகைவர் களும் அவரைப் பெரிதும் பாராட்டினர் . அவருடைய 
சமகாலத்தவரைவிட அவர் சாலச் சிறந்தவராக விளங்கினார் . 
அவரது சொந்த வாழ்க்கை எவ்விதக் கபடமும் அற்றிருந்தது . 
பல இடைக்கால வரலாற்று அரசர்களிடையே காணப்பட்ட தீய 
குணங்களிலிருந்தும் அவர் விடுதலை பெற்றிருந்தார் . இடைக் 
காலக் கல்வி வளர்ச்சித் துறையின் பல்வேறு கிளைகளிலும் அவர் 
புலமை 

பெற்றிருந்தார் . இலக்கியம் , வரலாறு , தத்துவம் , 
சொல்லணிக்கலை , கவிதை , தருக்கம் , கணித நூல் , மருத்துவம் , 
வான நூல் , கையெழுத்துக்கலை ஆகிய கலைகளிலெல்லாம் 
அவருக்குப் புலமையுண்டு . அராபி மொழியை அவ்வளவாக 
அவர் கற்றிருக்கவில்லை . அம்மொழியில் பேசுவதை அவர் புரிந்து 
கொண்டார் ; ஆனால் , பேச முடியவில்லை . அளவற்ற நினை 
வாற்றலை அவர் பெற்றிருந்தார் . திருக்குர்ரானையும் , ஹிதாயா 
( Hidaya ) என்ற மாபெரும் சட்ட நூலின் பெரும் பகுதியையும் 
அவர் மனப்பாடம் செய்திருந்தார் . மிகக் கூர்மையானதும் , 
ஊடுருவிப் பார்க்கவல்லதுமான அறிவுத் திறமையையும் அவர் 
பெற்றிருந்தார் . சொல்வன்மையில் 

நிகரற்றவராக 
விளங்கினார் . அவருடைய பேச்சுத்திறன் மந்திரக்கவர்ச்சியைப் 
பெற்றதாகவேயிருந்தது என்று பரணி கூறுகின்றார் . உவமை 
களைப் பயன்படுத்துவதில் அவர் ஒரு நிபுணர் . இக் குணவியல்பு 
களையும் , திறமைகளையும் படைத்திருந்ததோடுமட்டுமன்றிச் 
செயலாற்றல் படைத்தவராகவும் நடந்து கொண்டார் . அறிவு 
வளர்ச்சித் துறையில் தாம் கொண்டிருந்த பெரு நாட்டம் 
அவருடைய நிருவாகப் பொறுப்புகளை எவ்விதத்திலும் பாதிக்க 
வில்லை . உடல் நலமுடையவராக இருந்த சுல்தான் , எப்பொழு 
தும் ஒரு தலைசிறந்த தேர்ச்சி பெற்ற படை வீரனைப் போலவே 
நடந்துகொண்டார் . எவ்வுடையிலும் அவர் மிகவும் கம்பீர 
மாகக் காட்சியளித்தார் . 

சுல்தான் பெரு வீரம் படைத்தவர் . அதே சமயத்தில் 
வீரப்பெருந்தன்மை படைத்தவராகவும் விளங்கினார் . அவரது 


106 


இந்திய வரலாறு 


வாழ்நாளில் பெரும் பாகம் போர்க்களத்தில் தான் கழிந்தது . 
மற்றெந்த டெல்லிச் சுல்தானும் அவரைப்போல் அவ்வளவு 
படையெடுப்புகளில் நேரில் கலந்து கொள்ள வில்லை போலும் ! 
அயராத இராணுவச் செயலாற்றல் படைத்தவராக இருந்த 
அவர் , அதே சமயத்தில் நிருவாகத் திறன் படைத்தவராகவும் 
விளங்கினார் ; அன்னிய உலகத்துடன் நாகரிக நயமான தொடர் 
பையும் கொண்டிருந்தார் ; பல ஆசிய , ஆஃப்ரிக்க நாடுகளுடன் 
முதன்முதலாக அவ்விதத் தொடர்பினைக் கொண்டிருந்தார் . 
குரேசான் , ஈராக் ( Iraq ) , சிஸ்தான் ( Sistan ) , ஹெராட் ( Herat ) , 
எகிப்து ( Egypt ) , டிரான்ஸ் - ஆக்ஸியானா ( Transoxiana ) , டான்ஜி 
யர்ஸ் (Tangiers) போன்ற அயல் நாடுகளிலிருந்தெல்லாம் 
மக்கள் அவரது அவைக்கு வருகை புரிந்தனர் . அவர்களுடன் 

பேசி அந் நாடுகளில் ஏற்பட்டுக் கொண் 
டிருந்த கல்வி வளர்ச்சியைப் பற்றியெல்லாம் அறிய முயன்றார் . 
அவரது கண்ணோட்டம் மிகப் பரந்ததாக இருந்தது ; அதே 
சமயத்தில் ஆற்றல் ததும்புவதாகவும் இருந்தது . தமது குறிக் 
கோளை விடாப்பிடியாக நிறைவேற்ற அவர் முயன்றார் . அதில் 
எவ்வித இடர்ப்பாடு வரினும் அதனைப் பொருட்படுத்தாது 
அவற்றை நிறைவேற்றுவதில் அவர் நாட்டங்கொண்டிருந்தார் . 
இருந்தபோதிலும் , அகில இந்திய நிருவாக முறை ஒன்றினை 
நிலைநாட்ட முயன்ற அவர் அதில் வெற்றி காணவில்லை . 


அரசர் 


கலந்து 


முகம்மது பின் துக்ளக் தம் தந்தையிடமிருந்து ஒரு பரந்த 
பேரரசை வாரிகரிமையாகப் பெற்றார் . தமது ஆட்சியின் முதல் 
பத்து ஆண்டுக் காலத்தில் அதனைத் தம் சொந்த முயற்சியால் 
மேலும் விரிவாக்கினார் . இமயமலையடிவாரங்களிலிருந்து துவார 
சமுத்திரம் வரையிலும் , தட்டாவிலிருந்து லக்னாவ்தி வரையிலும் 
பரவியிருந்த நிலப் பகுதியை அவர் தமது ஆட்சிக்குட்படுத்தி 
வைத்திருந்தார் . தொஃ விலிருந்த மாபார் , 

வாரங்கல் 
ஆகியவை 

உட்படத் தென்னிந்தியா முழுவதும் அவரது 
ஆணைக்குக் கீழ்ப்படிந்து நின்றது . மேற்கு மலைப் பிரதேசங்களி 
லிருந்து சுதந்திர மடைந்த நாடுகளான சந்தாபூர் ( Sandabur) , 
ஹிரூர் ( Hirur ) , மஞ்சாரூர் ( Manjarur ) , கள்ளிக்கோட்டை 
( Calicut ) ஆகியவையெல்லாம் அவருடைய மேலதிகாரத்தை 
ஏற்றுக்கொண்டிருந்தன . டெல்லிச்சுல்தானியத்தின் வரலாற்றில் 
அதற்கு முன்பு சுல்தானின் அதிகாரமும் , புகழும் அவ்வளவு 
உச்ச நிலையை அடைந்திருக்கவேயில்லை , முகம்மது பின் துக்ளக் 
ஆட்சியின் போது வந்த அவ்வளவு வருமானத்தையும் அப் 
பேரரசு அதற்கு முன்பு கண்டதேயில்லை . 


துக்ளக் வமிசத்தினர் 


107 


இவ்விதமாக எல்லாத் திக்குகளிலும் பரந்திருந்த இப் 
பேரரசைத் தமது ஆட்சிக்குட்படுத்தி வைப்பது என்பது அவ் 
வளவு எளிதான காரியமன்று . குறிப்பாகப் பதினான்காம் நூற் 
றாண்டில் இருந்த சூழ்நிலைகளின் கண்ணோட்டத்தில் அது முடி 
யாத காரியமாகத்தான் இருந்தது . போக்குவரத்து வசதிகள் 
இல்லாமையினாலும் , அங்கங்கே இயற்கை முட்டுக் 
கட்டைகளையிட்டிருந்ததனாலும் மத்திய ஆட்சியின் ஆதிக்கம் 
அவ்வளவு உறுதியான தாயிருக்கவில்லை . இருந்தபோதிலும் 
நிலைமையை விட்டுக் கொடுக்காது தமது சொந்தத் திறமையைக் 
கொண்டு அப் பரந்த பேரரசின் ஒவ்வொரு பகுதியையும் தமது 
ஆதிக்கத்துக்குட்படுத்தப் பெரும் பாடுபட்டார் . ஆனாலும் , 
சிதைவுக் கூறுகள் தோன்ற ஆரம்பித்துவிட்டன . அவற்றைத் 
தவிர்ப்பதும் இயலாததாகிவிட்டது . 


பத்து ஆண்டுக் காலமாக நடைபெற்றுவந்த முயற்சி இறுதி 
யாகத் தோல்வியுற்றது . சுல்தான் கடைசிவரையில் முயற்சி 
செய்து வந்த போதிலும் , இடைக்காலப் போக்குவரத்துச் 
சரிவர இல்லாததனால் அவ்விதப் பெரிய அரசை அடக்கி ஆள 
முடியவில்லை . சிதைவுக் கூறுகள் நாளுக்கு நாள் உறுதியாகிக் 
கொண்டு இறுதியில் பயங்கரப் பஞ்சங்களின் விளைவாகவும் , 
கொள்ளை நோயின் விளைவாகவும் மேலும் மோசமாயிற்று . 

ஆனாலும் , முகம்மது பின் துக்ளக்கின் தோல்வியை மிகைப் 
படுத்திக் கூறுவது தவறாகும் . டெல்லிச் சுல்தானியத்தின் நேர் 
முக ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளின் எல்லைகளை அலாவுத்தீன் 
இறப்பின் போது இருந்த நிலையிலேயே இருவரும் வைத்திருந் 
தார் . சுல்தானின் கொள்கைகள் அவரைப் பொதுமக்களின் 
ஆதரவை இழக்கும்படி செய் நிருக்கக்கூடும் . சுல்தான் மிகு 
கடுமையான தண்டனை விதிக்கின்றார் எனக் கேள்வியுற்ற 
அவர்கள் அச்சத்தினால் நடுங்கினர் . இருந்தபோதிலும் அவரைப் 
பொறுத்தவரையில் மக்கள் அவருக்குப் பெருமதிப்புக் கொடுத் 
தார்கள் என்பதை மறுக்கமுடியாது . 

சுல்தானுடைய நிலையைச் சரிவர மதிப்பிடுவதென்றால் 
மூன்று கூறுகளைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் . முதலாவ 
தாக , டெல்லியின் மற்றெந்தச் சுல்தானும் முகம்மது பின் துக்ளக் 
எதிர்நோக்க வேண்டியிருந்த அளவிற்குக் கிளர்ச்சிகளை எதிர் 
நோக்க வேண்டியதாக இருக்கவில்லை . நன்கு திட்டமிடப் 
பட்ட கிளர்ச்சிகளைச் சுல்தான் சமாளித்தார் என்பதிலிருந்து 
அவரிடம் மிக்கப் பற்றுக் கொண்டு வேலைபார்த்து வந்த அதி 
காரிகள் இருந்தனர் என்பது புலனாகின்றது . தவிர , கிளர்ச்சி 


108 


இந்திய வரலாறு 


வெற்றிகரமாக நடைபெற்ற இடங்களெல்லாம் அலாவுத்தீன் 
கில்ஜியின் காலத்திற்குப் பிறகு கைப்பற்றப்பட்டவையேயாகும் . 
அதிலிருந்து அலாவுத்தீன் 

அலாவுத்தீன் தம்முடைய படையெடுப்புகளை 
எங்கு நிறுத்தினாரோ அது சரிதான் என்பதையும் உணரலாம் . 


இரண்டாவதாக டெல்லிச் சுல்தானியத்தைச் சார்ந்த 
அரசர்களுள் ஒரு சிலரே கொலைச் சதிகளுக்கு இரையாகவில்லை . 
அவர்களுள் துக்ளக்கும் ஒருவராவார் . இருப்பினும் அவருடைய 
வரலாற்றறிஞர்களான இசாமி , பரணி , இபின் பதூதா ஆகிய 
வர்களின் கூற்றின்படி சுல்தான்மீது பகைமையைத் தீர்த்துக் 
கொள்வதற்காகப் பலர் இருந்திருக்க வேண்டும் . ஆனாலும் , தம் 
முடைய பாதுகாப்பிற்காகப் பழைய முறைகளைப் பின்பற்றினார் . 
கொலையாளனுக்கோ அரண்மனைக் கலகத்திற்கோ அவர் எப் 
பொழுதும் அஞ்சியதாகத் தெரியவில்லை . தம்முடைய அதிகாரி 
களே தம்மைப் பதவியிலிருந்து விலக்கக்கூடும் என்ற எண் 
ணத்தை அவர் கனவிலும் நினைக்கவில்லை . 

மூன்றாவதாக , தமக்குப் பிறகு பதவிக்கு வர வேண்டிய 
வாரிசை நியமிக்காமலேயே அவர் இறந்துவிட்டார் . சிந்து 
நதியின் ஓரத்திலிருந்த அவரது படை இரண்டு நாள்கள் அரசர் 
இல்லாமலேயே இருந்தது . அவருக்குப் பிறகு அரசராகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபிரோஸ்ஷா 

ஃபிரோஸ்ஷா தட்டாவிலிருந்து 
டெல்லிக்கு விரையவேண்டியிருந்தது . அதிகாரிகள் பலர் 
முகம்மது பின் துக்ளக்குக்குத் துரோகம் செய்ய நினைத்திருப் 
பார்களாயின் , அவர்களெல்லாம் அந்த நெருக்கடியான வேளை 
யில் ஒன்றாகச் சேர்ந்து துக்ளக் வமிசத்தையே பதவியிலிருந்து 
தொலைத்திருக்கக் கூடும் . சிறுபான்மையோரும்கூட ஃபிரோஸ் 
துக்ளக்குக்குப் ( Firoz Tughlak ) பெருந் தொல்லைகள் கொடுத் 
திருக்கக்கூடும் . பெரிய மா நிலங்களின் கவர்னர்களும் சுல்தா 
னின் மரணத்தைப்பற்றிய செய்தியைக் கேட்டதும் கிளர்ந் 
தெழுந்திருக்கக்கூடும் . ஆனால் , அதற்கு மாறாக , அவர்களெல் 
லாம் ஃபிரோஸ் ஷாவுக்குத் தமது கீழ்ப்படிதலைத் தெரிவிக்க 
விரைந்தனர் . வங்காளம் , தென்னிந்தியா , தொலைத்தெற்கு 
இவையெல்லாம் பேரரசிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டிருந்தன . 
ஆனால் , வட இந்தியக் கிளர்ச்சிகள் யாவற்றையும் சுல்தான் 
ஒடுக்கிவிட்டிருந்தார் . 


அவரைப்பற்றி அவருடைய சமகாலத்தவரும் , அவருக்குப் 
பின் வந்தவர்களும் பலவாறாக மதிப்பிட்டுள்ளனர் . முரண் 
பாட்டின் மொத்த உருவம் என்றும் , துரதிருஷ்டம் பிடித்த 


துக்ளக் வமிசத்தினர் 


109 


‘ இலக்கியவியலாளர் என்றும் , மற்றும் ஒரு கொடுங்கனவு 
என்றும் , ‘ பைத்தியக்காரர் என்றும் பலவாறாக வருணிக்கப்பட் 
டுள்ளார் . ஆனால் , இவற்றையெல்லாம் நாம் உண்மை என்று 
எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை . அவரைப்பற்றித் தவறான 
கருத்தைக் கொண்டோ அவர் 

மீது எக் 

காரணத்தைக் 
கொண்டாவது வெறுப்புற்றோ அவர்கள் மதிப்பிட்டிருக்கின்றனர் 
என்று தான் கூற வேண்டும் . எடுத்துக்காட்டாக , பதினேழு 
ஆண்டுகாலமாகச் சுல்தானின் தோழராயிருந்த பரணி அவரை 
முரண்பாடுகளின் மொத்த உரு என வருணிக்கின்றார் . உண் 
மையில் பார்க்கப்போனால் அந்த வருணிப்புச் சுல்தானையும்விட 
அவ்வரலாற்றறிஞருக்கே முற்றிலும் பொருத்தமாகும் . 
அவரைப் பைத்தியம் பிடித்தவர் என்றும் கூறுவதற்கில்லை . 
பரணியோ இபின் பதூ தாவோ அதற்குச் சான்று கூறவில்லை . 
இரத்த வெறியர் என்று கூறுவதும் தவறாகும் . தண்டனைக்காக 
வென்று அவர் மனிதர்களைத் தண்டிக்கவில்லை ; குற்றவாளிகளைத் 
தான் மிகு கடுமையாகத் தண்டித்தார் . அவரைப்பற்றித் 
தீர்ப்பளிக்கையில் அவரை எதிர்நோக்கி நின்ற இன்னல்களை 
நாம் மறந்துவிடக்கூடாது . 


ஃபிரோஸ் துக்ளக் ( கி.பி. 1351-88 ] 


ஃபிரோஸ் துக்ளக் பதவியேற்றல் 

தட்டாவில் முகாமிட்டிருந்த வேளையில் முகம்மது பின் 
துக்ளக் இறந்தார் . அவருடைய மரணத்தின் 

விளைவாக 
அரசரின் முகாம் குழப்பத்தில் மூழ்கியது . படைத்தலைவர்களி 
டையேயும் , சாதாரண வீரர்களிடையேயும் அவல நிலை குடி 
கொண்டிருந்தது . சதிக்கெதிராக நடத்திய படையெடுப்பில் 
அரசப்படைகளுக்கு உதவியாக வந்திருந்த மங்கோலியக் கூலிப் 
படையினர் அரசரின் முகாமைக் கொள்ளையடிக்கத் தொடங் 
கினர் . படை தலை நகருக்கு வந்து சேருவதே இயலாததாயிருந் 
தது . முகம்மது பின் துக்ளக்குக்கு மகப்பேறு இல்லாததனால் 
நிலைமை மேலும் மோசமாகிவிட்டிருந்தது . உடனே , அரசனைத் 
தேர்ந்தெடுக்காவிடில் பயங்கர நிலை ஏற்படும் என்று அறிந்த 
படைத் தலைவர்கள் சுல்தானின் ஒன்றுவிட்ட சகோதரரான 
ஃபிரோஸை , காலஞ்சென்ற சுல்தானின் உயில் ஒன்றின்படி 
அரசராகத் தேர்ந்தெடுத்தனர் . ஃபிரோஸ் எவ்விதப் பேர 
வாவும் கொண்டிருக்கவில்லை . சமயத் துறவியாக வாழத்தான் 
அவர் விரும்பினார் . தாம் மெக்காவிற்கு ( Mecca ) யாத்திரை 


110 


ய வரலாறு 


செல்ல முடிவுசெய்திருப்பதாகச் சாக்குக் கூறி , படைத்தலைவர் 
களின் வேண்டுகோளைத் தட்டிக் கழிக்க முயன்றார் . ஆனால் , 
படைத்தலைவர்கள் விடாப்பிடியாக அவரைப் பதவியேற்குமாறு 
வற்புறுத்தி வந்தமையால் நாட்டின் நலனுக்காக ஃபிரோஸ் 
பதவி ஏற்க இணங்கினார் . பதவியேற்றதுமே படை வீரருக் 
கிடையே 

அமைதியும் மன உறுதியும் பரவியது . அதற் 
கிடையே குவாஜா ஜஹான் ( Khwaja Jehan ) என்பவர் டெல்லி 
யிலிருந்து கொண்டு முகம்மது பின் துக்ளக்கின் மகன் என்று 
ஒருவனைச் சிம்மாசனத்தில் அமர்த்த முயன்றார் . காலஞ் சென்ற 
சுல்தானுக்கு மகன் கிடையாது என அறிந்து கொண்ட குவாஜா 
தம் தவற்றை உணர்ந்து ஃபிரோஸிடம் மன்னிப்புக் கோரினார் . 
சுல்தான் அவரை மன்னித்துவிட நினைத்தார் . ஆனால் , இராஜ 
துரோகம் புரிந்தவரை மன்னிக்கக் 

உயர் 
குடியினர் உறுதியாகக் கூறிவிட்டதன் பேரில் அவர் சமானாவின் 
மானியத்திற்கு அனுப்பிவைக்கப்பட்டார் ; வழியில் கொலை 
யுண்டார் . 


கூடாது 


என் 


சமய 


ஃபிரோஸ் துக்ளக் 1352 ஆம் ஆண்டு மார்ச்சு 14 ஆம் நாள் 
சுல்தானாகப் பதவியேற்றார் . அந்த உயர் பதவிக்கான தகுதியை 
யும் திறமையையும் அவர் படைத்திருக்கவில்லை ; 
எதிரொளியின் துவக்கம் அவருடைய ஆட்சிக்காலத்தில் ஏற் 
பட்டதனால் சமகால வரலாற்றறிஞர்கள் அவரை வானளாவப் 
புகழ்ந்துள்ளனர் . முகம்மது பின் சாமின் (Muhammad bin Sam ) 
காலந்தொட்டு மற்றெத்த டெல்லி 

அரசரும் 

அவ்வளவு 
இரக்க மனம் படைத்தவராகவும் , உண்மையை நேசிப்பவ 
ராகவும் , பற்று மிக்கவராகவும் , விசுவாசம் கொண்டவராகவும் , 
அடக்கமுள்ள வராகவும் இருக்கவில்லை யென்று பரணி அவரைப் 
புகழ்கின்றார் . அதுபோலவே 

ஷம்ஸ்- இ -சிராஜ் 

அபீஃப் 
( Shams - i - Siraj Abif ) என்பவரும் அவரைப் பாராட்டியுள்ளார் . 
ஃபிரோஸ் ஒரு வைதீகப் பற்றுக்கொண்டவர் . தம்முடைய 
மதத்தை மிகவும் கண்டிப்பாகப் பின்பற்றியவர் . சமயத் 
திருவிழாக்களின் போது அவர் ஒரு வைதீக முஸ்லிமைப்போல 
நடந்து கொண்டார் . 

இஸ்லாம் மதத்தைப் பிற மதத்தினர் 
தழுவுவதைக் கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று 
அவ்வித மதமாற்றத்துக்குப் பேரூக்கமளித்தார் . மதமாற்றம் 
செய்து கொண்டவர்களுக்கு ஜெஸ்ஸியா (Jeziya ) 
என்னும் தீர்வை செலுத்துவதிலிருந்து விலக்கும் அளித்தார் . 
பிராமணர்களும் வரிகளைச் செலுத்த நேர்ந்தது . எவ்வித 
ஆடம்பரமும் அரண்மனையில் இருத்தல் கூடாது என அவர் 


துக்ளக் வமிசத்தினர் 


111 


தடைவிதித்திருந்தார் . பொன் , வெள்ளித்தட்டுகளில் சுல்தான் 
உணவு அருந்தாது மண்கலங்களிலேயே உண்டு வந்தார் . 

சமயப் பற்றுடையவராக இருப்பினும் ஃபிரோஸ் தயாள 
குணம் படைத்தவர் . மற்றவர் மீது இரக்கங்காட்டும் இயல்பு 
மிகவும் படைத்தவர் . ஏழைகளுக்கும் , வேலையில்லாமல் 
திண்டாடிக் கொண்டி ருந்தவர்களுக்கும் அவர் உதவிசெய்து 
வந்தார் . சட்ட முறையைச் சீர்திருத்தியதிலிருந்து அவர் எவ் 
வளவு இரக்க மனம் கொண்டவர் என்பது புலனாகின்றது ; 
சித்திரவதையை அவர் ஒழித்தார் ; சட்ட முறையை எளிதாக் 
கினார் ; ஒற்றர் முறையைப் புறக்கணித்தார் . கற்றறிந்தவர் 
களுக்கு ஆதரவு காட்டினார் ; சமய போதனைக்காகப் பள்ளிகளை 
யும் கல்லூரிகளையும் நிறுவினார் . தமது குடிமக்கள் அனைவரின் 
நலவளர்ச்சிக்காகவும் அவர் பல நடவடிக்கைகளை எடுத்தார் . 
அவரது நீர்ப்பாசனத் திட்டங்களும் , டெல்லியில் இலவசமாக 
மருந்துகள் கொடுத்துச் சிகிச்சை செய்யும் மருத்துவ நிலைய 
ஏற்பாடும் அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் அனைத் 
துமே மிகவும் சிறந்தவையாகும் என்பது உண்மையாகும் . 

அலாவுத்தீன் கில்ஜி அல்லது முகம்மது பின் துக்ளக்கின் 
விசையூக்கத்தை ஃபிரோஸ் பெற்றிராவிடினும் தமது நிருவாகச் 
சீர்திருத்தங்களுக்காக அவர் வரலாற்றில் போற்றப்பட்டுள்ளார் . 
அவர் உறுதியான மன நிலையைப் பெற்றிருக்கவில்லை . முஃப்தி 
கள் , மௌல்விகள் ஆகியவர்களின் ஆலோசனைகளுக்கு அடிக் 
கடி செவிசாய்த்துக் கொண்டேயிருந்தார் . அக் கொள்கையின் 
விளைவுகள் ஒரு தலைமுறைக்குப் பிறகு தோன்றலாயின . டெல் 
லிச் சுல்தானியம் அழிந்தொழிவதற்கு அது ஒரு முக்கிய காரண 
மாகும் . 
அவருடைய படையெடுப்புகள் 

முகம்மது பின் துக்ளக்கின் மறைவினால் ஏற்பட்ட குழப்பத் 
தின் போது வங்காளம் டெல்லியிலிருந்து முற்றிலும் அறுபட்டிருந் 
தது . ஹாஜி இலியாஸ் ( Haji Ilyas ) என்பவர் ஷம்ஸுத்தீன் 
(Shamsuddin ) என்ற பட்டப் பெயருடன் தம்மை ஒரு சுதந்திர 
அரசாக அறிவித்துக்கொண்டார் . 

பெரும்படை ஒன்றைச் 
சுல்தான் திரட்டிக்கொண்டு சென்று வங்காளத்தை அடைந்து 
தமது வங்காளக் குடிமக்களுக்கு ஒரு பிரகடனம் வெளியிட்டார் . 
அதில் ஹாஜி இலியாஸ் புரிந்த பெருந்தவறுகளை எடுத்துக்கூறி 
மக்களைத் தாம் நியாயமுற நடத்த விரும்புவதாகவும் , நாட்டைச் 
சிறப்பாக ஆனப் போவதாகவும் அரசர் எடுத்துக்காட்டியிருந் 


தார் . 


112 


இந்திய வரலாறு 


தாமே 


அரசரின் வருகையை அறிந்த இலியாஸ் , இக்தலா (Iqdala ) 
என்ற அரணில் 

முடிசூட்டிக்கொண்டார் . கோட் 
டையை விட்டு அவரை வெளியேற்றுவதற்காகச் சுல்தான் 
ஒரு சூழ்ச்சியை மேற்கொண்டார் . சில மைல் தூரம் அவர் 
பின்வாங்கினார் . அவ்விதம் செய்தால் கிளர்ச்சியாளன் கோட் 
டையை விட்டு வெளிவந்து தம்மைப் பின் துரத்துவான் என்பது 
அவர் நோக்கம் . சுல்தான் எதிர்பார்த்தபடியே நடந்துவிட்டது . 
ஷம்ஸுத்தீன் ஒரு பெரும் படையின் தலைமையில் அரசப் 
படையைப் பின் துரத்திக்கொண்டு வந்தான் . இருதரப்பின 
ருக்குமிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது . இருபடையினரும் 
பேராற்றலுடன் 

போரிட்டனர் . போரின் போக்குத் 
தமக்கு விரோதமாகச் சென்று கொண்டிருப்பதை அறிந்த 
ஷம்ஸுத்தீன் , போர்க்களத்திலிருந்து ஓட்டம்பிடித்து இக்தலா 
கோட்டைக்குள் புகுந்து கொண்டான் . வெற்றிபெற்ற அரசப் 
படையினர் பகைவனைப் பின் தொடர்ந்து கோட்டையை 
முற்றுகையிட்டனர் . ஆனாலும் , தம்முடைய அவல நிலை யை 
எடுத்துக்கூறும் வகையில் பெண்கள் இட்ட கூச்சலையும் , அழுத 
அழுகையையும் கேள்வியுற்ற சுல்தான் மனமிரங்கி முற்றுகை 
யைப் பின்வாங்கிக் கொண்டார் . 


வங்காளத்திலிருந்து திரும்பியதும் சுல்தான் தம்முடைய 
நிருவாகத்தை ஒழுங்குற அமைப்பதில் முனைந்தார் . எனினும் , 
இரண்டாம் முறை வங்காளத்தின்மீது அவர் படையெடுக்க 
நேர்ந்தது . | வங்காளத்தின் 

முதல் சுதந்திர 

அரசனான 
ஃபக்ருத்தீனின் (Fakurddin ) மாப்பிள்ளை சஃபர்கான் ( Zafar 
Khan ) ஷம்ஸுத்தீனின் கொடுமையைத் தாளாது சுல்தானைத் 
தலையிடுமாறு வேண்டிக் கொண்டார் . அதன்பேரில் இரண்டாம் 
முறை படையெடுக்க வேண்டி தக்க தயாரிப்புகளைச் செய்யு 
மாறு சுல்தான் கான் - இ - ஜஹானுக்கு ( Khan - i- Jaban ) உத்தர 
விட்டார் . இச்செய்கைக்குப் பெரும்பாலான மக்கள் ஆதரவு 
தெரிவித்தனர் . 

தொண்டர்கள் படையில் 
கொண்டனர் . சற்று முன்பே ஷம்ஸுத்தீன் இறந்து விட்டார் . 
அவருடைய மகன் சிகந்தர் ( Sikandar ) பட்டமெய்தியிருந்தார் . 
தம்முடைய தந்தையின் மேற்கோளைப் பின்பற்றும் வகையில் 
அவரும் இக் தலா அரணுக்குள் புகுந்து கொண்டிருந்தார் . 
கோட்டையை அரசப்படையினர் முற்றுகையிட்டு உடைத்து 
உட்புக முயன்றனர் . ஆனால் , 

வீரர்கள் மிக்க 
ஆற்றலுடன் அரசப்படைகளை எதிர்த்து வந்தனர் . எனினும் , 
நீண்ட 

முற்றுகையினால் இருதரப்பினரும் 
புற்றனர் ; அமைதி நிலவுவதற்காகப் பேச்சு வார்த்தைகளைத் 


பல 


சேர்ந்து 


வங்காள 


சலிப் 


துக்ளக் வமிசத்தினர் 


113 


பல 


தொடங்கினர் , சிகந்தரின் தூதர் மிகவும் பொறுமையுடனும் , 
சாதுரியமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தினார் . சோனார் கோன் 
( Sonargaon ) என்ற இடத்தைச் சஃபர்கானுக்குத் திரும்பக் 
கொடுத்து விட அவர் இணங்கினார் . நட்பை வலுப்படுத்தும் 
வகையில் சுல்தானுக்கு 40 யானைகளையும் , விலைமிக்க 
பொருள்களையும் அவர் கொடுத்தனுப்பினார் . ஆனாலும் , இவ் 
வளவு தொல்லைக்கும் காரணமாக இருந்த சஃபர்கான் , தமது 
நாட்டுக்குச் செல்ல விரும்பாது டெல்லியிலேயே தங்கிவிடுவ 
தற்கு முடிவு செய்தார் . இரண்டாம் முறையாக ஃபிரோஸ் தமது 
ஆதிக்கத்தை உறுதியாக வங்காளத்தின் மீது நிலை நாட்டிக் 
கொள்ளாமல் விட்டுவிட்டார் . 


ஜாஜ்நகர் ராயை அடக்குதல் 

வங்காளத்திலிருந்து திரும்புகையில் சுல்தான் ஜான்புரியில் 
( Janpur ) தங்கினார் . பிறகு , அங்கிருந்து ஜாஜ் நகருக்குச் ( தற் 
கால ஒரிஸ்ஸா ) சென்றார் . அந் நாடு மிகுந்த செழுமை வாய்ந்த 
தாக விளங்கியது . அரசப்படை வருவதைக் கேள்வியுற்ற ராய் 
ஒரு தீவில் அடைக்கலம் புகுந்துகொண்டார் . அங்கு அரசப் 
படை கள் அவரைத் துரத்திச் சென்றன . பூரியிலுள்ள ஜகந் 
நாதர் கோயில் ( Jagannath Temple at Puri ) தாக்கப்பட்டது . 
அதிலிருந்த விக்கிரகங்கள் கடலில் எறியப்பட்டன . எதிரிகள் 
பலத்தை உணர்ந்து கொண்ட ராய் அமைதியை நாடினார் ; 
பேச்சுவார்த்தைகளும் தொடங்கின . காரணத்தைக் 
கொண்டு தாய் நாட்டை விட்டு ஓடினார் என்பது தமக்கு விளங்க 
வில்லை என்று சுல்தான் அத் தூதர்களிடம் சொன்னபோது 
அவர்கள் வியப்புற்றனர் . ராய் தமது நடத்தைக்கான 
ணத்தை எடுத்துக்கூறி , ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள 
யானை களை 

ஆண்டுதோறும் சுல்ததானுக்கு அனுப்புவதற்கு 
இணக்கம் தெரிவித்தார் . அந்த நிபந்தனைகளைச் சுல்தான் 
ஏற்றுக்கொண்டு வீடு திரும்பினார் . வழியில் மற்றும் பல இந்துக் 
குறு நில மன்னர்கள் , நிலக்கிழார்கள் ஆகியவர்களின் கீழ்ப் 
படிதலையும் ஏற்றுக்கொண்டார் . 


எக் 


கார 


நாகர்கோட்டை வெல்லுதல் 

1337 - ல் முகம்மது பின் துக்ளக் நாகர்கோட் அரணைக் 
கைப்பற்றினார் . ஆனாலும் , அவரது ஆட்சியின் பிற்பகுதியில் 
அதனின் அரசர் தம்மை ஒரு சுதந்திர அரசராக அமர்த்திக் 
கொண்டார் . நாகர்கோட்டில் ஜ்வாலாமுகி ( Jwalamukhi ) 
கோயில் உள்ளது . அது மிக்க பழைமையானது . பல்லாயிரம் 

8 | 


114 


இந்திய வரலாறு 


இந்துக்கள் அதற்கு வருகைபுரிந்து கொண்டிருந்தனர் . விக்கிர 
கங்களை வழிபாடு செய்வதற்கான ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக் 
கின்றது என்பதை அறிந்த சுல்தான் , அதைத் தகர்க்கத் திட்ட 
மிட்டார் . நாகர்கோட் முற்றுகையிடப்பட்டது . ஆறு மாதக் 
காலம்வரை நீடித்த முற்றுகை , இருதரப்பினரையும் சலிப்புறச் 
செய்தது . இறுதியில் ஃபிரோஸ் , ராயை மன்னித்து , அவரு 
டைய அடிபணி தலை ஏற்றுக் கொண்டு , மீண்டும் அவருடைய 
கோட்டைக்கு அவரை அனுப்பிவிட்டார் ( 1360-61 ) . 


தட்டாவை வெல்லுதல் ( 1371-72 ] 

உண்மையில் தட்டாப் படையெடுப்பு ஃபிரோஸ் துக்ளக் 
கின் ஆட்சியில் நிகழ்ந்த கவர்ச்சிமிக்க ஒரு நிகழ்ச்சியாகும் . 
தட்டாவின் குடிமக்கள் காலஞ்சென்ற சுல்தானுக்குத் தீங்கு 
இழைத்தனர் . அதற்குப் பழிவாங்குவதற்காக இப்படையெடுப்பு 
நடத்தப்பட்டது . ஒரு பெரும் காலாட்படையும் ஐயாயிரம் 
படகுக் 

களைக் கொண்ட டற்படையும் திரட்டப்பட்டன . 
சிந்துவின் தலை வரான ஜாம் பாபினியாவும் ( Jam Babiniya ) ஒரு 
பெரும் படையைத் தயாரித்து வைத்திருந்தார் . அதற்கிடையே 
பற்றாக்குறை , கொள்ளை நோய் ஆகியவற்றின் காரணமாகச் சுல் 
தானின் படைக்குத் தேவைப்பட்ட முக்கிய பொருள்கள் பெரி 
தும் குறைந்துவிட்டிருந்தன . பெரும்பாலான படைவீரர்களும் 
மடிந்துவிட்டனர் . 


கட 


மிகுந்த அவல நிலைக்கு இலக்கான சுல்தான் குஜராத் 
நோக்கிப் பின்வாங்கினார் . ஆனால் , சேற்று நிலத்தில் வழி தவறி 
விட்டார் . குஜராத்தை அடைந்ததும் ஒரு பெரும் படையைத் 
திரட்டினார் ; டெல்லியிலிருந்து கான் - இ - ஜஹானும் படைகளை 
அனுப்பிவைத்திருந்தார் . இவ்வளவு தயாரிப்புகளையும் கண்ட 
சிந்துமக்கள் , பயந்து சரணடைவதற்கு இசைந்தனர் . அவர் 
களுடைய தலை வரும் அடிபணிந்தார் . அவர் டெல்லிக்குக் 
கொண்டுபோகப்பட்டார் . அவருக்கு ஓய்வுச் சம்பளமும் 
கொடுக்கப்பட்டது . 

அவருடைய சகோதரர் 

அவருடைய 
பதவிக்கு நியமிக்கப்பட்டார் . 


அவரது சிவில் நிருவாக முறை 

சிவில் நிருவாகத்தை மாற்றி அமைப்பதில் சுல்தான் பெரு 
நாட்டங்கொண்டிருந்தார் . நிலமானிய தார்களின் குறும்புகளை 
யும் , கருவத்தையும் ஒடுக்குவதற்காக , அலாவுத்தீன் ஒழித்துக் 
கட்டிய நிலமானிய முறையை ஃபிரோஸ் மீண்டும் நிலை நாட்டி 
னார் . அவருடைய பலகுறைவினால் ஏற்கெனவே சிதையுற்றுக் 


துக்ளக் வமிசத்தினர் 


115 


கொண்டிருந்த பேரரசு , இந்த ஜாகீர்முறை மீண்டும் புகுத்தப் 
பட்டதனால் மேலும் சிதறுண்டு வந்தது . பேரரசு முற்றிலுமே 
பல நிலமானியங்களாகத் துண்டிக்கப்பட்டன . இந்த நிலமானி 
யங்களில் பல மாவட்டங்கள் அடங்கியிருந்தன . அவை அரச 
ருடைய அதிகாரிகளின் பொறுப்பில் இருந்தன . நிலமானியங் 
களோடு அதிகாரிகளுக்கு மற்றும் பல செலவுத் தொகைகள் 
அளிக்கப்பட்டிருந்தன . அவற்றையெல்லாம் கொண்டு அவ் 
வதிகாரிகள் பெருஞ் செல்வத்தைத் திரட்டி வைத்திருந்தனர் . 
விவசாயிகளின் நலன்கள் மிகவும் சிறப்பாகப் பாதுகாக்கப்பட் 
டன . சுல்தான் நீர்ப்பாசனத்திற்காக நான்கு வாய்க்கால்களை 
வெட்டினார் . அதனால் பல நிலங்களைச் சாகுபடி செய்யமுடிந் 
தது . அத் திட்டங்களின் பேணுதலுக்காக நீர்ப்பாசனத் தீர்வை 
என்ற ஒரு தீர்வையையும் சுல்தான் வசூலித்தார் . அத் தீர்வை 
நிலத்திலிருந்து கிடைத்த விளை பொருளில் பத்துச் சதவிகிதத் 
திற்குச் சமமாயிருந்தது . வரி முறையும் மாற்றி அமைக்கப் 
பட்டது . இஸ்லாமியச் சட்டக் கட்டுப்பாட்டிற்கு ஏற்றதாக 
அது அமையப் பெற்றது . பெருந் தொல்லை தருவதாக இருந்த 
வரிகளெல்லாம் தவிர்க்கப்பட்டன . அதுபோன்று இருபத்து 
மூன்று 

வரிகளை அவர் ஒழித்துக்கட்டினார் . இஸ்லாமியச் 
சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட நான்கு வகை வரிகளை மட்டுமே 
அவர் விதித்தார் . ( காஜ் , ஜகாத் , ஜெஸ்ஸியா , கம்ஸ் . ) 
போரிலும் , படையெடுப்புகளின் போதும் கிடைத்த கொள்ளைப் 
பொருள்கள் படைவீரர்களுக்குப் பங்கிட்டுக் கொடுக்கப்பட்டன 
அதுவும் இஸ்லாமியச் சட்டப்படி தான் பங்கிட்டுக் கொடுக்கப் 
பட்டது . இப் புதிய வரித்திட்டத்தினால் விவசாயமும் , வியா 
பாரமும் பெருகின . பொருள்களின் விலைகள் மிகவும் குறைந் 
திருந்தன . தேவைப்பொருள்களுக்குப் பற்றாக்குறை எதுவும் 
ஏற்படவில்லை . 


. 


உண் 


சட்டத்தை நிருவகிப்பதிலும் , நீதி வழங்குவதிலும் ஃபிரோஸ் 
ஒரு வைதீக முஸ்லிமைப் போல நடந்து கொண்டார் . 
மைப் பற்றுடன் அவர் திருக்குர்ரானைப் பின்பற்றினார் . முஃப்தி 
( Mufti ) என அழைக்கப்பட்ட அதிகாரி சட்டத்திற்கு விளக்கங் 
களைக் கொடுத்தார் . காஜி என்ற அதிகாரி தீர்ப்புக் கூறினார் . 
சட்டமுறையே சீர்ப்படுத்தப்பட்டது . சித்திரவதை செய்வது 
ஒழிக்கப்பட்டது . குற்றம் புரிந்தவர் களுக்கு ஓரளவு கடுமையற்ற 
தண்டனைகளே விதிக்கப்பட்டன . 


ஏழை 

எளியோர் மீதும் , வேலையில்லாமல் திண்டாடிக் 
கொண்டிருந்தவர்கள் மீதும் சுல்தான் இரக்கங்காட்டிவந்தார் . 


116 


இந்திய வரலாறு 


அப்படிப்பட்டவர்களின் பட்டியல் ஒன்றினைக் கொத்தவால் 
தயாரித்துத் திவானுக்கு அனுப்பவேண்டும் என்று உத்தரவிடப் 
பட்டிருந்தது . அங்கே அவர்களின் நிவாரணத்திற்காகத் தக்க 
நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன . 


தாமே மருத்துவக்கலையை அறிந்திருந்ததனால் சுல்தான் 
டெல்லியில் ஒரு மருத்துவமனையையும் அமைத்தார் . அங்கே 
நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்துகள் கொடுக்கப்பட்டன ; 
அரசின் செலவில் அவர்களுக்கு உணவும் அளிக்கப்பட்டது . 
அவர்களின் சிகிச்சைக்காகத் தகுதியும் , திறமையும் மிக்க 
மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டனர் . 


ராணுவ அமைப்பு நிலமானிய முறையின் அடிப்படையில் 
அமைந்திருந்தது . படைவீரர்களின் பிழைப்பூதியத்திற்காக 
நிலங்கள் அளிக்கப்பட்டன . ஒழுங்காகப் பணித்துறையிலில்லாத 
படைவீரர்களுக்கு அரசின் கருவூலத்திலிருந்து ஊதியம் கொடுக் 
கப்பட்டது . இவ்விரண்டையும் பெறாதவர்களுக்கு வருமானத் 
தில் ஒரு பகுதி ஒதுக்கி வைக்கப்பட்டது . அரசப்படையில் சுமார் 
90,000 குதிரை வீரர்கள் இருந்தனர் . அதனோடு கூட நிலமானி 
யதார்கள் , உயர்குடியினர் ஆகியோரின் படைகளும் இருந்தன . 
குதிரை வீரர்கள் சரியான குதிரைகளைப் பதிவு அலுவலகத் 
திற்குக் கொண்டு வந்து பதிவு செய்யுமாறு கட்டளையிடப்பட் 
டிருந்தனர் ; அம் முறையில் முந்தியிருந்த ஊழல்களை யெல்லாம் 
நாயப்- அரீஸ்- இ - மமாலிக்காக ( Naib - Ariz - i- Mamalik ) இருந்த 
மாலிக் ராஸி ( Malik Razi ) பெரிதும் ஒழித்துக்கட்டினார் . படை 
யின் திறமை மிகவும் கடுமையாகப் பாதிக்கப்பட்டது . பணிக்குத் 
தகுதியற்றவர்களாகிவிட்டிருந்த முதியவர்களும் , உடல் நல 
மற்றவர்களும் படையில் இருந்துவந்த தனால் , அதனுடைய பலம் 
பெருமளவும் குன்றிக்கொண்டிருந்தது . ஒரு படைவீரன் வயது 
முதிர்ந்துவிட்ட காரணத்தால் படையில் இருக்கத் தகுதி 
யற்றவனாகி விட்டால் அவனுடைய மகனோ, மருமகனோ அவனு 
டைய பதவிக்கு வரலாம் என்ற ஒரு புதிய உத்தரவு பிறப்பிக்கப் 
பட்டது . இது நாளடைவில் பெருந்தீங்குகளை ஏற்படுத்திக் 
கொண்டிருந்தது . முதியவர் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண் 
டிருக்கையில் எவ்வித இராணுவ அனுபவமுமற்ற இளையவர்கள் 
படையில் சேர்ந்துகொண்டிருந்தனர் . 


117 


துக்ளக் வமிசத்தினர் 


பல 


ஃபிரோஸின் ஆட்சிக்காலத்தில் அடிமைகளின் எண் 
ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருந்தது . பேரரசின் பலவேறு 
பகுதிகளிலிருந்தும் அரசப்பிரதி நிதிகள் அடிமைகளை அரசருக்கு 
அனுப்பி வைத்துக்கொண்டிருந்தனர் . சுல்தானின் தயவு அவ் 
வடிமைகளுக்கிருந்ததனால் அவர்களின் எண்ணிக்கை 
மடங்கு அதிகமாகிவிட்டது . தலைநகரிலும் மாநிலங்களிலும் 
சுமார் 1,80,000 அடிமைகள் இருந்தனர் . அவ்வடிமைகள் 
படைகளைப் பேணுதலுக்காக ஒரு தனித் துறையும் அமைக்கப் 
பட்டது ; பணமும் ஏராளமாகச் செலவாகிக் கொண்டிருந்தது . 


ஃபிரோஸ் ஒரு மாபெரும் கட்டடக் கலை ஞர் . ஃபிரோஸாபாத் 
( Firuzabad ) , ஃபதாபாத் (Fatahabad) , ஜான்பூர் ( Jaunpur) மற்றும் 
பல நகரங்களை அவர் உருவாக்கினார் . பள்ளிவாசல்கள் அரண் 
மனைகள் , மடங்கள் ஆகியவற்றையும் , பயணிகளின் விடுதிகளை 
யும் கட்டி வைத்தார் ; பாழாகிக்கிடந்த கட்டடங்களைப் பழுது 
பார்த்தார் . அரசாங்கம் பல கலை ஞர்களை வேலைக்கு வைத் 
திருந்தது . ஒவ்வொருவகைக் கலைஞர்களையும் மேற்பார்வையிடு 
வதற்காகத் தகுதி பெற்ற மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப் 
பட்டிருந்தனர் . ஒவ்வொரு கட்டடத்திற்கும் தேவையான 
செலவைப்பற்றிய விவரங்களைத் திவானிவிசாரத் ( Diwani 
wizarat ) என்ற நிதி அலுவலகம் பரிசீலனை செய்ததற்குப் பிறகு 
கட்டுவதற்கான அனுமதித் தரப்பட்டது . 


சுல்தான் தோட்டங்களை அமைப்பதிலும் மிகுந்த அக்கறை 
காட்டினார் . அலாவுத்தீன் காலத்தில் அமைக்கப்பட்ட 30 
தோட்டங்களை அவர் புதுப்பித்ததோடு , டெல்லியின் அருகில் 
17,000 புதிய தோட்டங்களையும் உருவாக்கினார் . கணக்கற்ற 
தோட்டங்களும் , பழத்தோட்டங்களும் இடங்களிலும் , 
சுல்தானின் முயற்சியின் விளைவாக உருவாயின . அவற்றிலிருந்து 
அரசாங்கத்திற்கு நல்ல வருமானமும் கிடைத்தது . காலி நிலங் 
கள் பலவும் பண்படுத்தப்பட்டன . இதன் மூலம் வருமானம் 
பல மடங்கு அதிகரித்தது . 


பல 


பழைய நினைவுச் சின்னங்களைப் பாதுகாப்பதிலும் ஃபிரோஸ் 
அக்கறைகொண்டிருந்தார் . அவரது உத்தரவின்படி இரண்டு 
அசோகக் கற்கள் புதிய நகருக்குப் பெயர்த்துக் கொண்டு 
போகப்பட்டன . அக் கற்களில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்து 
களின் பொருளைக் கண்டுபிடிப்பதற்காகச் சுல்தான் கற்றறிந்த 
பிராமணர்களைத் தருவித்தார் . ஆனால் , அவர்களது முயற்சி 
வீணாயிற்று . 


118 


ந்திய வரலாறு 


னார் . 


முகம்மது துக்ளக்கைப் போல் தாம் கற்றறிந்தவராக இல்லா 
விடினும் , சுல்தான் ஃபிரோஸ் கல்வியை வளர்ப்பதில் தமது 
கவனத்தைச் செலுத்தினார் . ஷேய்க்குகளுக்கும் , அறிஞர்களுக் 
கும் தமது ஆதரவை அளித்தார் . தமது அரண்மனையில் அவர் 
களைத் தக்க மரியாதையுடன் வரவேற்று உபசரித்தார் . அவர் 
களுக்கு ஓய்வு ஊதியங்களும் , உதவிப் பணமும் கொடுத்து உதவி 

பேரரசில் எங்கும் கற்றறிந்தவர்களுக்கு ஆதரவளிப் 
பதைத் தமது அரசுக் கொள்கையாகவே அவர் அமைத்துக் 
கொண்டார் . வரலாற்றுக்கு மிகுந்த ஊக்கமும் ஆக்கமும் 
அளித்தார் . அவருடைய ஆட்சியின்போது தான் பரணி , 
அபீஃப் போன்ற வரலாற்றறிஞர்கள் தமது நூல்களை எழுதினர் . 
பல கல்லூரிகளும் , மடங்களும் தோற்றுவிக்கப்பட்டன . அங்கே 
பற்றுமிக்கவர்கள் படிப்பிலும் தியானத்திலும் ஈடுபட்டிருந்தனர் 
ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு மசூதிபும் ( Mosque ) தொழுகைக் 
காகக் கட்டப்பட்டிருந்தது . எத்தனை மதர்சாக்களை ( Madarsa ) 
அவர் உருவாக்கினார் என்று திட்டவட்டமாகக் கூறமுடியவில்லை 
யாயினும் , பல மதர் சாக்களைத் திறந்து வைத்தார் என்பது 
மட்டும் உறுதி . சுல்தானின் உத்தரவின்பேரில் சமஸ்கிருத 
( Sanskrit ) நூல்கள் பலவும் பாரசீக மொழியில் ( Persian ) மொழி 
பெயர்க்கப்பட்டன . 


- 


ஆதியில் 


அரசர் இவ்வளவு செயல்களையும் புரிவதற்கு மூலகாரண 
மாக இருந்து உதவியவர் அவருடைய திறமை வாய்ந்த அமைச் 
சரான கான் - இ - ஜஹான் மக்பூல் என்பவராவார் . 
அவர் தெலுங்கானாவைச் சார்ந்த இந்துவாக இருந்து , பிறகு 
முஸ்லிமாக மதம் மாறினார் . சுல்தான் முகம்மது பின் துக்ளக் 
கின் காலத்தில் நிருவாக அனுபவம் பெற்றவர் . அகமது பின் 
அயாஸ் ( Ahmad Bin Aiyaz ) முதல் அமைச்சராகப் பதவியி 
லிருந்து வீழ்ச்சியுற்றதற்குப் பிறகு அப்பதவிக்கு மக்பூல் உயர்த் 
தப்பட்டார் . சுல்தான் தலை நகரை விட்டுத் தொலைப் பிரதேசங் 
களுக்குச் சென்ற போதெல்லாம் , அரசாங்கத்தின் பொறுப்பை 
மக்பூலிடம்தான் விட்டுச் 

சென்றார் . 

அரசர் நெடுங்காலம் 
வரையிலும் தலை நகரிலில்லாத போதும் , அரசாங்கத்தைத் திறம் 
பட மக்பூல் நடத்தி வந்ததனால் நிருவாகம் எவ்வகையிலும் சீர் 
கெடாமலே இருந்து வந்தது . மக்பூல் ஒரு தலை சிறந்த நிருவாகி 
யும் , அரசியல் வல்லு நருமாக இருப்பினும் , அக் காலத்தில் 
இருந்த மற்றும் பலரைப் போலவே அவரும் அந்தப்புர இன்பங் 
களில் மூழ்கிக் கிடந்தார் . 1370 - ல் அவர் இறந்த போது அப் 
பதவிக்கு அவருடைய மகன் ஜுனாஷா (Juna Shah) நியமிக்கப் 
பட்டார் . 


119 


துக்ளக் வமிசத்தினர் 


ஃபிரோஸின் இறுதி நாள்கள் துயரிலும் , கவலையிலும் கழிய 
வேண்டியதாயிருந்தது . பேரரசின் பல பிரிவுகளும் ஒன்றை 
ஒன்று எதிர்த்து மோதிக்கொண்டிருந்தன . 

வயதாகி 
விட்டதனால் சுல்தான் தமது பொறுப்புகள் பலவற்றையும் 
கான்- கி -ஜஹானிடம் விட வேண்டி. நேரிட்டது . அந்த 
அமைச்சன் தனது அகங்காரத்தினாலும் , திமிரினாலும் பலரின் 
வெறுப்புக்கு ஆளாகியிருந்தான் . இளவரசன் முகம்மது ( Prince 
Muhammed ) பட்டத்திற்கு வருவதைத் தடுப்பதற்காக , அவ் 
விளவரசன் , அதிருப்தியுற்றிருந்தவர்களுடன் சேர்ந்து கொண்டு 
அரசனைக் கொல்லச் சதி செய்கின்றான் எனச் சுல்தானுக்கு 
அவன் அறிவித்தான் . அவனுடைய பேச்சுக்குத் துரதிருஷ்ட 
வசமாகச் செவிசாய்த்த சுல்தான் , சதியாளர்களைச் சிறையில் 
அடைக்குமாறு உத்தரவிட்டார் . ஆனாலும் , இனவரசன் அவ் 
வமைச்சனைவிடத் திறமையுள்ளவனாதலால் பகைவரின் சதி , 
சூழ்ச்சிகளை மிகவும் சாதுரியமாக நசுக்கி வந்தான் . அரசனின் 
அந்தப்புரத்திற்கு வருவதற்குத் தனது பெண்களுக்கு அனுமதி 
பெற்றுக் கொண்ட இளவரசன் , தனது போர்க்கவசத்தைப் 
பூண்டு பல்லக்கு ஒன்றில் ஏறிக்கொண்டு அரண்மனையை அடைந் 
தான் . தகப்பனைக் கண்ட மாத்திரத்தில் அவருடைய கால்களில் 
வீழ்ந்து மன்னிப்புக் கோரினான் . சுல்தான் அவனை மன்னித்துத் 
தமக்குப்பிறகு பட்டத்திற்கு வரவேண்டியவனாகவும் நியமித்தார் . 
தனது நிலையில் உறுதியாகிவிட்ட இளவரசன் , சிற்றின்பங்களில் 
மூழ்கித் தனது விருப்பத்திற்குப் பாத்திரமானவர்களை உயர் 
பதவிகளில் நியமித்தான் . இளவரசனுக்கு எதிர்ப்பு வளர்ந்து 
கொண்டு வந்தது ; உள்நாட்டுப்போரும் மூண்டது ; உயர் குடி 
யினர் வயது முதிர்ந்த சுல்தானின் பாதுகாப்பை நாடினர் . 
சுல்தானைக் கண்ட மாத்திரத்தில் பகைமைப் படைகள் அவரது 
மந்திரக்கோலுக்கு இரையாயின . இளவரசன் சிர்மூர் ( Sirmur ) 
மலைகளுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான் . அமைதியும் நிலை 
நாட்டப்பட்டது . மீண்டும் ஃபிரோஸ் எல்லா அதிகாரங்களையும் 
தாமே மேற்கொண்டுவிட்டார் . ஆனாலும் , அவருக்கு வயதாகிக் 
கொண்டிருந்ததனால் தமது அரசப் பொறுப்புகளைச் சரிவர அவ 
ரால் நிறைவேற்ற முடியவில்லை . கடைசியாக அவர் அரசருக் 
குரியவிருதுச் சின்னங்களைத் தமது பேரனான துக்ளக் பின் ஃபதா 
கான் (Tughlag Bin Fath Khan) என்பவனுக்கு அளித்து அவனி 
டமே தமது அதிகாரங்கள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டார் . 
சிறிது காலத்திற்குப் பிறகு தமது எண்பதாம் ஆண்டில் ( 1388 , 
அக்டோபர் ) அவர் உயிர் நீத்தார் . அவருடைய இறப்பை 
யடுத்துப் பதவிக்காக இளவரசர்களுக்கிடையே பயங்கரப் 
போட்டி நிகழ்ந்தது . 


120 


இந்திய வரலாறு 


பல 


மதிப்பீடு 
இவர் வரலாற்றறிஞர்களால் 

விதமாக 

மதிப்பிடப் 
பட்டுள்ளார் . சமகாலத்து எழுத்தாளர்களான பரணி , அபீஃப் 
போன்றவர்கள் இவரை அளவுகடந்து போற்றியுள்ளனர் . நீதி 
வழுவா அரசர் என்றும் , கருணை நிறைந்தவர் என்றும் , மக்களின் 
நலனில் அக்கறை கொண்டவர் என்றும் அவருக்குப் புகழ்மாலை 
சூட்டியுள்ளனர் . ஹென்றி எலியட்டும் ( Henry Elliot ) , எல்பின்ஸ் 
டனும் ( Elphinstone ) இவரைச் சுல்தானிய காலத்து அக்பர் 
எனக் கூறுகின்றனர் . ஆனால் , வின்ஸென்ட் ஸ்மித் , ஈஸ்வரி 
பிரசாத் ஆகியவர்கள் அவ்வொப்பீட்டினை ஏற்க மறுக்கின்ற 
னர் . அக்பருடைய ஆட்சிக்கு முன்பு இந்தியாவில் நடைபெற்று 
வந்த முஸ்லிம்கள் ஆட்சியின் ஒளிமிக்க யுகத்திற்கு ஃபிரோஸின் 
ஆட்சி முற்றுப்புள்ளியிட்டது என்று சர் உல்ஸ்லி ஹேக் (Sir 
Woolsely Haig ) குறிப்பிடுகின்றார் . உண்மை இவ்விருவகைப் 
பட்ட கருத்துகளுக்கிடையே எங்கோ ஓரிடத்தில் 

இருக்க 
வேண்டும் . 

அவருக்கு அறிவாற்றலை விட உளப்பாங்குகளே அதிகமாக 
இருந்தன . அவர் நேர்மையானவர் ; தாம் கொண்டிருந்த குறிக் 
கோள்களை உண்மையாகவே நிறைவேற்ற முயன்றார் . அவர் 
மக்களின் நலனையும் நாடினார் . அவருக்கு முன்பும் , 
வந்த மற்றெந்தச் சுல்தானும் தமது குடிமக்களின் அபிவிருத்தி 
யில் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை என்றுதான் கூற 
வேண்டும் . அவருடைய வருமானக் கொள்கையின் விளைவாக 
விவசாயம் முன்னேறியது . நாட்டு மக்களுக்குப் பெரும் பயன் 
விளை வித்தது . தம்மால் ஆனமட்டும் வியாபாரத்தின் பெருக்கத் 
திற்காக அவர் பெரும்பாடுபட்டார் . அக் கொள்கையின் விளை 
வாகப் பொருள்களின் விலைகளும் குறைந்தன . அக்காலத்தில் 
மக்கள் இன்புற்று வாழ்ந்தனரா ? என்ற கேள்விக்கு ஆம் 
என்றுதான் விடை கூறவேண்டும் . 

அவருடைய அறச் செயல்களின் விளைவாக , அவர் மக்களின் 
நல்லெண்ணத்திற்குப் பாத்திரமானார் . வேலை அமைப்பு , அறத் 
துறை , அரசினால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள் , கல்லூரிகள் , 
அறிஞர்களுக்கும் , துறவிகளுக்கும் உதவிப்பணம் கொடுத்தல் , 
பயணிகளுக்கும் தக்க வசதிகள் செய்துகொடுத்தல் , அரச 
ஊழியர் களுக்குத் தாராளமாக ஊதியம் வழங்குதல் இவை 
யெல்லாம் சுல்தான் மக்களின் நலனில் பெருங் கண்ணும் கருத்து 
மாக இருக்கின்றார் என்ற ஓர் உணர்ச்சியை மக்களிடத்தில் 
ஏற்படுத்தின . மற்றெந்தத் துருக்கிய அரசரும் அது போன்ற 
செயல்களைப் புரியவில்லை . அவரளித்த ஊக்கத்தின் காரணமாக 


பின்பும் 


121 
துக்ளக் வமிசத்தினர் 
அரசாங்கம் அதற்குமுன் மேற்கொண்டிராத பல செயல்களையும் 
மேற்கொண்டது . 


படை 


அஞ்சும் 


அதே வேளையில் அவரிடத்தில் காணசப்பட்ட குற்றங்க 

ங்குறை 
களை நாம் மறந்றுவிடக்கூடாது . அவர் படைத்துறையில் 
பெரும் புலமை பெற்றிருந்தார் என்று கூறுவதற்கில்லை . மேலும் , 
ஒரு சிறந்த 

பத்தலைவனுக்குகந்த அனுபவத்தையோ 
திறமையையோ பெற்றிருக்கவில்லை . அவர் எதற்கும் எளிதில் 
சுவாபமுடையவர் . 

அவருடைய படையெடுப்பு 
களினால் அவருக்குப் புகழோ இலாபமோ ஏற்பட்டுவிட வில்லை . 
தவிர , சிற்சில வேளைகளில் சரியா 

தவறா என்றும் கவனிக் 
காமல் எல்லாருக்கும் நன்கொடைகளையும் , அறக்கொடைகளை 
யும் அளித்துவந்தமையால் ஒழுங்கீனம் ஏற்பட்டது . அதனால் 
நிருவாகமும் மிகு தீவிரமாகப் பாதிக்கப்பட்டது . அவர் அளவு 
மீறி இளக்காரமாக நடந்துகொண்டதனால் நிருவாகத்திற்குப் 
பெருங்கேடு விளைந்தது . தாம் வகுத்த சீர்திருத்தத் திட்டங் 
களைத் தாமே செயற்படுத்த முடியாத அளவிற்கு நிருவாகம் 
பாதிக்கப்பட்டிருந்தது . மற்றொரு தவறையும் அவர் இழைத் 
தார் . தம்முடைய படையை நிலமானிய முறையின் அடிப் 
படையில் அவர் அமைந்திருந்ததனால் படையின் ஒழுக்கங் 
கெட்டுவிட்டது . ஒரு படைத்தொகுதிக்கு வேண்டிய உறுதியை 
யும் , ஆற்றலையும் அப்படை இழந்திருந்தது . அடிமைகள் மீது 
அவருக்குத் தனிப்பற்று இருந்தது . அவர்களுடைய 

எண் 
ணிக்கை எண்பதாயிரமாக அதிகரித்துவிட்டிருந்தது . இதன் 
விளைவாகவும் நிருவாகத்தில் தொல்லைகள் ஏற்பட்டன . மற் 
றொரு குறையும் அவரிடத்தில் இருந்தது . அவர் ஒரு வைதீகச் 
சுன்னி மதப் பிரிவினர் ஆவார் . இஸ்லாம் மதத்தைச் சார்ந் 
திராத பிற மதத்தினருக்கு அவர் பற்பல கட்டுப்பாடுகளை விதித் 
திருந்தார் . அவருடைய சமய விவகாரங்களில் தலையிட்டார் . 
அவர்கள் இஸ்லாம் மதத்தைத் தழுவவில்லையாயின் அவர்களை 
ஜெஸ்ஸியா ( Jesiya ) என்னும் வரியைச் செலுத்துமாறு கட்டாயப் 
படுத்தினார் . இவ்விதக் கொள்கையின் விளைவாக இந்துக்கள் 
அவர்மீது பெரு வெறுப்புக்கொண்டிருந்தனர் . 

அவருடைய 
மத வெறியும் , குறுகிய சமயக் கருத்துகளும் சுல்தானியத்தின் 
சக்தியைப் படிப்படியாக உறிஞ்சிக்கொண்டேயிருந்தன . 


சீர்குலைவுக்கான காரணங்கள் 

ஃபிரோஸ் துக்ளக்கின் மறைவிற்குப் பிறகு டெல்லிப் பேரரசு 
ஒரு குறுகிய மாநிலமாயிற்று . தனக்கிருந்த மகிமையையும் , 
முக்கியத்துவத்தையும் இழந்து கிடத்தது . இழந்து விட்ட 


122 


இந்திய வரலாறு 


- 


பல 


மைய 


அரசின் 


யா நிலங்களை மீட்க ஃபிரோஸும் எம் முயற்சியும் எடுத்துக் 
கொள்ளவில்லை . அவருடைய கொள்கையின் விளைவாகச் 
சிதைவுக் கூறுகள் 

செயலாற்றத் தொடங்கிவிட்டன 
ஒவ்வொன்றாகப் 

மா நிலங்கள் பேரரசிலிருந்து பிரிந்து 
சென்றன . பேரவாமிகுந்த தலைவர்களும் , பற்றற்ற ஆளுநர் 
களும் கிளர்ச்சி 

செய்யத் தொடங்கின 

னர் ; 
ஆணையை மீறினர் ; மைய அரசு செயலற்றதாகிவிட்டிருந்தது . 
படை பலத்தின் அடிப்படையில் தான் பதினான்காம் நூற்றாண்டுக் 
குரிய முஸ்லிம் நாடு அமைந்திருந்தது . ஆனால் , மைய அரசின் 
அதிகாரம் தளர்ச்சியுற்றிருந்ததனால் , ஆளும் வகுப்பினர் அரசாங் 
கத்தினிடம் கொண்டிருந்த அச்சத்தை 

இழந்துவிட்டனர் . 
மக்கள் ஃபிரோஸை நேசித்தனர் . ஆனாலும் , அவரைக் கண்டு 
அஞ்சவில்லை . அரசவையில் மிக்க 

வசதிகளுடன் வாழ்க்கை 
நடத்தி வந்த முஸ்லிம்கள் தமது சுறுசுறுப்பையும் , ஆற்றலையும் 
இழந்துவிட்டுப் படையெடுப்பில் ஈடுபடும் ஓர் ஒழுக்கமற்ற 
மந்தையைப்போல் நடந்து கொண்டனர் . 


ஜாகீர் முறையினால் பெருந் தீங்கு விளைந்தது . பல நில 
மானிய தார்கள் தம்மைச் சுதந்திர அரசர்களாகவே அறிவித்துக் 
கொண்டனர் . அடிமைகள் எண்ணிக்கை அளவு கடந்ததாகி 
விட்டிருந்ததனாலும் பேரரசுக்குப் பல தொல்லைகள் ஏற்பட்டன . 
பிந்திய துக்ளக்குகளின் பலவீனத்தின் காரணமாக இந்துக்கள் 
எங்கும் , குறிப்பாக தோஆப் பகுதியில் மீண்டும் கிளர்ந்தெழுந் 
தனர் . தோ ஆப் பகுதியிலிருந்த ஜமீன்தார்களும் , நிலமானிய 
தார்களும் அரசுச்குக் கப்பம் செலுத்துவதை நிறுத்தி விட்டுச் 
சிறு சர்வாதிகாரிகளைப் போல் நடந்து கொண்டிருந்தனர் . 
வரவேண்டிய வருமானம் அரசிற்கு 

சேரவில்லை . 
இவ்விதமாகப் படை பலத்தைக் கொண்டு 

அமைக்கப்பட் 
டிருந்த அரசு விரைவில் சிதைவுறத்தொடங்கிற்று . ஃபிரோ 
ஸுக்குப் பிறகு வந்த அரசர்கள் வலிமை குன்றியவர்களா 
யிருந்ததனால் , சிதைவு மேலும் தீவிரமாக 

நடைபெற்று 
வந்தது . ஆனால் , அச் சிதைவுக்கான விதைகள் ஃபிரோஸ் 
ஆட்சியின் போதே விதைக்கப்பட்டிருந்தன . 


வந்து 


பிந்திய துக்ளக்குகள் 
ஃபிரோஸின் மறைவிற்குப் பிறகு அவருடைய 

பேரன் 
துக்ளக்ஷா ( Tughlak Shab ) இரண்டாம் கியாஸுத்தீன் ( Ghiaya 
suddin Tughluk II ) என்ற பட்டப்பெயருடன் அரியணையேறி 
னார் . அனுபவமற்ற இவ்விளைய அரசர் தம்மைச் சூழ்ந்து கொண் 
டிருந்த இடர்ப்பாடுகளின் உண்மை நிலையை அறிந்துகொள்ள 


துக்ளக் வமிசத்தினர் 


128 


முடியவில்லை ; சிற்றின்பங்களில் மூழ்கிக்கிடந்து அரசாங்கப் 
பொறுப்பைக் கவனிக்காமல் விட்டுவிட்டார் . 

அவருடைய 
நடத்தை அதிகாரிகள் , அமீர்கள் ஆகியவர்களின் வெறுப்பைக் 
கிளறிவிட்டது . சஃபர்கானுடைய மகன் 

அபூபகரை ( Abu 
Bakar ) அரசர் சிறையிலடைத்தும் , அவர்கள் அரசரைப் 
பதவியிலிருந்து விலக்கச் சதி செய்தனர் . சதியாளர்கள் அரண் 
மனைக்குள் புகுந்ததும் அவர்களுடைய நோக்கத்தை உணர்ந்து 
கொண்ட அரசர் தமது அமைச்சருடன் ஆற்றைநோக்கி ஓட்டம் 
பிடித்தார் . ஆனால் , சதியாளர்கள் அவரைப் பின் துரத்திச் 
சென்று , அவர் நதியைக் கடக்கும் தறுவாயில் அவரை வெட்டி 
வீழ்த்தினர் . 1399 , பிப்ரவரி 19 ஆம் நாள் அபூபகர் அரசராகப் 
பதவியேற்றார் . படிப்படியாக அவர் டெல்லியில் தமது அதி 
காரத்தை வளர்த்து வந்தார் . ஆனாலும் , பேரரசின் அமைதி 
சமானாவின் அமீர் கொலையுண்ட தனால் குலைந்தது . அவர் 
சுல்தான் ஃபிரோஸ் ஷாவின் மகன் முகம்மதுவை எதிர்க்க 
அனுப்பிவைக்கப்பட்டிருந்தார் . அவ்விளவரசர் அந்தத் தறு 
வாயைத் தமக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக்கொண்டு சமானா 
விற்குச் சென்று தம்மைப் பேரரசாகப் பிரகடனம் செய்து கொண் 
டார் . டெல்லியிலிருந்த அபீர்கள் , பிரபுக்கள் சிலரின் தூண்டு 
தலின் பேரில் தலை நகரை நோக்கி முன்னேறினார் ; டெல்லியின் 
சுற்றுப்புறத்தில் முகாமிட்டார் . ஒரு பயங்கர உள் நாட்டுப் 
போர் ஏற்படவிருந்தது . பேரவா மிகுந்த தலைவர்களும் அடிமை 
களும் சமயத்திற்கேற்ப இக் கட்சியிலும் , அக் கட்சியிலும் 
சேர்ந்து கொண்டிருந்தனர் . மீ வாட்டைச் ( Mevat ) சார்ந்த 
பஹதூர் நஹர் ( Bahadur Nahar ) அபூபகர் கட்சியில் சேர்ந்து 
கொண்டார் . அவரது உதவியைக் கொண்டு டெல்லிப்படைகள் 
ஃபிரோஸாபாத் போரில் இளவரசர் முகம்மதுவைத் தோற் 
கடித்தன . தோற்கடிக்கப்பட்ட அவ்விளவரசன் தோ ஆப் 
புக்குச் சென்று புதிய நண்பர்களைத் தேடிக் கண்டுபிடிப்பதில் 
தீவிரமாக ஈடுபட்டான் . தோல்வியுற்ற அவனது படைகள் தோ 
ஆப்பைச் சூறையாடி , டெல்லியின் அமீர்கள் , பிரபுக்கள் ஆகிய 
வர்களின் நிலங்களை யெல்லாம் கொள்ளையடித்தன . ஆகவே , 
அப்படையினருக்கும் ஜமீன் தார்களுக்குமிடையே மோதல்கள் 
ஏற்பட்டன . இக்கொள்ளையிடல்களை அபூபகர் அடக்காது விட்டு 
விட்ட தனால் அரசனின் பிரபுக்களே அவருக்கு எதிரிகளாயினர் . 

லர் எதிர்க்கட்சியிலும் சேர்ந்துகொண்டனர் . இளவரசன் 
முகம்மது தம் படைகளைத் திரட்டிக்கொண்டு ஜலேசருக்கு 
( Jalasar ) வந்து சேர்ந்து முகாமிட்டான் போருக்கான 
ஆயத்தங்களையும் செய்துகொண்டிருந்தான் . பானிபட்டுக் 
கருகில் ( Panipat ) போர் நிகழ்ந்தது . மீண்டும் அபூபகர் வெற்றி 


124 


இந்திய வரலாறு 


பெற்றார் . முகம்மதுவின் மகன் இளவரசர் ஹுமாயூன் மிகு 
கடுமையாகத் தோற்கடிக்கப்பட்டார் . ஆனாலும் , முகம்மது 
மனம் சோர்ந்துவிடவில்லை . பஹதூர் நஹரின் உதவியை நாடுவ 
தற்காக அபூபகர் மீவாட்டை விட்டு வெளியேறியபோது , 

மனக் 
குறையுடைய பிரபுக்கள் முகம்மதுவைத் தலை நகருக்கு வருமாறு 
அழைப்பு விடுத்தனர் . அவ்வழைப்பினை முகம்மது ஏற்றுக் 
கொண்டு டெல்லி நோக்கி முன்னேறினார் . அங்கே அவரு 
டைய பங்காளிகள் , அவருக்கு அமோக வரவேற்பளித்தனர் . 
இவ் விதமாகத் தலை நகருக்குள் எவ்வித இடையூறுமின்றி 
நுழைந்த முகம்மது , அரண்மனையிலும் குடிபுகுந்து நசீருத்தீன் 
முகம்மது என்ற பட்டப்பெயருடன் ஃபிரோஸாபாதில் 1390 , 
ஆகஸ்ட்டு மாதத்தில் அரியணையேறினார் . தம்முடைய அதிகா 
ரத்தை வலுப்படுத்துவதற்காகப் புதிய சுல்தான் , அபூபகரின் 
ஆதரவாளர்களான ஃபிரோஸ் ஷாஹி அடிமைகளிடமிருந்த 
யானை களையெல்லாம் பறிமுதல் செய்து கொண்டார் . 

அச் 
செயலை எதிர்த்து அவர்கள் வீணாக எதிர்ப்புத் தெரிவித்தனர் . 
ஒருநாள் இரவில் அவர்கள் தம் பெண்டுபிள்ளைகளுடன் ஓடி 
அபூபகருடன் 

சேர்ந்து கொண்டனர் . அபூபகரையும் அவ் 
வடிமைகளையும் எதிர்க்க இளவரசன் ஹுமாயூனையும் , இஸ்லாம் 
கானையும் ( Islam Khan ) புதிய சுல்தான் அனுப்பிவைத்தார் . 
இஸ்லாம்கானின் கடு முயற்சியின் விளைவாக அபூபகர் முரியடிக் 
கப்பட்டார் . வேறுவழியின்றி அவர் சரணடைந்தார் . சுல் 
தான் , பஹதூர் நஹரை மன்னித்து அபூபகரை மீரட் ( Meerut ) 

றைவைத்தார் . அதே கோட்டையில் அபூபகர் 
உயிர் நீத்தார் . 


அரணில் 


சிதை 


நரசிங் 


சுல்தான் டெல்லி திரும்பினார் ; ஆனாலும் , நிலக்கிழார்கள் 
நடத்திய கிளர்ச்சிகளினால் அவர் பெற்ற வெற்றியெல்லாம் 
வீணாயின . எட்டாவாவின் ஜமீன் தாரான 

செய்த 
கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது . எனினும் , இஸ்லாம்கானின் துரோகச் 
செயல் சுல்தானுக்கு 

மனக்கவலை ஏற்படுத்தியது . ஏதோ 
சாக்குப்போக்கினைக்கூறிச் சுல்தான் இஸ்லாம்கானைக் கொன்று 
விட்டார் . 

இக் கிளர்ச்சிகளை யெல்லாம் விட மீவாட்டைச் 
சார்ந்த பஹதூர் நஹர் நடத்திய கிளர்ச்சி மிகவும் பயங்கரமான 
தாயிருந்தது . சுல்தான் உடல் நலமற்றிருந்த போதிலும் 
அவருக்கெதிராகச் சென்று அவருடைய அரணிலேயே அடைக் 
கலம் புக வைத்தார் . நாளுக்கு நாள் வியாதி அதிகரித்து வந்தது . 
1394 , ஜனவரி 15 ஆம் நாள் அன்று சுல்தான் உயிர் நீத்தார் . 
அவருக்குப் பிறகு அவர் மகன் 

ஹுமாயூன் அரசபதவி 


துக்ளக் வமிசத்தினர் 


125 


யேற்றார் . ஆனால் , அவர் சிறிது காலமே உயிர் வாழ முடிந் 
தது . பயங்கரக் குழப்பத்திற்கு அவர் பலியானார் . 


முகம்மதுவின் கடைசி மகன் இளவரசர் மகமூத் அரியணை 
ஏறினார் . நசீருத்தீன் மகமூத் துக்ளக் ( Nasiruddin Mahmud 
Tughlak ) என்ற பட்டப்பெயருடன் அவ்வரசன் சுல்தானாகப் 
பதவியேற்றார் . பல வாறான பிரச்சினைகள் அவரை எதிர்நோக்கி 
நின்றன . தலை நகரில் கட்சிகளுக்கிடையே மிகப் பயங் 
கரப் போட்டி நடைபெற்று வந்ததனால் உறுதியான நிரு 
வாகம் நடைபெற முடியவில்லை . வெளியிலோ இந்துத் 
தலைவர்களும் முஸ்லிம் கவர்னர்களும் மத்திய அரசாங் 
கத்தின் ஆணையை வெளிப்படையாகவே புறக்கணித்து 
வந்தனர் . கன்னோசியிலிருந்து ( Kanuj ) பீஹார் ( Bihar ) , வங் 
காளம் வரையிலும் பரவியிருந்த பேரரசு முழுவதும் குழப்பத்தில் 
மூழ்கிக்கிடந்தது . பல தலைவர்களும் , ஜமீன்தார்களும் தமது 
அதிகார எல்லை களுக்குள் மெய்யான மேல திகாரத்தைக் 
கையாளத் தொடங்கிவிட்டனர் . மாலிக் - உஸ் - ஷர்க் ( Malik - us 
Sharg ) என்ற பதவிக்கு உயர்த்தப்பட்டிருந்த கானே ஜஹான் 
ஜான்பூரில் சுதந்திர அரசரானார் . வடக்கில் கோக்கர்கள் ( Kok. 
hars ) கிளர்ந்தெழுந்தனர் . குஜராத் தன்னைச் சுதந்திர நாடு 
எனத் தெரிவித்துக்கொண்டது . அதன் வழியிலேயே மாள 

பளவமும் 
காந்தேஷூம் சென்றன . ஒழுங்கீனக் கூறுகளை ஒடுக்குவது 
அரசாங்கத்திற்கு முடியாத காரியமாகிவிட்டது . ஃபிரோஸ் 
துக்ளக்கின் பேரனான நஸ்ரத்கான் ( Nusrat Khan) என்பவனை 
ஒரு சில பிரபுக்கள் போட்டியாளனாக நிறுத்திவைத்தனர் . 
ஃபிரோஸாபாதில் இருந்த அமீர்களும் , மாலிக்குகளும் பழைய 
அரசாங்கத்தைச் சார்ந்த அடிமைகளும் நஸ்ரத்கானை ஆதரிக் 
கையில் , டெல்லியிலிருந்தவர்கள் மகமூத் துக்ளக்கை ஆதரித் 
தனர் . இவ்விதமாக ஒரே சமயத்தில் இரண்டு சுல்தான்கள் 
பதவியில் இருந்தனர் . ஒருவரை ஒருவர் எதிர்த்து நின்றனர் . 
அந்த நெருக்கடியான வேளையில் பற்பல கட்சித் தலைவர்கள் 
தோன்றினர் . அவர்களுள் மிகு முக்கியமானவர்கள் பஹதூர் 
நஹர் , மல்லு இக்பால் ( Mallu Iqbal ) , முகர்ரப்கான் ( Muguarrab 
Khan ) ஆகியோர் ஆவர் . ஓயாமல் 

சண்டை நடந்து 
கொண்டிருந்தது ; இந்த உள்நாட்டுப் போர்களில் 

மாநில 
கலந்துகொள்ளவில்லையாயினும் 

ஒவ்வொரு 
கட்சியின் எழுச்சி , வீழ்ச்சியை அவர்கள் உன்னிப் 
பாகக் கவனித்துக் கொண்டிருந்தனர் . 1397 ஆம் ஆண்டு 
முடிவடைவதற்குள் தைமூர் ( Timur ) சிந்து நதியைக் கடந்து 
வந்து உச்சா ( Uchha ) நகரை முற்றுகையிட்டுக் கொண்டிருக் 


ஆளுநர்கள் 


மிக 


126 


இந்திய வரலாறு 


கின்றார் என்ற செய்தி எட்டியது . அந் நிலப்படை புகுந்ததன் 
பயனாக ஏற்பட்ட விளைவுகளைத் தலைநகரம் வெகுவிரைவிலேயே 
அனுபவிக்க நேரிட்டது . அங்கே ஏற்கெனவே தமது பற்று தலை 
அவ்வப்பொழுது மாற்றிக்கொண்டிருந்த கட்சித் தலைவர் 
களின் நிலை மேலும் மோசமாயிற்று . மல்லு இக்பால் , நஸ்ரத் 
கானின் பக்கம் சேர்ந்துகொண்டார் . அவர்கள் ஒருவரை 
ஒருவர் ஆதரிப்பதாகக் கூறிகொண்ட போதிலும் , வெகு நாள்கள் 
வரை நண்பர்களாக இருக்க முடியவில்லை . சுல்தான் மகமூதும் , 
அவனுடைய நண்பர்களான முகர்ரப்கான் , 

பகதூர்கான் 
ஆகியோரும் டெல்லியைக் கைப்பற்றிக்கொள்ள , மல்லு இக்பால் 
நயவஞ்சகமாக நஸ்ரத்கானைத் தாக்கினான் . ஆனால் , அவ் விள 
வரசன் தனக்கு வரவிருக்கும் ஆபத்தை உணர்ந்து பானிப் 
பட்டிலிருந்த டாடார்கானிடம் ( Tatarkhan ) தப்பி ஓடிவிட்டான் . 
மல்லுகான் தனது கடும்பகைவரான முகர்ரப் பக்கம் தனது 
கவனத்தைத் திருப்பினான் . தலை நகரிலிருந்து அவனை விரட்டி 
விடவேண்டுமெனத் தீர்மானித்துவிட்டான் . இருவ க் 
மிடையே மிகு பயங்கர மோதல் ஏற்பட்டது . இரண்டு மாதங் 
களுக்குப் பிறகு ஒரு சில உயர்குடியினர் குறுக்கிட்டதன் பேரில் 
அவ்விருவருக்குமிடையே அமைதி ஏற்பட்டது . ஆனாலும் , 
மல்லு மீண்டும் முகர்ரப்பை அவன் வீட்டிலேயே தாக்கி மிகு 
கொடூரமாகக் கொன்றான் . முகர்ரப்பின் மரணம் சுல்தான் மகமூ 

முதுகெலும்பையே முரித்துவிட்டது போன்றிருந்தது . 
எல்லா அதிகாரங்களையும் இழந்து விட்டிருந்த சுல்தான் மல்லு 
க்பாலின் கைப்பொம்மையாகிவிட்டான் . தன்னுடைய நிரு 
வாகத்தைச் சீரமைக்க அவன் முயன்றான் . அதே சமயத்தில் 
அன்னியர்களின் படையெடுப்பு எதிர் நோக்கி நின்றது . பல்லா 
யிரக்கணக்கான படைவீரர்களுடன் அமீர் தைமூர் இந்துஸ் 
தானத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றார் என்ற 
செய்தி எங்கும் பரவத் தொடங்கியது . 


தின் 


தைமூரின் படையெடுப்பு ( 1398 ] 


தைமூரின் படையெடுப்பு 

தைமூர் டிரான் சாக்சியானாவில் ( Trarisoxiana ) கெஷ் 
( Kesh ) என்ற இடத்தில் கி.பி. 1385 - ல் பிறந்தான் . அவ்விடம் 
சமர்கண்டுக்கு ( Samaraqand ) அருகில் இருந்தது . அவனுடைய 
தந்தை அமீர் துர்கே ( Amir Turghay ) என்பவன் பர்லாக்கனின் 
குர்கன் கிளையைச் சார்ந்தவன் ; துருக்கிய இனத்தைச் சார்ந்த 
பிரபுமாவான் . தனது முப்பத்து மூன்றாம் வயதில் 

அவன் 


துக்ளக் வமிசத்தினர் 


127 


சகாதிய துருக்கியர்களின் (Chaghati Turks ) தலைவனாகி , பாரசீ 
கத்துடனும் ( Persia ) , சுற்றுப்புற நாடுகளுடனும் இடையறாது 
போரிட்டுக் கொண்டிருந்தான் . மத்திய ஆசியாவிலிருந்த 


தைமூரின் படையெடுப்பு 

சி.பி. 1898 ) 


பச 


அருக்கப் போ . 


அரபிக்கடல் 


படை 


( Central Asia ) நாடுகளுக்கெல்லாம் அவன் தலைவனாகிக் குழப் 
பத்தில் மூழ்கிக் கிடந்த இந்துஸ்தானத்தின்மீது 
யெடுக்கத் திட்டமிட்டான் . இந்துஸ்தானத்திலிருந்து பல 
தெய்வங்களை வழிபாடு செய்வதையும் , விக்கிரகங்களை வழிபாடு 
செய்வதையும் விலக்குதல் அவனது நோக்கமாகும் . 


பீர் முகம்மதுவின் ( Pir Muhammad ) தலைமையில் தைமூர் 
படையின் முன்னணிப்படை சிந்து நதியைக் கடந்து உச்சா 
வைக் கைப்பற்றிப் பிறகு முல்தானை நோக்கி முன்னேறியது . 
ஆறுமாதக் காலம்வரை முற்றுகையிடப்பட்டிருந்த இந் நகரம் 
இறுதியில் சரணடைந்தது . தன் பரந்த நாட்டின் பல்வேறு பகுதி 


128 


இந்திய வரலாறு 


களிலிருந்தும் பெரும் படைகளைத் தைமூர் திரட்டிக் கொண்டு 
இந்து - குஷ் ( Hindu Kush ) வழியாக வந்து சிந்து நதியைக் 
கடந்தான் ( 1399 ) . திபால்பூருக்கருகில் தைமூர் வந்ததும் 
அங்கிருந்த மக்கள் அவனுக்கு அஞ்சி அவ்விடத்தைவிட்டு ஓடி , 
பட் நிர் ( Bhatnir ) அரணில் தஞ்சம் புகுந்தனர் . எல்லாப்பக்கங் 
களிலிருந்தும் தைமூரின் படைத்தலைவர்கள் அவ்வரணைத் 
தாக்கி அதனைக் கைப்பற்றினர் ; அதனுடைய அரசன் அடி 
பணிந்தான் . பட் நிர் மக்களின்மீது மிகு கடுமையான தண்டனை 
விதிக்கப்பட்டது . ஆண் பெண் யாவரும் படுகொலையுண்டனர் . 
அவர்களுடைய பொருள்களெல்லாம் கைப்பற்றிக் கொள்ளப் 
பட்டன . 

கட்டடங்களும் , அரணும் தரைமட்டமாக்கப்பட்டன . 


அவன் 


சமர்னா 


பட்நிரிலிருந்து தைமூர் சிர்சூதிக்குச் ( Sirsuti ) சென்றான் . 
அந்நகரமும் விரைவில் 

கைவசமாயிற்று . 
வுக்கு அருகிலிருந்து கைதலை ( Kaithal ) அவன் அடைந்ததும் , 
டெல்லியைத் தாக்குவதற்காகத் தன்னை ஆயத்தப்படுத்திக் 
கொள்ளத் தொடங்கினான் . ஒவ்வொரு நகரிலும் படை புகுந்து 
சென் கொண்டிருக்கையில் , அந்நகர மக்கள் அவனுக்கு 
அஞ்சி ஓடினர் . இவ்விதமாக ஒவ்வொரு நகரமும் அவனுக்கு 
அடி பணிந்து கொண்டிருந்தது . வெகுவிரைவில் தைமூர் டெல் 
லிக்கு அருகிலிருந்த ஜஹான்னுமை அரண்மனையை அடைந் 
சுற்றுப்புற நாடுகளெல்லாம் 

சூறையாடப்பட்டன . 
படைவீரர்கள் எல்லாத் திக்குகளிலும் சென்று கொள்ளையடித் 
கடைசியாகத் தைமூர் டெல்லியையடை.. 

ந்தும் , தன் 
முகாமில் இருந்த இந்துக்கள் போர் நடக்கவிருக்கும் நாளன்று 
எங்குத் தம் தளைகளை உதறிக்கொண்டு பகைவன்பால் சேர்ந்து 
விடுவார்களோ என அஞ்சி , சுமார் ஓர் இலட்சம் இந்துக்களைக் 
கொல்லுமாறு உத்தரவிட்டான் . 


தான் . 


தனர் . 


தைமூர் தன் படைகளை ஒழுங்காக அமைத்துக்கொண்டு 
போருக்குத் தயாராகிக்கொண்டிருந்தான் . சுல்தான் மகமூதும் , 
மல்லு இக்பாலும் படையைத் திரட்டினர் . இரு படை 
களும் டெல்லிக்கு வெளியில் மோதிக்கொண்டன . அந்தப் 
போரில் டெல்லிப் படை தோற்கடிக்கப்பட்டது . மகமூதும் , 
மல்லு இக்பாலும் போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டனர் . தைமூர் 
தன் கொடியை டெல்லி அரணின் மேல் பறக்கவிட்டான் . நகரம் 
மிகு கடுமையாகச் சூறையாடப்பட்டது . நகர மக்கள் பல்லா 
யிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் . பல்லாயிரக்கணக்கான 
கலைஞர்களும் மற்றும் பல தொழிலாளர்களும் இளவரசர்களுக்கும் 
அமீர்களுக்குமிடையே பங்கிட்டுக்கொள்ளப்பட்டனர் . 


துக்ளக் வமிசத்தினர் 


129 


டெல்லியில் தைமூர் பதினைந்து நாள்கள் தங்கியிருந்தான் . 
பிறகு அவன் மீரட்டுக்குச் சென்று ஹரித்வாரை ( Haridwar) 
அடைந்தான் . அங்கும் இந்துக்களுக்கும் , முஸ்லிம்களுக்கு 
மிடையே மிகக் கடுமையான போர் நிகழ்ந்தது . இதையொட்டி 
சிவாலிக் மலைகளின் மீது தாக்குதல் நடந்தது . சிவாலிக் ராயும் 
முரியடிக்கப்பட்டார் . வெற்றியாளர்கள் பெரும் கொள்ளைப் 
பொருளைக் கைப்பற்றினர் . சிவாலிக் பிரதேசத்தைத் தைமூர் 
கைப்பற்றிக்கொண்டு ஜம்மு ( Jammu ) நோக்கி முன்னேறினான் . 
ஜம்மு அரசனும் தோற்கடிக்கப்பட்டுச் சிறையிலடைக்கப் 
பட்டான் . 


படையெடுப்பு முடிந்ததும் தைமூர் வீடுதிரும்ப நினைத் 
தான் . லாஹூர் ( Lahore ) , மூல்தான் ( Multan ) , திபால்பூர் ஆகிய 
நிலமானியங்களைக் கிஸர்கானின் ( Khizar Khan ) பொறுப்பில் 
விட்டுவிட்டுத் தைமூர் சமர் கண்டுக்குத் திரும்பினான் . 


யது . 


தைமூரின் படையெடுப்பினால் விளைந்த விளைவுகள் 
தைமூரின் படையெடுப்பினால் நாடெங்கிலும் குழப்பம் பரவி 

டெல்லி அரசு முற்றிலும் வலிவற்றதாகிவிட்டிருந்தது . 
தலை நகரின் சுற்றுப்புறங்களிலும் , மா நிலங்களிலும் பெருங் குழப் 
பம் ஏற்பட்டிருந்தது . கல்நெஞ்சம் படைத்த கொடும்பா தகர் 
கள் நடத்திய போரினால் ஏற்பட்ட தொல்லைகள் போதாவென்று 
பஞ்சத்தினாலும் , கொள்ளை நோயினாலும் தொல்லைகள் ஏற்பட்டன . 
குறிப்பாகக் கொள்ளை நோயின் விளைவாக மக்களும் , கால்நடை 
களும் மடிந்தன ; விவசாயிகள் வேளாண்மையைத் தொடர்ந்து 
செய்ய முடியவில்லை ; சமூக முறையே தகர்த்தெறியப்பட்டது ; 
அரசியல் அதிகாரமும் 

செயலற்றதாகிவிட்டது . ஆகவே , 
எங்கும் அமைதியும் , ஒழுங்கும் குலைந்தன . அந் நிலையைத் 
துணிச்சலுள்ளவர்கள் தமக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக் 
கொண்டு நிலங்களை யெல்லாம் நாசம் செய்து , மக்களை யெல்லாம் 
தொல்லைப்படுத்தி வந்தனர் . படையின் தனிக் குழுக்கள் 
நலத்தை நாடுவதில் பயங்கரமாக ஈடுபட்டிருந்தன . 


தோ ஆப்புக்கு ஓடிவிட்டிருந்த சுல்தான் நஸ்ரத்ஷா 1399 . 
மார்ச்சு மாதத்தில் டெல்லியை மீட்டுக்கொண்டார் . ஆனாலும் , 
அது வெகுவிரைவில் இக்பால்கான் கைக்கு வந்து சேர்ந்தது . 
இக்பால்கானின் ஆணை தோ ஆப்பின் ஒரு சில மாவட்டங்களிலும் , 
தலை நகரைச் சுற்றியிருந்த மானியங்களிலும் செயற்பட்டு 
வந்தது . மெல்ல மெல்ல 

இக்பால்கான் தம் அதிகாரத்தை 
வலியுறுத்த முயன்றார் . 1401- ல் சுல்தான் மகமூதும் அவருடன் 

9 


180 


இந்திய வரலாறு 


சேர்ந்துகொண்டார் . 

அவரைச் சுல்தானாக 

இக்பால்கான் 
டெல்லியில் வரவேற்றார் . ஆனாலும் , உண்மை 

அதிகாரம் 
இக்பாலிடம் இருந்ததனால் சுல்தான் மிகவும் அவதிப்பட்டுக் 
கொண்டிருந்தார் ; ஜான்பூரின் சுல்தானான இப்ராஹிம் ஷா வின் 
உதவியையும் நாடினார் . ஆனால் , அம்முயற்சியில் அவர் வெற்றி 
காணவில்லை . ஆகவே , இறுதியில் கன்னோசிக்குச் சென்று 
அங்கேயே தங்கிவிட்டார் . கலைக்கப்பட்டிருந்த படையினரும் , 
கையாட்களும் அவருடைய கொடியின் கீழ்த் திரளத் தொடங் 
கினர் . குவாலியரின் அரசர் பீம தேவரைத் ( Bhima Deva) 
தண்டிப்பதற்காக இக்பால் அங்கே சென்றார் . ஆனாலும் . முற்று 
கையைப் பின்வாங்கிக்கொண்டு , டெல்லிக்கு அவர் திரும்ப 
நேரிட்டது . எடாவாவின் இந்துத்தலைவர்களுக்கெதிராக அவர் 
நடத்திய தாக்குதல்களில் , அவர் சற்று அதிகமாகவே வெற்றி 
கண்டார் . இருந்தபோதிலும் அவர் மூல்தானைத் தாக்க முன் 
னேறியபோது , அதன் ஆளுநர் கிஸர்கான் அவரை எதிர்த் 
தார் . 1405 - ல் நிகழ்ந்த போரில் இக்பால் கொலையுண்டார் . 
இவ்விதமாக மகமூத் பாதையிலிருந்த ஒரு பெரும் பகைவர் 
விலக்கப்பட்டார் . தௌலத்கானும் மற்றும் பல பிரபுக்களும் 
அவருக்கு அழைப்பு விடுத்ததன்பேரில் அவர் டெல்லிக்குச் 
சென்றார் . ஆனால் , அவர் தந்நிலையற்ற வகையில் நடந்து 
கொண்டிருந்ததனால் படையினரின் வெறுப்புக்கு ஆளானார் . 
ஆகவே , அவர் தாம் மீண்டும் பெற்ற உரிமைகளைச் சரிவரச் 
செயற்படுத்த முடியவில்லை . தமது அரசராங்கப் பொறுப்புகளைக் 
கவனிக்கா சுல்தான் தமது வாழ்நாளைச் சிற்றின்பங்களில் 
வீணாக்கிக்கொண்டிருந்தார் . 


கி . பி . 1412 - ல் சுல்தான் மகமூத் இறந்தார் . அதனுடன் 
துருக்கிய இனத்தினரின் கைகளிலிருந்து டெல்லி இராச்சியம் 
வீழ்ந்தது . 

அவருடைய மரணத்திற்குப் பிறகு அமீர்களும் , 
மாலிக்குகளும் ஒன்று சேர்ந்து தௌலத்தானைத் தம் தலைவராகத் 
தேர்ந்தெடுத்தனர் . அவர் அரசராக இராது இராணுவச் 
சிறுகுழு ஆட்சியினரின் தலைவராகவே செயலாற்றிவந்தார் . 
பதவியெய்தியதற்குப் பிறகு அவர் கதேஹார் ( Katebar ) மீது 
படையெடுத்தார் . அங்கிருந்த இந்துக் குறுநிலமன்னர்கள் 
அவருக்கு அடிபணிந்தனர் . அதே வேளையில் ஜான்பூரைச் 
சார்ந்த இப்ராஹிம் கல்பி அரணில் காதர்கானை ( Qadr Khan ) 
முற்றுகையிட்டுக் கொண்டிருப்பதாகச் செய்தி எட்டியது . 
ஆனால் , அத்தறுவாயில் அவருடைய உதவிக்கு அனுப்புவதற்குத் 
தக்க படை பலம் தௌலத்கானிடம் இருக்கவில்லை . அதற் 
கிடையே மூல்தானின் ஆளுநரும் , இந்துஸ்தானத்தில் தைமூரின் 


துக்ளக் வமிசத்தினர் 


181 


துணைவராக இருந்தவருமான கிஸர்கான் ( Khlzar Kban ) இந்த 
ஒழுங்கற்ற நிலையைக் கவனித்துக்கொண்டிருந்து டெல்லியின் 
மீது படையெடுத்தார் . சுமார் நான்கு மாதக் காலம் நீடித்த 
முற்றுகைக்குப் பிறகு , தௌலத்கான் 1414 , மே மாதம் 23 ஆம் 
நாளன்று சரணடைந்தார் . கிஸர் கான் டெல்லியைக் கைப் 
பற்றிக்கொண்டு புதிய வமிசம் ஒன்றை உருவாக்கினார் . 


துக்ளக் வமிசம் வீழ்ச்சியுற்றதன் காரணங்கள் 


முகம்மது பின் துக்ளக் டெல்லியின் சுல்தானாகப் பதவி ஏற்ற 
பொழுது அவருடைய பேரரசு மிகவும் பரந்ததாகவிருந்தது . 
ஒரிஸ்ஸா (Orissa ) , அஸ்ஸாம் ( Assam ) , நேபாளம் ( Nepal ) , 
காஷ்மீரம் ( Kashmir ) ஆகிய இவற்றைத் தவிர இந்தியாவின் 
மற்றெல்லாப் பாகங்களும் அதில் அடங்கியிருந்தன . ஆனால் , 
துக்ளக் வமிசத்தின் கடைசி அரசராக இருந்த நசீருத்தீன் 
மகமூதின் காலத்தில் அது ஒரு சிறிய மா நிலமாகச் சுருங்கியிருந் 
தது . அச்சுருங்கிய அரசும் 1414 - ல் துக்ளக் வமிசத்தினரின் 
கைகளிலிருந்து பிரிந்துவிட்டது . 


குண 


படை 


துக்ளக் வமிசத்தின் சீர்குலைவிற்கும் , இறுதி வீழ்ச்சிக்கும் பல 
காரணங்கள் இருந்தன . முகம்மது பின் துக்ளக்கின் 
வியல்பும் , அவர் கடைப்பிடித்த கொள்கையும் அவ் வீழ்ச்சிக்கு 
முக்கிய காரணமாகும் . அவருடைய கனவியலான திட்டங்கள் , 
மிக்க கடுமையான தண்டனைகள் , மடத்துணிச்சலான 
யெடுப்புகள் ஆகிய இவற்றை எல்லாங்கண்ட பல மாநில 
ஆளுநர்கள் கிளர்ந்தெழுந்து , விடுதலை பெற்றால் தான் தமக்கு 
விமோசனம் ஏற்படும் என நினைக்கத் தொடங்கினர் . அவ் 
வுணர்ச்சியின் விளைவாகத் தோன்றிவையே தக்காணத்தின் 
விஜய நகர அரசும் , பாமினி அரசும் . பேரரசிலிருந்து வங்காளம் 
அறுபட்டுப் போயிற்று ; சிந்துவும் பிரிந்துவிட்டது சுல்தானி 
யத்திலிருந்து அறுபடாதிருந்த மா நிலங்களில் அதிருப்திப் பரவிக் 
கொண்டிருந்தது . 


இரண்டாவதாக , தமக்கு முன் ஆட்சிபுரிந்தவர் இழைத்த 
தவறுகளை ஃபிரோஸ் துக்ளக் சரிப்படுத்த முயன்றாரெனினும் 
அவர் கண்டிப்புக் குறைவாக நடந்து கொண்டதனாலும் , சமயப் 
பொறையற்ற கொள்கையைக் கடைப்பிடித்ததனாலும் , நில 
மானியமுறை புதுப்பிக்கப்பட்டதனாலும் , படையில் மேலும் 
மேலும் ஒழுங்கீனம் தோன்றிக்கொண்டிருந்ததனாலும் அர 
சரின் அதிகாரத்திற்குப் பெரும் பங்கம் விளைவிக்கப்பட்டது . 
சீர்படுத்த இயலாத அளவிற்கு நிருவாகம் சீர்கெட்டு விட்டி 


132 


இந்திய வரலாறு 


வரை 


ருந்தது . அந்நிலையைத் தமக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக் 
கொள்வதற்குப் பலர் காத்துக்கொண்டிருந்தனர் . 

மூன்றாவதாக , ஃபிரோஸ் துக்ளக் , பிறர் , குறிப்பாக அவரு 
டைய பிள்ளைகள் பொறுமையிழக்கும் அளவிற்கு நெடுங்காலம் 

உயிருடன் இருந்து விட்டார் . நிருவாகத்தை ஒழுங்குற 
நடத்துவதற்குத் தகுதி பெற்றிருந்த அவருடைய இரு மூத்த 
பிள்ளைகளும் அவருடைய வாழ்நாளிலேயே இறந்துவிட்டனர் .. 
தவிர , தமக்குப் பின் வரவேண்டிய வாரிசுகளுக்கு அவர் தக்க 
கல்விப்பயிற்சியும் அளிக்கவில்லை . ஆகவே , பொறுப்பேற்றிருக்க 
வேண்டிய வேளையில் , அதனை ஏற்றுக்கொள்வதற்குத் தகுதி 
யானவர்கள் எவரும் துக்ளக் வமிசத்தில் இருக்கவில்லை . 


நான்காவதாக , துக்ளக்குகளின் அரசு அவர்களுக்கு முன் 
பிருந்த அரசுகளைப் போலவே மையமாக்கப்பட்ட வல்லாட்சி 
யாக இருந்தது . அதுபோன்ற அரசு , அரசன் தக்க திறமையும் 
ஆற்றலும் வாய்ந்தவனாக இருந்தால்தான் ஒழுங்குற நடை 
பெறும் . அதற்கு மாறாக , அரசன் பலவீன முற்றவனாக இருப்பின் 
அதனுடைய தீய வினைகள் நிருவாகத்தின் எல்லாத்துறைகளி 
லும் ஏற்பட்டுவிடும் . துக்ளக் வமிசச்சில் பின்னாளில் தோன்றிய 
வர்கள் தகுதியற்றவர்களாகவும் , சிற்றின் பங்களில் மூழ்கிக் 
கிடந்து காலத்தை வீணாக்கிக் கொண்டிருப்பவர்களாகவும் 
இருந்தனர் . நிருவாகப் பொறுப்பை நாற்று நடத்துவதற்கான 
திறமைபடைத்த ஒருவரைத் தேர்ந்தெடுப்பதற்குத் தேவைப் 
படும் தகுதியையும் அவ்வரசர்கள் பெற்றிருக்கவில்லை . 
ஆகவே , அரசவையில் கட்சிக் குழுக்கள் தோன்றலாயின ; உள் 
நாட்டுப்போரும் மூண்டது . 

ஐந்தாவதாக , அரசர்களைப் போலவே அரசவையிலிருந்த 
பிரபுக்களும் மிக மட்டமான நிலையில் இருந்தனர் . சிறந்த 
திறனைப் பெற்றிருந்த ஒருவரைக் காண்பதும் மிக அரிதாக 
இருந்தது . இந்தியாவில் துருக்கியர்கள் 

ஆட்சி நடத்தத் 
தாடங்கியபோது அடிமைகள் மிகவும் திறன் வாய்ந்தவர் 
களாக விளங்கினர் . ஆனால் , ஃபிரோஸ் ஆட்சியின் போது 
அம்முறை மிகவும் கேவல நிலையை அடைந்திருந்தது . ஒரு 
குத்புத்தீன் ஐபெக்கோ இல்துத்மிஷோ பால்பனோ பின்னாளில் 
தோன்றவில்லை . 


ஆறாவதாக , 

டெல்லிச் சுல்தானியம் படை வலிமையின் 
அடிப்படையில் அமைந்திருந்தது . முகம்மது பின் துக்ளக்கின் 
காலத்திலும் , ஃபிரோஸ் துக்ளக்கின் காலத்திலும் டெல்லிப் 


துக்ளக் வமிசத்தினர் 


183 


படை 


ஆற்றலற்றதாக இருந்தது . ஆகவே , அரசனுடைய 
அதிகாரத்தைக் கண்டு மக்கள் அஞ்சும்படியாக அது நடந்து 
கொள்ள வில்லை . இறுதியில் மக்களே அரசாங்கத்தை மதிக்க 
விரும்பாத நிலையும் ஏற்பட்டுவிட்டது . 


ஏழாவதாக , அரசாங்கம் ஒரு காவல் அரசாங்கமாகவே 
இருந்தது . அதாவது ஒழுங்கையும் , அமைதியையும் காப்பதும் , 
வருமானத்தை வசூலிப்பதுமே 

தனது பொறுப்பாகுமெனக் 
கருதியது . அவ்விரு பொறுப்புகளையும் அதனால் சரிவர நிறை 
வேற்ற முடியவில்லையாதலால் , அது இருக்கவேண்டிய தேவை 
மறைந்துவிட்டது . 


எட்டாவதாக , அலாவுத்தீனின் காலத்தில் முதன் முதலாக 
வெல்லப்பட்டிருந்த தென்னிந்தியா , சுல்தானியத்தில் சேர்ந்தும் 
சேராததுமாயிருந்தது . கில்ஜியைப் போன்ற ஏற்றம் வாய்ந்தவ 
ரால் மட்டுமே அதனை அடக்கிவைக்க முடிந்தது . வலிமையற்ற 
அரசர்கள் காலத்தில் தென்னிந்தியாவில் கணக்கற்ற கிளர்ச்சி 
கள் நடைபெற்றன . இறுதியில் அப் பகுதி டெல்லியின் பிடியி 
லிருந்து விடுதலையும் பெற்றது . வட இந்தியாவிலும் அதனுடைய 
விளைவுகள் பயங்கரமானவையாக இருந்தன . 


இறுதியாக , இந்துக்கள் பல ஆண்டுக் காலமாக முஸ்லிம் 
ஆட்சிக்குக் கீழ்ப்பட்டிருந்த போதிலும் , சுதந்திரமடைவதற்கான 
முயற்சியை அவர்கள் விட்டுவிடவில்லை . வட இந்தியாவிலும் 
ஒரு சில பகுதிகளைத் துருக்கியர்களால் வெல்ல முடியவில்லை . 
துக்ளக்குகளின் பலமின்மையை இராஜபுதனம் தனக்குச் சாதக 
மாகப் பயன்படுத்திக்கொண்டு சுதந்திரமடைந்தது . 
போலவே குவாலியரும் மற்றும் பல மாநிலங்களும் தம்மீதிருந்த 
பேரரசத் தளைகளைக் 

களைந்தெறிந்தன . இக் காரணங்களை 
யெல்லாம் முன்னிட்டுத் துக்ளக்குகளின் ஆட்சி வீழ்ச்சியுற்றது . 


நூல் பட்டியல் 


Ishwari Prasad : 
Ishwari Prasad : 
Ishwari Prasad : 
M. A. Ana : 


History of Medieval India . 
History of the Qaruna Turks. 
History of Muslim rule in India . 
Rise and fall of Muhamad bin Tughlak . 
Cambridge History of India , Volume II . 
History of India : 1000-1707 . 


A. L. Srivastava : 


5. சையது வமிசம் 

( Sayyid Dynasty ) 
கிஸர்கான் ( Khizar Khan , 1414-1421 ) 


சுல்தான் மகம்மது இறந்த பிறகு டெல்லி உயர் குடியினர் 
சிலர் தம்முள் மிக்க ஆற்றல் வாய்ந்தவராயிருந்த தௌலத்கான் 
லோடியை டெல்லியின் அரசராகத் தேர்ந்தெடுத்தனர் . ஆனால் , 
அவர் ஒரு சில மாதங்களே பதவிவகிக்க முடிந்தது . கி.பி. 1414 , 
மார்ச்சு மாதத்தில் தைமூரின் பிரதிநிதியாக மூல்தான் நாட்டை 
யும் , அதனோடு இணைந்திருந்த பிரதேசங்களையும் ஆண்டுவந்த 
கிஸர்கான் என்பவர் தௌலத்கான் லோடியை எதிர்த்துப் படை 
யெடுத்து வந்து , அவ்வாண்டின் மே மாத இறுதியில் டெல் 
லியைக் கைப்பற்றிக் கொண்டார் . கைதியாக்கப்பட்ட தௌலத் 
கான் ஹிஸ்ஸார் ஃபிரோ ஸாவுக்கு அனுப்பிவைக்கப்பட்டார் . 
கிஸர் கான் நபிகள் நாயகத்தின் வழித் தோன்றல் என்று ஒரு சில 
வரலாற்றாசிரியர்கள் கருதி , அவர் உருவாக்கிய வமிசத்துக்கு 
சையது வமிசம் எனப் பெயரிட்டுள்ளனர் . ஆனால் , அவர்களது 
கூற்று ஐயத்திற்குரியதாக இருக்கின்றது . அரசாட்சிக்கு அடை 
யாளமான மணிமுடியைக் கிஸர் ஏற்றுக்கொள்ளாது , தைமூரின் 
நான்காவது மகனும் , தைமூருக்கு அடுத்தபடியாக ஆட்சி புரி 
வதற்குரிய வருமான ஷா ருக்கின் ( Shah Rukk ) அரசப்பிரதி 
நிதியாகவே ஆள்வதாகக் கூறிக்கொண்டார் . அவருக்குக் கப்பம் 
செலுத்துவதாகவும் கூறிக்கொண்டார் . 


கிஸர்கான் சையது வமிசத்து அரசர்களுள் மிகு திறம் 
படைத்தவராயிருப்பினும் , அவருடைய ஏழாண்டு ஆட்சிக் 
காலத்தில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி ஒன்றும் நிகழவில்லை . 
அச் சமயத்தில் பழைய டெல்லி அரசின் பரப்பு ஒரு சிறிய 
பிரதேசமாகச் சுருங்கியிருந்தது . 

அதன் ஆட்சியாளரின் 
அதிகாரம் டெல்லியைச் 

சுற்றியிருந்த சில மாவட்டங்களை 
மட்டும் உள்ளடக்கியதாக இருந்தது . எடாவா , கன்னோசி , 
படியாலி (Patiali ) , கம்பிலி ( Kambili ) ஆகியவற்றை அவர் மீட்க 
முயன்றார் . எனினும் , அதில் 
எனினும் , அதில் வெற்றிகாண 

முடியவில்லை . 


185 


சையது வமிசம் 


கொள்ளையடித்து வருமானம் பெறுவதற்காக ஒவ்வோர் ஆண்டும் 
அவர் படையெடுத்தார் ; கொள்ளைப் பொருள்களையும் கொண்டு 
வந்தார் . படையின் உதவியின்றி மாவட்டங்களில் வரிகளை 
வசூலிக்க முடியவில்லை . 


இந்து ஜமீன் தார்களும் அடிக்கடி அவரது அதிகாரத்திற் 
கெதிராகக் கிளர்ச்சி 

செய்து கொண்டிருந்தனர் . இந்த 
அமைதிக்குலைவிலிருந்து விடுபடக் கிஸர்கானும் , அவருடைய 
அஞ்சா நெஞ்சம் படைத்த அமைச்சரான தாஜ் - உல் - முல்கும் 
( Taj- ul- Mulk ) முயன்றனர் . ஆனாலும் , வெற்றிகாண முடிய 
வில்லை . ஒரு புறத்தில் டெல்லிக்கும் , குஜராத்திற்குமிடையேயும் , 
மறுபுறத்தில் டெல்லிக்கும் , ஜான்பூருக்குமிடையேயும் கடும் 
போட்டி நிகழ்ந்து வந்தது . அவ்விரண்டு நாடுகளின் அரசர் 
களும் 

டெல்லியைக் கைப்பற்ற முயன்றனர் . பஞ்சாபில் 
சரங் கான் ( Sarang Khan ) என்ற போலி உரிமையாளன் ஒருவன் 
ஹோஷியார்பூரில் (Hoshiorpur ) தோன் றினான் . கோக்கர் 
களின் தலைவன் ஜஸ்ராத் ( Jasrath ) என்பவன் வடகிழக்குப் 
பஞ்சாபில் பெருந்தொல்லை கொடுத்து வந்தான் . தோ ஆப்பி 
லிருந்த தலைவர்களும் தொடர்ந்து கிளர்ச்சி செய்து கொண் 
டிருந்தனர் ; வாள் முனையைக் 

காட்டியே அவர்களிட 
மிருந்து வரிகளை வசூலிக்க முடிந்தது ; இத் தொல்லைகளை 
யெல்லாம் ஒடுக்க கிஸர்கான் முயற்சி செய்தார் . ஆனாலும் , 
அவரால் வெற்றிபெற முடியவில்லை . அவர்களிடமிருந்து 
தமக்கு வரவேண்டிய வருமானத்தில் ஒரு பங்கையாவது 
பெற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டு மீதி வருமானத்தைத் 
தருவதற்கான வாக்குறுதியை அவர்களிடமிருந்து பெறலாம் 
என்பதே அவருடைய கொள்கை . அதுபோன்ற வாக்குறுதியை 
அளித்த ஒரு சிலரே அவர் நாடு திரும்பியவுடன் அதனை 
மீறி நடந்தனர் . அத் தொல்லைகளால் அலுத்துப்போயிருந்த 
கிஸர் கான் 1421 , மே மாதம் 20 ஆம் நாள் உயிர் நீத்தார் . 
நேர்மையான , தாராள குணமுள்ள , மக்களுக்கு நலன் விளை 
விக்க விரும்புகின்ற இளவரசர் என ஃபெரிஷ்டா ( Ferishta ) 
அவரைப் புகழ்கின்றார் . 


மரணப்படுக்கையில் தம்முடைய மகன் முபாரக்ஷாவைத் 
( Mubarak Shah ) தமது வாரிசாகக் கிஸர்கான் நியமித்தார் . 
கிஸர்கான் இறந்தவுடன் டெல்லிப் பிரபுக்களின் இணக்கத் 
துடன் முபாரக்ஷா டெல்லி அரியணை ஏறினார் . அவருடைய 
ஆட்சிக் காலத்தில்தான் யஹியா - பின் - அஹமது - சர்ஹிந்தி 


188 


இந்திய வரலாறு 


டைய 


( Yahiya bin Ahamad sirhindi ) தாரிக்கி முபாரக் ஷாஹி ( Tarik - i 
Mubarak Shaki ) என்ற நூலை எழுதினார் . அந் நூல் அக் காலத்து 
வரலாற்றை அறிந்து கொள்வதற்குச் சிறந்த அடிப்படை 
நூலாக உதவுகின்றது . 

முபாரக் ஷாபாவின் ஆட்சியும் அவரு 
தந்தையின் ஆட்சியைப் போலவே குறிப்பிடத்தக்க 
நிகழ்ச்சி எதுவும் அற்றதாக இருந்தது . குழப்பங்களை அடக்கு 
வதற்காக ஒரு சில சிறு படையெடுப்புகளை மட்டும் அவர் 
நடத்தினார் . அப் படையெடுப்புகளில் அரசரே நேரில் 
கலந்துகொள்ளவும் நேர்ந்தது . பாடிண்டா ( Bhatinda ) , தோ 
ஆப் ஆகிய இடங்களில் நடைபெற்ற கிளர்ச்சிகளை அரசரால் 
அடக்க முடிந்தது . தவிர , ஒரு சிறிய பிரதேசத்தில் செலுத் 
தப்படாமல் தங்கிவிட்டிருந்த தொகையை வசூலிக்கவும் 
அவரால் முடிந்தது . ஆனாலும் , வீரமிகுந்த கோக்கர்கள் 
மேலும் மேலும் வலிமை பெற்று அவருக்குப் பலமுறை 
தொல்லை கொடுத்தனர் . டெல்லி நாடு அழிவுற்றதற்குப் பிறகு 
கோக்கர்களின் மேலாண்மையை நிறுவிவிடலாம் என அவர் 
களின் தலைவர் ஜஸ்ரத் மிக்க ஆசைகொண்டிருந்தார் . 
அதே வேளையில் டெல்லி அரசவையில் இந்துப் பிரபுக்களும் 
தமது செல்வாக்கை உயர்த்திக்கொண்டிருந்தனர் . புதிதாகத் 
திட்டமிட்டு யமுனை நதிக்கரையில் ( Jamuna ) முபாரகாபாத் 
( Mubarakabad ) என்ற நகர் உருவாக்கப்படுவதை முபாரக்ஷா 
பார்வையிட வந்தபோது , அதிருப்தியுற்றிருந்த வசீர் சர்வர் 
உல் - முல்க் ( Sarwar - ul - Mulk ) என்பவரின் தலைமையில் சில 
முஸ்லிம்களும் , இந்துப் பிரபுக்களும் சேர்ந்து செய்த சதிக்குச் 
சுல்தான் 1434 , பிப்ரவரி 19 ஆம் நாள் அன்று இரையானார் . 


امن 


கிஸர்கானின் பேரரும் , கொலையுண்ட சுல்தானின் வாரிசாக 
நியமிக்கப்பட்டிருந்தவருமான முகம்மது என்பவரை உயர் 
குடியினர் டெல்லி அரியணையில் ஏற்றினர் . ஆனால் , அவரும் 
சில பூசல்களுக்கும் , சூழ்நிலைகளின் விளையாட்டுக்கும் வெகு 
விரைவில் பலியானார் . 

வசீரான சர்வர் - உல் - முல்க் 
இறந்த பிறகு , தமது ஆளும் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புக் 
கிடைத்ததும் அவர் தம்மை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி 
யவரின் நம்பிக்கை இழக்கும் அளவுக்கு அந்த வாய்ப்புகளைப் 
புறக்கணித்தார் . மாளவ நாட்டு மகமூத் ஷா கில்ஜி டெல்லி 
வரை முன்னேறிச் சென்றபோது , சுல்தானின் உதவிக்காக 
வந்த லாகூர் , சர்ஹிந்து ஆகியவற்றின் கவர்னரான பகலூல் 
கான் லோடி ( Bahlul Khan Lodi ) விரைவில் டெல்லியைக் 
கைப்பற்றவும் முயற்சி செய்தார் . அச் சமயத்தில் அம் முயற்சி 
வீணாயிற்றெனினும் , சையதுகளின் நிலை மேலும் மேலும் மோச 


187 


சையது வமிசம் 


மாகிக் கொண்டே வந்தது . அரசின் செயல்களில் குழப்பமே 
நிறைந்து கிடந்தது . டெல்லியிலிருந்து சிறிது தொலைவிலிருந்த 
பிரபுக்கள் ஏற்கெனவே சீரழிந்து கொண்டிருந்த பேரரசின்மீது 
பற்றுறுதி கொண்டிருக்காது , அதை உதறித் தள்ளுவதற்கான 
ஏற்பாடுகளில் மூழ்கிக் கிடந்தனர் . 1445 - ல் முகம்மது ஷா 
இறந்தார் . அவருடைய மகனை உயர்குடியினர் சிதறிவிட்டிருந்த 
பேரரசின் ஆட்சியாளராக நியமித்தனர் . அவர் அலாவுத்தீன் 

லம்ஷா என்ற பட்டப்பெயரைப் புனைந்து கொண்டு அரச 
பதவி ஏற்றார் . அப்பொழுது அவரது நாட்டில் டெல்லி நகரமும் , 
அருகிலிருந்த சில கிராமங்களுமே அடங்கியிருந்தன . புதிய 
சுல்தான் அவருடைய தந்தையைவிட அதிகக் கோழையாகவும் 
திறமையற்றவராகவும் நடந்து கொண்டார் . அவர் 1451 - ல் 
டெல்லிச் சிம்மாசனத்தைப் பகலூல் லோடியிடம் ஒப்படைத்து 
விட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளப் பதோலுக்குச் சென்றுவிட்டார் . 
வாழ்நாள் முழுவதற்குமே தமது பதவியைத் துறந்துவிட்டதற்கு 
அவர் எவ்வித வருத்தமும் கொள்ளாது சிற்றின் பங்களில் தமது 
வாழ் நாளைக் கழித்தார் . 


லோடி வமிசம் ( Lodi Dynasty ) 
பகலூல் லோடி ( Bahlul Lodi , 1451-1489 ) 


டெல்லியில் முதல் பட்டாணிய அரசை நிறுவிய பகலூல் 
லோடி , லோடி இனத்துச் சாஹுகைல் பிரிவினைச் சேர்ந்த 
ஆஃப்கானியர் ஆவார் . அவருடைய பாட்டனார் மாலிக் பகராம் 
( Malik Bahram) என்பவர் ஃபிரோஸ் துக்ளக்கின் ஆட்சிக்காலத் 
தில் மூல்தானுக்கு வந்து குடியேறி , அம் மாகாணத்தின் ஆளு 
நரான மாலிக் மர் தான் தெளலத் ( Malik Mardan Dawlat ) என்ப 
வரிடம் வேலைக்கு அமர்ந்தார் . பகலூலின் தந்தையான மாலிக் 
காலா ( Malik Kala ) என்பவர் ஜஸ்ரத் கோக்கர் ( Jasrath Kokhar ) 
என்பவனைத் தோற்கடித்துத் தம்மை ஒரு சுதந்திரமான தலைவ 
ராக்கிக் கொண்டார் . பகலூலின் சிறிய தந்தையான சுல்தான் 
ஷா ( Sultan Shaw ) கிஸர்கானால் சர்ஹிந்தின் ஆளுநராக நியமிக் 
கப்பட்டார் ( 1419 ) . இஸ்லாம் கான் ( Islam Khan ) என்ற 
பட்டப்பெயரும் அவருக்கு அளிக்கப்பட்டது . அவர் தம் தலைமை 
யின் கீழ்ப் பஞ்சாபிலிருந்த எல்லா ஆஃப்கானியர்களையும் ஒன்று 
படுத்தினார் . தாம் இறப்பதற்கு முன்பு பகலூல் லோடியைத் 
தமது 

வாரிசாக நியமித்தார் . அவர் இறத்த பிறகு 
லூல் சர் ஹிந்தின் ஆளுநரானார் . திறமையும் , பேரவாவும் மிகுந்த 
பகலூல் தமது 

அதிகரித்துக்கொண்டு விரைவில் 


பக 


படையை 


138 


இந்திய வரலாறு 


சையது அரசின் முதல் தரமான ஆளுநர்களுள் ஒருவரானார் . 
மாளவத்து மகம்மது கில்ஜியினால் அச்சுறுத்தப்பட்டு வந்த 
முகம்மது ஷாவின் உதவிக்குப் பகலூல் விரைந்து சென்றார் . 
அவர் ஆற்றிய பணிகளுக்காகக் கானிகானா என்ற பட்டப் 
பெயரும் அவருக்கு அளிக்கப்பட்டது . ஆனாலும் , பகலூல் 
வெறும் மாநில ஆளுநராக மட்டும் இருக்க விரும்பவில்லை . 
அவருடைய கண்ணோட்டம் டெல்லியின் அரியணை மீதே இருந் 
தது . அலாவுத்தீன் ஆலம்ஷா தம் அமைச்சர் ஹமீத்கானுடன் 
மனத்தாங்கல் கொண்டு அவரைக் கொல்ல முயன்றதைப் 
பகலூல் தமக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக் கொண்டார் . 
சினமடைந்த அவ்வமைச்சர் டெல்லிக்கு வருமாறு பகலூலுக்கு 
அழைப்பு விடுத்தார் . அரசர் ஏற்கெனவே பதோலுக்கு ஓடி 
விட்டிருந்தார் . அந்தச் சூழ்நிலைகளுக்கிடையே அதிகாரம் 
லோடித் தலைவர் வசமாயிற்று . இவ்விதமாக ஓர் ஆஃப்கானிய 
ஆட்சியாளர் டெல்லிச் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் . 


டெல்லி அரசின் மிகச் சிறிய பகுதியை ஆள்வதற்காகவே 
பகலூல் அழைக்கப்பட்டிருந்தார் . அப் பகுதியும் அப்போது 
சீர்குலைந்திருந்தது . ஆனாலும் , பகலூ ல் அவருக்கு முன்பு 
ஆட்சிபுரிந்தவர்களிடம் காணப்பட்ட ஆற்றலை விட முற்றிலும் 
வேறுபட்ட அற்றலைப் படைத்திருந்தார் . போரிடும் இனத்தில் 
உதித்த அவர் , சுறுசுறுப்பையும் , போர் விருப்பத்தையும் , பேர 
வாவையும் பெற்றிருந்தார் . சுல்தானியம் மீண்டும் வலிமை 
பெற்றுத் திகழ வேண்டுமென விரும்பினார் . அவர் தம்முடைய 
ஆப்கானிய ஆதரவாளர்களின் உததவியைப் பெற்றுப் பழைய 
மந்திரியான ஹமீத் கானை மிகவும் தந்திரமாகச் சிறையி 
லடைத்து , அவ்வமைச்சருடைய செல்வாக்குக்கு முற்றுப்புள்ளி 
யிட்டார் . ஜான் பூரின் அரசரான மகமூத் ஷா ஷர்க்கி டெல்லி 
யின் உரிமையைப் பெற முயன்ற போது அவருடைய முயற்சி 
யையும் பயனற்றதாக்கினார் . பல ஆண்டுகளாகச் சுதந்திரமாக 
விருந்த பகுதிகளுக்குரிமை பெற்றிருந்தவர்களையும் , தலைவர்களை 
யும் அடிபணிய வைத்தார் . இவ்விதமாக மீவாட்டின் அஹ்மத் 
கான் , சாம்பாலின் தரியாகான் ( Dariya Khan ) , கோமூலின் 
இஸா கான் (Isah Khan) , சுகேதின் முபாரக் கான் ( Mubarak 
Khan ) , போங்காவோன் , மெய்ன்புரி இவற்றின் அரசர் பிரதாப் 
சிங்க் ( Partap Singh ) , ரேவாரியின் குதுப் கான் ( Kutub Khan ) , 
எடாவா , சந்த்வார் தோஆப்பின் மற்ற மாவட்டங்கள் ஆகிய 
வற்றின் தலைவர்கள் ஆகியோரும் சுல்தானின் அதிகாரத்தை 
ஏற்றுக் கொள்ளுமாறு 

வற்புறுத்தப்பட்டனர் . ஆனாலும் , 
சுல்தான் அவர்களைத் தம் ஆட்சிக்கு இணங்கிப் போகும்படி 


189 


சையது வமிசம் 


செய்யமுடியும் என்ற நம்பிக்கையின் பேரில் அவர்களைத் தாராள 
மனப்பான்மையுடன் நடத்தினார் . பக்கத்து அரசரான ஜான் 
பூருடன் போர் தொடுத்து வெற்றி பெற்றது அவரது மற்ற சாதனை 
களுள் சாலச் சிறந்ததாகும் . உயிரோடிருந்த தம் மூத்த மகனான 
பார்பஷாவை ( Barbak Shah ) 1486 - ல் ஜான்பூரின் அரசப் 
பிரதிநிதியாக நியமித்தார் . குவாலியரின் ஆட்சியாளரான 
கிராத் சிங்கை ( Kirat Singh ) அடக்கிவிட்டுத் திரும்பியபோது 
சுல்தான் நோய்வாய்ப்பட்டார் . அவருடைய புதல்வர்களான 
பார்பஷா, நிஸாம்ஷா ஆகியவர்களின் ஆதரவாளர்களுக்கும் , 
பேரனான ஆஸம்- இ- ஹிமாரியின் ( Azam - i -Hamari ) ஆதர 
வாளர்களுக்குமிடையே சிம்மாசன உரிமை குறித்துச் சிக்கல் 
ஏற்பட்டுக்கொண்டிருந்த வேளையில் , சுல்தான் , ஜலாலி (Jalali ) 
என்ற நகருக்கருகில் 1489 , 

மாத நடுவில் உயிர் 
நீத்தார் . 


ఇడు 


ஃபிரோஸ் துக்ளக்கின் 

காலத்திலிருந்து பகலூலுக்கு 
முன்பு வரை டெல்லி அரியணையில் வீற்றிருந்து ஆட்சிபுரிந்த 
மற்ற எல்லாரினும் ஈடற்ற அளவுக்குப் பகலூல் ஒரு சிறந்த 
ஆட்சியாளராக மேம்பட்டிருந்தார் . துணிவு , சக்தி , தந்திரம் 
போன்ற குணவியல்புகளைப் பெற்றிருந்த அவர் , இந்துஸ்தா 
னத்தில் முஸ்லிம் சக்தியின் மதிப்பை மீண்டும் நிலைநாட்டினார் . 
தம் இராச்சியத்தின் அரசாங்கத்தில் சிறிது விறுவிறுப்பையும் 
உட்புகுத்தினார் . அரச ஆடம்பரங்களை வெளிக்காட்டுவதை 
அவர் வெறுத்தார் . ஏழைகளிடம் மிக அன்பாக இருந்தார் . 
அவருக்குப் படிப்பில்லாது போயினும் , கற்றறிந்தவரை அவர் 
தக்க மரியாதையுடன் ஆதரித்தார் . தம்முடைய அதிகாரத் 
தையும் , செல்வச் செழிப்பையும் தம்முடன் பகிர்ந்து கொள்ள 
அவர் தம்முடைய நெருங்கிய உறவினர்களையும் , இனத்தவர் 
களையும் அனுமதித்து , அவர்களுடைய நம்பிக்கையையும் 
அன்பையும் பெற்றிருந்தார் . 


கட்சி 


பகலூல் இறந்ததும் அவருடைய தலையார்ந்த உயர் 
குடியினர் அரியணைக்கு யார் வரவேண்டும் என்ற பிரச்சினையின் 
காரணமாகப் பிளவுபட்டனர் . 

ஒரு 

அவருடைய மகன் 
நிஸாம்கானை (Nizamkhan ) ஆதரித்தது . இரண்டாவது கட்சி 
நிஸாம்கானின் தாய் ஒரு பொற்கொல்லர் குடும்பத்தைச் 
சார்ந்தவர் என்ற காரணத்தை முன்னிட்டு அவரை எதிர்த்த 
தோடு , காலஞ்சென்ற சுல்தானின் மூத்த மகனும் , அப் 
போதைய ஜான்பூர் அரசருமான பார்பஷாவை ( Barbak Shah) 


140 


இந்திய வரலாறு 


ஆதரித்தது . ஆனாலும் , கானிகானாவின் முயற்சிகளின் விளை 
வாகப் பல பட்டாணியப் பிரபுக்கள் நிஸாம் ஷாவை ஆதரித்த 
னர் . அவர் சிகந்தர் ஷா ( Sikandar Shah ) என்ற பட்டப்பெய 
ருடன் 1489 , ஜூலை 17 ஆம் நாளன்று அரியணை ஏறினார் . 
பேரளவிற்குச் சக்தியும் விறுவிறுப்பும் உள்ள வராயிருந்த சிகந்தர் 
தேர்ந்தெடுத்தமைக்கு ஏற்றவாறு திறமையுள்ளவராயும் விளங் 
கினார் . மா நில ஆளுநர்கள் , குறு நிலத் தலைவர்கள் , ஜமீன் தார் 
கள் ஆகியோரின் நெறிதவறிய மனப்பான்மையினால் பெரும் 
பாலும் சிகந்தருக்கு முற்பட்ட ஆட்சிக் காலங்களில் குழப்பமும் 
அமைதிக் குலைவும் மலிந்திருந்த அந்த நாட்டில் , அவற்றை 
யெல்லாம் அகற்றிவிட்டு நாட்டின் சக்தியைப் பெருக்குவதற் 
காகச் சிறந்த முயற்சியினை மேற்கொண்டார் . முன்னிலையில் 
நின்ற ஆப்கானிய நிலக்கிழார்கள் விருப்பத்திற்கு முற்றிலும் 
மாறாக அவர்களுடைய கணக்குகளை எல்லாம் சரிபார்க்க மிகுந்த 
அக்கறை எடுத்துக்கொண்டார் . திர்ஹத் ( Tirbut ) , வங்காளம் 
(Bengal ) வரை சென்று , வங்காளம்வரை தம் அதிகாரத்தை 
வலிந்து நிலை நாட்டினார் ; பீஹார் அரசாங்கத்திற்குத் தரியா 
கான் என்பவரை நியமித்தார் . திர்ஹத் அரசரைத் தமக்குக் 
கப்பம் செலுத்துமாறு 

கட்டாயப்படுத்தினார் ; வங்காளத்து 
அலாவுத்தீன் ஹுமாம் ஷாவுடன் ( Alauddin Humam Shah ) ஓர் 
ஒப்பந்தம் செய்து கொண்டார் . அதன்படி இருவரும் மற்றவர் 
நாட்டிற்குள் அனுமதியின்றி நுழையக்கூடாது என்ற நிபந்தனை 
விதிக்கப்பட்டது . டோல்பூர் ( Dolpur ) , சந்தேரி ( Chanderi ) 
மற்றும் பல இடங்களின் தலைவர்களும் சுல்தானுக்கு அடிபணிந் 
தனர் . எடாவா , மியாகு , கோஸில் , குவாலியா , டோல்பூர் 
ஆகிய பகுதிகளின் தலைவர்களையும் சிறந்த முறையில் அடக்கி 
வைத்திருக்கும் எண்ணத்துடன் இப்போது ஆக்ரா ( Agra ) நகரம் 
இருக்குமிடத்தில் 1504 - ல் ஒரு புதிய நகரத்தை உண்டாக்கினார் . 

கொண்ட தலைவர்களை அடிபணியவைப்பதற்காக 
தமது இறுதிக் காலம்வரை பெரு முயற்சி செய்துவந்த 
சுல்தான் , கி.பி. 1517 , நவம்பர் 2 ஆம் நாள் ஆக்ராவில் உயிர் 
நீத்தார் . 


பகைமை 


சிகந்தர் லோடி 


சிகந்தர் எவ்வித ஐயத்திற்கும் இடமின்றி அவருடைய அரச 
மரபினரின் ஆட்சியாளர்களுள் மிகத் திறமை வாய்ந்தவராவார் . 
அவருடைய சிறந்த குணங்களுக்காக அவர் காலத்திலும் 
பிற்பட்ட காலத்திலும் வாழ்ந்த வரலாற்றறிஞர் கள் அவரைப் 
போற்றியுள்ளனர் . உறுதியும் , விழிப்பும் , நேர்மையும் கொண் 


சையது வமிசம் 


141 


டிருந்த 

ஏழைகளுக்காகவும் , குறைபாடுள்ளவர்க் 
காகவும் அன்புணர்ச்சிகளைத் தமது உள்ளத்தில் வைத்துக் 
கொண்டிருந்தார் ! கல்விமான்களுக்குப் பாதுகாப்பு அளித் 
தார் ; கற்றறிந்தோரை ஆதரித்தார் ; தாமே சில பாரசீகச் 
செய்யுள்களை இயற்றினார் ; கண்டிப்பான பாரபட்சமின்மை 
யுடன் அவர் நீதி வழங்கினார் . தம்முடைய குடிமக்களுள் மிகவும் 
கடைப்பட்ட ஏழைகளின் குறைகளைத் தாமே நேரில் கேட்டு 
நிவாரணம் அளித்தார் . அவருடைய அரசாங்கத்தின் சிறப்புத் 
திறமையின் விளைவாக நாட்டில் அமைதியும் , செல்வச் செழிப் 
பும் நிலவின , வாழ்க்கைக்கு இன்றியமையாது தேவைப்பட்ட 
பொருள்களின் விலை மிகக் குறைவாக இருந்தது . இருந்த போதி 
லும் சற்று மதவெறியராக இருந்ததனால் அவர் சில அசௌகரிய 
மான செயல்களையும் புரிய வேண்டி நேரிட்டது . 


இப்ராஹிம் லோடி 

சிகந்தர் இறந்த பிறகு அவருடைய மூத்த மகன் இப்ராஹிம் 
(Ibrahim ) 1517 , நவம்பர் 21 ஆம் நாள் அரியணைக்கு உயர்த்தப் 
பட்டார் . ஆனால் , பிரபுக்களுள் ஒரு சிறு பிரிவினர் இராச்சியத் 
தைத் துண்டிக்க வேண்டுமென்று வாதாடி , இப்ராஹிமின் தம்பி 

ஜலால்கானை ( Jalal Khan ) ஜான்பூர் சிம்மாசனத்தில் 
ஏற்றினர் . எனினும் , இப்ராஹிம் அவர்களது முயற்சிகளைத் 
தவிடு பொடியாக்கி ஜலாலை ஜான்பூரிலிருந்து ஓட்டம் பிடிக்க 
வைத்தார் . வழியில் அவர் பிடிக்கப்பட்டுச் சுல்தானின் தூண்டு 
தலின் பேரில் கொலை செய்யப்பட்டார் . 


யான 


புதிய சுல்தான் இப்ராஹிம் படைத்துறை ஆற்றலைப் பெற் 
றிருந்தார் . ஆனாலும் , நல்லெண்ணமும் , மித உணர்ச்சியுமற்றவ 
ராயிருந்தார் . இது அவருக்குக் கடைசியில் அழிவையே தேடிக் 
கொடுத்தது . வலிமையும் , சிறப்புத் திறமையும் பெறும் 
நோக்கத்துடன் அவர் , அறிவின்றி அரசாங்க அதிகாரிகளின் 
மரபைச் சேர்ந்தவர்களும் , பலம் வாய்ந்த உயர்குடியினருமான 
லோஹானி ( Lohani ) லோடி இன மக்களை ஒடுக்குவதற்கான 
திட்டத்தில் இறங்கியிருந்தார் . கடுமையான நடவடிக்கைகள் 
எடுத்ததன் விளைவாக அவர் ஆஃப்கானிய உயர்குடியினரின் 
அனுதாபத்தை இழக்கவும் நேரிட்டது . அவர்களுடைய பற்று 
றுதியையும் , ஈடுபாட்டையும் இழந்தார் . இதன் விளைவாக அவரு 
டைய அதிகாரத்தை முழுமையாக அவர்கள் புறக்கணித்தனர் . 
அதே சமயத்தில் சுல்தானின் மனக்கசப்பும் மேலும் மேலும் 
அதிகரித்துக் கொண்டிருந்தது . அதனால் உயர்குடியினரிடம் 


142 


இந்திய வரலாறு 


இன்னும் கடுமையாக நடந்துகொள்ளும் வகையில் நடவடிக் 
கைகளை எடுக்க முற்பட்டார் . ஆனால் , உயர்குடியினர் தங்கள் 
பொறுமையை இழந்தனர் . தரியாகான் லோ ஹானியின் 
தலைமையில் 

பீஹார் 

புரபுக்கள் தங்கள் சுதந்திரத்தைப் 
பிரகடனம் செய்தனர் . இப்ராஹிம் , தௌலத்கானின் மகனும் 
லாகூரின் ஓரளவிற்கு உரிமை பெற்ற ஆளுநருமான தில்வார் 
கானை அனுதாபமற்ற முறையில் நடத்தியதனால் உயர்குடியின 
ரின் அதிருப்தி அளவு மீறிவிட்டிருந்தது . தெளலத்கான் லோடி 
யும் , சுல்தான் இப்ராஹிம்கானின் மாமனும் டெல்லிச் சிம்மா 
சனம் தமக்குரிமையுடையது என்று கூறிக்கொண்டிருந்தவரு 
மான ஆலம்கானும் ( Alam Khan ) காபூலின் தைமூரிய ஆட்சி 
யாளரான பாபரை ( Babar ) இந்தியாவின் மீது படையெடுக்கத் 
தூண்டினர் . இவ்வாறு பழிக்குப்பழி வாங்கும் எண்ணமும் 
பேராசையும் , தொல்லை யுண்டாக்கியமையும் , அன்பின்மையும் 
சீர்குலைந்து கொண்டிருந்த டெல்லிச் சுல்தானியம் இறுதியாக 
அழியுமாறு செய்தன . மேலும் , இந்தியாவில் ஒரு புதிய துருக் 
கிய ஆட்சி ஏற்படும்படி செய்தன . 


டின் 


முஹம்மது பின் துக்ளக்கின் இறுதி நாள்களில் தோன்றிய 
நிலைமைகள் டெல்லிச் சுல்தானியத்தின் வீழ்ச்சியைத் தவிர்க்க 
முடியாததாகிவிட்டன . அச் சுல்தானின் அறிவின்மை நாட் 

சீர்குலைவுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக்கொடுத்தது . 
அவருக்கு அடுத்துப் பட்டத்துக்கு வந்த ஃபிரோஸ் ஷா , ஜாகீர் 
முறையைப் புதுப்பித்தல் , அடிமைத் தொழிலைப் பரப்புதல் , 
முஸ்லிம் அல்லாதவர் களின் மேல் ஜெஸியா ( Jeziya ) வரியைச் 
சுமத்தல் , மதத்தில் அவ நம்பிக்கையுடைய முஸ்லிம் மதப்பிரி 
வினரைத் தண்டித்தல் போன்ற அறிவில்லாத நடவடிக்கைகளை 
மேற்கொண்டதனாலும் , தமது பலவீனத்தாலும் அச் சீர்குலைவு 
மேலும் விரைந்து ஏற்பட்டது . இதைப் பலவீனமான சையது 
களாலும் , நாட்டு நலனில் அக்கறையில்லாத லோடிகளாலும் 
தடுக்கமுடியவில்லை . சில படைத்துறை வெற்றிகளைப் பெற்றிருந் 
தாலும் , லோடிகள் ஆட்சி முறை அமைப்பில் நலம் மிகுந்த 
வலிமையான கூறு எதையும் புகுத்தவில்லை . அடக்குமுறைக் 
கொள்கை ஒன்றினால் படையைச் சேர்ந்தவர்கள் , அதிகாரி 
களாகவுமிருந்த உயர்குடியினரை ஒடுக்க முயற்சி செய்தது 
லோடிகள் இழைத்த மாபெருந் தவறாகும் . அச் சீ 
குலைவு உள் நாட்டுப் போர்களினால் மேலும் அதிகரித்தது . அப் 
போர்கள் டெல்லிச் சுல்தானியத்தின் வலியை 

மையை அரித்துத் 
தின்று கொண்டிருக்கும்போது , தைமூரின் படையெடுப்பு அதன் 
ஒழுங்கு முறையை அழித்து , உயர் நிலையினரின் தன்னலச் 


சையது வமிசம் 


143 


சிக்கல்களை மிகுதிப்படுத்தியது . அவ்வுயர்குடியினர் 

நாடு 
முழுவதையும் அமைதிக்குலைவிலும் , குழப்பத்திலும் ஆழ்த்தினர் . 
அவற்றைத் தவிர்க்க அறிவுமிக்க நடவடிக்கைகளை மேற்கொள் 
வது என்பது டெல்லியின் பலவீனமுற்ற அரசர்களின் சக்திக்கு 
அப்பாற்பட்ட தாயிருந்தது . மேலும் , துக்ளக்குகளும் அவர் 
களுக்குப் பின்வந்த ஆட்சியாளர்களும் இந்தியா போன்ற நாட் 
டில் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்குரிய சீர்திருத்தங்களைப் 
புகுத்தச் சற்றும் முற்பட வில்லை . மத்திய காலத்தில் இந்தியா 
வில் சமுதாய ஒழுங்கு நிலையுணர்ச்சியும் , பிரதேச அரசியல் 
ஒற்றுமையும் தோன்றவில்லை . இவ்வாறு துருக்கியர்கள் , ஆஃப் 
கானியர்கள் ஆகியவர்களின் படைப்பலச் சர்வாதிகாரம் , அத 
னிடம் சக்தியுள்ள 

வரைதான் வெவ்வேறு மாகாணங்களில் 
இருந்த மக்களையும் , ஆளுநர்களையும் வன்முறையால் கீழ்ப்படிய 
வைக்க முடிந்தது . மைய அரசு பலவீனமுற்றவுடனே இந்திய 
வில் சாதாரணமாகக் காணப்பட்ட பிரிந்துசெல்லும் மனப் 
பான்மை ஏற்றம் பெற்றது . டெல்லிச் சுல்தானியத்தின் அழிவின் 
போது பல சுதந்திர நாடுகள் தோன்றின . அவற்றின் வரலாறு 
பின்னால் வரையப்படுகின்றது . 


மாநில அரசுகள் 


ஃபிரோஸ் துக்ளக் காலஞ்சென்ற சில ஆண்டுகளுக்குப் பிறகு 
டெல்லிச் சுல்தானியத்தில் அடங்கியிருந்த மா நிலங்கள் தமது 
சுதந்திரத்தை அறிவித்துக்கொண்டு புதிய ஆளும் வமிசங்களை 
உருவாக்கின . அவ்விதம் முதன்முதலாகச் செய்த மா நிலங் 
களுள் ஜான்பூரும் ஒன்றாகும் . ஜான்பூர் நகரம் ஃபிரோஸ் 
துக்ளக்கினால் உருவாக்கப்பட்டது . அதற்கு அச்சுல்தான் தமது 
ஒன்றுவிட்ட சகோதரர் முகம்மது பின் துக்ளக்கின் மற்றொரு 
பெயரான ஜானாகானி என்ற பெயரைச் சூட்டினார் . சுல்தான் 
உஷ் - ஷர்க் ( Sultan - ush - Sharg ) என்ற பட்டப்பெயரைக் கொண் 
டிருந்த மாலிக் சர்வார் ( Malik Sarwar ) என்ற ஓர் அலி , அதன் 

ஆளுநராய் இருந்தார் . தைமூர் படையெடுப்பின் 
போது , அந்த ஆளுநர் டெல்லியின் பிடியிலிருந்து தம்மை விடு 
வித்துக்கொண்டு உண்மை அரசராகப் பதவியேற்றுக்கொண் 
டார் . அரசபட்டத்தை அவர் சூட்டிக் கொள்ளவில்லையாயினும் , 
செயல்முறையில் ஓர் உண்மை அரசராகவே அவர் நடந்து 
கொண்டார் . அவர் நிறுவிய ஆளும் வமிசத்திற்கு ஷர்கி 
வமிசம் எனப் பெயரிடப்பட்டது . அவர் அவுத்தின் மீதும் , தோ 


கடைசி 


144 


இந்திய 

ய வரலாறு 


ஆப்பின் ஒரு பகுதியின் மீதும் தமது அதிகாரத்தைப் பரப்பி 
வைத்திருந்தார் . திர்ஹத் , பீஹார் ஆகியவற்றிற்கு அவருடைய 
சுவீகார மகன் மாலிக் கரன்பூல் ( Malik Qaranphul ) முபாரக் ஷா 
( Mubarak Shah ) என்ற பட்டப்பெயருடன் அரசபதவி ஏற்றார் . 
இவ்வமிசத்தில் இவர் தாம் முதன் முதலாக அரசப்பட்டப் 
பெயரைச் சூட்டிக் கொண்டு , தம் பெயரைக் கொண்ட நாணயங் 
களை அச்சிட்டுக் குத்பாவிலும் தம் பெயரைச் சேர்த்துக்கொண் 
டவர் . இவருடைய ஆட்சியின் போது டெல்லியின் மல்லு இக் 
பால் ஜான்பூரை மீட்பதற்காகப் படையெடுத்தார் . ஆனால் , 
அவரால் அதை மீட்கமுடியவில்லை . இவ்விதமாக ஜான்பூருக்கும் 
டெல்லிக்குமிடையே மனத்தாங்கலுக்கான விதை தூவப்பட் 
டது . முபாரக் ஷா 1402 - ல் உயிர் நீத்தார் . அவருடைய அரி 
யணைக்கு அவருடைய தம்பி இப்ராஹிம் ஷா நியமிக்கப்பட்டார் . 


ஆதரவைக் 


இப்ராஹிம் , ஷர்கி வமிசத்தின் மிகச் சிறந்த ஆட்சியாளரா 
வார் . அவருடைய ஆட்சி முப்பத்தைந்து ஆண்டுக்காலம் நீடித் 
திருந்தது . அவர் நாகரிக நயமுள்ள ஓர் அரசர் . அறிவு வளர்ச் 
சிக்கு மிகுந்த ஆதரவு கொடுத்துவந்தார் . பல பள்ளிகளையும் , 
கல்லூரிகளையும் ஏற்படுத்தி , அவற்றின் காப்புக்காக அரசு 
பணத்தை ஒதுக்கிவைத்தார் . நாட்டின் பல்வேறு பகுதிகளி 
லிருந்தும் பல அறிஞர்களை வரவழைத்து , அவர்களுக்கு அரசு 

கொடுத்துப் பிழைப்பூதியங்களையும் தாராளமாக 
வழங்கினார் . அம்முயற்சிகளின் விளைவாகப் பல அறிஞர்களும் 
இஸ்லாமிய சமயத்தைப்பற்றியும் , சட்டத்தைப்பற்றியும் நூல் 
கள் பல இயற்றி வெளியிட்டனர் . ஜான்பூர் நகரில் அழகிய பற் 
பல கட்டடங்கள் குறிப்பாக மசூதிகள் கட்டப்பட்டன . புகழ் 
வாய்ந்த அடாலா மசூதி ( Atala Mosque ) அவற்றுள் மிகவும் 
சிறப்பு வாய்ந்ததாகும் . அவருடைய ஆதரவைப்பெற்றுக் கட்ட 
டக்கலைஞர்கள் தனிப்பட்ட ஒரு கட்டடக்கலையையே உருவாக்கி 
விட்டனர் . அதற்கு ஷர்கி பாணி எனப் பெயரிடப்பட்டது . இசை 
யிலும் மற்றும் பல கலைகளிலும் அவருக்கு மிக்க ஆர்வம் இருந்தது . 
அவருடைய பண்பாட்டுச் செயல்களினாலும் , கல்வித்துறைப் 
பணிகளாலும் ஜான்பூர் நகரம் இந்தியாவின் ஹீராஸ் என்று 
புகழ்பெற்று விளங்கி வந்தது . இப்ராஹிம் 1436 - ல் இறந்தார் . 
அவருக்குப்பின் அவருடைய மகன் மகமூத் ஷா ( Mahmud Shah) 
ஆட்சிக்கு வந்தார் . புதிய அரசர் சூனார் ( Chunar ) மாவட்டத்தின் 
பெரும் பகுதியை இணைத்துக்கொண்டார் . ஆனாலும் , கல்பிக்கு 
( Kalpi ) எதிராக அவர் நடத்திய படையெடுப்புத் தோல்வியில் 


145 


சையது வமிசம் 


முடிவடைந்தது . டெல்லியைக் கைப்பற்றுவதற்காகச் செய்த 
முயற்சியில் அவர் பகலூல் லோடியால் முரியடிக்கப்பட்டு ஜான் 
பூருக்குத் திரும்பவேண்டியதாயிற்று . மகமூத் கி.பி. 1457 - ல் 
இறந்தார் . அப்போது அவருடைய மகன் பீகான் ( Bhikhan) 
முகம்மது ஷா என்ற பட்டப்பெயருடன் அரியணை ஏறினார் . 
ஆனால் , அவரது முட்டாள் தனமான நடத்தை , உயர்குடியினரும் 
அவருடைய சொந்த உறவினர்களும் அவர்மீது சினங்கொள்ளும் 
படி செய்தது . அதனால் அவர்கள் அவரைக் கொன்றுவிட்டு , 
அவருடைய சகோதரரான 

ஹுசேன் 

ஷாவை அரியணை 
ஏற்றினர் . அரசப் பதவி எய்தியதும் , ஹுசேன் ஷா 1458 - ல் 
டெல்லியின் பகலூல் லோடியுடன் நான்காண்டு உடன்படிக்கை 
ஒன்றைச் செய்துகொண்டார் . அந்த இடைவேளையை அவர் 
திர்ஹத்தின் சுதந்திர ஜமீன்தார்களை ஒடுக்குவதிலும் , ஒரிஸ் 
ஸாவில் கொள்ளையடிக்கும் படையெடுப்பு ஒன்றை நடத்திச் 
செல்வதிலும் பயன்படுத்தினார் . ஒரிஸ்ஸாவின் அரசர் ஒரு 
பெருந் தொகையைக் கொடுத்துச் சமாதானத்தை விலைக்கு 
வாங்கினார் . குவாலியர்க் கோட்டையைக் கைப்பற்றுவதற்காக 
ஹுசேன் ஷா 1466 - ல் படையுடன் சென்றார் . ஆனால் , அதைத் 
தகர்க்க முடியாமல் திரும்பினார் . அப்போது அதன் அரசர் மான் 
சிங் ( Man Singh ) பெரிய இழப்பீட்டை அவருக்குச் செலுத்தினார் . 
இவ்விதமாகத் தொடர்ந்து பல வெற்றிகளைப் பெற்றதற்குப் 
பிறகு அதிர்ஷ்டம் அவருக்கு எதிராகத் திரும்பியது . அவர் 
பகலூல் லோடியுடன் மீண்டும் செய்த போரின்போது , பகலூல் 
லோடி அவரைப் பீஹாருக்குத் துரத்தியடித்துவிட்டு , ஜான்பூர் 
நாட்டை டெல்லியுடன் சேர்த்துக் கொண்டார் ; தம் மகன் பார் 
பக்கை ஜான்பூரின் ஆளுநராக நியமித்து , அரசப் பட்டப் 
பெயரைப் புனைந்து கொள்ளவும் , நாணயங்கள் அச்சடித்துக் 
கொள்ளவும் அனுமதித்தார் . இவ்வாறு ஜான்பூரின் சுதந்திரம் 
முடிவுற்றது . ஜான்பூரில் எண்பத்தைந்து ஆண்டு நீடித்திருந்த 
ஷர்க்கி ஆட்சியின் போது செல்வச் செழிப்பு மிகுந்து இருந்தது; 
கட்டடக்கலை வள 

ளர்ச்சியுற்றது ; உயர்ந்தவகையான பண்பாடு 
உருவாயிற்று . 


மாளவம் 


மாளவ 


1305ஆம் ஆண்டில் அலாவுத்தீனால் கைப்பற்றப்பட்ட 

மாகாணம் , 1398 ஆம் ஆண்டு வரையிலும் டெல்லிச் 
சுல்தானியத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது . அதன் ஆளுநர் 
திலாவர் கான் கூரி ( Dilawar Khan Ghuri ) தைமூரின் படை 
யெடுப்புக்குப் பிறகு டெல்லியின் அதிகாரத்திலிருந்து விடுதலை 

10 


146 


இந்திய வரலாறு 


பெற்று உண்மை அரசராகிவிட்டார் . ஆனால் , அரசர் என்று 
பட்டப் பெயரைச் சூட்டிக்கொள்ளவில்லை . அவர் 1406 - ல் 
இறந்ததற்குப் பிறகு , அவருடைய மகன் அல்ப் கான் ( Alp Khan ) 
ஹுஷாங் ஷா ( Hushang Shah) என்ற பட்டப் பெயரைச் சூட்டிக் 
கொண்டு ஆட்சிக்கு வந்தார் . புதிய அரசர் வீரமும் துணிச்சலும் 
படைத்தவர் . அவர் தமது ஆட்சிக்காலம் முற்றிலும் பல ஆக்கிர 
மிப்புப் போர்களை நடத்திக்கொண்டிருந்தார் . 1422- ல் திடீரென 
ஒரிஸ்ஸாவைத் தாக்கி , அங்கிருந்து பெருங் கொள்ளைப் 
பொருளைத் திரட்டி வந்தார் . பிறகு அவர் கேர்லாவைக் ( Kherla ) 
கைப்பற்றி , அதன் அரசனைச் சிறையிலிட்டார் . டெல்லி , ஜான் 
பூர் , குஜராத் மற்றும் தென்னிந்திய பாமினி அரசு ஆகியவற்றின் 
அரசர்களுடனும் அவர் போர் புரிந்தார் . இந்தப் போர்க் 
கொள்கையினால் மாளவத்திற்கு எவ்விதப் பலனும் ஏற்படவில்லை . 
இடையறாமல் போர் புரிந்ததனால் சலிப்புற்ற ஹுஷாங் ஷா , 
1435 , ஜூலை 6 ஆம் தேதி உயிர் நீத்தார் . அப்போது அவருடைய 
மூத்த மகனான கஜ்னி கான் ( Ghazni Khan ) முகம்மது ஷா என்ற 
பட்டப் பெயருடன் மாளவத்தின் அரசராக அறிவிக்கப்பட்டார் . 
ஆனால் , புதிய அரசர் அரசாங்கத்தின் விவகாரங்களில் சிறிதும் 
அக்கறை கொள்ளா திருந்ததனால் அவருடைய அமைச்சரான 
மகமூத் கான் 1436 மே மாதத்தில் சிம்மாசனத்தை வலிந்து 
பற்றிக்கொண்டார் . இவ்வாறு மாளவத்தில் கில்ஜி சுல்தான் 
களின் அரச மரபு நிறுவப்பட்டது . மாளவத்து முகம்மதுஷாவின் 
ஒரு மகனான மசூத் கானுக்காகப் ( Masud Khan ) பரிந்து வாதா 
டிய குஜராத்தின் முதலாம் அகமத் ஷாவின் எதிர்ப்பையும் , 
உயர்குடியினரின் சிறு எதிர்ப்பையும் மகமூத் தகர்த்தெறிந்தார் . 


அவர் வீரமிக்க ஒரு போர் வீரர் ஆவார் . குஜராத்தின் 
முதலாம் அகமத் ஷா , டெல்லியின் முகம்மதுஷா , பாமினியின் 
மூன்றாம் முகம்மதுஷா , மேவாரின் ராணா கும்பா ( Rana Kumba 
of Mewar ) ஆகியவர்களை யெல்லாம் எதிர்த்துப் போர் புரிந் 
தார் . 


மகமூத் , கில்ஜி அரசர்களில் மிகு திறமை வாய்ந்தவராவார் . 
அவர் தம் நாட்டின் எல்லைகளைத் தெற்கே சாத்புரா மலைத் 
தொடர் வரையிலும் , மேற்கே குஜராத்தின் எல்லை வரையிலும் , 
கிழக்கே பந்தேல்கண்டு வரையிலும் , வடக்கே மேவார் , 
ஹரௌத்தி ( Harouthi ) வரையிலும் பரப்பினார் . அவருடைய 
புகழ் இந்தியாவுக்கப்பாலும் பரவியது . அவருடைய பதவியை 
எகிப்தின் கலிஃபாவும் ஏற்றுக்கொண்டார் . சுல்தான் அபு 
சயீதிடமிருந்து ( Abu Syid ) வந்த ஒரு தூதுக் குழுவை மகிழ்ச்சி 


147 


சையது வமிசம் 


யுடன் வரவேற்றார் . அவர் நேர்மையுடனும் சுறுசுறுப்புடனும் 
ஆட்சி புரிந்து வந்தார் , சுல்தான் மகமூத் மிக்க மரியாதையுடை 
யவராகவும் வீரமிக்கவராகவும் நடந்துகொண்டார் . அவர் போர் 
களின்றி ஓராண்டுகூடக் கழிக்கவில்லை . பாசறையே அவருடைய 
வீடாகும் . போர்க்களமே அவர் ஓய்வெடுத்துக்கொள்ளும் இட 
மாக இருந்தது . உலகத்தின் வெவ்வேறு அரசர்களின் அரசவை 
களில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் வரலாறுகளையும் படிப்பதிலும் 
கேட்பதிலுமே அவரது ஓய்வுநேரம் கழிந்தது . ஏறக்குறைய 
முப்பத்து நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு அவர் , 
1469 , ஜூன் முதல் நாள் தம்முடைய அறுபத்தெட்டாம் வயதில் 
இறந்தார் . 


மகமூதின் மூத்த மகன் கியாஸ் உத்தீன் ( Ghiayas- ud - din ) 
தந்தை இறந்து இரண்டு நாள்களுக்குப் பிறகு மாளவத்தின் 
சிம்மாசனத்தில் ஏறினார் . அவர் சமயப்பற்று மிகுந்தவர் ; தம்மு 
டைய பொழுதினை வழிபாடுகளில் கழித்தார் ; போதை தரும் மது 
பானங்களையும் சமயத்தினால் தடுக்கப்பட்டிருந்த உணவுகளை 
யும் அருந்துவதிலிருந்து தம்மைக் காப்பாற்றிக் கொண்டார் . 
அவர் அமைதிக்காவலராக இருந்தபோதிலும் அவரது இல்லற 
வாழ்க்கை , தம் புதல்வர்களுக்கிடையே ஏற்பட்ட சச்சரவு 
ஆகியவற்றின் விளைவாக அமைதி குலைந்து கிடந்தது . அவரு 
டைய மூத்த மகன் நசீருத்தீன் ( Nasir - ud - din ) அவருக்கு விஷ 
மிட்டுக் கொன்றான் . 1500 - ல் சிம்மாசனத்தையும் அவன் 
கைப்பற்றிக் கொண்டான் . புதிய அரசன் கொடுங்கோலனாக 
வும் , சிற்றின்பத் தோய்வாளனாகவும் இருந்தான் . மது , மாது 
இவற்றிலேயே அவன் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருத்தான் . 
ஒரு நாள் குடிபோதையில் ஏரியில் மூழ்கிச் செத்தான் ( 1510 ) . 
அவனுடைய இரண்டாம் மகன் இரண்டாம் மகமூத் என்ற 
பட்டப்பெயருடன் ஆட்சிக்கு வந்தார் . அவர் மேதினி ராய் 
( Medeini Rai) என்ற ஆற்றல் மிகுந்த இராசபுத்திரரைத் தலைமை 
அமைச்சராக நியமித்து , கிளர்ந்தெழுந்த தம்முடைய உயர்குடி 
யினரை ஒடுக்கும்படி உத்தரவிட்டார் . இராசபுத்திரர்களின் 
செல்வாக்கு அரசவையில் பெருகிக்கொண்டிருந்ததனால் முஸ்லிம் 
உயர்குடியினர் பலர் சினமுற்றனர் . பொறாமைக்கு இரையான 
அவர்கள் , குஜராத்தின் இரண்டாம் முசாஃபர் 

முசாஃபர் ஷாவின் 
( Muzaffar Shah II ) உதவியை நாடினர் . அமைச்சருக்கெதி 
ராகப் போர் தொடங்கினர் . ஆனால் , மேதினிராய் , ராணா 
சங்காவின் உதவியைப் பெற்று மகமூதைத் தோற்கடித்துச் 
சிறையிலடைத்தார் . ஆனாலும் , ராணா அவரை மிகுந்த கௌர 
வத்துடன் நடத்தி , அவருடைய நாட்டை அவருக்கே திருப்பிக் 


148 

இந்திய வரலாறு 
கொடுத்துவிட்டார் . இருந்தபோதிலும் , மாளவ அரசு தனது 
முந்திய அதிகாரத்தையும் , புகழையும் மீண்டும் பெறமுடிய 
வில்லை . மாளவத்திற்கும் மேவாருக்குமிடையே தொடர்ந்து 
போர் நடைபெற்று வந்தது . அறிவில்லாத மகமூத் , ராணாவின் 
தயாள குணத்தைச் சரிவரப் புரிந்து கொள்ளாது அவருடைய 
வாரிசான ரத்னாசிங்குக்கெதிராகப் படையெடுப்பு நடத்தினார் . 
ராணா ரத்னாசிங் பதிலடி கொடுக்கும் வகையில் மாளவத்தின்மீது 
படையெடுத்து மகமூதைத் தோற்கடித்தார் . குஜராத்தைச் 
சேர்ந்த பகதூர் ஷாவின் தம்பியான சாந்த் கானுக்கு ( Chand 
Khan ) அடைக்கலம் அளித்ததனால் மகமூத் , பகதூர்ஷாவின் 
பகைமையையும் விலைக்கு வாங்க நேரிட்டது . பகதூர் 

ஷா 1531 , 
மார்ச்சு மாதம் 17 ஆம் நாள் மாண்டுவைக் ( Mandu ) கைப்பற்றிக் 
கொண்டார் . அதனுடன் மாளவத்தின் சுதந்திர வாழ்க்கையும் 
முடிவடைந்தது . அவ்விராச்சியம் இப்போது 

குஜராத்தில் 
சேர்த்துக் கொள்ளப்பட்டது . 1535 - ல் ஹுமாயூன் ( Humayun ) 
அதன்மீது படையெடுக்கும் வரையிலும் அது குஜராத்தின் ஒரு 
மாகாணமாகவே இருந்துவந்தது . 


குஜராத் 


வளமான துறைமுகங்களான காம்பே ( Cambay ) , சூரத் 
( Surat ) , புரோச் ( Broach ) ஆகியவற்றின் வழியாக நடந்த இடை 
விடாத வாணிகத்தின் மூலம் சிறப்பாகப் பெருஞ் செல்வ வளம் 
பெற்ற குஜராத்து மா நிலம் , அடிக்கடி அயலாரின் படையெடுப்பு 
களைத் தானே வரவழைத்துக்கொண்டது . கி.பி. 1297 - ல் அலா 
வுத்தீன் கில்ஜி அதன்மீது படையெடுத்து டெல்லிச் சுல்தானியத் 
துடன் சேர்த்துக்கொண்டார் . அக்காலந்தொட்டு அது டெல்லிச் 
சுல்தானியத்தின் ஒரு மா நிலமாக இருந்து வந்தது . டெல்லிச் 
சுல்தான்கள் அங்கு ஆளுநர்களை நியமித்து அதன்மீது ஆட்சி 
நடத்தி வந்தனர் . 1891 - ல் துக்ளக் குடும்பத்தைச் சார்ந்த 
ஃபிரோஸின் கடைசி மகனான முகம்மது ஷா வினால் அம்மாநில 
ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஸஃபர் கான் ( Zafar Khan ) , 1401 - ல் 
சுதந்திரமுடையவராகத் தம்மை அறிவித்துக் கொண்டார் . 
1403 - ல் ஸஃபர் கானின் மகனான தாத்தார் கான் ( Tatar Khan ) 
மன நிறைவற்றிருந்த ஒரு சிலருடன் சேர்ந்துகொண்டு சதி 
செய்து , தந்தைக்கு எதிராகக் கிளர்ச்சி செய்தார் . அசாவல் 
(Asawal ) என்ற இடத்தில் அவர் தம் தந்தையைச் சிறைப் 
படுத்தி நசீருத்தீன் முகம்மது ஷா ( Nasir- ud - din Muhammad 
Shah ) என்ற பட்டப் பெயருடன் தம்மை அரசராக அறிவித்துக் 


149 


சையது வமிசம் 


கொண்டார் . தம் அதிகாரத்தைப் பரப்பும் நோக்கத்துடன் 
அவர் டெல்லிக்குப் படையுடன் சென்றார் . ஆனால் , அங்கே அவ 
ருடைய மாமனும் அரசப் பிரதிநிதியுமான ஷம்ஸ்கான் ( Shams 
Khan ) என்பவரால் கொல்லப்பட்டார் . இதனால் , ஸஃபர்கான் 
மீண்டும் தம்முடைய சிம்மாசனத்தைப் பெற்றுச் சுல்தான் 
முஸஃபர் ஷா என்ற பட்டப் பெயருடன் பதவியேற்றுக் கொண் 
டார் . முஸஃபர் ஷா , ஹுஷாங் ஷாவை எதிர்த்து வெற்றிகர 
மாகப் போரிட்டு , தார் ( Dhar ) என்ற நகரைக் கைப்பற்றினார் . 
1411 , ஜூன் மாதத்தில் அவர் இறந்த பிறகு , அவருடைய 
பேரனும் , பட்டத்துக்கு வரவேண்டிய இளவரசருமான அகமது 
ஷா அரியணை ஏறினார் . குஜராத் சுதந்திரத்தின் உண்மைத் 
தந்தை என அவரைப் போற்றுவது மிகையாகாது . பேரரசிற் 
குரிய தீரமும் சக்தியும் பெற்றிருந்த அவர் தமது முப்பதாண்டு 
ஆட்சிக்காலம் முழுவதிலும் தம் இராச்சியத்தின் எல்லைகளை 
விரிவாக்குவதிலேயே ஈடுபட்டிருந்தார் . அவருடைய முன்னோர் 
இருவரின் ஆட்சிக்காலத்தில் அந்நாடு அசாவலுக்கருகில் இருந்த 
ஒரு சிறிய நாடாக இருந்தது . தமது நாட்டின் உள் நாட்டு 
ஆட்சி முறையில் முன்னேற்றம் காண்பதிலும் அவர் நாட்டங் 
கொண்டிருந்தார் ; பாரபட்சமின்றி நீதி வழங்கினார் . தாம் 
ஆளத்தொடங்கிய முதலாண்டில் அவர் பழைய அசாவல் நகரம் 
இருந்த இடத்தில் அழகான நகரமாகிய அகமதாபாதைக் 
( Ahmedabad) கட்டி , அதைத் தமது தலை நகராக்கிக் கொண் 
டார் . அந் நகரம் அவருடைய சுவையுணர்வுக்கும் கொடை 
வண்மைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது . பிற 
மதங்களைப் பொறுத்துக் கொள்ளாதது அவரிடத்திலிருந்த ஒரே 
குறையாகும் . 1442 - ல் அவர் உயிர் நீத்தார் . அவருக்குப் பின் 
பட்டத்துக்கு வந்த அவருடைய மூத்த மகன் முகம்மது ஷா , 
கி.பி. 1451 , பிப்ரவரி 10 ஆம் தேதி இறக்கும்வரை நாட்டை 
ஆண்டார் . பின் முகம்மது ஷாவின் மகனான குத்புதீன் அகமத் , 
முகம்மதுவின் சகோதரரான தாவூத் ( Daud ) ஆகிய இரண்டு 
பலவீனமுற்ற அரசர்கள் ஆட்சி செய்தனர் . தாவூத் தமது தீய 
பழக்கவழக்கங்களால் பட்டத்துக்கு வந்த சில நாள்களிலேயே 
பிரபுக்களின் ஆதரவை இழந்தார் . அவர்கள் அவரை அகற்றி 
விட்டு , அவருடைய மருமகனும் , அகமது ஷாவின் பேரனுமான 
அபுல் ஃபதேகானை ( Abul Fateh Khan ) , பேகர்ஹா (Begarba ) 
என்று பொதுவாக அறியப்பட்ட மகமூத் என்ற பட்டப் பெயரு 
டன் அரியணையில் அமர்த்தினர் . 

மகமூத் பேகர்ஹா அவருடைய வமிசத்து அரசர்களுள் 
மிகவும் சிறந்தவராவார் . அவர் தீரத்துடன் போர்புரிய வல்ல 


150 


இந்திய வரலாறு 


படை 


வீரர் ; பெரும் படையெடுப்பாளர் ; வெற்றிகரமான 
நிருவாகி , குஜராத் நாட்டிற்கு அவர் புகழும் ஒளியும் கொடுத் 
தார் . அவருக்கு முற்பட்ட அரசர்களிலும் , பிற்பட்ட அரசர் 
களிலும் கூட அவர் தலைசிறந்த அரசராயிருந்தார் . நீதி வழங்கு 
வதிலும் , தாராள குணத்திலும் , இஸ்லாம் சட்டங்களையும் 
முஸ்லிம்களின் சட்டங்களையும் பரப்புவதிலும் , அதிகாரம் , சக்தி , 
தீரம் , வெற்றி இவற்றிலும் அவர் மிகச் சிறந்த எடுத்துக்காட் 
டாக விளங்கினார் . இளமையிலேயே அரியணைக்கு வந்த அவர் 
உடனே நாட்டின் விவகாரங்களைக் கவனிக்கத் தொடங்கினார் . 
அவருடைய சகோதரரான ஹஸன் கானைச் சிம்மாசனத்தில் 
ஏற்றுவதற்குச் சதிசெய்துகொண்டு , பகைமை கொண்டிருந்த 
அரசவையினரை அடக்கி வைத்தார் . எந்த அமைச்சரின் செல் 
வாக்கினாலும் , அந்தப்புரத்துச் செல்வாக்கினாலும் சிறிதேனும் 
பாதிக்கப்படாமல் நாட்டை ஐம்பத்து மூன்று ஆண்டுகள் தீவிரத் 
துடன் ஆண்டார் . வீரமிக்க போர் வீரராயிருந்த அவர் , தம் 
முடைய எல்லாப் போர்களிலும் வெற்றியை அடைந்தார் . 
மாளவத்தின் மகமூத் கில்ஜியால் அடக்குமுறைக்கு உள்ளாகி 
யிருந்த நிஸாம்ஷா பாமினியைக் காப்பாற்றினார் . கட்ச் ( Cutch ) 
பிரதேசத்தின் சூம்ரா ( Sumra ) , சோதாத் தலைவர்களைத் (Sodha 
Chiefs ) தோற்கடித்தார் . ஜகத்திலிருந்த ( Jagath-துவாரகா ) 
கடற்கொள்ளைக்காரரை ஒடுக்கினார் ; வலிமை மிக்க ஜுனாகர் 
(Jaunagarh) , சாம்பானீர்க் ( Champaner ) கோட்டைகளை வென்றுமறு 
பிந்திய கோட்டைக்கு முகம்மதாபாத் என்று பெயரிட்டார் . 
அவர் பெற்ற வெற்றிகளின் விளைவாகக் குஜராத் நாடு அதன் 
உயர்ந்து பரந்த எல்லைகளை அடைந்துவிட்டது . தம்முடைய 
ஆட்சி முடிவின்போது எகிப்தியச் சுல்தான் கன்சௌ - அல் 
கௌரீ ( Qansauh- al- Ghawri ) என்பவருடன் அவர் கூட்டுறவு 
கொண்டு இந்தியக் கடல்களில் போர்ச்சுகீசியரின் ( Portuguese ) 
மிகுந்து வரும் அதிகாரத்தை அடக்க முயன்றார் . 1498 - ல் 
வாஸ்கோடகாமாவினால் ( Vascodagama ) நன்னம்பிக்கை முனை 
( Cape of Good Hope ) வழி கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து ஒரு 
பத்தாண்டுக்குள் போர்ச்சுகீசியர்கள் முஸ்லிம் வணிகர்களின் 
இலாபத்திற்கு எதிராகச் செங்கடல் ( Red Sea ) , எகிப்து இவற்றி 
லிருந்து செய்யும் மிகுந்த இலாபம் தரும் வாசனைப் பொருள்கள் 
வாணிகத்தைத் தங்களுடைய தனி உரிமையாக ஆக்கிக் 
கொண்டிருந்தனர் . காம்பே , சௌல் போன்ற மேற்கு இந்தி 
யாவின் முக்கியமான கடல்துறைகளிலும் அவர்கள் தனி உரிமை 
கொண்டாடினர் . ஜெத்தாவின் ( Jedda ) கவர்னரான அமீர் 
ஹுஸேன் குர்தின் ( Amir Hussain Kurd ) தலைமையில் வந்த 


சையது 

வமிசம் 


151 


எகிப்தியக் கப்பற்படையும் , குஜராத் அரசவையில் பதவியினைப் 
பெற்ற துருக்கியரான மாலிக் அயாஸின் ( Malik Ayaz ) தலைமை 
யில் திரண்டிருந்த இந்தியப் படையும் சேர்ந்து , 1518 - ல் 
பம்பாய்க்குத் ( Bombay ) தெற்கே சௌலுக்கு அருகில் , போர்ச்சு 
கீசிய அரசப் பிரதிநிதியான ஃபிரான்செஸ்கோ டி ஆல்மைடா 
வின் ( Francesco de Almaida ) மகனான டாம் லூரென்ஸோ (Dom 
Lurenco ) தலைமையில் அணிவகுத்திருந்த போர்ச்சுகீசியப் 
படையைத் தோற்கடித்தன . ஆனால் , 1509 - ல் டையூவுக்கு 
( Diu ) அருகில் போர்ச்சுகீசியர்கள் , கூட்டாகச் சேர்ந்திருந்த 
முஸ்லிம் கடற்படையைக் கடுமையாக முரியடித்தனர் . அதனால் 
கடற்கரையில் அவர்கள் இழந்திருந்த கப்பல் போக்குவரத்து 
உரிமையையும் திரும்பப் பெற்றனர் . அவர்களுக்கு டையூவில் 
ஒரு தொழிற்சாலைக்காக மகமூது இடம் அளித்தார் . 1511 
நவம்பர் மாதத்தில் மகமூத் பேகர் ஹா இறந்தார் . அவர் இறந்த 
பிறகு ஆட்சியுரிமை அவருடைய மகன் இரண்டாம் முஸஃப 
ருக்குச் சென்றது . அவர் இராசபுத்திரர்களுக்கு எதிராக 
வெற்றிமிக்க போர்களைப் புரிந்தார் ; மாளவத்தின் மகமூத் 
கில்ஜியை மீண்டும் சிம்மாசனத்தில் ஏற்றினார் . 1526 , ஏப்ரல் 
ஏழாம் நாள் முஸஃபர் இறந்த பிறகு , அவருடைய புதல்வர் 
களான சிகந்தரும் ( Sikandar ) , இரண்டாம் நசீர்கான் மகமூதும் 
( Nasir Khan II ) அதே ஆண்டு ஜூலை மாதத்தில் அவருடைய 
துணிவுமிக்க மகனான பகதூர் ஷா ( Bahadur Shah ) சிம்மா 
சனத்தை உரிமையாகக் கொள்ளும் வரை , சிறப்பில்லாத குறு 
கிய காலம் ஆட்சி புரிந்துவந்தனர் . 


1526 ஆம் ஆண்டிலிருந்து 1537 ஆம் ஆண்டுவரை ஆண்ட 
பகதூர் ஷா அக் காலத்தில் சாலச் சிறந்த அரசர்களுள் ஒருவ 
ராவார் ; பாட்டனாரைப் போலவே தீரமும் போர் விருப்பும் 
உடையவராக இருந்த பகதூர் , இடைக்கால இந்தியாவின் 
வரலாற்றில் புகழ் பெற்ற ஆட்சியாளராக விளங்கினார் . அவர் 
பட்டத்துக்கு வந்ததும் படையெடுப்புகளை நடத்தத் தொடங் 
கினார் . அவர் மாளவத்தின் இரண்டாம் மகமூதைத் தோற் 
கடித்து , அவருடைய நாட்டை 1531- ல் இணைத்துக் கொண்ட 
துடன் , பழைய எதிரியான மேவார் ராணாவின் நாட்டுப்பகுதி 
களையும் கைப்பற்றிக் கி.பி. 1534 - ல் சித்தூர்க் கோட்டையைத் 
( Chittor ) தகர்த்தெறிந்தார் . ஆனாலும் , அவர் ஹுமாயூனுடன் 
செய்த போர்களில் விதி அவருக்கெதிராக இருந்தது . அப் 
போர்களில் அவர் புதிதாக வெல்லப்பட்ட மாளவ 
ணத்தை இழந்ததுடன் , தம்முடைய நாட்டின் பெரும் பகுதியை 


மாகா 


152 


இந்திய வரலாறு 


யும் இழக்க நேரிட்டது . ஆனால் , டெல்லிப் படைகள் திரும்பிச் 
சென்றவுடனே பகதூர் தம்முடைய நாட்டைத் திரும்பக் கைக் 
பற்றினார் . பிறகு முகலாயர்களுக்கெதிராகத் தமக்கு உதவி 
செய்ய அழைத்தும் உதவி செய்ய முன்வராத போர்ச்சுகீசியர் 
களைத் துரத்துவதில் முனைந்தார் . போர்ச்சுகீசிய ஆளுநரான 
நுன் ஹோ ட குன் ஹாவைத் ( Nunho da cunha ) தம்மிடம் வரும் 
படி வற்புறுத்தி அழைத்ததில் பயனில்லாமல் போகவே பகதூர் 
தாமே அவரைப் போய்ப் பார்ப்பதற்காக 1537 பிப்ரவரியில் 
கப்பலுக்குச் சென்றார் ; ஆனால் , அவர் போர்ச்சுகீசியரால் 
வஞ்சகமாகக் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார் . அவருடைய தோழர் 
களும் கொல்லப்பட்டனர் . பகதூரின் மரணத்திற்குப் பிறகு 
குஜராத்தில் 

அராஜகமும் குழப்பமும் தலை விரித்தாடின . 
அவருக்குப் பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் பலவீனமானவர்களாக 
வும் , போட்டியாளரான பிரபுக்கள் கட்சிகளின் கைப் பொம்மை 
களாகவும் இருந்தனர் . அதனால் , குஜராத் கி.பி. 1572 - ல் 
அக்பரால் 

முகலாயப் பேரரசுடன் இணைத்துக் 
கொள்ளப்பட்டுவிட்டது . 


எளிதாக 


வங்காளம் 


கி.பி. பன்னிரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் வங்காளம் 
இக்தியார் - உத் - தீன் முகம்மது பின் பக்தியார் கல்ஜியினால் 
( lkthiyar - ud - din Muhammed bin Bakthiyar Kalgi ) டெல்லிச் 
சுல்தானியத்தின் ஆட்சிக்குட்படுத்தப்பட்டது . ஆனால் , அவரு 
டைய இறப்பிற்குப் பிறகு அவருடைய வாரிசுகள் தமது சுதந் 
திரத்தை உறுதியாக்க முயன்றனர் . அம் மா நிலம் டெல்லியி 
லிருந்து மிகு தொலைவில் இருந்ததனாலும் செழுமை வாய்ந் 
திருந்ததனாலும் மக்களும் அவர்களை ஆதரித்தனர் . டெல்லியின் 
மேலாண்மையை ஏற்றுக் கொள்ளுமாறு பால்பன் வங்காளத்தை 
வற்புறுத்தியதோடல்லாமல் தம் மகன் புக்ரா கானை அதன் 
ஆளுநராகவும் நியமித்தார் . ஆனால் , அவருடைய இறப்பிற்குப் 
பிறகு புக்ரா தமது சுதந்திரத்தை உறுதியாக்க முயன்றார் . 
ஆனாலும் , டெல்லி அரசாங்கத்தின் அதிகாரம் கியாஸ் -உத்- தீன் 
துக்ளக் காலத்தில் மீண்டும் நிலை நாட்டப்பட்டது . அவ்வரசர் 
கியாஸ் -உத்- தீன் பகதூர்ஷா வைத் (Ghiayas - ud- din Bahadur 
Shab ) தோற்கடித்துவிட்டு , அம் மாகாணத்தை மூன்று தனித் 
தனி ஆட்சிப் பிரிவுகளாகப் பிரித்து , அவற்றுக்கு முறையே 
லக்னாவ்தி ( Laknouthi ) , சட்கோவான் ( Satgaon ) , சோனார் 


158 


சைய்து வமிசம் 


கோவான் ( Sonargaon) என்ற நகரங்களைத் தலை நகரங்களாக்கி 
னார் . முகம்மது பின் துக்ளக் பட்டத்துக்கு வந்தவுடன் லக்னாவ்தி 
அரசாங்கத்துக்குக் காதர்கானையும் ( Khadar Khan ) , சட்கோ 
வானுக்கு இல்ஸுத்தீன் ஆஸம் - உல் - முல்க்கையும் (llsuddin 
Azam - ul- Mulk ) நியமித்து விட்டு , சோனார்கோவானுக்குக் 
கியாஸுத்தீன் பகதூர்ஷாவை (Ghiayas -ud- din Bahadur Shah ) 
நியமித்து அவரை மீண்டும் ஆட்சிக்குரியவராக்கினார் . ஆனால் , 
அவருடைய மாற்றாந்தாய் மகனும் , பகராம் கான் ( Bahram 
Khan ) என்ற பெயரால் நன்கு அறியப்பட்டவருமான தாத்தார் 
கானையும் கூட்டாக இருக்கும்படி செய்தார் . வங்காளத்தில் 
தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தொல்லைகளால் அம்மாகாணத்தில் 
அப் பிரிவினையை விலக்க முடியவில்லை . கியாஸுத்தீன் பகதூர் 
விரைவில் எதிர்த்தெழுந்து சோனார் கோவானிலும் , கியாஸ் 
பூரிலும் இருந்த நாணயச் சாலைகளிலிருந்து நாணயங்களை 
வெளியிட்டார் . ஆனால் , அவர் விரைவில் தோற்கடிக்கப்பட்டுக் 
கொல்லப்பட்டார் . பகராம் கான் சோனார்கோவானின் தனி 
ஆளுநரானார் . அவர் 1336 - ல் இறந்ததற்குப் பிறகு அவருடைய 
கவசம் தாங்கியாக இருந்த ஃபக்ருத்தீன் (Fakhr - ud -din ) உடனே 
ஃபக்ருத்தீன் முபாரக் ஷா ( Fakhr - ud -din Mubarak Shah ) என்ற 
பட்டப்பெயருடன் சோனார்கோவானின் ஆட்சியாளராக அறி 
வித்துக்கொண்டார் . விரைவில் அலாவுத்தீன் அலி ஷாவும் 
( Alauddin Ali Shah ) வட வங்காளத்தில் தம்மைச் சுதந்திர 
மாக்கிக்கொண்டு லக்னாவ் தியிலிருந்து பாண்டுவாவுக்குத் தலை 
நகரை மாற்றிக்கொண்டார் . இடைவிடாமல் பத்தாண்டுக் 
காலம் ஆட்சி புரிந்த பிறகு , ஃபக்ருத்தீன் முபாரக்ஷா இயற்கை 
மரணம் எய்தினார் . அவருக்குப் பிறகு அவர் மகன் இக்தியார் 
-த் - தீன் காஸிஷா அரசராகப் பதவி ஏற்றார் . இந்த நிகழ்ச்சி 
களுக்கு ஒரு சில நாணயங்கள் சான்று கூறுகின்றன . 


இறுதியில் ஏறக்குறைய கி.பி. 1345 - ல் அலாவுத்தீன் அலி 
ஷாவின் மாற்றாந்தாய் மகனான ஹாஜி இலியாஸ் ( Haji lliyas ) 
ஸம்ஸ் -உத் - தீன் இலியாஸ் ஷா ( Shams - ud - din Ilias Shah ) என்ற 
பட்டப்பெயர் புனைந்து கொண்டு வங்காள மாநிலம் முழுமைக்கும் 
ஆட்சியாளராகத் தம்மை ஆக்கிக்கொண்டார் . அவர் பதவிக்கு 
வந்தவுடன் தம் அதிகாரத்தை வெவ்வேறு திசைகளிலும் பரப் 
பினார் . கி.பி. 1352 - ல் சோனார்கோவானில் கிழக்கு நாட்டைச் 
சேர்த்துக்கொண்ட பிறகு அவர் ஒரிஸ்ஸா , திர்ஹத் ஆகிய நாடு 
களில் கப்பம் வசூலித்தார் . வாரணாசி ( Benaras ) வரையிலும் 
படையைத் திரட்டிக்கொண்டு சென்றார் . இவ்வாறு அவருடைய 
செயற்பாடுகளால் டெல்லி இராச்சியத்திற்கு அதன் கிழக்கு 


154 

இந்திய வரலாறு 
எல்லை தொல்லை மிக்கதாக ஆகிவிட்டது . அவர் ஆண்ட போது 
தான் ஃபிரோஸ் துக்ளக் இழந்துவிட்ட வங்காள மாநிலத்தைத் 
திரும்பப்பெற முயற்சி செய்தார் . ஆனாலும் , அவரது முயற்சி 
வெற்றி காணமுடியவில்லை . அவர் கி . பி . 1357 - ல் பாண்டுவாவில் 
இறந்தார் . அவருடைய ஆட்சியில் நாடு முழுவதிலும் அமைதி 
யும் செல்வச் செழிப்பும் நிலவியிருந்தன . 


இலியாஸ் இறந்த பிறகு அவர் மகன் சிகந்தர் ஷா ( Sikandar 
Shah) ஆட்சிக்கு வந்தார் . அவருடைய ஆட்சி தொடங்கியதும் , 
டெல்லிச் சுல்தான் வங்காளத்தைத் திரும்பப் பெறுவதற்கு 
இரண்டாம் முறை முயற்சி செய்தார் . ஆனால் , அவர் ஏமாற்ற 
முற்றுத் திரும்ப நேரிட்டது . ஏறக்குறைய முப்பத்தாறு ஆண்டு 
கள் சிறப்புமிக்க ஆட்சி செய்த பிறகு சிகந்தர் தம்முடைய 
மகனான கியாஸ் - உத் - தீன் ஆஸமுடன் ( Ghiayas - ud -din Azam ) 
பாண்டுவாவுக்கருகில் கோவால்பாராவில் ( Gowalpara ) நடை 
பெற்ற போரில் , 1393 அக்டோபரில் உயிர் துறந்தார்போலும் . 
ஆதினாவில் ( Adina ) அவரால் கட்டப்பட்ட மிக்க கம்பீரமான 
மசூதியும் , மேல்வரைவு மிகுந்த நாணயங்களும் அவருடைய 
ஆட்சி செழிப்புடன் நடைபெற்றது என்பதற்கு உறுதியளிக் 
கின்றன . அடுத்த அரசரான கியாஸுத்தீன் ஆஸம் ( Ghiayas 
ud - dia Azam ) புகழ்பெற்ற கவிஞரான ஹஃபீஸின் ( Haiz) செய 
லாளராவார் . சட்டத்தின் மீது ஆழ்ந்த மதிப்புக் கொண்டிருந்த 
அவர் , திறமை வாய்ந்தவராகவும் இருந்தார் . கி.பி. 1408 - ல் 
சீனப் பேரரசரான ஹுயிதியின் ( Hui - ti ) போட்டியாளரான 
யுங்க் - லோ (Yung - lo ) விடமிருந்து ஒரு தூதுக்குழு தம்மிடம் வரப் 
பெற்றார் . பதிலாகக் கி.பி. 1409 - ல் ஒரு தூதுக்குழுவை இங் 
கிருந்து அனுப்பினார் . ஏறக்குறைய பதினேழு ஆண்டு ஆட்சி 
செய்த பிறகு , கியாஸ் 1410- ல் இறந்தார் . அவருக்குப் 
பிறகு சைஃபுத்தீன் ஹம்ஸா ஷா ( Saif - ud - din Hamsa Shah ) 
ஆட்சிக்கு வந்தார் . ஆனால் , அதே சமயத்தில் பாதூரியா , 
தினாஜ்பூர் இவற்றின் ஜமீன் தாராக இருந்த ராஜா கணேஷ் 
( Raja Ganesh ) என்ற பிராமணர் பலம் மிகுந்தவராயிருந்தார் . 
ஹம்ஸா பெயரளவில் மட்டும் ஓர் ஆண்டுக்குமேல் சில மாதங்கள் 
வரை ஆட்சிபுரிந்தார் . முஸ்லிம் வரலாற்றாசிரியர்கள் கூற்றின்படி 
கணேஷ் வங்காளத்தை ஒரு சுதந்திர அரசராக ஆண்டு , பின்பு 
தம்முடைய மகனான ஜாதுவுக்கு ( Jadu ) ஆட்சியையளித்தார் . 
பிறகு ஜாது 

இஸ்லாம் சமயத்தைத் தழுவிக்கொண்டு , 
ஜலாலுத்தீன் முகம்மது ஷா ( Jalal -ud - din Muhammad Shah) 
என்ற பட்டப்பெயரைப் புனைந்து கொண்டு , 

தமது பெயரால் 


சையது 

வமிசம் 


155 


பல 


நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார் . ஆனால் , அது 
போன்ற நாணயங்கள் பல கண்டெடுக்கப்பட்டிருந்த போதி 
லும் , அவற்றுள் ஒன்றிலாகிலும் கணேஷின் பெயரைக் காண 
வில்லை . அதனால் கணேஷ் முழு அதிகாரம் பெற்றிருந்திருக்க 
மாட்டார் என்றும் அவருடைய 

கைப்பொம்மைகளாயிருந் 
தவர்களும் , இலியா ஷாவின் வழித்தோன்றல்களுமான 
அரசர்களின் பெயரில் 

உண்மையான எதேச்சாதிகாரத்தை 
அவர் நடத்தி இருக்க வேண்டும் என்றும் ஒரு சிலர் கருது 
கின்றனர் . இவ்வாறு பெயரளவில் அரசராயிருந்தவர்கள் 
கி.பி. 1411- க்கும் 1413- க்கும் இடையில் சிம்மாசனத்தைப் 
பெற்ற ஷஹாபுத்தீன் பயஸித் ஷாவும் ( Shahab - ud -din Bayya 
zid Shab ) , அவருடைய மகனும் , அவருக்கு அடுத்துப் பட்டத் 
திற்கு வந்தவருமான அலாவுத்தீன் ஃபிரோஸ்ஷாவும் ஆவர் . 


நசீர் 


கான் 


ராஜா கணேஷின் மரபு ஒரு குறுகிய காலமே ஆட்சி புரிந் 
தது . 

ஜலாலுத்தீன் முகம்மத் கி.பி. 1431 - ல் இறந்த பின் , 
ஷம்ஸுத்தீன் அகமத் கி.பி. 1442 வரை அரசாண்டார் . இந்த 
அரசர் கொடுமையாக ஆண்டதனால் அவருடைய குடிமக்கள் 
யாவரும் அவரை வெறுக்கத் தொடங்கினர் . 

அவருடைய 
அரசின் இரண்டு அதிகாரிகளான ஷா தி கான் ( Shadi Khan ) , 
நசீர் கான் ( Nasir Khan ) ஆகிய இருவரும் செய்த சதிக்கு 
இரையானார் . அவ்விரு அதிகாரிகளும் வங்காள அரியணைக் 
காகப் பேராசை கொண்டிருந்தமையால் வெகு விரைவிலேயே 
ஒருவர் மற்றவர் மீது பொறாமைகொண்டனர் . 
ஷாதி கானைக் கொன்று , தாமே அரசராக முயன்றார் . ஆனால் , 
விதி ஒரு சில நாள்களே அவர் தம் அதிகாரத்தைச் செலுத்த 
அனுமதித்தது . அவர் மீது பற்றுக்கொண்டிருந்தவர்கள் விரை 
வில் அவருடைய அதிகாரத்தை எதிர்த்தனர் ; அவரைக் 
கொன்றும் விட்டனர் . பின்பு அவர்கள் ஹாஜி இலியாஸின் 
( Haji lliyas ) பேரனை அரியணையில் அமர்த்தினர் . அவர் 
நசீருத்தீன் அப்துல் முஸஃபர் மகமூத் ஷா ( Nasir- ud- din Abdul 
Muzaffar Mahmud Shab ) என்ற பட்டப் பெயரைச் சூட்டிக் 
கொண்டு , பதினேழாண்டுக் காலம் அமைதியாகவே ஆட்சி 
செய்து வந்தார் . 1460 - ல் அவர் இறந்த பிறகு , அவருடைய 
மகன் ருக்னுத்தீன் பார்பக் ஷா ( Rukn - ud - din Barbak Shah ) 
பட்டத்துக்கு வந்தார் . அவர் மிகுந்த அபிசீனிய அடிமைகளை 
வைத்திருந்தார் . அவர்களுள் சிலர் உயர்ந்த பதவிகளுக்கு 
உயர்த்தப்பட்டனர் . பார்பக் புத்தி கூர்மை வாய்ந்தவர் ; 
சட்டத்தைக் கடைப்பிடிக்கக்கூடிய அரசர் .. அவர் கி.பி. 
1474 - ல் இறந்தார் . அவருக்குப் பின்பு அவர் மகன் ஷம்ஸுத்தீன் 


156 


இந்திய வரலாறு 


தார் . 


யூசுப் ஷா ( Shams - ud -din Yusuf Shah ) அரசராகி , 1481 ஆம் 
ஆண்டுவரை அரசாட்சி செய்தார் . அவர் நற்குணம் நிறைந்தவ 
ராயும் , கல்வியறிவுடையவராயும் , பக்தியுள்ளவராயும் இருந் 
அவருடைய 

ஆட்சிக்காலத்தில் முஸ்லிம்கள் சில் 
ஹெட்டை ( Sylhet ) வென்றனர் . அவருடைய மரணத்திற்குப் 
பிறகு அவருடைய மகனான இரண்டாம் சிகந்தர் ( Sikandar II ) 
சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார் . ஆனால் , அவர் மூளைக் 
கோளாறு கொண்டவராகக் காணப்பட்டமையால் , அவரை 
உடனே அகற்றி , நசீருத்தீன் மகமூதின் மகனான ஜலாலுத்தீன் 
பாத்ஷாவை ( Jalal- ud - din Badsha) அரியணையில் ஏற்றினர் . 
வளர்ந்துவரும் அபிசீனியர்களினால் ஏற்படக்கூடிய கேடுகளை 
அவர் உணர்ந்திருந்தார் . ஆனால் , அதைத் தடுப்பதற்காக அவர் 
எடுத்த முயற்சிகள் அவருடைய உயிரையே ஆபத்துக்குள்ளாக் 
கின . அதிருப்தியுற்றிருந்த அபிசீனியர்கள் , ஒரு பேடியின் தலை 
மையில் அவருக்கெதிராகச் சதி செய்து , 1486 - ல் அவரைக் 
கொன்றனர் . அப் பேடி பார்பக் ஷா என்ற பட்டப்பெயருடன் 
அரசரானார் . வெகு விரைவிலேயே அவர் இந்தில் கானால் ( Indil 
Khan ) கொல்லப்பட்டார் . இந்தில் கான் என்ற அபிசீனியர் 
திறமை மிகுந்த ஒரு படைத் தளபதியாவார் . ஆரம்பத்தில் 
சற்றுத் தயக்கந் தெரிவித்து , பிறகு சைபுத்தீன் ஃபிரோஸ் 
என்ற பட்டப்பெயருடன் வங்காள அரசரானார் . இவர் திறமை 
வாய்ந்த ஆட்சியாளர் என்றும் , தளபதி என்றும் கருதப்படு 
கின்றார் . மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு 
அவருடைய நடவடிக்கைகள் இருந்தன . ஆனால் , அவர் 
வேறுபாடின்றியும் , அளவுக்கு மீறிய கொடையுள்ளம் 
படைத்தவராயுமிருந்தார் ; 

1489 - ல் உயிர் நீத்தார் . 
அப்போது உயர்குடியினர் பாத்ஷாவின் உயிரோடிருந்த ஒரு 
மகனை , இரண்டாம் நசீருத்தீன் மகமுத்ஷா ( Nasiruddin Mahmud 
Shah ) என்ற பட்டப் பெயரைச் சூட்டி அரியணையேற்றினர் . 
ஆனால் , அவர் கி.பி. 1490 - ல் பேராசைபிடித்த சீதி பதர் 
( Sidi Badr ) என்ற அபிசீனியரால் கொல்லப்பட்டார் . ஷம்சுத் 
தீன் அபு நஸர் முஸாஃபர் ஷா ( Shams - ud- din Abu Nasr Muzaffar 
Shab ) என்ற பட்டப் பெயருடன் சிம்மாசனம் ஏறினார் . இவ 
ருடைய ஆட்சி கொடுமை மிகுந்ததாயும் அமைதிக்குலைவுக 
ளுடையதாகவும் இருந்தது . ஏறக்குறைய மூன்று ஆண்டுக்காலம் 
தான் அவ்வரசாட்சி நடைபெற்றது . அவ்வாட்சியின் விளைவு 
படைவீரர்களிடையேயும் அதிகாரிகளிடையேயும் பெரும் அதி 
ருப்தியை உண்டாக்கிவிட்டது . அவருடைய அறிவுமிக்க அமைச் 
சரும் , அராபியருமான அலாவுத்தீன் ஹுஸேனும் அதிருப்தி 


கி.பி. 


167 


சையது வமிசம் 


கொள்ளத் தொடங்கினார் . அவர்கள் நான்கு மாதங்கள் அபி 
சீனிய அரசரை முற்றுகையிட்டனர் . அப்போது அரசர் இறந் 
தார் . பிறகு வங்காளப் பிரபுக்கள் அலாவுத்தீன் ஹுஸேன் 
ஷாவை அரியணையில் ஏற்றினர் ( 1493 ) . 


அலாவுத்தீன் ஹுஸேன் ஷா பட்டத்துக்கு வந்தது ஒரு 
புதிய அரசமரபின் ஆட்சித் தொடக்கத்தைக் குறிக்கிறது . 
அந்த அரச மரபு ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுக் காலம் ஆட்சி 
புரிந்தது . அவ்வாளும் வமிசத்தைச் சேர்ந்தவர்கள் , நன்மை 
விளைவிக்கும் பல சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் . 
ஹுஸேன் ஷாவைப்பற்றிய பல கல்வெட்டுகளும் நாணயங் 
களும் பலவகைப்பட்டவையாயிருந்தன . அவ்வரசர் நல்லறிவும் 
அனுபவமிக்கவராயுமிருந்தார் . வங்காளத்து அரசர்களுள் அவர் 
புகழ்பெற்ற ஒருவராவார் . தமது நாட்டின் உள் நாட்டு ஆட்சி 
முறையில் ஒழுங்கை நிலை நிறுத்துவதற்காக அவர் அரண்மனைக் 
காவலர்களின் அதிகாரத்தை ஒடுக்கினார் . அமீசீனியர் களுடைய 
செல்வாக்குப் பெருகிக்கொண்டு பெருந் தொல்லையாக இருந்து 
வந்ததனால் அவர்களை விரட்டினார் . கி.பி. 1404 - ல் டெல்லியின் 
சிகந்தர் லோடியால் விரட்டப்பட்டு வங்காளத்தை நோக்கி ஓடி 
வந்த ஹுஸேன் ஷா , ஷர்க்கியை மிக்க மரியாதையுடன் 
வரவேற்றார் . நாடோடியான அந்த அரசரைக் கி.பி. 1500 -ல் 
அவர் இறக்கும் வரை கோல்காங்க் ( Colgong ) என்ற இடத்தில் 
தங்கி வாழுமாறு அனுமதித்தார் . தமது தலை நகருக்கருகே 
ஒழுங்கை நிலை நாட்டிய பிறகு , ஹுஸேன் ஷா வங்காளத்தில் 
இழந்த பிரதேசங்களை மீட்பதற்காக முயன்றார் . அவர் தம் 
ஆட்சியைத் தெற்கே ஒரிஸ்ஸாவின் எல்லை வரை பரவச் 
செய்தார் . ஜான்பூரின் ஷர்க்கி அரச குடும்பத்தினரிடமிருந்து 
மகதத்தைத் ( Magbada ) திரும்பப்பெற்றார் . கூச் பீஹாரில் 
( Kuch Bihar ) இருந்த காமடாப்பூரை (Kamatapur ) 1498 - ல் 
கைப்பற்றினார் . அஸ்ஸாம் ( Assam ) மீண்டும் அதனுடைய 
பழைய அரசரால் 

கைப்பற்றிக்கொள்ளப்பட்டது . பிறகு 
ஹுஸேன் ஷா தமது நாட்டின் எல்லைகளைப் பாதுகாப்பதில் 
ஈடுபட்டார் . நாட்டின் பல பாகங்களிலும் மசூதிகளையும் அறக் 
கூழ்ச் சாலைகளையும் கட்டினார் . அவற்றை வைத்திருப்பதற்காகப் 
போதிய அறக்கட்டளைகளை ஏற்படுத்தினார் . 1518 - ல் அவர் 
இறந்த பிறகு அவருடைய மூத்த மகன் நசீப்கான் ( Nasib Khan ) 
நசீருத்தீன் நஸ்ரத் ஷா ( Nasir - ud - din Nasrat Shab ) என்ற பட்டப் 
பெயருடன் பட்டத்திற்கு வந்தார் . மற்ற முஸ்லிம் அரசர் 
களைப்போலல்லாமல் நஸ்ரத் ஷா தம்முடைய சகோதரர் 
களிடம் மிகு தாராளமாயிருந்தார் . அவருடைய மரபுரிமைகள் 


158 


இந்திய வரலாறு 


கலை , 


இரட்டிப்பாக்கினார் . திர்ஹத்தின் மீது படையெடுத்துச்சென்று 
அதன் அரசரைக் கொன்றார் . அதன் ஆட்சியைக் கவனிப்பதற் 
காக அவருடைய சொந்த மைத்துனர்களான அலாவுத்தீன் , 
மக்தூமி ஆலம் ( Magdomi Alam ) ஆகியோரை நியமித்தார் . 
கட்டடக் 

இலக்கியம் ஆகியவற்றுக்கும் ஆதரவு 
கொடுத்தார் . கௌரில் பாரா சோனா மஸ்ஜித் ( Bara Sona 
Masjid ) என்ற பெரிய பொன்மசூதியும் , கதம்ரசூல் ( நபிகள் 
நாயகத்தின் பாதம் ) என்ற புகழ்பெற்ற மசூதியும் கட்டுவித்தார் . 
அவருடைய துணையின் கீழ் மகாபாரதத்தின் - ( Mahabaratha) 
வங்காள மொழிபெயர்ப்புச் செய்யப்பட்டது . 1533 - ல் அரண் 
மனைப் பேடிகள் அவரைக் கொன்றுவிட்டனர் . அவருக்குப் 
பிறகு அவர் மகன் அலாவுத்தீன் ஃபிரோஸ்ஷா பட்டத்திற்கு 
வந்தார் . அவரும் மூன்று மாதங்கள் ஆட்சிபுரிந்து , அவருடைய 
மாமனான கியாஸு த்தீன் மகமூத் ஷாவால் கொல்லப்பட்டார் . 
அவ் வமிசத்துக் கடைசி அரசர் அவரேயாவார் . ஷெர் ஷா சூர் 
( Shar Shah Sur ) அவரை வங்காளத்திலிருந்து விரட்டி 1538 - ல் 
வங்காளத்தைக் கைப்பற்றிக்கொண்டார் . 


காஷ்மீர் 


கி.பி. 1315 - ல் ஸ்வாத் (Swat ) என்ற இடத்திலிருந்து 
வந்த முஸ்லிம் துணிகரச் செயல் வீரரான ஷா மிர்ஸா ( Shah 
Mirza ) காஷ்மீரில் இந்து அரசரின் ஊழியத்தில் நுழைந்தார் . 
அவ்வரசர் விரைவிலேயே இறந்துவிட்டதனால் ஷா மிர்ஸா 
கி.பி. 1339 - ல் ஷம்ஸுத்தீன் ஷா என்ற பட்டப் பெயருடன் 
காஷ்மீரச் சிம்மாசனத்தைக் கைப்பற்றிக் கொண்டார் . தம்மு 
டைய பெயரில் நாணயங்கள் அச்சடித்தார் ; குத்பாவையும் 
படிக்கச் செய்தார் . புதிதாகப் பெற்ற அதிகாரத்தை அவர் மிக்க 
அறிவுடைமையுடன் பயன்படுத்தினார் ; 1349 - ல் இறந்தார் . 
அவருக்குப் பிறகு , அவருடைய பிள்ளைகள் ஜம்ஷீத் ( Jam Shid) , 
அலாவுத்தீன் , ஷிஹாபுத்தீன் ( Shihab -ud- din ) , குத்புத்தீன் 
( Kutb - ud -din ) ஆகியோர் 

ஆகியோர் ஆண்டனர் . கி.பி. 1394 - ல் 
குத்புத்தீன் இறந்த பிறகு , 

அவருடைய மகன் சிகந்தர் 
காஷ்மீரின் அரியணை ஏறினார் . அவருடைய ஆட்சியின் போது 
தான் தைமூர் இந்தியாவின்மீது படையெடுத்தார் . ஆனால் , 
காஷ்மீர் அந்தப் பயங்கரப் படையெடுப்பிலிருந்து காப்பாற்றப் 
பட்டது . சிகந்தர் ஆற்றல் மிகுந்த ஓர் 

அரசராவார் . 
இஸ்லாமிய அறிவு வளர்ச்சிக்குப் பெரும் ஆதரவு கொடுத்தார் . 
பாரசீகம் , அராபியா , மெஸொபொடேமியா ( Mesopotamia ) 


159 


சைய 


வமிசம் 


ஆகிய 


நாடுகளிலிருந்து வந்த அறிஞர்களை அவர் தமது 
அரசவையில் மிக்க மரியாதையுடன் வரவேற்றார் . ஆனால் , 
பொதுவாக அவர் பரந்த நோக்கமும் அருட்பண்பும் 
படைத்தவரல்லர் . சமயப்பித்துப் பிடித்திருந்த அவர் , தம் 
முடைய குடிமக்களின் சமயத்தை எதிர்த்து வந்தார் . இந்துக் 
களைத் தொல்லைப்படுத்தி , அங்கிருந்த பிராமணக் குடும்பங்கள் 
பலவற்றையும் மதமாற்றம் செய்துகொள்ளுமாறு வற்புறுத்தி 
னார் அல்லது நாட்டிலிருந்தே விரட்டிவிட்டார் ; விக்கிரகங்களை 
உடைப்பதில் மிகுந்த அக்கறை காட்டினார் . அவருடைய சமய 
வெறிக்காக அவருக்குப் புத்ஷிகான் ( But- Shikan ) எனப் பெயரு 
மிடப்பட்டது . ஏறக்குறைய இருபத்திரண்டாண்டுகள் ஆட்சி 
செய்த பிறகு அவர் கி.பி. 1416 - ல் இறந்தார் . பின் அவரு 
டைய மூத்த மகனான அலி ஷா ( Ali Shab ) ஒரு சில ஆண்டுகளே 
ஆட்சி செய்தார் . அதன் பிறகு அவர் தம்முடைய சகோதர 
ரான ஷாஹி கானால் ( Shabi Khan ) ஒடுக்கப்பட்டார் . ஷாஹி 
கான் கி.பி. 1420 ஜூன் மாதத்தில் ஜெய்னுலாப்தீன் ( Zain 
ul - abidin ) என்ற பட்டப்பெயருடன் சிம்மாசனம் ஏறினார் . 


ஜெய்னுலாப்தீன் காஷ்மீர் அரசர்களுள் சாலச் சிறந்தவ 
ராவார் . இரக்க உள்ளமும் தாராள மனமும் படைத்தவரான 
அவர் , அறிவனுபவங்கள் உடைய அரசராகவும் ஆட்சி புரிந்தார் . 
அதற்காக அவர் காஷ்மீரின் அக்பர் எனவும் அழைக்கப் 
பட்டார் . உள்ளூரில் நிகழும் குற்றங்களுக்குக் கிராமத்தினரைப் 
பொறுப்புள்ளவராகச் செய்யும் கொள்கையை வலியுறுத்திய 
தன் மூலம் , அவர் தம் நாட்டில் திருட்டு , வழிப்பறிக் கொள்ளை 
ஆகியவற்றைக் குறைய வைத்தார் . விலைவாசிகளைக் கட்டுப் 
படுத்தினார் ; மக்களின் மீ 

விதித்திருந்த வரிச் சுமையைக் 
குறைத்தார் ; நாணயச் செலாவணியின் மதிப்பினை முன்பிருந்த 
நிலைக்குக் கொண்டுவந்தார் . அவருடைய பொது நலப் பணிகள் 
அவருடைய குடிமக்களுக்குப் பெரு நன்மைகளை விளைவித்தன . 
பரந்த மனப்பான்மை கொண்டிருந்த அவர் , பிற மதங்களைப் 
பின்பற்றுவோரிடம் போற்றத்தக்க பொறுமையைக் காட்டினார் . 
சிகந்தரின் ஆட்சிக் காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறிச் 
சென்ற பிராமணர்களை மீண்டும் அழைத்துக்கொண்டார் . கற் 
றறிந்த இந்துக்களைத் தம்முடைய கூட்டுறவில் வைத்துக்கொண் 
டார் . ஜெஸியா ( Jeziya ) வரியை ஒழித்தார் . குடி மக்கள் யாவ 
ருக்கும் முழுச் சுதந்திரத்தை அளித்தார் . அவர் தம்முடைய 
தாய்மொழியைத் தவிர பாரசீகம் , இந்தி , திபேத்து ஆகிய 
மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் . இலக்கியம் , ஓவியம் , 
இசை முதலியவற்றையும் ஆதரித்தார் . அவருடைய தூண்டுதல் 


160 


இந்திய வரலாறு 


முயற்சியால் மகாபாரதம் , ராஜதரங்கிணி ( Rajatarangini ) ஆகிய 
நூல்கள் வடமொழியிலிருந்து பாரசீக மொழியில் மொழி 
பெயர்க்கப்பட்டன . அவருடைய ஆட்சிக் காலத்தில் காஷ்மீர் 
செல்வச் செழிப்புற்று விளங்கிற்று . கி.பி. 1470 - ல் அவர் 
இறந்தார் . அவருக்குப் பிறகு அவர் மகன் ஹைதர் ஷா 
( Haidar Shah ) பட்டத்துக்கு வந்தார் . அவர் திறம்படைத்த 
ஆட்சியாளராக ஆட்சி புரிந்து வந்தார் . 


ஆனால் , அவருக்குப் பிறகு வந்த அரசர்கள் தகுதியற்றவர் 
களாகவும் பலம் குன்றியவர்களாகவுமே இருந்தனர் . நாட்டில் 
அராஜகம் தோன்றியது ; குழப்பம் நிலவியது ; நிருவாகம் செய 
லற்றதாகிவிட்டது . அரசர்கள் பெயரளவிலேயே ஆட்சி செய்த 
னர் . சுய நல முன்னேற்றத்திற்காகவும் கொள்ளையடிப்பதற்கா 
கவும் மேன்மைச் சிறப்பைப் பெறவிழைந்த வெவ்வேறு 
கட்சிகள் இயக்கும் ஓர் அடையாளச் சின்னமாகவே அந்த 
அரசர்கள் இருந்தனர் . 1540 - ல் பாபரின் உறவினரான மிர்சா 
ஹைதர் ( Mirza Haidar) காஷ்மீரை வென்றார் . ஹுமாயூனின் 
பிரதிநிதியாக மிர்சா ஹைதர் இருந்தா ரெனினும் செயல் 
முறையில் அவர் ஒரு சுதந்திர அரசராகவே இருந்தார் . 
ஆனாலும் , பிரபுக்களிடையே சச்சரவுகள் 

நடைபெற்றுக் 
கொண்டேயிருந்தன . ஏறத்தாழ கி.பி. 1555 - ல் 

சக்குகள் 
( Chakks ) காஷ்மீர் சிம்மாசனத்தைக் கைப்பற்றினர் . ஆனால் , 
அவர்களாலும் தொல்லைக்குள்ளாகியிருந்த அந்த நாட்டிற்கு 
நிவாரணமளிக்க முடியவில்லை . 1586 - ல் அக்பர் ( Akbar ) அதை 
வென்று , தமது பேரரசில் இணைத்துக்கொண்டார் . 


6. இந்தியாவில் துருக்கிய - ஆஃப் 
கானியர் அரசு , அவர்கள் காலத்தில் 
நாட்டில் நிலவிய ஒழுங்குக் கட்டுப்பாடு , 

பொருளாதார நிலைமை 


துருக்கிய - ஆஃப்கானியரின் அரசு 


மைய அரசு 


டெல்லிச் சுல்தானியம் சமயச் சார்பற்ற நடு நிலை அரசாக 
இல்லாமல் கடவுள் சார்புடையதாயிருந்தது . சுல்தானியத்தின் 
காலம் முழுவதும் தனக்கெனத் தனிச் சமயத்தை அரசு பெற்றி 
ருந்தது . அச்சமயம் இஸ்லாமிய சமயமாகும் . இந்து சமயத் 
தைப் போன்ற மற்ற எந்தச் சமயத்தையும் அரசு அங்கீகரிக்க 
வில்லை . ஆட்சியாளர்களும் , ஆதிக்கம் பெற்றிருந்த ஆளும் 
வகுப்பினரும் இஸ்லாமிய சமயத்தையே தழுவியிருந்தனர் . 
கொள்கையளவில் நாட்டின் எல்லாச் சக்திகளும் முஸ்லிம் சமயத் 
தைப் பாதுகாப்பதற்கும் , அதனைப் பரப்புவதற்குமே இருப்ப 
தாகும் என்று கருதப்பட்டது . சுல்தான் , சீசரும் ( Caesar ) 
போப்பும் ( Pope ) ஆவார் எனக் கருதப்பட்டது . உண்மையில் 
கொள்கையளவில் சமயச் சம்பந்தமான செய்திகளில் திருக்குர் 
ரானின் தெய்விகக் கட்டளைக்குட்பட்டே அவருடைய அதிகாரம் 
இருந்தது . சுல்தான் அலாவுத்தீனைத் தவிர மற்ற எந்தச் சுல்தா 
னாலும் சமயத்தையும் , அரசியலையும் தனித்தனியே பிரித்து 
வைத்திருக்க முடியவில்லை . கொள்கை இவ்விதமாக இருந்திருப் 
பினும் , செயல்முறையில் இந்தியாவின் முஸ்லிம் சுல்தான் ஒரு 
முழுச் சுயேச்சாதிகாரியாகவே இருந்தார் . அவருடைய அதிகா 
ரம் தடையற்றதாகவே இருந்தது . இஸ்லாமியரின் அரசாட்சிக் 
கொள்கை குடியாட்சி முறையோடு ஒற்றுமையுடயதாயும் , 
அரசியல் சட்டமன்றங்களுடைய முடிவுகளுக்கு ஏற்ப நடை 
பெறுவதாயும் காணப்பட்டபோதிலும் , சுல்தான்கள் சிற்சில 
வேளைகளில் பாக்தாத்திலும் ( Baghdad ) எகிப்திலுமுள்ள ( Egypt ) 

11 


182 


இந்திய வரலாறு 


கலிஃபாக்களுக்கு ( Caliphs ) அடங்கியிருப்பதாகக் காட்டும் 
சடங்குகளையும் செய்தனர் . ஆனால் , தங்களது ஆட்சி வன்மை 
கலிஃபாக்களினாலேயே நிலை பெற்றுள்ளது என்றோ பொது மக்க 
ளின் விருப்பத்தைப் பொறுத்தது என்றோ அவர்கள் நினைக்க 
வில்லை . உண்மை எதுவாயிருப்பினும் இந்தியாவில் சுல்தானின் 
ஆட்சி முழுச் சுதந்திரத்துடன் , சுல்தானுடைய விருப்பப்படியே 
அமைந்திருந்தது . ஆட்சிக்கான எல்லாத் துறைகளுக்கும் சுல் 
தானே தலைவராக வீற்றிருந்தார் . படை வலிமையின் அடிப் 
படையில் தான் சுல்தான் தமது அதிகாரத்தை அமைத்திருந் 
தார் . இதை அறிந்து கொண்டிருந்த குடிமக்கள் எதிர்ப்புத் 
தெரிவிக்காமல் ஆட்சி முறையை ஏற்றுக் கொண்டனர் . சிந்தனை 
வன்மையற்ற பொது மக்களும் , போர் வீரர்களும் , கவிஞர்களும் 
உண்மையில் அக்காலத்து உல்மாக்களும் கூட சுல்தானுக்கு அடி 
பணிந்து நடந்தனர் . நிருவாகத்து உயர் தலைவரான சுல்தான் 
நிருவாகத்தைச் சரிவரக் கவனித்துக்கொள்ளும் அதிகாரிகளை 
யும் , அமைச்சர்களையும் தம் விருப்பத்திற்கேற்ப நியமித்து , தம் 
விருப்பப்படியே நிருவாகம் செய்யுமாறு ஏற்பாடுகளைச் செய்தார் . 
நாட்டின் ஆட்சி முக்கியமாகப் படை வலிமையையே அடிப் 
படையாகக் 

கொண்டிருந்ததனால் , சுல்தானே படைகளின் 
உயர் தலைவராகப் பதவி வகித்தார் . சுல்தானே எல்லாச் சட்டங் 
களையும் இயற்றுபவராகவும் , எல்லா முறையீடுகளுக்கும் முடி 
வான தீர்ப்பு வழங்குபவராகவும் இருந்தார் . 


இந்தியாவில் அக்காலத்தில் இருந்த சூழ்நிலைகளுக்கேற்பச் 
சுல்தான்களின் ஆட்சி தன்னுரிமை ஆட்சியாகவே இருந்தது . 
அவர்கள் 

இந்து நாடுகளின் பகைமையிலிருந்தும் , போர் 
தொடுத்துக்கொண்டிருக்கும் இந்துச் சாதியினிடமிருந்தும் , 
மங்கோலியப் படையெடுப்பாளர்களிடமிருந்தும் வந்துகொண் 
டிருந்த எதிர்ப்புகளைச் சமாளித்துத் தங்களைக் காத்துக்கொள்ள 
மிக்க விழிப்புடன் இருக்க வேண்டியுமிருந்தது . அதற்காக மிக்க 
வலிமைவாய்ந்த ஒரு மைய அரசு இன்றியமையாததாயிருந்தது . 
நாளடைவில் அம் மைய அரசு முழு வன்மை பெற்று வளரத் 
தொடங்கியது . மேலும் , முஸ்லிம்களில் ஆட்சிபுரியும் அரசருக்கு 
அறிவுரை வழங்குவோராக இருக்கும் பெருமக்களின் பரம்பரை 
என்று ஒன்றும் இருக்கவில்லை . தமக்கெனத் தனி உரிமைகளும் 
செல்வாக்கும் படைத்திருப்பவர்களாகவும் , அவை அரசரின் 
சர்வாதிகாரத்தால் பறிபோகாமல் காத்துக் கொள்ளும் ஆர்வ 
முள்ளவர்களாகவும் இருக்கவேண்டிய பரம்பரைப் பெருமக்கள் 
அக்காலத்தில் இல்லை . சிற்சில சமயங்களில் மட்டுமே பெரு 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


163 


மக்கள் அரசர்களிடம் செல்வாக்கு உடையவராயிருந்திருக் 
கின்றனர் . தவிர , அரசரின் சர்வாதிகாரத்தை எதிர்க்கு 
மளவுக்கு வன்மை படைத்த மக்களின் அமைப்பு ஒன்றும் 
இருக்கவில்லை . நாட்டில் மிகப் பெருஞ் செல்வாக்குப் படைத் 
திருந்த உல்மாக்கள் ( Ulemas ) கூடச் சுல்தான்களை வெளிப் 
படையாக எதிர்க்கும் துணிவு பெற்றவர்களாக இருக்கவில்லை . 
டெல்லியில் சுல்தானாக அரசாட்சியை ஏற்கும் உரிமை , பலராலும் 
ஏற்றுக் கொள்ளப்பட்ட எந்தச் சட்டத்திலும் வரையறுக்கப் 
படவில்லை . அரசாட்சி உரிமையை நிர்ணயிக்க வேறு எந்த 
நிலைத்த கொள்கைப்பாடும் இருக்கவில்லை ; 

பொதுவாக 
நோக்குங்கால் , அடுத்த சுல்தானாக வரும் வாய்ப்பு , காலஞ் 
சென்ற சுல்தானின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே ஏற்படுவது 
வழக்கமாக இருந்தது . பிறப்பினால் கிடைக்கும் முதன்மை , 
நிருவாகத் திறமை , இறந்த அரசனின் நியமனம் இவை 
யெல்லாம் அடுத்துவரும் சுல்தானுக்குரிய தகுதிகளாகச் சிற்சில 
வேளைகளில் கருதப்பட்டன . இருந்த போதிலும் , முடிவாகப் 
பெருமக்கள் தாம் முடிவு எடுக்கவேண்டியிருந்தது . அவர்கள் 
பொதுவாக நாட்டின் நன்மைகளை விடச் சேர்ந்த நலன்களையே 
பெரிதும் கருதிச் சுல்தானைத் தேர்ந்தெடுத்தனர் . 


களைப் 


சுல்தான் எல்லா அதிகாரங்களையும் தாமே ஏற்றுக்கொண் 
டிருந்தபோதிலும் அவற்றையெல்லாம் தனியொருவராகக் 
கவனித்துக் கொள்ள அவரால் முடியவில்லை . இக் காரணத்தை 
முன்னிட்டுத்தான் டெல்லிச் சுல்தான்கள் தங்கள் 

ஆட்சிக் 
காலத்தில் தொடக்கத்திலிருந்தே தங்கள் அதிகாரங்களுக்குச் 
சிறிதுகூட எதிர்ப்புக் கூறாதவராயும் , அவர்கள் கடமைகளைத் 
தங்கள் உத்தரவின்படி செய்து முடிப்பவராயும் உள்ள கீழதிகாரி 
படிப்படியே 

அதிகாரமுடையவர்களாக நியமித்து 
நிருவாக இயந்திரம் ஒழுங்குற நடைபெறும்படி ஏற்பாடுகளைச் 
செய்து வந்தனர் . சுல்தான்கள் தங்கள் நண்பர்கள் அடங்கிய 
சபை ஒன்றையும் , மஜ்லிஸ் - இ - கல்வாத் ( Majlis - i - Khalwat ) என 
அழைக்கப்பட்ட நம்பிக்கைவாய்ந்த அதிகாரிகளையும் கலந்து 
ஆலோசித்து ஆட்சி நடத்தினர் . அவர்கள் வெளியிட்ட 
அறிவுரைகளும் , கருத்துகளும் அரசாட்சியில் சில சமயம் ஏற்றுக் 
கொள்ளக்கூடியனவாயிருந்தன . ஆனாலும் , அவையெல்லாம் 
சுல்தானை எவ்விதத்தாலும் கட்டுப்படுத்துவதாக இருக்கவில்லை . 


நிருவாகப் பணியில் அரசருக்கு உதவி புரிவதற்காக 
அமைச்சர்கள் இருந்தனர் . அவர்களுடைய 

எண்ணிக்கை 


184 


இந்திய வரலாறு 


அவ்வப்பொழுது மாறிக்கொண்டிருந்தது . கான்கள் , மாலிக்கு 
கள் , அமீர்கள் முதலியவர்களை யெல்லாம் சுல்தான் பாரிகாஸ் 
( Bar -i -Khas ) என்ற நீதி மன்றத்திற்கு வரவழைத்தார் . பாரி 
ஆம் ( Bar - i - Am ) என்ற இடத்தில் சுல்தான் தலைமை நீதிபதி 
யாக அமர்ந்து கொண்டு , மக்களின் குறைகளையும் , முறையீடு 
களையும் கேட்டு விசாரணைகள் நடத்தினார் . மத்திய அரசாங்கத் 
தில் மிக உயர்ந்த அதிகாரியாயிருந்தவர் வசீர் ( Wazir ) என்பவர் 
ஆவார் . அவர் அரசின் பல துறைகளையும் தம் அதிகாரத் 
துக்குட்படுத்தியிருந்தார் . திவானி ரிஸாலத் ( Diwan - i- Risalat) 
அல்லது மேல் முறையீட்டுத் துறை , திவானி அர்ஸ் ( Diwan -i 
Arz ) அல்லது படைத்துறை , திவானி இன்ஷா ( Diwani- i- insha ) 
அல்லது அஞ்சல்துறை , திவானி பந்தகான் ( Diwani - i - Bandagan ) 
அல்லது அடிமைத்துறை , திவானி கஸாயி மமாலிக் (Diwani 
Qaza - i- Mamalik ) அல்லது நீதி , ஒற்று , தபால்துறை , திவானி 
அமீர் கோஹி ( Diwan - i - Amir Kohi ) அல்லது விவசாயத்துறை , 
திவானி முஸ்தக்ராஜ் (Diwan-i - Mustakraj) அல்லது வரிவசூலிப்ப 
வரிடமிருந்து வரவேண்டியவற்றைப் பெறுவதற்கான துறை , 
திவானி கைராத் (Diwan -i - Kbairat ) அல்லது அறத்துறை , 
திவானி இஸ்திகாக் ( Diwan - i - Istihqaq ) அல்லது ஓய்வூதியத் 
துறை , மற்றும் நாணயத்துறை , அற நிலையப் பாதுகாப்பு 
நிறுவனங்கள் , கார்கானாக்கள் ( Kharkhanas ) முதலிய துறை 
களை அவர் மேற்பார்வையிட்டுக் கண்காணித்து வந்தார் . இவ் 
வுயர் அதிகாரிகளெல்லாம் பல்வேறு துறைகளின் பொறுப்பை 
ஏற்றிருந்தனர் . இவர்களைத் தவிர , சில கீழதிகாரிகளும் இருந் 
தனர் . முஸ்தாஃபி மமாலிக் ( Mustafi -i - Mamalik ) என்பவர் 
நாட்டின் செலவினங்களைக் கண்காணிக்கும் தணிக்கைத் 
துறைத் தலைவராக ( Auditor General ) இருந்தார் . மூஷ்ரிஃப் 
இ - மமாலிக் ( Mushrif - i - Mamalik ) என்பவர் வரவு செலவுக் 
கணக்குகளுக்குப் பொறுப்பாளராயிருந்தார் . 

மஜூம்தார் 
( Majumdar ) என்பவர் அரசு கொடுத்த கடன் களைப்பற்றிய 
கணக்கு வழக்குகளை வைத்திருந்தார் . அமீர்- இ - பெஹர் ( Amir- i 
Behr ) என்பவர் படகுகளின் கட்டுப்பாட்டு அதிகாரியாகவும் , 
காஸின் ( Khazin) என்பவர் பொருளாளராகவும் , பக்ஷி- இ 
ஃபௌஜ் ( Bhakshi - i - Fauj ) என்பவர் படைகளுக்கு ஊதியம் 
வழங்குபவராகவும் இருந்தனர் . இவர்களைப் போன்று வேறு சில 
கீழதிகாரிகளும் இருந்தனர் . நாயிப் - இ - வஸீர் - இ - மமாலிக் 
(Naib- i • wazir - i - Mamalik ) அல்லது துணை வஸீருக்கு உயர்ந்த 
அந்தஸ்து எதுவும் கிடையாது . 

நீதி , பொதுவாகக் காஸி - உல் - கஸாத் ( Qazi - ul - Qazat ) 
அல்லது தலைமை நீதிபதியால் வழங்கப்பட்டது . அவருக்குத் 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


iss 


கடன் 


துணையாகச் சட்டங்களுக்கு விளக்கம் தரும் முஃப்திகள் ( Muftis ) 
இருந்தனர் . சட்டங்கள் யாவும் திருக்குர்ரானின் கட்டளைகளின் 
அடிப்படையில் அமைந்திருந்தன . குற்றச்சட்டம் மிகு கடுமை 
யானதாக இருந்தது . குற்றவாளிகளுக்குச் சாதாரணமாக 
உறுப்புக் குறைப்பு அல்லது தூக்குத் தண்டனை கொடுக்கப்பட்டு 
வந்தது . குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் செயற்வதற்காக வன் 
முறையும் , சித்திரவதையும் கையாளப்பட்டன . நீதி 
வழங்குமுறை மிகவும் ஒழுங்காக இருந்தது என்று சொல்வதற் 
கில்லை . சிற்சில சமயங்களில் போதிய விசாரணை இன்றியே 
வழக்குகள் தொடரப்பட்டன . பெரும்பாலான சமயங்களில் 
குறுகிய விசாரணையுடன் வழக்கு முடிவுற்றுவிடும் . அக்காலத் 
திய கடன் சட்டமும் கடுமையுள்ள தாகவே இருந்தது . கடன் 
கொடுத்தவர்கள் தங்கள் 

கடன்காரரிடமிருந்து 
தொகையை 

செய்வதற்காக அடிக்கடி அரசரின் 
உதவியை நாடினர் . கொத்தவால் ( Kotwal ) என்பவர் நாட்டில் 
அமைதியையும் , ஒழுங்கையும் நிலை நாட்டும் பொறுப்பை ஏற் 
றிருந்தார் . முஹ்தஸிப் ( Muhtasib ) என்பவர் ஊராட்சிக் காவல 
ராக இருந்தார் . பொதுமக்களின் நடத்தையில் மிக்க கண் 
காணிப்புச் செய்வதுடன் சந்தைகளைக் கண்காணிப்பதும் எடை 
களையும் , அளவுகளையும் ஒழுங்குபடுத்துவதும் அவருடைய முக் 
கிய வேலைகளாகும் . மக்களின் நடத்தையைப்பற்றி அறிய 
சுல்தானே பல ஒற்றர்களை வைத்து உளவறிந்து அவ்வப்போது 
நாட்டுச் செய்திகளை அறிந்து வந்தார் . பழைய கோட்டைகளும் , 
அரண்மனைகளும் சிறைச்சாலைகளாகப் பயன்படுத்தப்பட்டன . 
சிறை விதிகள் கடுமையற்றனவாயிருந்தன . அதிகாரிகளிடையே 
கையூட்டுப் பெறுதல் முதலிய ஊழல்கள் நிலவின . 


வசூல் 


இந்தியாவில் துருக்கியச் சுல்தான்கள் அரசாங்க நிதியைப் 
பற்றி மேற்கொண்டிருந்த கொள்கையானது முஸ்லிம் சட்ட 
அறிஞர்களில் ஹனஃபி ( Hanafi ) என்ற பிரிவினர் கொண்டிருந்த 
பொருளாதாரக் கொள்கையின் மாதிரியாக அமைந்திருந்தது . 
டெல்லிச் சுல்தான்களுக்குப் பொருள் வருவாயின் முக்கிய வழிக 
ளாய் இருந்தவை இந்துக் குறுநில மன்னர்களிடமிருந்தும் , 
ஜமீன் தார்களிடமிருந்தும் கிடைக்கும் காரஜ் ( Kharaj ) அல்லது 
நிலவரி , அரசர்க்கு உரிமையான நிலங்களிலிருந்து கிடைக்கும் 
கல்சா ( Khalsa ) அல்லது நில வருவாய் , முக்தா (Muqta ) எனப் 
படும் அதிகாரிகளுக்குச் சில ஆண்டுகளுக்கோ ஆயுள் முழு 
வதற்குமோ கொடுக்கப்படும் நிலங்களிலிருந்தும் பிறவகையான 
நிலங்களிலிருந்தும் கிடைக்கும் வருவாய் , போரினால் கிடைக்கும் 


166 

இந்திய வரலாறு 
வருவாயில் ஐந்தில் ஒரு பங்காகிய கம்ஸ் ( Khams ) , சமய வரி 
முதலியனவாகும் . மேலும் , அப்வாப்ஸ் ( Abwabs ) எனப்படும் 
பிறவரிகள் - அதாவது வீட்டுவரி , மேய்ச்சல் வரி , தண்ணீர் வரி 
முதலியன மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டன . வாணிகச் 
சுங்கத்திலிருந்து சிறிது வருமானம் கிடைத்தது . ஜெசியா ( Jezya ) 
எனப்படும் வரி முதலில் முஸ்லிம் அல்லா தவரிடமிருந்து அவர் 
களுடைய உயிரையும் பொருளையும் காப்பாற்றுவதற்காகவும் , 
படைத்துறைப் பணியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதற்காக 
வும் ஈடாகத் தரவேண்டிய வரியாக வசூலிக்கப்பட்டு வந்தது . 
ஆனால் , நாளடைவில் அதற்குச் சமயஞ்சார்ந்த தொடர்பு 
கற்பிக்கப்பட்டுவிட்டது . வரிகள் பணமாகவும் , பண்டங்களாக 
வும் செலுத்தப்பட்டன . தீர்வையின் விகிதம் அரசருக்கு அரசர் 
மாறுபட்டுக் கொண்டிருந்தது . 


சுல்தான்களின் நிலப்படையில் அரசரின் மெய்க்காவலர் 
படையும் , தலை நகர்ப் படைகளும் இருந்தன . பிரதி நிதிகள் 
முக்தாக்கள் , இந்துக்களின் நிலையில்லாப்படைகள் முதலியோ 
ரிடமிருந்து வரும் தீர்வைகளின் மூலம் தலை நகர்ப்படை மேலும் 
வலிவுள்ள தாக ஆக்கப்பட்டுவந்தது . துருக்கியர்கள் , காதை 
யர்கள் ( Khatains) , பாரசீகர்கள் , இந்தியர்கள் முதலிய பல்வேறு 
நாட்டினரும் படைக்குப் பொறுக்கி எடுத்துக்கொள்ளப்பட்டனர் . 
படைப் பிரிவுகளில் காலாட்படை மிகு முக்கியமானதாகும் . 
அதில் கணக்கில்லாத விற்பயிற்சி பெற்றோர் இருந்தனர் . மற்றும் 
குதிரைப்படையும் , யானைப்படையும் இருந்தன . படைக்கலப் 
பயிற்சிப்படை என்று ஒன்றும் முன்பு இருக்கவில்லை . பிற்காலத் 
தில்தான் அடிப்படைப் பிரிவு மிகவும் சிறப்புற்று விளங்கத் 
தொடங்கியது . சுல்தான் இல்துத்மிஷின் காலந்தொட்டே ராக் 
கெட்டுகள் , நாப்தாக் குண்டுகள் , வெடி வைப்பதன் மூலம் 
குண்டுகளை வெளிப்படுத்தும் இயந்திரம் முதலியவை உபயோகத் 
தில் இருந்து வந்தன . மேலும் , தானே இயங்குவதும் பலவித 
மட்ட இயந்திரங்களுடையதுமான ஒருவகைக் குண்டு எறியும் 
இயந்திரங்கள் இடைக்கால இந்தியாவில் கோட்டைகளை 
முற்றுகையிடும்போது பயன் படுத்தப்பட்டன . மஞ்சனிக்குகள் 
( Manjaniqs ) , மங்கோனல்கள் ( Mangonel ) , மங்கோன் ( May 
gons ) போன்ற பெயர்களால் அந்த இயந்திரங்கள் அழைக்கப் 
பட்டன . அவை தீக்குண்டுகள் , தீயம்புகள் , பெருங்கற்கள் , 
பாறாங்கற்கள் மண் அல்லது இரும்பினால் ஆன குண்டுகள் , இரச 
கற்பூரம் அடங்கிய புட்டிகள் , தேள்கள் , பாம்புகள் முதலிய 
வற்றைப் பகைவர்மீது எறிவதற்குப் பயன்படுத்தப்பட்டன . 


167 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


துருக்கியச் சுல்தான்கள் டெல்லியில் அரசவை ஒன்றையும் 
வைத்திருந்தனர் . அது மிகவும் சிறப்புவாய்ந்ததாயிருக்கவில்லை 
யாயினும் அதன் மூலம் சுல்தான்கள் தங்கள் கருத்துகளை 
வெளியிட்டு வந்தனர் . அரசர்க்குரிய அரண்மனையில் அந்தப் 
புரம் இருந்தது . அதில் சுல்தான்களின் மனைவிமார்களும் , வைப் 
பாட்டிகளும் , அரசிளங்குமரிகளும் நிறைந்திருந்தனர் . அவ்வித 
அரசவையில் குறுகிய அளவில் கலையும் பண்பாடும் போற்றப் 
பட்டு வந்தன . 


மாநில ஆட்சி முறை 

டெல்லிச்சுல்தானியத்தின் வரலாற்றில் , அந்தச் சுல்தானியம் 
எக்காலத்தும் ஒழுங்குற 

அமைக்கப்பட்ட மா நிலங்களாகப் 
பிரிக்கப்பட்டிருக்கவில்லை . ஒரே வகைப்பட்ட ஆட்சி முறையும் 
அவற்றில் 

அமைக்கப்பட்டிருக்கவில்லை . தொலைவிலிருந்த 
மா நிலங்கள் நாயிப் சுல்தான்கள் என்றழைக்கப்பட்ட அரசப் 
பிரதி நிதிகளின் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தன . அம்மா நிலங் 
களின் எண்ணிக்கை இருபதிலிருந்து இருபத்தைந்தாக இருந் 
தது . மாகாணங்கள் சிறுசிறு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு , முக் 
தாக்கள் ( Muqtas ) அல்லது அமீல்கள் (Amils ) என்பாரின் தலை 
மையில் வைக்கப்பட்டிருந்தன . அவை இன்னும் சிறு பகுதி 
களாகப் பிரிக்கப்பட்டு ஷிக்தார்கள் ( Shiqdar ) என்பாரின் மேற் 
பார்வையில் வைக்கப்பட்டிருந்தன . ஒவ்வொரு மா நிலமும் 
பேரரசின் மாதிரியாகவே அமைந்திருந்தது . மைய அரசுக்கு 
மட்டும் கட்டுப்பட்டவராய் நாயிப் சுல்தான் தமது மாநிலத்தில் 
நிருவாகம் , நீதி , படைத்துறைச் செயல்களைத் தம் விருப்பப் 
படியே செய்து வந்தார் . அவர் மைய அரசுக்குக் கட்டுப்படுவது 
அவ்வப்போது சுல்தானாயிருப்பவரின் ஆற்றலையோ ஆற்றலின் 
மையையோ பொறுத்து மாறுபடும் . மாநில வருவாயிலிருந்து 
அரசப் பிரதிநிதிக்குப் பணம் கொடுக்கப்பட்டு வந்தது . ஆட் 
சிக்குச் செலவானது போக மீதியுள்ள பணமெல்லாம் மைய 
அரசு கருவூலத்திற்கு அனுப்ப வேண்டியிருந்தது . அரசப் பிரதி 
நிதி தமக்கென ஒரு தனிப் படையை வைத்துக் கொண்டிருந் 
தார் . வேண்டும்போது கல்தானுக்குப் படையுதவி செய்யவும் 
கடமைப்பட்டிருந்தார் . பெரு மக்களின் எதிர்ப்பு , சிக்கல்கள் , 
அதிகாரிகளிடையே ஒற்றுமையின்மை முதலியன பொதுவாக 
மா நில அரசாட்சி ஒழுங்காக நடைபெறுவதற்கு முட்டுக்கட்டை 
களாக இருந்து வந்தன . அந்த நிலை மா நிலத்து அமைதியையும் , 
ஒழுங்கையும் குலைத்தது . அரசப்பிரதிநிதிகளின் ஆட்சியிலுள்ள 
மா நிலங்களைத் தவிரப் பெரு மாநிலங்கள் இந்துக்களின் ஆட்சிக் 
குட்பட்டவையாக இருந்தன . அவர்கள் டெல்லிக்குத் திறை 


168 


இந்திய வரலாறு 


யும் , நன்கொடைகளும் அனுப்பி வைத்துக் கொண்டிருந்ததனால் 
அவர்கள் ஆட்சியில் பிறர் தலையிடமுடியவில்லை . நாட்டில் புதிய 
அரசு ஏற்பட்ட போதிலும் அதனால் கிராமத்து மக்கள் பாதிக்கப் 
படவேயில்லை . 


தல ஆட்சி முறை 

இக்தா ( Iqta) என்ற பகுதி தான் நிருவாக முறையின் மிகச் 
சிறிய பகுதியாக இருந்தது . ஆனால் , நாளடைவில் சுல்தானி 
யம் வளர்ச்சி பெற்றிருந்தபோதும் , இந்துத்தலைவர்கள் தீவிரமாக 
ஒடுக்கப்பட்டிருந்த போதும் , மா நிலங்களை ஷிக்குகளாகப் 
பிரித்து வைப்பதற்கான அவசியம் ஏற்பட்டது . ஒருவேளை ஒவ் 
வொரு மாநிலமும் இவ்வி தமாகப் பிரிக்கப்பட்டில்லை போலும் . 
ஒவ்வொரு ஷிக்கிலும் ஒரு ஷிக்கிதார் ( Shiqdar ) அதன் தலைவ 
ராக நியமிக்கப்பட்டிருந்தார் . ஒரு வேளை அவர் இராணுவ 
அதிகாரியாகவும் இருந்திருக்கக்கூடும் . தம்முடைய ஆட்சி எல்லை 
யில் ஒழுங்கை நிலை நாட்டிவைப்பது அவரது முக்கிய கடமை 
யாகும் . சற்றுப் பிறகு ஷிக்கைவிடச் சிறிய பகுதி தோன்றியது . 
பர்கானா ( Pargana ) என்று அழைக்கப்பட்ட அப்பகுதியில் பல 
கிராமங்கள் அடங்கியிருந்தன . பர்கானாவின் இதர அதிகாரங் 
களைப்பற்றிய விவரங்கள் பலவும் தெரியவரவில்லை . ஒவ்வொரு 
பர்கானாவிலும் ஒரு சௌத்ரியும் வருமானம் வசூலிக்கும் அதிகாரி 
யும் இருந்தனர் . கிராமம் மிகச் சிறிய நிருவாகப் பிரிவாக இருந் 
தது . அதுவும் தனக்குரிய நிருவாகத்தைப் பெற்றிருந்தது . 
ஒவ்வொரு கிராமத்திலும் சச்சரவுகளைத் தீர்ப்பதற்காகப் பஞ்சா 
யத்துகள் இருந்தன . கிராமவாசிகள் தங்களை ஒரு பொது நல 
ஆட்சியாக அமைத்துக் கொண்டு , தம்முடைய விவகாரங்களைக் 
கவனித்து வந்தனர் . பாதுகாப்பிற்காகவும் , காவலுக்காகவும் , 
ஆரம்பக் கல்விக்காகவும் , பொது நலச் சுகாதாரத்திற்காகவும் 
தக்க ஏற்பாடுகளைச் செய்து வைத்திருந்தனர் . சாதாரணமாகச் 
சுல்தான் அவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதில்லை . ஒவ் 
வொரு கிராமத்திலும் சௌகிதார் ( Chaukidar ) என்ற அதிகாரி 
யும் , பட்வாரி ( Patwari) என்ற வருமான அதிகாரியும் இருந்தனர் . 


முஸ்லிம் பெருமக்கள் 

பெருமக்கள் நாட்டில் மிக்க செல்வாக்கு உடையவர்களாக 
விளங்கினர் . 

தளபதிகளாகவும் , ஆட்சியாளர் 
களாகவும் உயர் பதவிகள் வகித்தனர் . சில சமயங்களில் 
அரசரைத் தேர்ந்தெடுத்து ஆளுநராக்கும் வாய்ப்பும் அவர் 
களுக்குக் கிட்டியது . ஆனால் , இப்பெருமக்கள் அக்காலத்திய 


அவர்கள் 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 

169 
மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இருந்த பெருமக்களைப் போல் , 
பரம்பரையாக வந்தவர்களோ ஓரினத்தைச் சேர்ந்தவர்களோ 
அல்லர் . இப்பெருமக்களில் துருக்கியரே பெரும்பான்மை 
யினராக இருந்தபோதிலும் , அராபியர்களும் , ஆஃப்கானியர் 
களும் , இவ்வாறு பல்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்களா 
யிருந்த அப் பெருமக்கள் ஒரு பொதுக் குறிக்கோளையோ 
கொள்கையையோ பெற்றிருக்க முடியவில்லை . ஆனால் , அரசரின் 
தன்னாட்சிக்குப் போதிய எதிர்ப்பும் அவர்களால் எழுப்பமுடிய 
வில்லை . பொதுவாக அவர்கள் தங்களுக்குள் உயர் நிலைக்காகப் 
பூசலிடுவதிலும் , நாட்டின் நலனில் அக்கறை கொள்ளாது 
தந்நலத் தேவைகளைப் பூர்த்திசெய்து கொள்வதிலுமே ஈடுபட் 
டிருந்தனர் . பெருமக்களால் நாட்டிற்கு ஒரு சில நன்மைகள் ஏற் 
பட்டதென்றாலும் , அவர்கள் மேற்கொண்ட நிலமானிய முறை 
நாட்டின் சிதைவுக்கு ஒரு முக்கிய காரணமாயிற்று . அவர் 
களுள் பலர் பேராசைமிக்கவர்களாய்க் கலகம் விளைவிக்கவும் 
தொடங்கினர் . 


பொருளாதார , சமய நிலைகள் 


பொருளாதாரம் 

அண்மைக்கால வரலாற்று நிகழ்ச்சிகளின் ஏடுகளிலிருந்தும் 
அமீர் குஸ்ரோவின் நூல்களிலிருந்தும் , நாட்டுமக்களிடையே 
வழங்கும் கதைகளிலிருந்தும் , கவிதை , பாட்டு முதலியவற்றி 
லிருந்தும் இந்து , முஸ்லிம் மதங்களில் , தெய்வ சக்தி படைத்த 
வர்கள் எழுதிய நூல்களிலிருந்தும் , செயல்முறைக்கலைகள் , கட்ட 
டம் , நீதி முதலியவற்றைப்பற்றி எழுதப்பட்ட நூல்களிலிருந் 
தும் , வெளிநாட்டுப் பயணிகள் விடுத்துச் சென்ற குறிப்புகளி 
லிருந்தும் , அதிகாரிகள் , தனி மனிதர்கள் எழுதியுள்ள கடிதங் 
களிலிருந்தும் அக் காலப் பொருளாதார நிலையை ஒருவாறு 
அறிந்துகொள்ள முடிகின்றது . நாடு அக் காலத்தில் அளவிலாப் 
பொருட்செல்வ வளத்தால் புகழ்பெற்றிருந்தது . ஆனாலும் , 
மக்களுடைய நிலையை உயர்த்துவதற்கென்று நாடு எல்விதப் 
பொருளாதாரக் 

கொள்கையையும் பின்பற்றவில்லை . 
முயற்சிகள் கில்ஜிகள் , துக்ளக்குகள் ஆகியவர்களின் காலத்தில் 
எடுத்துக்கொள்ளப்பட்டன . ஆனால் , அவை நீடித்த பலன் 
விளைவிப்பனவாக இருக்கவில்லை. மொத்தத்தில் விளைச்சல் 
முறையில் எந்தப் பெரிய முன்னேற்றமும் , பொருளாதாரச் செல் 
வத்தைப் பொருந்திய முறையில் பகிர்வு செய்தலும் , பல்வேறு 
வகையான சமுதாய வகுப்புகளின் பொருளாதார நிலையைச் 


சில 


170 


இந்திய வரலாறு 


சிறந்த முறையில் சரிப்படுத்துவதும் 
கொள்கையில் காணப்படவில்லை . 


நாட்டின் ஆட்சிக் 


ஆட்சியின் ஆதரவும் , வழிகாட்டலும் கிட்டாதுபோயினும் 
நகரத்திலும் , கிராமத்திலும் இருந்த மக்களின் தொழிற்சாலை 
களும் , தொழிற்களங்களும் , தொழிற்சாலை அமைப்பினைத் 
தலை முறை தலைமுறையாக நீடித்திருக்கும்படி செய்தன . உள் 
ளூர் வாணிகமும் , வெளியூர் வாணிகமும் அரசியலில் ஏற்பட்ட 
புரட்சிகளால் அழிந்துவிடாமல் தொழில் வளர்ச்சிக்குத் துணை 
புரிந்து வந்தன . டெல்லிச் சுல்தான்களும் , பிற்காலத்திய சிறிய 
மா நில ஆட்சியாளர்களும் தங்கள் சொந்த அரசியல் அல்லது 
ஆட்சித் தேவைகளுக்கேற்றவாறே கைத்தொழில்களுக்கும் , 
வாணிகத்திற்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்தனர் . 
அரசுத் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகச் சில சமயங்களில் 
அரசு தொழிற்சாலைகள் அல்லது டெல்லியிலிருந்த உற்பத்திச் 
சாலைகளில் நாலாயிரம் பட்டு நெசவாளர்களையும் , வேறு 
பொருள்கள் உற்பத்தி செய்பவர் களையும் அரசு நியமித்திருந்தது . 
அக் காலத்தில் தொழிற்சாலைகளோ பெரிய அளவில் அமைந்த 
தொழில் நிறுவனங்களோ இல்லை . பெரும்பாலும் உற்பத்தி 
யாளர்கள் வாணிகர்களோடு நேரடித் தொடர்புகொண்டிருந் 
தனர் . சில சமயங்களில் சந்தைகளில் தங்கள் பொருள்களை 
விற்றுவந்தனர் . மற்றுஞ்சில வேளைகளில் அவ்வுற்பத்தியாளர்கள் 
பெருவணிகர்களின் மேற்பார்வையில் அவர்களுக்கு வேண்டிய 
பொருள்களை உற்பத்தி செய்துவந்தனர் . பெரும்பாலான மக்கள் 
உழவையே தொழிலாகக் கொண்டிருந்த போதிலும் , நாட்டுப் 
புறங்களிலும் , நகர்ப்புறங்களிலும் சில முக்கியமான தொழிற் 
சாலைகள் இருந்தன . பஞ்சினால் துணி உற்பத்தியாகும் தொழிற் 
சாலை , கம்பளித்துணி , பட்டுத்துணி முதலியன உற்பத்தி 
செய்யும் தொழிற்சாலை , சாயத் தொழிற்சாலை , சர்க்கரைத் 
தொழிற்சாலை முதலியன அவற்றில் குறிப்பிடத் தக்கவை . 
கிண்ணம் செய்தல் , செருப்புச் செய்தல் , வாசனைப் பொருள்கள் 
செய்தல் , சாராயம் காய்ச்சுதல் , அம்புகள் செய்தல் முதலியன 
சிறு தொழில்களாக இருந்தன . சிறந்த துணிகளை உற்பத்தி 
செய்வதில் வங்காளமும் , குஜராத்தும் புகழ் பெற்றிருந்தன . 
வங்காளத்தில் உற்பத்தியான பொருள்கள் உண்மையில் பலரால் 
போற்றப்படுவதற்குத் தகுதியுடையவையாக இருந்தன . 


சாதாரணமாக இந்தியாவின் உள் நாட்டு வாணிகம் மிகப் 
பெரிய அளவில் நடைபெற்று வந்தது . ஆனால் ஆட்சியின் 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


171 


தனிச் சிறப்புரிமையாலோ கடுமையான ஆட்சிமுறைக் 
கட்டுப்பாட்டினாலோ சிற்சில சமயங்களில் அவ் வாணிகம் 
தடைப்பட்டும் வந்தது . வெளிநாடுகளுடனும் இந்தியா வாணி 
கத்தொடர்பு கொண்டிருந்தது . இந்தியக் கடல் வழியாக 
ஐரோப்பாவின் மிகு தொலைவிலுள்ள நாடுகளுடனும் , மலாய்த் 
தீவுகளுடனும் , பசிபிக் கடலின் கரையிலுள்ள பிற நாடுகளுட 
னும் இந்தியா வாணிகம் நடத்திவந்தது . பாரசீகம் , திபெத் 
( Tibet ) , பூடான் ( Bhutan ) முதலிய நாடுகளோடும் தொடர்பு 
கொண்டிருந்தது . செல்வத்தில் சிறந்த வகுப்பினருக்காக 
ஆடம்பரப்பொருள்களும் , குதிரைகளும் , கோவேறு கழுதை 
களும் முக்கியமான ஏற்றுமதிப் பொருள்களாக இருந்தன . பல 
வகைப்பட்ட விவசாயப் பொருள்களும் , பலவகைத் துணிகளும் 
ஏற்றுமதிப் பொருள்களில் முதன்மையாயிருந்தன . அவற்றிற்கு 
அடுத்தபடியாகத் துத்தநாகம் , அபின் , அவுரிக்கேக்குகள் 
முதலியவும் ஏற்றுமதி செய்யப்பட்டன . பாரசீக விரிகுடாவைக் 
( Persian gulf ) சுற்றியிருந்த சில நாடுகள் உணவுப்பொருள்களுக் 
காக இந்தியாவையே முழுதும் நம்பியிருந்தன . வங்காளத் 
திலும் , குஜராத்திலுமுள்ள துறைமுகங்கள் இந்தியாவின் ஏற்று 
மதி வாணிகத்திற்குப் பெருமளவும் பயனுள்ளவையாயிருந்தன . 
வங்காளம்தான் உலகத்திலேயே பருத்தி , இஞ்சி , சர்க்கரை , 
தானியம் , எல்லாவகையான இறைச்சிகள் ஆகியவற்றின் வளம் 
மிகுந்த நாடாக விளங்கியது . 


பொருள்களின் விலை அவ்வப்பொழுது 

விலை அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே 
யிருந்தது . பஞ்சகாலத்தில் பொருள்களின் விலை மிகு உயர் 
வாயும் , அதிக விளைவு ஏற்பட்ட காலத்தில் மிகக் குறைவாகவும் 
இருந்தது . அவ்வப்பொழுது நாட்டில் பணப் பற்றாக்குறையும் 
ஏற்பட்டிருந்தது . அதுபோன்ற நிலை , குறிப்பாக வங்காளத்தில் 
மிகுதியாக இருந்தது . பொருள்களின் விலை சில சமயங்களில் 
குறைந்துவிட்டிருந்தன என்றாலும் பொதுமக்கள் 

பொதுமக்கள் அதனால் 
எவ்வளவு பலன் பெற்றனர் 

திட்டவட்டமாகக் 
கூறுவதற்கில்லை . 


என்று 


சமூக நிலை 


முஸ்லிம்கள் அரசின் செல்லப்பிள்ளைகளாக இருந்தனர் . 
எல்லாம் அவர்களுடைய ஆற்றலையும் , வலிமையையும் நம்பி 
யிருந்ததனால் அரசு அவர்களை அவ்விதம் நடத்தவேண்டி 
யிருந்தது . அவர்களுடைய சமயக் கோரிக்கைகளுக்கு அரசு 
அவ்வப்பொழுது செவிசாய்க்க 

வேண்டியதாயிற்று . 

அவர் 
களுடைய நலன்கள் , தேவைகள் கவனிக்கப்பட்டு அதற்குப் 


172 


இந்திய வரலாறு 


பிறகுதான் பிறருடைய நலன்கள் கவனிக்கப்பட்டன . முஸ்லிம் 
களுக்கிடையே சமூக வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தன . சில 
அரசர்கள் உயர்குலத்தைச் சார்ந்தவர்களை மட்டுமே உயர் பத 
விக்கு அமர்த்தினர் . பன்னிரண்டு , பதின்மூன்றாம் நூற்றாண்டு 
களில் மதுபானங்களை அருந்துவதும் , சூதாடுவதும் சாதாரண 
குற்றச்செயல்களாக இருந்தன . மதுபானங்களைக் குடிப்பதற்குப் 
பால்பன் தடைவிதித்திருந்தார் . அதுபோலவே அலாவுத்தீனும் 
குடிப்பழக்கத்தைத் தொலைக்கப் பல நடவடிக்கைகளையும் எடுத் 
திருந்தார் . பெருமக்கள் சூதாடுவதற்கும் அவர்களிடையே 
சமூகத் தொடர்பு ஏற்படுவதற்கும் பல தடைகளை விதித்திருந் 
தார் . அவர் உயிருடன் இருக்கும்வரையில் அச் சட்டங்களை 
ஒழுங்குறச் செயற்படுத்தி வைத்தார் . ஆனால் , அவர் இறந்ததும் 
மீண்டும் பழையபடி ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கையைப் பெரு 
மக்கள் மேற்கொண்டுவிட்டனர் . அரசர் வாழ்க்கை மிகவும் 
ஆடம்பரங்கள் நிறைந்ததாக இருந்தது . அடிமைகள் நிறு 
வனம் மிகச் சாதாரண நிறுவனமாக இருந்தது . அவர்களுள் 
தகுதியுடையவர்கள் மிக உயர்பதவிக்கு நியமிக்கப்பட்டனர் . 
முஸ்லிம் சமுதாயத்தில் செல்வம் பெருகுகையில் மதத்தின் பிடி 
தளர்ச்சியுற்றுக் கொண்டிருந்தது . மூடப்பழக்கங்களும் , அறி 
வில்லாமைகளும் தலை தூக்கி நின்றன . பெண்கள் உரிமைக்குத் 
தடை விதிக்கப்பட்டிருந்தது . அவர்கள் நகரத்திற்கு வெளியே 
இருந்த புனித மனிதர்களின் கல்லறைகளுக்கு விஜயம் 
புரிவதற்கு அனுமதிக்கப்படவில்லை . 

அரசியல் அதிகாரத்தை இழந்திருந்த இந்துக்களின் நிலை 
மேலும் மோசமாயிற்று . அவர்கள் அரசாங்கத்தின் பயங்கரப் 
பகைவர்கள் 

எனக் 

கருதப்பட்டனர் . அவர்களுள் பெரும் 
பாலோர் உயர் பதவியை அடைய முடியவில்லை . ஒரு சிலரே 
உயர்ந்த பதவிகளில் நியமிக்கப்பட்டிருந்தனர் . ஜெஸியா என்ற 
தீர்வை செலுத்தியவர் களுக்கு மட்டும் சமய உரிமை அளிக்கப் 
பட்டிருந்தது . பொதுவாக இந்துக்கள் 

இந்துக்கள் தலை தூக்கி நிற்க 
முடியவில்லை . அவர்கள் வீடுகளில் தங்க நாணயங்களையோ 
வெள்ளிக் காசுகளையோ பார்ப்பது அரிதாக இருந்தது . சௌதிரி 
களுக்கும் , குத்துகளுக்கும் ( Khuts ) குதிரைமீது சவாரி செய் 
வதற்கோ ஆயுதம் தாங்குவதற்கோ சிறந்த ஆட்களைப் 
பெறுவதற்கோ வெற்றிலைபாக்குப் போட்டுக்கொள்வதற்கோ 
வாய்ப்பு அளிக்கப்படவில்லை . அவர்கள் அனைவரும் மிகக் 
கடுமையான வறுமைக்கு இரையாகி இருந்ததனால் , அவர்கள் 
மனைவிமார்கள் முஸ்லிம் வீடுகளுக்குச் சென்று வேலையில் 
அமர்ந்துவிட்டனர் . மதமாற்றம் செய்து கொள்வதற்கு அரசு 
எல்லாவித ஆதரவையும் கொடுத்து வந்தது . முன் இரண்டு 


178 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


துக்ளக்குகளின் ஆட்சியில் மதத்திற்காகத் தொல்லைப்படுத்தும் 
கொள்கை அவ்வளவாகக் கையாளப்படவில்லை . 

ஆனால் , 
ஃபிரோஸ் துக்ளக் தமக்கு முற்பட்டவர்களுடைய கொள்கையை 
முற்றிலும் மாற்றிவிட்டார் ; சமயவெறி கொண்டிருந்த அவர் 
பிராமணர்கள் மீது ஜெஸியா என்ற வரியை விதித்தார் . 
அதற்காகப் பிராமணர்கள் எதிர்ப்புத் தெரிவித்தபோது , அவர் 
அத்தீர்வையைக் கைவிடாது அவ்வரியளவைத் திட்டத்தின் 
தரத்தை மட்டுமே குறைத்தார் . சிகந்தர் லோடியின் காலத் 
திலும் இந்துக்களின் நிலை மிகவும் மோசமாகவே இருந்தது . 


இபின் பதூதா 

என்ற பயணியின் குறிப்புகளிலிருந்து 
பதினான்காம் நூற்றாண்டில் இந்தியாவின் சமூகப் பழக்க 
வழக்கங்களைப்பற்றி அறிய முடிகின்றது . கற்றறிந்த வகுப்பைச் 
சார்ந்தவர்கள் தமது புகழை இழந்துவிட்டிருந்தனர் . முகம்மது 
பின் துக்ளக் நீதியை மிகவும் கடுமையாக வழங்கினார் . 
ஷேய்க்குகளாயினும் மௌல்விகளாயினும் அவர்களுடைய 
குற்றங்களுக்காக அவர்களைச் சுல்தான் தண்டித்தார் . நாட்டில் 
பல அடிமைகள் இருந்தனர் . ஆனால் , அவர்களை விடுதலை செய் 
வதற்கு அரசு எவ்வித ஆதரவையும் அளிக்கவில்லை ; அடிமைப் 
பெண்களை வைத்திருப்பது அக்காலத்திய அங்கீகரிக்கப்பட்ட 
பழக்கமாகவே இருந்தது . இந்துக்கள் அளித்த உபசாரத்தைப் 
பற்றி அவ்வெளி நாட்டுப் பயணி புகழ்ந்துரைக்கின்றார் . சாதி 
களுக்கான சட்டங்கள் மிகவும் கண்டிப்பாகப் பின்பற்றப்பட்டு 
வந்தன . இந்துக்கள் முஸ்லிம்களைவிடத் தரத்தில் குறைந்தவர் 
கள் எனக் கருதப்பட்டனர் . ஆன்மீகத்திற்கான குற்றங்களுக்கு 
மிகக் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டன . மக்கள் குடிப் 
பழக்கத்தை மேற்கொண்டிருக்கவில்லை என்று அப்பயணி குறிப் 
பிடுகிறார் . வெற்றிலை போட்டுக் கொள்வதை மட்டுமே அவர்கள் 
பழக்கமாக மேற்கொண்டிருந்தனர் . பலர் பணத்தைப் பதுக்கி 
வைத்தனர் . பொதுவாக அவர்கள் அதைப் பூமியில் மறைத்து 
வைத்திருந்தனர் . அன்றாட கொடுக்கல் வாங்கலுக்காக அவர்கள் 
நாணயத்தைப் பயன்படுத்தினர் . கொடுத்த கடனைத் திருப்பிப் 
பெறுவதற்காகக் 

கொடுத்தவர்கள் அரசருடைய 
உதவியை நாடினர் . உடன் கட்டையேறுவதும் பழக்கத்தில் 
இருந்தது . ஆனால் , உடன்கட்டையேறுவதற்காக ஒரு பெண் 
அரசனுடைய அனுமதி பெற்றிருக்கவேண்டும் . கழுதைமீது 
சவாரிசெய்வது மிகவும் இகழ்ச்சிக்குரியதாகும் எனக் கருதப் 
பட்டது . மக்கள் மந்திரத்திலும் ஜாலவித்தைகளிலும் நம்பிக்கை 
கொண்டிருந்தனர் ; தான தருமங்களும் செய்யப்பட்டு வந்தன . 


கடன் 


174 


இந்திய வரலாறு 


சுல்தானின் பரிசுத்தமான வாழ்க்கையும் , நடத்தையும் , 
குணவியல்பும் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது மிகத் தீவிரமான 
விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தன . ஆனாலும் , திருமணம் ஒரு 
புனிதமான கட்டுப்பாடாகும் என்பதை அக் காலத்தவர்கள் 
உணர்ந்திருந்ததாகத் தெரியவில்லை . பெண்கள் கல்வியிலும் 
கவனம் செலுத்தப்பட்டு வந்தது . இந்துக்களிலும் , முஸ்லிம் 
களிலும் பெண்கள் தங்கள் கணவர்களையோ பிற ஆண் உறவினர் 
களையோ சார்ந்தே வாழ வேண்டி இருந்தது . ஆனாலும் , அவர் 
களுக்கு நன்கு மதிப்புக் கொடுக்கப்பட்டது . நல்ல நிலையில் 
அவர்கள் வைக்கப்பட்டிருந்தனர் . இல்லறவாழ்க்கையில் அவர் 
கள் நெறி தவறாது வாழவேண்டுமென எதிர்பார்க்கப்பட்டது . 
அவர்கள் தங்கள் வீடுகளில் தனித்தே வாழ்ந்தனர் . பெண்கள் 
முகத்திரை ( Purdah ) போட்டுக்கொள்ளும் பழக்கம் இந்துக் 
களிடையேயும் , முஸ்லிம்களிடையேயும் பெருமளவில் மேற் 
கொள்ளப்பட்டது . பெண்கள் மேற்கொண்டிருந்த பண்பாடுகள் 
அவர்கள் சேர்ந்த சாதியைப் பொறுத்து மாறுபட்டிருந்தன . 
சாதாரண கிராமத்துப் பெண்கள் வீட்டு வேலைகளைச் செய்வ 
திலேயே காலத்தைக் கழித்தனர் . சில உயர் வகுப்புகளைச் 
சார்ந்த பெண்கள் கலைகளையும் , அறிவியல் அறிவையும் வளர்ப்ப 
தில் ஈடுபட்டிருந்தனர் . ரூபமதியும் ( Rupamati ) , பத்மாவதியும் 
( Padmavati ) கற்றறிந்த பெண்களுக்குச் சிறந்த எடுத்துக்காட்டு 
களாவர் . இளைஞர்களுக்கும் மங்கையர்களுக்கும் மிக இளம் 
வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டது . 


இலக்கியம் , கலை , கட்டடக்கலை 


இந்திய இஸ்லாமிய நாகரிகங்களின் கூட்டுறவால் 
விளைந்த நன்மைகள் 

பழங்காலத்திய இந்திய நாகரிகத்தில் வெளியிலிருந்து வந்த 
வரையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பண்பு மிகவும் பெரிதாக 
இருந்தது . முதன் முதலில் படையெடுத்த கிரேக்கர்கள் ( The 
Greeks) , சாகர்கள் ( The Sakas ) , ஹூணர்கள் ( The Huns) 
முதலியோர் இந்திய மக்களிடையே எவ்வித வேறுபாடுமின்றிக் 
கலந்துகொண்டு தமக்குரிய தனி அடையாளங்களை இழந்து 
விட்டனர் . ஆனால் , இந்தியாவில் துருக்கிய - ஆப்ஃகானியப் 
படையெடுப்பாளர்களைப் பொறுத்த வரையில் அப்படி நிகழ 
வில்லை . இந்துஸ்தானத்தின் சமுதாயக் கொள்கை முஸ்லிம் 
களின் கொள்கையோடு அடிப்படையிலேயே மாறுபட்டிருந் 
தது . ஆகவே , தனிப்பட்ட கொள்கைகளையுடையவர்களான 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 

175 
முஸ்லிம்கள் , இந்தியாவில் நுழைந்தமையால் இந்துஸ்தான் 
மக்களால் படையெடுப்பாளரைத் தங்கள் மயமாக்கிக் கொள்ள 
முடியவில்லை . இந்துஸ்தானத்திலேயே பிறந்து வாழ்ந்தவர்களுக் 
கும் , புதியவர்களுக்கும் அரசியல் உறவுகளில் அடிக்கடி கடின 
மான பிணக்குகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தன . ஆனாலும் , பல 
நூற்றாண்டுகளாக இருவகைப்பட்ட நாகரிகங்களும் ஒன்றாக 
இணைந்திருக்க நேர்ந்தபோது , இரண்டும் ஒன்றையொன்று 
தழுவிக்கொள்ள முற்பட்டன . இவ்வளவு நீண்டகாலத் தொடர் 
பினால் இந்து - முஸ்லிம் மதம் மாறியவர்களின் எண்ணிக்கை 
வளர்ந்து வந்தது . இந்தியாவில் ஏற்பட்ட சில பொது இயக்கங் 
களாலும் , இந்து - முஸ்லிம் இனத்தார் ஒருவருக்கொருவர் மற்றவர் 
களுடைய பழக்கங்களையும் கொள்கைகளையும் பரிமாறிக்கொள்ள 
நேர்ந்தது . வெளித்தோற்றத்திற்கு வேறுபாடும் வெறுப்பும் 
காணப்பட்டபோதிலும் , அவற்றுக்குள்ளே பொறுத்துக்கொள்ளும் 
பண்பும் , இணங்கும் பண்பும் வெவ்வேறு வாழ்க்கை நிலைகளி 
லும் கலந்தே காணப்பட்டன . உண்மையில் இந்தியாவில் இஸ் 
லாம் புகத்தொடங்கிய காலந்தொட்டே இந்துக்களும் , முஸ்லிம் 
களும் ஒருவருக்கொருவர் மற்றவருடைய பண்பாட்டை வியந்து 
போற்றமுற்பட்டனர் . முஸ்லிம் தெய்வ நெறியின் மூலங்களுள் 
இந்தியாவும் ஒன்றாயிருந்தது . இடைக் காலத்தில் புகழ்பெற்ற 
முஸ்லிம் அறிஞர்களும் , முனிவர்களும் இந்தியாவுக்கு வந்து 
இந்திய மக்களிடையே வாழ்ந்துவந்தனர் . இஸ்லாமியத் தத்து 
வத்தையும் , அனுபூதி நெறியையும் அவர்கள் இந்தியாவில் 
பரப்பினர் . இந்துக்களும் முஸ்லிம் முனிவர்களை , குறிப்பாக அனு 
பூதி நெறியைச் சார்ந்தவர்களை மதித்துப் போற்றத் தொடங்கிய 
தால் இரு இனத்தார்க்குமிடையே வேறுபாடுகளைப் பொறுத்துக் 
கொள்ளும் பண்பு கனிந்து வந்தது . இந்து முனிவர்களை முஸ்லிம் 
களும் போற்றினர் . இறுதியில் இரு இனத்தாரும் சேர்ந்து 
பொதுவில் சத்யபீர் ( Satya Pir ) அல்லது உண்மை முனிவரைத் 
தொழும் பழக்கம் தோன்றியது . இவ்வித நட்புணர்ச்சி ஏற்பட்டி 
ருந்ததனால் முஸ்லிம்கள் இந்து மதத்தைத் தழுவுதலும் , முஸ்லிம் 
களாக மாறிய இந்துக்கள் மீண்டும் தங்கள் மதத்தைத் தழுவுத 
லும் அந்தக் காலத்திலும் , அதற்குப் பிற்பட்ட காலத்திலும் 
நிகழ்ந்து வந்தன . அவர்களுக்கிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து 
கொள்ள வேண்டும் என்ற அவா பிறந்து , பெருகியது . அதனால் 
தான் இந்து ( வடமொழி ) சமய இலக்கியங்கள் முஸ்லிம் 
அரசவைகளில் 

பயிலப்பட்டும் , மொழி பெயர்க்கப்பட்டும் 
வந்தன . காஷ்மீரில் ஜெய்னுலாப்தீன் ( Zain - ul - Abidin ) , 
வங்காளத்தில் ஹுசேன் ஷா ( Hussain Shab ) போன்றவர்கள் 
இவ்வகைப் பணிகளைச் செய்தனர் . மேலும் , முஸ்லிம் அரசவை 


176 


இந்திய வரலாறு 


யினரும் , முஸ்லிம் பிரசாரகர்களும் , முனிவர்களும் இந்துத் 
தத்துவத்திலுள்ள யோகம் , வேதாந்தம் ( Vedanta ) இவற்றையும் 
மருத்துவம் , சோதிடம் என்ற அறிவியல்களையும் கற்பதில் 
பெருவிருப்புக் கொண்டனர் . அதைப் போலவே வானியல் 
நூலாரும் முஸ்லிம் கலைச் சொற்களை ஏற்றுக்கொண்டனர் . 
மேலும் , அட்சரேகை , தீர்க்கரேகைகளைப்பற்றி முஸ்லிம்கள் 
கொண்டிருந்த கணக்கு முறைகளையும் , பஞ்சாங்க முறையில் 
சில கருத்துகளையும் , தாஜிக் என்றழைக்கப்பட்ட ஜாதகக்கலை 
யையும் , மருத்துவ இயலில் உலோகக் காடிகளைப்பற்றியும் , இந் 
துக்கள் முஸ்லிம்களிடமிருந்தே கற்றுக்கொண்டனர் . அயாட்ரோ 
வேதியியலில் ( latro - Chemistry ) சில முறைகளைப்பற்றி அவ் 
விதமே கற்றுக்கொண்டனர் . உருது ( Urdu ) என்னும் மொழி , 
பாரசீக , அராபிய , துருக்கிய மொழிகளின் சொற்களும் , கருத்து 
களும் சமஸ்கிருத மூலமுடைய மொழிகளோடும் , அவற்றின் 
கருத்துகளோடும் கலந்து , புதுமொழியாக வளர்ந்தது . இந்த 
மொழியை இந்துக்களும் , முஸ்லிம்களும் தமது மொழியாகவே 
எடுத்துக்கொண்டனர் . 

பிரதேச மொழிகளும் உருவாகிக் 
கொண்டிருந்தன . கணக்கற்ற முஸ்லிம் கவிஞர்கள் இந்தியிலும் 
இந்துக் கவிஞர்கள் உருதுவிலும் எழுதிவந்தனர் . அமீர் குஸ்ரோ 
இந்தியில் சில நூல்களை எழுதியுள்ளார் . இவ்வாறு இரண்டு 
வகையான பண்பாடுகளும் ஒன்றுபட்டு இணைந்ததால் கலைகளி 
லும் , கட்டடக்கலையிலும் , புதிய வளர்ச்சிகள் தோன்றலாயின . 
முஸ்லிம்கள் ஒரு சில இந்துப் பழக்க வழக்கங்களையும் இந்துக்கள் 
முஸ்லிம் பழக்க வழக்கங்கள் சிலவற்றையும் மேற்கொண்டனர் . 
ஆட்சியதிகாரத்திலிருந்த இந்துக்கள் , முஸ்லிம்களுக்கிடையே 
திருமணத் தொடர்புகளும் ஏற்பட்டன . இனக்கலப்புறவின் 
மிகுதியினால் சில கலப்புத் திருமணங்களும் ஏற்பட்டன . சிற்சில 
வேளைகளில் அவ்விதத் திருமணங்கள் பலவந்தமாகச் செய்து 
கொள்ளப்பட்ட போதிலும் பெரும்பாலும் அவை அவ்விரு 
இனத்தார்க்குமிடையே இருந்த வெறுப்பினால் விளைந்த வேறு 
பாடுகளைக் குறைத்தன . ஓர் இனத்தாரின் பழக்கவழக்கங்களை 
மற்ற இனத்தார் மேற்கொள்ளச் செய்யவும் உதவின . 


அரசியல் அரங்கிலும்கூட இணக்கமும் , கூட்டுறவும் ஏற்பட் 
டிருந்தன . சிற்றூர் ஆட்சி முறையில் இந்துக் கிராமத் தலை 
வர்களையும் , கணக்கர்களையும் வைத்துக்கொள்ள வேண்டி 
யிருந்தது . முஸ்லிம் அரசு மிகுந்த எண்ணிக்கையுள்ள இந்துக் 
கண் வேலையில் அமர்த்திக்கொண்டது . அவர்கள் ஆட்சியின் 
வெவ்வேறு துறைகளிலும் புகழத்தக்கவாறு பணியாற்றி 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


177 


பல 


வந்தனர் . இவ்வாறு மாளவத்தில் சந்தேரியைச் ( Chanderi ) 
சேர்ந்த மேதினி ராய் ( Mediai Rai ) என்பவரும் , அவருடைய 
நண்பர்களும் உயர்ந்த பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் . 
வங்காளத்தில் ஹுஸேன் ஷா என்பவர் பல இந்துக்களைப் 
பதவிகளில் நியமித்திருந்தார் . அவர்களுள் புரந்தர்கான் (Puran - 
dar Khan ) , ரூப் ( Rup ) , சனாதன் ( Snatan ) முதலியோர் மிகவும் 
புகழ்பெற்றிருந்தனர் . கோல்கொண்டா சுல்தான்கள் 
இந்துக்களைத் தமது அமைச்சர்களாக அமர்த்திக்கொண்டிருந் 
தனர் . பீஜப்பூரின் சுல்தான் யூசுப் அடில் ஷா பொறுப்புமிக்க 
பல பதவிகளை இந்துக்களுக்கே அளித்திருந்தார் . அவருடைய 
மா நிலத்தின் கணக்குகளும் , குறிப்புகளும் மராத்தியிலேயே 
எழுதிவைக்கப்பட்டிருந்தன . காஷ்மீரத்துச் சுல்தான் ஜெய்னு 
லாப்தீன் இந்துக்களை ஆதரித்து இரு இனத்தாருக்கும் ஏற்ற 
கொள்கைகளை மேற்கொண்டார் . ஆகவேதான் அவரைக் 
‘ காஷ்மீரத்து அக்பர் என்று வரலாற்றாசிரியர்கள் அழைக் 
கின்றனர் . அதுபோலவே பீஜப்பூரை ஆண்ட இப்ராஹிம் 
அடில் ஷா மா நிலத்தில் இந்துக்களைப்போற்றி ஆதரித்ததனால் 
முஸ்லிம் குடிமக்கள் அவரை ஜகத்குரு ( Jagatguru ) என்று 
அழைத்தனர் . இராஜபுத்திர வீரர்கள் இந்துக்களாயிருந்தபோதி 
லும் முஸ்லிம் குடிமக்களைத் தங்கள் வீரத்தைப் பயன்படுத்திக் 
காத்தனர் . ராணா சங்கா ( Rana Sanga ) என்ற இராஜபுத்திரவீரர் 
தலைமறைவாயிருந்த தமது பகைவரான 

அரசர் 
இரண்டாம் மகமூதை மதித்து அவருக்குச் சுதந்திரமும் வழங் 
கினார் . சுல்தான் நசீருத்தீனால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு 
குத்லுக்கான் ( Qutlugh Khan ) சாந்தூர் (Sandur ) அரசர் ராணா 
பன் பால் ( Rana Ban Pal ) என்பவரிடம் அடைக்கலம் புகுந்தார் . 
இந்துக்கள் முஸ்லிம் சுல்தான்களால் அவர்களுடைய படைத் 
தலைவர்களாகவும் நியமிக்கப்பட்டனர் . இப்படிப்பட்ட அரசாங்க 
உயர் பதவிகள் எல்லாம் நல்லெண்ணத்தின் பயனாலன்றி 
அரசியல் தேவையின் காரணமாகவே பெரும்பாலும் அளிக்கப் 
பட்டதாயினும் , அவை இந்துக்கள் , முஸ்லிம்களுக்கிடையே 
நல்லுறவை வளர்ப்பதற்குத் துணைபுரிந்தன என்பதில் 
சிறிதேனும் ஐயமிருக்க முடியாது . உண்மையில் வாழ்க்கையின் 
பல்வேறு துறைகளிலும் கலைகள் , கைத்தொழில்கள் , இசை , 
ஓவியம் , கட்டடங்கட்டும் முறைகள் , ஆடையணியும் முறைகள் , 
விளையாட்டுகள் முதலியவற்றில் இரு இனத்தினருக்குமிடைமே 
ஒட்டுறவு மிகவும் பெரியதாய் வளர்ந்திருந்தது . பாபர் இந்தியா 
வுக்கு வந்தபோது இதைக் கண்டு வியப்புற்றார் . அடிப்படையி 
லேயே முற்றிலும் வேறுபட்டவையும் , தனித்தனியே மிகு விரி 
வாகவும் வன்மையாகவும் வளர்ச்சியுற்றனவுமாகிய இஸ்லாம் , 

12 


மாளவ 


178 


இந்திய வரலாறு 


இந்து என்ற நாகரிகங்கள் ஒன்றாய்க் கலந்து , இணைந்து நிற்கும் 
இக்காட்சி மனித வரலாற்றிலேயே அதுவரை தோன்றிய 
தில்லை . அவ்விரு பண்பாடுகளுக்கும் , சமயங்களுக்கும் இடையே 
இருந்த பெருத்த வேறுபாடுகள் அவை உருவாக்கிய விளைவு 
களின் வரலாற்றை மிக்க பயனுள்ள தாக்குகின்றன . 


இந்து சமயம் இஸ்லாமிய சமயத்தைத் தன்னோடு முற்றிலும் 
கலக்கும்படி செய்துகொள்ள முடியவில்லையாயினும் , இரண்டு 
வழிகளில் அதனிடமிருந்து நன்மைகளைப் பெற்றுக்கொண்டது . 
முதலாவதாக , இஸ்லாமியரின் சமயம் மாற்றும் பேரார்வத்தைக் 
கண்டு இந்துக்களில் வைதிகப்பற்று மிக்கவர்கள் மேலும் தங்கள் 
மதத்தில் ஆழ்ந்தபற்றுக் கொள்ளத் தொடங்கினர் . இஸ்லாமியக் 
கொள்கை பரவாத வண்ணம் தடுப்பதற்காகச் சாதிக்கட்டுப் 
பாடுகளை மேலும் கடுமையாக்கினர் . ஸ்மிருதிகளில் ( Smriti ) 
பலவகையான நீதிச் சட்டங்களை இயற்றினர் . இப்படி இயற்றி 
யவர்களுள் மிகவும் புகழ்பெற்றவர்கள் கி.பி. 1335-1860 - ல் 
கால நிர்ணயம் என்ற பராசர ஸ்மிருதிக்கு ( Parasara Smriti ) 
விளக்கவுரை எழுதிய விஜய நகரத்து மாதவர் ( Madhava ) , மதன 
பாலன் ( Madanapalan ) என்ற அரசனுக்காக மதனபாரிஜாதம் 
( Madanaparijatam ) என்ற ஸ்மிருதி நூலை இயற்றிய விஸ்வேஸ் 
வரர் ( Visveswarar ), மனு நூலுக்குச்சிறப்புமிக்க விளக்க உரைகள் 
எழுதிய குல்லுகா ( Kulluka ) , ரகுநந்தர் ( Raghunandar ) என் போர் 
ஆவர் . குல்லுகா என்பவர் வங்காள மொழி ஆசிரியராயினும் 
வாரணாசியில் ( Banaras ) வந்து குடியேறி வாழ்ந்தார் . ரகுநந்த 
ரும் வங்காளத்தைச் சேர்ந்தவரேயாவார் . அவர் சைதன் 
யரின் (Chaitanya ) சமகாலத்தவருமாவார் . இஸ்லாமின் 
மக்களாட்சிக் கோட்பாடுகளுள் சில இந்துக்களின் சமுதாய 
சமய அமைப்புகளுள் புகுந்துவிட்டன . முனிவர்களாயிருந்த 
சில சமயப்பிரசாரகர்கள் மூலம் ஒரு சில பொது நல தாராள 
மனப்பான்மை கொண்டிருந்த இயக்கங்கள் தோன்றுவதற்கு 
இஸ்லாமே பெருமளவும் காரணமாயிற்று . அந்தச் சீர்திருத்த 
வாதிகளுக்கிடையே சில வேறுபாடுகள் காணப்பட்டபோதிலும் , 
அவர்கள் அனைவரும் பக்திக் கொள்கையையே ( Bakthicult ) 
கல்வியறிவில்லாத மக்களிடம் எடுத்துச்சென்று விரித்துக் 
கூறுபவர்களாய் இருந்தனர் . அவர்கள் எல்லா மதங்களும் 
ஒன்றே என்றும் , கடவுள் ஒன்றே என்றும் போதித்தனர் . 
மனிதனுக்குப் பெருமை பிறப்பினால் ஏற்படுவதில்லை என்றும் , 
செய்யும் சிறந்த செயல்களால்தான் ஏற்படும் என்றும் எடுத்துக் 
கூறினர் . அளவு மீறிய சடங்குகளையும் , சமயச்சடங்குகளையும் , 
பழக்கவழக்கங்களையும் எதிர்த்தனர் . புரோகிதர்கள் அளவற்ற 


ல்லது 


ஆட்சிக் 


பல 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 

179 
செல்வாக்கினைப் பெற்றிருப்பதைக் கண்டித்தனர் . எல்லோர்க் 
கும் முக்தி தருவன எளிய பக்தியும் , உண்மை நம்பிக்கையுமே 
என்றும் வற்புறுத்தினர் . 

பக்தி இயக்கம் 
பழைய இந்துத் தத்துவத்தின்படி மனித வாழ்க்கையின் 
இறுதிக் குறிக்கோளாக இருக்கும் முக்தி அல்லது இறப்பு , 
பிறப்பு இவற்றினின்று விடுதலை பெறுதல் என்பது மூன்று கருவி 
களின் மூலமாகத்தான் பெறமுடியும் . அவையாவன : ஞானம் 

அறிவு , கர்மா அல்லது செயல் , பக்தி 
அல்லது பற்று ஆகியவையாகும் . டெல்லிச் சுல்தானியர்களின் 
காலத்தில் 

இந்துச் சிந்தனையாளர்களும் 
சீர்திருத்தவாதிகளும் சமயச் சீர்திருத்தத்திற்கான ஓர் இயக்கத் 
தைத் துவக்கி வைத்தனர் . அவ்வியக்கம் முக்தி பெறுவதற்குப் 
பக்திதான் மிகவும் அவசியம் என்று அறிவித்தது . அவ்வியக்கத் 
திற்குப் பக்தி இயக்கம் எனப்பெயர் வழங்கப்பட்டது . அவ்வியக் 
கம் முதன் முதலாக முஸ்லிம்களின் காலத்தில் தோன்றியது ; 
அல்லது அவர்களுடைய முயற்சியின் விளைவாக ஏற்பட்ட 
தாகும் என்று கருதுவது சரியன்று . உண்மையில் பழங்காலந் 
தொட்டே இருந்து வந்த இந்த இயக்கம் , சிலை உருவங்களை 
உடைத்துப் பிரசராம் செய்ய வந்த முஸ்லிம்களின் தோற்றத் 
தினால் மேலும் புத்துணர்ச்சி பெற்றது . அந்த இயக்கம் 
மாபெரும் சீர்திருத்தவாதியான சங்கராச்சாரியருடைய (Sanka 
racharya) காலந்தொட்டே தோன்றி இருந்தது . அவர் புத்த 
சமயத்தை வெற்றிகரமாக எதிர்த்து இந்துச் சமயத்திற்குப் 
பொதுவான , உறுதியான பின்னணிச்சூழல் ஒன்றினை ஏற்படுத் 
திக் கொடுத்தார் . கடவுள் ஒன்றே என்ற கோட்பாட்டினை 
அவர் மிகு தீவிரமாக 

தீவிரமாக வற்புறுத்தியதோடு , ஞானத்தின் 
மூலமாகத்தான் முக்தி பெற முடியும் என்றும் எடுத்துக் கூறினார் . 
ஆனாலும் , அவருடைய கோட்பாட்டினைப் பாமரமக்களால் புரிந்து 
கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை . ஆகவே , அது 
போன்ற மக்களின் கவனத்தை இந்துச் சமயத்தின் பால் 
ஈர்ப்பதற்காகவும் , அதற்கு ஒரு புத்துணர்ச்சியூட்டுவதற்காகவும் 
சமயச் சிந்தனையாளர்கள் பக்தி மார்க்கத்தைக்கொண்டு முக்தி 
பெறலாம் என எடுத்துக் கூறினார்கள் . அன்னியர்களுடைய ஆட்சி 
யில் பெருவாரியான இந்துக்கள் சீரும்சிறப்புமுற்ற வாழ்க்கையை 
மேற்கொள்ள முடியவில்லையாதலால் பக்தி மார்க்கத்தைத் 
தழுவி உலகத்துப் பல்வேறு தொல்லைகளிலிருந்தும் விடுதலை 
பெற விரும்பினர் . பொதுமக்களும் , தலைவர்களும் வேற் 
றுலகத்தில் இன்பத்தையும் , அமைதியையும் பெறமுனைந்தனர் . 


180 


இந்திய வரலாறு 


சங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் 
( Sankara or Sankaracharya) 

அறிவின் பாதையில் செல்ல விரும்பிய சைவத் தத்துவ 
ஞானிகளுள் சங்கராச்சாரியார் மிகவும் புகழ் பெற்று விளங் 
குகிறார் . அவருடைய குறுகிய வாழ் நாளில் அவர் புத்த சமயத் 
தினரின் செல்வாக்கினை வேரோடு களைந்தெறிவதில் புகழைப் 
பெற்றார் . வேதங்களின் புகழையும் , பிராமணர்களின் புகழை 
யும் அவர் மீண்டும் நிலை நாட்டினார் . ஒழுங்கீனத்தைத் தடுத் 
தார் . தம்முடைய கோட்பாட்டினை நாட்டின் பாமர மக்களுக் 
கிடையே பரவச்செய்தார் . அச் செயல்கள் புரிவதில் அவர் 
நிகரற்றவரானார் . நாட்டின் தத்துவச் சிந்தனைகளின் மேல் அவ 
ரது செல்வாக்கு மிகு நிரந்தரமானதாக இருந்தது . அவரு 

கோட்பாடுகளை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ 
பல்லாயிரக்கணக்கான தனி ஆய்வுக் கட்டுரைகள் எழுதப் 
பட்டுள்ளன . தற்காலத்திலும் அவருடைய 

சிந்தனைகளைப் 
பலர் ஆராய்ந்து கற்றறிய முயல்கின்றனர் . அதற்கான 
ஆராய்ச்சிகள் இன்றும் நடைபெற்று வருகின்றன . 


டைய 


நூல்களைக் 


சங்கராசாரியார் கி.பி. 788 - ல் மலபாரில் உள்ள காலடி 
(Kaladi ) என்ற கிராமத்தைச் சேர்ந்த நம்பூதிரி பிராமணக் 
குடும்பத்தில் பிறந்தார் . கி.பி. 820 - ல் , தமது முப்பத்திரண் 
டாவது வயதில் உயிர் நீத்தார் . இந்து வேத 
கற்றறிவதில் அவர் பெரு வெற்றிபெற்றார் . இளம்பிராயத் 
திலேயே அவற்றையெல்லாம் ஆர அமரக் கற்றறிந்து நூலாசிரிய 
ராக வாழ்க்கையைத் தொடங்கினார் . அவருடைய காலத் 
தில் இந்து சமயத்தில் பல்வேறு பிரிவுகள் ஏற்பட்டிருந்தன . 
இவற்றையெல்லாம் முடிவடையச் செய்து இந்து வேத நூல் 

எல் 
களின் அடிப்படையில் மறுக்கமுடியாத ஓர் உண்மையை 
நிலை நாட்டி எல்லா இந்துக்களையும் ஒன்றுபடுத்துவது அவரது 
நோக்கமாயிருந்தது . அக்குறிக்கோளை நினைவில் கொண்டு 
அவர் பிரம்மசூத்திரங்கள் ( Brahmasutras ) , பகவத் கீதை (Bhaga 
wat Gita ) , மற்றும் ஒரு சில உபநிடதங்கள் ( Upanishads ) ஆகிய 
வற்றுக்கு உரைகளை எழுதினார் . அவருடைய 

நூல்களுள் 
பிரம்மசூத்திரங்களுக்கு அவர் எழுதிய உரை சாலச் சிறந்த 
தாகும் . சங்கரர் 

தமது உரைகளில் அக் காலத்திய 
தலையார்ந்த சமயம் பிரிவுகளின் கோட்பாடுகளை நிராகரித்து 
ஒருமைக் கோட்பாட்டினை நிலை நாட்டினார் . கடவுள் ஒன்றே 
என்றும் , முக்தியடைவதற்காக ஞானம் அல்லது அறிவு 
ஒன்றே இன்றியமையாததாகும் என்றும் அவர் எடுத்துக் 
கூறினார் . நாட்டின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் 

சென்று 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


181 


பிரசாரம் செய்தார் . தமது அறிவாற்றலினால் அக் காலத்திய 
பல்வேறு அறிஞர்களுடன் வெற்றிகரமாக விவாதித்தார் . அவர் 
தமது துறையில் நிகரற்றவரானார் . பிறகு , இந்தியாவின் நான்கு 
மூலைகளில் நான்கு மடங்களை உருவாக்கினார் . 

அவை வடக்கில் 
பத்ரிநாத் , தெற்கில் சிருங்கேரி ( Sringeri ) , கிழக்கில் பூரி ( Puri ) , 
மேற்கில் துவாரகா ( Dwaraka ) ஆகியவையாகும் . அம் மடங் 
களில் இருக்கும் சந்நியாசிகள் அவருடைய மதக் கொள்கை 
களைப் பரப்பும் பணியில் ஈடுபட்டனர் . 


சங்கரர் தமது வாதங்களின் மூலமாகப் புத்த சமயத்தை 
வெற்றிகரமாகத் தகர்த்தெறிந்தார் . எனினும் , மற்றும் சில 
சிந்தனையாளர்கள் அவருடைய கோட்பாடுகள் சுவையற்றவை 
யாக இருக்கின்றன எனக் கருதுகின்றனர் . அவர்களுள் காலத் 
தால் முந்தியவராகக் குறிப்பிடத்தக்கவர் இராமானந்தரே ( Rama 
nanda ) ஆவார் . அவருடைய பிறப்பு , இறப்பு இவற்றைப்பற்றி 
அறிஞர்களுக்கிடையே கருத்துவேறுபாடுகள் இன்றும் நிலவு 
கின்றன . அவர் அலகாபாதில் ( Allahabad ) கன்யா குப்ஜம் 
( Kanya Kubjam ) பிராமணக் குடும்பத்தில் பிறந்தவர் . அவர் வட 
இந்தியாவில் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் யாத்திரை 
சென்றார் . அவர் இராமனைக் கடவுளாகத் தொழுதார் . இராமர் 
நாராயணரின் ( Narayan ) அவதாரம் ஆவார் எனக் கருதினார் . 
அவருடைய சீடர்கள் ஆன்மீகச் சட்டங்களையும் சமூக மரபுகளை 
யும் மிகு தீவிரமாகப் பின்பற்றினர் . எல்லா வகுப்பினர்க்கும் , 
ஆண் பெண் இருபாலர்க்கும் பக்திக் கொள்கையை இந்தி மொழி 
யில் அவர் போதித்தார் . சாதிமுறையின் கடுமையை மேலும் 
தளர்த்தினார் . அவருடைய முக்கியமான பன்னிரு சீடர்களுள் 
ஒருவர் நாவிதர் ; இன்னொருவர் சக்கிலியர் ஆவார் . அவருடைய 
மற்றொரு புகழ் பெற்ற சீடர் கபீர்தாஸ் ( Kabirdas ) என்பவர் . 
அவர் வாரணாசியைச் சேர்ந்த முஸ்லிம் நெசவாளர் குடும்பத்தில் 
பிறந்தார் . ஆனாலும் , இராமானந்தர் ஜாதி முறையை முற்றி 
லுமே புறக்கணித்து விட்டார் என்று கூறுவதற்கில்லை . 


வல்லபாச்சாரியார் 

மற்றொரு புகழ்பெற்ற வைணவ முனிவர் வல்லபாச்சாரியார் 
( Vallabachary ) என்பவர். அவர் கண்ணன் பக்தராவார் . ஆகவே , 
கண்ணன் வழிபாட்டிற்கு உரைகள் ஆற்றிவந்தார் . அவர் கி.பி. 
1479 - ல் வாரணாசியில் ஒரு தெலுங்குப் பிராமணக் குடும்பத்தில் 
பிறந்தவர் . அவருடைய இளமைப் பருவத்திலேயே மேதையாக 
விளங்குவதற்குரிய அறிகுறிகள் அவரிடத்தில் காணப்பட்டன . 


182 


ந்திய வரலாறு 


அவர் காசியில் தமது கல்வியை முடித்துக்கொண்டு விஜயநக 
ருக்குச் சென்று , கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் அமர்ந் 
தார் . அங்கே அவர் பொது மேடைகளில் வாதஞ்செய்து தம் 
கருத்துக்கு எதிரானவரைத் தோற்கடித்தார் . அவர் ஒருமைப் 
பாட்டுக்கொள்கையை மிகு தீவிரமாக வற்புறுத்தினார் . உலகப் 
பற்றுகளைத் துறக்க வேண்டுமென்றும் , ஆன்மாவும் , உலகமும் 
எல்லாவற்றிற்கும் மேலான பேரான்மாவுடன் சிறிதும் வேறுபா 
டின்றிக் கருதப்படவேண்டும் என்றும் வற்புறுத்தினார் . அவரு 
டைய ஏக ஆன்மீக்கொள்கை சுத்த அத்வைதம் ( Sudda Advai . 
ta ) எனப்படும் . அதாவது தூய இரண்டற கொள்கை என்று 
அழைக்கப்பட்டது . ஆனால் , பின்னாளில் அவருடைய கொள்கை 
யைப் பின்பற்றி வந்தவர்கள் பழித்துரைக்கப்பட்டனர் . 


வைணவ முனிவர்களுள் புகழ்மிக்கவரும் , மிகப் பெருமை 
யுடையவருமாகக் கருதப்படுபவர் சைதன்யரே ( Chaitanya ) 
( 1485-1533 ) ஆவார் . அவர் 1435 - ல் வங்காளத்தில் நதீயா 
( Nadia ) என்ற ஊரில் கல்வியறிவுமிக்க ஒரு பிராமணக் குடும்பத் 
தில் பிறந்தார் ; இள வயதிலேயே இலக்கியத்தில் மிக உயர்ந்த 
திறமையைப் படைத்திருந்தார் ; தமது இருபத்து நான்காவது 
வயதில் அவர் உலகத்தைத் துறந்து சாதுவாகி , தமது எஞ்சிய 
வாழ்நாள்களை அன்பையும் , பக்தியையும் பரப்புவதிலேயே கழித் 
தார் . ஒரிஸ்ஸாவில் பதினெட்டு ஆண்டுகளும் , தென்னிந்தியா 
( Deccav ) , பிருந்தாவனம் ( Brindavan ) , கௌர் ( Gaur ) முதலிய 
பிற இடங்களில் ஆறு ஆண்டுகளும் கழித்தார் . அவரைப் பின் 
பற்றுவோர் அவரைத் திருமாலின் அவதாரம் என்றே கருதினர் . 
அவருடைய கோட்பாடுகளின் சாராம்சம் பின் வருமாறு இருந் 
தது : ஒரு மனிதன் கண்ணனை வழிபட்டுக் கொண்டு , தன் குரு 
வுக்கும் சேவை புரிந்து வந்தால் , அவன் மாயை என்னும் வவலையி 
லிருந்து விடுபட்டுக் கண்ணனின் பாதாரவிந்தங்களை அடை 
வான் . உலக ஆசாபாசங்களையும் சாதியின் பேரில் அமைந்த 
மதப்பிரிவுகளையும் விட்டுவிட்டு , உண்மையான வைணவன் 
உலகில் மற்றெந்த ஆதரவுமின்றிக் கண்ணனையே சரண் அடை 
கின்றான் . அன்பு , பக்தி , இசை , நடனம் ஆகிய இவற்றின் மூல 
மாக ஆனந்த பரவச நிலை அடைய முடியும் . அந்த நிலையில் 
கடவுளையும் அடைய முடியும் என்று அவர் உபதேசித்தார் . 
புரோகிதர்களால் செய்யப்பட்டு வந்த சடங்கு முறைகளை 
எதிர்த்து விஷ்ணுவையே முழு நம்பிக்கையுடன் தொழ 
வேண்டும் என்று போதித்தார் . அவருடைய உபதேசம் , 
சாதி , சமய , கொள்கைவேறுபாடின்றி எல்லாருக்கும் உரிய 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


183 


தாயிருந்தது . அவருடைய சீடர்களுள் இந்து சமயத்தில் 
கீழ்ப்பட்ட நிலையில் இருந்தவர்களும் , முஸ்லிம்களும்கூட இருந் 
தனர் . சைதன்யரின் உபதேசங்கள் மக்களிடையே மிகுதியாகப் 
பரவியதுடன் , அவை மக்கள் மனத்தில் ஆழமாகவும் பதிந்தன . 
அவருடைய செல்வாக்கு ஆழ்ந்ததாகவும் , நிரந்தரமானதாக 
வும் இருந்ததனால் அவருடைய சீடர்கள் அவரை விஷ்ணுவின் 
அவதாரம் என்றே கருதினர் . அவர் 1533 - ல் இறந்தார் . 


நாமதேவர் 


பக்தி இயக்கத்தைச் சார்ந்த மற்றொரு பிரசாரகர் மஹா 
ராஷ்ட்ராவில் ( Maharastra ) பிறந்த நாமதேவர் என்பவராவார் . 
அவருடைய அடியார்கள் பல சமயங்களைச் சேர்ந்தவர்களாக 
இருந்தனர் . தையல்காரர் சாதியைச் சார்ந்த நாமதேவர் 
15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்தார் . அவருடைய 
பிறப்பின் காலத்தைப்பற்றிக் கருத்துவேறுபாடுகள் உள்ளன . 
ஒரு சிலர் அவர் 1270 - ல் பிறந்தார் எனக் கணக்கிடுகின்றனர் . 
மற்றும் சிலர் அவர் 15 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிறந்தார் 
என்று நினைக்கின்றனர் . அவர் கடவுள் ஒருவரே என்ற நம்பிக் 
கையைக் கொண்டிருந்தவர் ; சில உருவங்களை வழிபாடு செய்த 
லையும் , மதத்தின் அடிப்படையில் செய்யும் வெளிச் சடங்குகளை 
யும் அவர் அதிகமாகப் போற்றவில்லை . கடவுளின் மேல் அன்பு 
கொள்ளுவதன் மூலம்தான் ஒவ்வொருவரும் முக்தி அடைய 
முடியும் என்று அவர் வற்புறுத்தினார் . “ என் இதயத்தில் நிறைந் 
திருக்கும் அவன் மேல் உள்ள அன்பு என்றென்றைக்கும் பிரிக்க 
முடியாதது . அழிவில்லாத பெயருடையவனுக்கு நாமதேவன் 
தன் இதயத்தை அளித்துள்ளான் . குழந்தைக்கும் அதன் தாய்க் 
கும் 

உள்ள அன்பைப்போல் என் ஆன்மா கடவுளோடு 
இணைக்கப்பட்டுள்ளது என்று அவர் தமது பக்தி நிலையை 
வெளியிட்டுள்ளார் . 


பக்தி மார்க்கத்தைப்பற்றி விளக்கமாக எடுத்துக்கூறியவர் 
களுள் கபீரும் ( Kabir ) நானக்கும் ( Nanak ) இந்து சமயத்திற்கும் , 
இஸ்லாம் சமயத்திற்கும் இடையே 

நட்புத் தொடர்பும் 
சமரசமும் ஏற்படுவதற்காகப் பாடுபட்டனர் . கபீரின் 
வாழ்க்கை வரலாறு முழுவதும் இருளில் புதையுண்டிருக்கிறது . 
அவர் பிறந்த -இறந்த காலம் இன்னும் ஒரு மூடுமந்திரமாகவே 


184 


இந்திய வரலாறு 


இருக்கின்றது . அவர் பதினான்காம் நூற்றாண்டின் முடிவில் 
அல்லது பதினைந்தாம் நூற்றாண்டின் முதல் கால் நூற்றாண்டில் 
வாழ்ந்தார் என்று கொள்ளலாம் . அவர் ஒரு பிராமண விதவைக் 
குப் பிறந்தவர் என்றும் , அவள் அக்குழந்தையை வாரணா 
சியில் ஒரு குளத்தருகே போட்டுவிட்டுச் சென்றாள் என்றும் , 
அக்குழந்தையை ஒரு முஸ்லிம் நெசவாளியும் , அவர் மனைவியும் 
எடுத்து வளர்த்தனர் என்றும் கர்ணபரம்பரைச் செய்தி கூறு 
கிறது . அவர் இராமானந்தரின் சீடர் என்றும் பரம்பரையாகச் 
சொல்லப்படுகிறது . இளம்பிராயந்தொட்டே அவர் சிந்தனையில் 
மூழ்கிக் கிடப்பவராக இருந்தார் . சமயப்பற்றுடையவராகவும் 
இருந்தார் . அவர் முகஸ்து திக்கு முஸ்லிமாக இருந்தபோதிலும் , 
அவருடைய எண்ணங்களின் அடிப்படை முழுவதும் இந்துச் 
சமயச் சார்புடையனவே என்று ஒரு சிலர் கருதுகின்றனர் . 
ஆனாலும் , அவர் சூஃபி ( Sufi ) முனிவர் களிடமும் , கவிஞர்களிட 
மும் தொடர்புகொண்டிருந்தார் . அவர் ஏக உலகியல் வாழ்க்கை 
நடத்திவந்தார் ; அன்டைக் கடமைகளைச் செய்து முடித்தார் ; 
அதே சமயத்தில் சாலச் சிறந்த ஒரு பக்தராகவும் இருந்தார் . 
ஜாதி பேதமின்றி எல்லாச் சமயத்தினருக்கும் அவர் அன்பின் 
அடிப்படையில் அமைந்திருந்த சமயத்தைப்பற்றியே எடுத்துக் 
கூறிவந்தார் . இந்து சமயத்திற்கும் , இஸ்லாம் சமயத்திற்கும் 
இடையே இணக்க உணர்ச்சியை விளைவிப்பதற்காக அவர் மிகச் 
சிறந்த முயற்சிகளைச் செய்தார் . இறைவனிடம் அன்பும் , பக்தி 
யும் கொண்டிருந்தால் தான் முக்தியடைய முடியும் என்ற கோட் 
பாட்டில் அவர் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் . அவ 
ரைப் பொறுத்தவரை இந்துவும் துருக்கியரும் ஒரே களி மண் 
ணால் செய்யப்பட்ட குடங்கள் ; அல்லாவும் இராமனும் ஒரே 
கடவுளின் வெவ்வேறு பெயர்கள் . அவர் மேலும் கூறுகிறார் , 
‘ ஒரு முனிவரைப் பார்த்து அவர் எந்தச் சாதியைச் சேர்ந்தவர் 
என்று கேட்பது தேவையற்றது . நாவிதனும் , வண்ணானும் , 
தச்சனும் கடவுளை நாடியிருக்கின்றனர் . இராமதாசர் கூடக் கடவு 
னைத் தேடிக்கொண்டிருப்பவரே . ஸ்வாபாச்சா (Swapacha ) என்ற 
ரிஷி , ஜாதியில் தோல்பதனிடுபவரேயாவார் . வேறுபாடற்ற ஒரே 
பரம்பொருளை இந்துக்களும் முஸ்லிம்களும் அடைந்துள்ளனர் . 


தூய முஸ்லிம் மதச் சடங்குகளிலோ அல்லது வெளிச்சம்பிர 
தாயங்களிலோ கபீர் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை . அவர் 
கொள்கைப்படி பஜனை அல்லது வழிபாட்டின் மூலமாகவும் , 
ஆன்ம சங்கோசம் , வாய்மையின்மை , கபடம் , இரக்கமின்மை 
முதலிய குணங்களிலிருந்து விடுபட்டிருப்பதனாலும் ஒருவர் முக்தி 
அடைய முடியும் . 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


185 


பட்டினி கிடப்பதாலோ பிரார்த்தனைகளையும் , சமயக் 
கொள்கைகளையும் திருப்பித்திருப்பிச் சொல்லிக்கொண்டிருப்ப 
தாலோ ஒருவர் விண்ணுலகம் அடையப்போவதில்லை . மெக்காக் 
( Mecca ) கோயிலுக்கு உண்மையான அகத்திரை மனிதனின் 
இதயத்திலேயே இருக்கிறது . இவ்வுண்மை உணரப்படவேண் 

உன் மனத்தைக் காபாவாகவும் ( Kaba ) , உடலை அதைச் 
சுற்றியுள்ள கோயிலாகவும் ஆக்கிக் கொள் . மனச்சாட்சியை உன் 
மனத்தின் முக்கிய ஆசிரியராக ஏற்றுக்கொள் . சினம் , ஐயம் , 
வெறுப்பு இவற்றை ஒழித்துவிடு . ஐந்து தடவை செய்யும் 
பிரார்த்தனைகளின் மந்திரமாகப் பொறுமை என்பதை உச்சரி . 
இந்துக்களுக்கும் , முஸ்லிம்களுக்கும் ஒரே கடவுள்தான் உள் 
ளார் என்று அவர் மொழிந்துள்ளார் . 


டும் . 


குருசனக் 


கபீரைப் போலவே நானக்கும் ( Nanak ) இந்துக்களுக்கும் 
முஸ்லிம்களுக்குமிடையே சமாதானத்தை ஏற்படுத்த முயன்றார் . 
அவர் 1469. ல் மேற்குப் பஞ்சாபில் உள்ள ஷேய்குபுரா ( Shai 
kupura ) என்ற மாவட்டத்தில் , லாஹூருக்குத் (Lahore ) தென் 
மேற்கில் முப்பத்தைந்து மைல் தூரத்தில் உள்ள கல்வாண்டி 
(Talwandi ) என்ற கிராமத்தில் பிறந்தார் . அவருடைய பெற்றோர் 
கள் சத்ரி குடும்பத்தினர் . அவருடைய தந்தை பட்வாரியாகப் 
( Patwari ) பதவி வகித்தார் . நானக் கல்வி பயின்ற தற்குப்பிறகு 
ஜெய்ராமர் ( Jai Rama ) என்ற அவருடைய மைத்துனரிடம் வேலை 
யில் அமர்ந்திருந்தார் . ஆனால் , அவர் கணக்கு வழக்குகளைச் 
சரிவர வைத்துக்கொள்ள முடியவில்லையாதலால் , அப்பதவியி 
லிருந்து விலகிக்கொண்டார் . சுல்தான் பூர் லோடி ( Sultanpur 
Lodi ) என்ற இடத்தில் அவரது சமய வாழ்க்கை வரலாறு 
தொடங்கிற்று . எவரும் இந்துவுமில்லை ; முஸல்மானுமில்லை 
என்று அவர் முதன் முதலாகக் கூறியது பிறருடைய கவனத்தை 
அவர் பால் ஈர்த்தது . வாழ்க்கை முழுவதும் இந்து மதத்திலும் , 
இஸ்லாமிலும் உள்ள சிறந்தவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு 
அவற்றின் அடிப்படையில் சமயப் பொறுமையைக் கடைப்பிடிக் 
கும்படி அவர் போதித்துக் கொண்டி ருந்தார் . அக்காலத்தில் 
மதங்களுக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகளுக்கு ஒரு முற்றுப் 
புள்ளி வைப்பதையே தம் குறிக்கோளாகக் மொண்டிருந்தார் . 
கபீரைப்போலவே இவரும் கடவுள் ஒருவரே என்று போதித்தார் . 
இந்து சமயத்திலும் , இஸ்லாமிய மார்க்கத்திலும் இருந்த சம்பிர 
தாயங்களை மிகவும் கண்டித்தார் . வெறுஞ் சொற்களில் சமயம் 
என்பது அடங்கிவிட முடியாது . எல்லாச் சமயங்களையும் சம 
மாகக் காண்பவனே உண்மைச் சமயப்பற்றுள்ளவன் ; கல்லறை 


186 


இந்திய வரலாறு 


கள் இருக்கும் இடத்திற்கும் , சுடுகாட்டிற்கும் ஓடியலைந்துகொண் 
டிருப்பது சமயம் அன்று . வெளிநாடுகளுக்குச் செல்வதோ புண் 
ணியஸ்தலங்களில் தீர்த்தமாடுவதோ மதம் அன்று . உலக ஆசா 
பாசங்களுக்கிடையே தூய்மை வாழ்க்கை நடத்துக . அதனால் 
மதத்திற்கு வழி காண்பாயாக என்று அவர் எடுத்துக்கூறினார் . 
ஒருவர் கடுந்துறவறத்தையும் மேற்கொள்ளாது இடைப்பட்ட 
வழியையே மேற்கொள்ளும்படி அவர் வற்புறுத்தினார் . தம் 
வழியைப் பின்பற்றுவோரிடம் கபடம் , வெளிவேடம் , தன்னலம் , 
பொய்மை இவற்றைக் களைந்தெறிய வேண்டும் என்று அவர் 
எடுத்துக் கூறினார் . அவருடைய போதனையைக் கேட்ட பல 
இந்துக்களும் முஸ்லிம்களும் அவருடைய சீடர்களாயினர் . 
அங்கடா ( Angada) என்ற சீடரை அவர் தமது வாரிசாக நியமித் 
தார் . அந்தச் சீடர் அவருடைய அடியார்களுக்கு ஒருமையை 
யும் , ஒழுங்கையும் அளித்தார் . அவருடைய அடியார்கள் காலப் 
போக்கில் சீக்கியர் ( Sikhs) என அழைக்கப்பட்டனர் . 


பக்தி இயக்கம் மிகு பரவலாயுள்ள ஓர் இயக்கமாகவும் , 
நாடு முழுவதையும் தழுவியதாகவும் இருந்தது . அது மக்க 
ளுடைய இயக்கமாக இருந்தது ; அவர்கள் ஊக்கத்தைக் கிளறி 
விட்டது . உண்மையில் இந்தியாவில் புத்தசமயம் தோன்றி 
மறைந்ததற்குப் பிறகு பக்தி இயக்கத்தைப் போல் மற்றெந்த 
இயக்கமும் அவ்வளவு பரவலான தாகவும் , மக்களுடைய ஆதர 
வைப் பெற்றதாகவும் இருக்கவில்லை போலும் . அது இரண்டு 
நோக்கங்களைக் கொண்டிருந்தது . இஸ்லாமிய சமயப் பிரசாரத் 
தையும் , சமய மாற்றம் செய்வதற்கான ஆர்வத்தையும் தடுத்து 
நிறுத்தி , இந்து சமயத்தைச் சீர்திருத்துவது என்பது முதல் 
குறிக்கோளாகும் . அதனுடைய இரண்டாவது நோக்கமாவது 
இந்து சமயத்திற்கும் , இஸ்லாமிய சமயத்திற்கும் இடையே 
நட்புறவு ஏற்படுத்தி இரண்டு சமயத்தினருக்கும் இடையே 
சமரசத்தை நிலைநாட்டுவது என்பதாகும் . வழிபாட்டு முறையை 
எளிதாக்கி , ஜா திமுறையின் கட்டுப்பாடுகளைத் தளர்ச்சியடையச் 
செய்து முதல் நோக்கம் நிறைவேற்றிக்கொள்ளப்பட்டது . 
இந்துக்களில் உயர்ந்தவர்களும் , தாழ்ந்தவர்களும் ஒருவரைப் 
பற்றி ஒருவர் கொண்டிருந்த தவறான கருத்துகளை மறந்து ,, 
கடவுளுக்கு முன்னால் யாவரும் சரிசமமே என்று சீர்திருத்த 
வாதிகள் எடுத்துக்கூறியதை நம்பத்தொடங்கினர் . முக்தியடை 
வதற்குப் பிறப்புத் தடையாக இருத்தல் கூடாது என்றும் 
அவர்கள் நம்பத்தொடங்கினர் . ஆனால் , அதன் இரண்டா 
வது குறிக்கோளை நிறைவேற்றுவதில் அது தோல்வியுற்றது . 


187 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


இருந்தபோதிலும் , இந்த இயக்கத்தின் விளைவாகப் பல தேசிய 
மொழிகள் நாட்டில் தோன்றின . சீர்திருத்தவாதிகளும் சமயப் 
பிரசாரகர்களும் மக்களுடைய மொழியில் தமது பிரசங்கங்களை 
நடத்தினர் . ஆகவே , நமது நாட்டின் தற்கால மொழிகள் பல , 
குறிப்பாக இந்தி , வங்காளம் , மராட்டி போன்ற மொழிகள் 
மேலும் வளர்ச்சியுற்றன . ஆகவே , பக்தி இயக்கத்தின் காலம் 
தேசிய மொழிகளின் வளர்ச்சியில் ஒரு பொற்காலமாயிற்று . 


தேசிய இலக்கிய வளர்ச்சி 


சமயச் சீர்திருத்த இயங்கங்களினால் ஏற்பட்ட மிக முக்கிய 
விளைவுகளுள் இந்திய இலக்கிய வளர்ச்சியும் ஒன்றாகும் . பழமைப் 
பற்றுக்கொண்டு வைதீக அறிஞர்கள் சமஸ்கிருத மொழியிலேயே 
எழுதிவந்தனர் . ஆனால் , கல்வியறிவில்லாத மக்களுக்குத் தம் 
கருத்துகளைப் பரப்பவேண்டும் என்ற எண்ணங்கொண்டிருந்த 
சமயச் சீர்திருத்தக்காரர்கள் மக்களுக்கு எளிதில் புரியும் மொழி 
யில் பேசியும் எழுதியும் வந்தனர் . இவ்வாறாக இராமானந்தரும் , 
கபீரும் இந்தியில் போதித்து அதன் கவிதை வளத்தைப் 
பெருக்கினர் . பக்திச்சுவை கனிந்தொழுகும் கபீரின் தோகை 
களும் , சகீகளும் ( Sakhis ) இந்திய இலக்கியத்தில் சாலச் சிறந்த 
பகுதிகளாக விளங்குகின்றன . அதுபோலவே மராத்திய 
இலக்கியம் வளர்வதற்கு நாமதேவர் மிகப் பெரிதும் உதவினார் . 
மீராபாயும் ( Mira Bai ) மற்றும் சில கிருஷ்ண பக்தர்களும் மக்கள் 
மொழியில் ( Brajabhasha ) பாடினர் . நானக்கும் , அவருடைய 
அடியார்களும் பஞ்சாபியையும் , குருமுகியையும் ( Gurumuky ) 
வளர்த்தனர் வைணவ ஆசிரியர்கள் பெரும்பாலும் வங்காள 
மொழிக்கு வளர்ச்சியளித்தனர் . 

வங்காளத்தில் பீர்பூம் 
( Bhirbhum ) என்ற மாவட்டத்தில் நன்னூர் ( Nannar ) என்னும் 
கிராமத்தில் 14 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்த புகழ்பெற்ற 
வைணவக் கவிஞர் சந்திதாஸ் ( Chandidas ) அம் மொழிக்குச் 
சிறந்த பணியாற்றியுள்ளார் . அவர் வங்காளத்தில் எழுதிய 
பாடல்கள் சாதாரண மக்களும் மிகு எளிதாகப் புரிந்துகொள்ளக் 
கூடியவையாக உள்ளன . அதுபோலவே அவருடைய சம காலத் 
தவரான வித்யாபதி தாக்கூர் ( Vidyapathi Thakur ) மிதிலையில் 
( Mithila ) பிறந்தார் எனினும் , வங்காள மொழிக்கு அவர் 
பெரும் தொண்டு புரிந்துள்ளார் . இலக்கியம் வளர்வதற்கு 
அரசர்களின் போற்றலும் பெரும் காரணமாயிருந்தது . 
வித்யாபதி தாக்கூர் சிவசிம்மன் (( Siva Simman ) என்ற 
ந்து அரசரின் அரசவைப் புலவராக 

விளங்கினார் . 


188 


இந்திய வரலாறு 


வங்காளத்து முஸ்லிம் 

அரசர்கள் இராமாயணத்தையும் , 
மகாபாரதத்தையும் வட மொழியிலிருந்து தாங்கள் எளிதாகப் 
புரிந்துகொள்ளும் 

வங்காள மொழியில் மொழிபெயர்க்கும் 
பணிக்காகப் பல அறிஞர்களை அமர்த்தினர் . இவ்வாறு கௌரின் 
சுல்தானான நஸ்ரத் ஷா ( Nasrat Shah ) மகாபாரதத்தை வங்காள 
மொழியில் மொழிபெயர்ப்பித்தார் . கிரித்திவாஸ் ( Krithivas ) 
என்பவர் 

வங்காள மொழியில் இயற்றிய இராமாயணம் 
வங்காளத்தின் பைபிளாகக் கருதப்படுகின்றது . அவர் கௌர் 
அரசர் ஒருவரின் ஆதரவுபெற்றிருந்தார் . சுல்தான் ஹுஸேன் 
ஷாவின் தளபதி பராகல்கான் ( Paragal Khan ) என்பவர் 
கவீந்திரா ( Kavindra ) என்று அழைக்கப்பட்ட பரமேஸ்வரன் 
( Parameswaran) என்பவரைக்கொண்டு மகாபாரதத்தில் மற் 
றொரு 

மொழிபெயர்ப்பைச் செய்வித்தார் . பராகல் கானின் 
மகனும் சிட்டகாங்கின் ( Chittagong ) ஆளுநருமான சுடிகான் 
( Chuti Khan ) மகாபாரதத்தின் அசுவமேதபர்வத்தை வங்காள 
தில் மொழிபெயர்ப்பதற்காகச் சிரிகர நந்தி ( Srikara Nandi ) என் 
பவரை அமர்த்தினார் . அதுபோலவே தெலுங்கு மொழிக்கும் 
விஜய நகரப் பேரரசுகள் ஊக்கமும் , ஆக்கமும் அளித்தன . 


வடமொழியில் இலக்கியப் பணி 


சமயச் சார்புடையனவும் , இல்லாதனவுமான முக்கியமான 
செய்யுட்கோவைகள் வடமொழியிலும் எழுதப்பட்டன . ஆனாலும் 
கடந்த இரண்டு அல்லது மூன்று 

நூற்றாண்டுகளுக்கு 
முன் பிருந்த நிலையை ஒப்பிட்டுப் பார்க்கும்போது இக்காலத் 
தில் வடமொழி இலக்கிய வளர்ச்சி சற்றுக் குன்றியதாகவே 
இருந்தது என்று கூறவேண்டும் . பார்த்தசாரதி மிஸ்ரா ( Partha 
Sarathy Misra ) என்பவர் 1300 - ல் கர்ம மீமாம்சையைப் ( Karma 
Mimamsa) பற்றிப் பல நூல்கள் எழுதினார் . அவற்றுள் சாஸ்திர 
தீபிகை மிகு அதிகமாகப் பயிலப்பட்டு வந்தது . தத்துவத்திலும் 
பல நூல்கள் இயற்றப்பட்டன . இக் காலத்தில் இயற்றப்பட்ட 
முக்கிய நாடகங்கள் ஜெய சிங் சூரி (Jaya Sing Suri ) என்பவர் 
எழுதிய ஹம்மீர் மத மர்தனம் (Hammir Mada Mardana ) , கேரள 
அரசர் ரவிவர்மா ( Ravi Varma ) எழுதிய பிரத்யும்ன அப்யுதம் 
( Pardyumna abhyudaya ) , வித்தியநாத் ( Vidayanath ) எழுதிய 
பிரதாப் ருத்ர கல்யாண் ( Pratap Rudra Kalyan ) , வாமன பட்ட 
பாணர் ( Vamana Bhatta Banar ) எழுதிய பார்வதி பரிணயம் 
( Parvathi Parinayam ) , கங்காதர் ( Ganghaddar ) எழுதியதும் 
சாம்பனீர் ( Champaner ) அரசனுக்கும் குஜராத்தின் அரசன் 
இரண்டாம் முகம்மதுவுக்கும் நடந்த போரைச் சிறப்பித்துக் 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


189 


கூறுவதுமான கங்காதாச பிரதாப விலாசம் ( Gangadasa Pratapa 
Vilasa ) , வங்காளத்து அரசர் ஹுஸேன் ஷாவின் அமைச்சரும் 
வடமொழியில் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதிய 
வருமான ரூபகோஸ்வாமி ( Rupa Gowswami ) என்பவரால் 
எழுதப்பட்ட விதக்த மாதவம் ( Vidagdha Madhavam ) , லலிதா 
மாதவம் ( Lalitha Madhavam ) என்பனவேயாகும் . இதே காலத் 
தில் வங்காளத்திலும் மிதிலையிலும் ஸ்மிருதியும் ( Smriti ) இலக் 
கண நூல்களும் பெருகின . பத்மநாபதத்தா ( Padmanaba Datta ), 
வித்யாபதி உபாத்தியாயா ( Vidyapati Upadhyaya ) , மிதிலையைச் 
சேர்ந்த வாசஸ்பதி ( Vachaspati ) , வங்காளத்தைச் சேர்ந்த ரகு 
நந்தா ( Raghunanda ) ஆகியோர் அவற்றை இயற்றியோரில் 
மிக்க புகழ் பெற்றவர்களாவர் . சமயச் 

சார்பற்றதும் , 
சார்புற்றதுமான 

இலக்கியமும் இக்காலத்தில் 
பெருகியது . விஜய நகர அரசர்கள் , சாயனர் ( Sayana ) , அவரு 
டைய சகோதரர் மாதவ வித்யாரண்யர் ( Madhava Vidyaranya ) 
போன்ற பல அறிஞர்களுக்கு ஆதரவளித்துப் போற்றி வந்தமை 
யால் சமஸ்கிருத மொழியின் பண்பாடு வளர்ந்தோங்கி வந்தது . 
ஒரு சில முஸ்லிம் அறிஞர்களும் சமஸ்கிருத மொழியில் புலமை 
பெற்றிருந்தனர் . 


. 


சமண 


பாரசீக இலக்கியமும் முஸ்லிம் கல்வியும் 


டெல்லிச் சுல்தான்கள் , அமீர்கள் , மா நிலங்களை ஆண்ட 
முஸ்லிம் ஆட்சியாளர்கள் , பிரபுக்கள் ஆகியோர் தாங்கள் 
சுவைத்து உணரக்கூடிய பாரசீக மொழி இலக்கியங்கள் வளரப் 
பெரும் ஆதரவு தந்தனர் . மத்திய ஆசியாவில் புகழ்பெற்ற 
பல்கலைக்கழக நகரமான புகாராவுடன் ( Bukhara ) அறிவுச் 
சூழலில் டெல்லி போட்டியிடும் அளவுக்கு வளர்ந்திருந்தது . 
மங்கோலியர்களின் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற எண் 
ணிய ஆசியாவின் மற்றப் பகுதியிலுள்ள பாரசீக அறிஞர்கள் 
இந்திய அரசவைகளுக்கு வந்து சேர்ந்தனர் . அவர்களை அக்கால 
முஸ்லிம் அரசர்கள் பெரிதும் ஆதரித்துப் போற்றினர் . 
டெல்லி , ஜலந்தர் ( Jalandar ) , ஃபிரோஸாபாத் ( Firozabad ) 
போன்ற இடங்களில் முஸ்லிம்களின் கல்விக்காகக் கல்வி நிலையங் 
களை அவ்வரசர்கள் நிறுவினர் ; பல நூலகங்களையும் உருவாக் 
கினர் . அவற்றுள் மிகவும் முக்கியமானது டெல்லியில் நிறுவப் 
பட்ட இம்பீரியல் நூலகமாகும் ( [ mperial Library ) . ஜலாலுத் 
தீன் கில்ஜி அமீர் குஸ்ரோவை அந்நூலகத்தின் தலைவராக 
நியமித்தார் . முஸ்லிம் இலக்கியக் கழகங்கள் வளர்வதற்கும் 
முஸ்லிம் அரசர்கள் உதவிபுரிந்தனர் . அமீர் குஸ்ரோ என்பவர் 


190 


இந்திய வரலாறு 


அக்காலத்தில் பாரசீக மொழியில் புகழ்பெறும் வகையில் பல நூல் 
களை எழுதியுள்ளார் . கவிதை , உரைநடை , இசை முதலிய பல் 
வேறு துறைகளிலும் அவருடைய மேதகைமைப் பாய்ந்தோடி 
யது . படிப்படியாக அவர் புகழேணியில் ஏறி , அலாவுத்தீன் கில்ஜி 
யின் ஆட்சிக்காலத்தில் அரசவைப் புலவராக விளங்கினார் . அந் 
தக் காலத்தில் ஹஸன் - இ -டெஹ்ல் வி ( Hassan - i - Dehlvi ) என்ற 
பெயரில் புகழ்பெற்று விளங்கிய நஜம் -உத்- தீன் ஹஸன் ( Najam 
ud-din Hassan ) என்ற மற்றொரு கவிஞரும் இருந்தார் . அவரு 
டைய புகழ் இந்தியாவுக்கு அப்பாலும் பரவியிருந்தது . கில்ஜிகள் . 
குறிப்பாக அலாவுத்தீன் கில்ஜி , கல்விக்கு ஊக்கம் கொடுத்து 
வந்தனர் . அலாவுத்தீன் ஆட்சிக்காலத்தில் எல்லா நாடுகளி 
லிருந்தும் பெரிய அறிஞர்களும் , எல்லாக் கலைகளிலும் , விஞ்ஞா 
னத்திலும் வல்ல பேராசிரியர்களும் மிகுந்த எண்ணிக்கையில் 
வந்து அவருடைய அரசவையில் குழுமியிருந்தனர் . நிகரற்ற 
பேராற்றல் படைத்த இவ்வறிஞர்களால் தலை நகரான டெல்லி , 
அறிவுத்துறையில் கெய்ரோவுடன் ( Cairo ) போட்டியிட்ட , பாக் 
தாத்தின் ( Baghdad ) பொறாமைக்காளாகிய கான்ஸ்டாண்டி 
நோபிலுக்கு ( Constantinople ) இணையான பெருமை பெற்றுத் 
திகழ்ந்தது . பக்தியும் கல்வியறிவும் மிக்க நிசாமுத்தீன் அவுலியா 
( Nizam - ud -din Auliya ) போன்ற அறிஞர்கள் இந்த ஆட்சிக் 
காலத்தில் சிறந்து விளங்கினர் . கியாஸ் - உத் - தீன் துக்ளக்கும் 
கற்றறிந்தோரை ஏத்தினார் . கல்வித் தகுதி பல படைத்திருந்த 
முகம்மது பின் துக்ளக் வேடிக்கையான மனோபாவத்துடன் சில 
திட்டங்களைச் செய்திருப்பதுடன் கவிஞர்களையும் , தருக்க வல்லு 
நரையும் , தத்துவ அறிஞர்களையும் , மருத்துவர்களையும் ஆதரித் 
தார் . அரசவையில் அவர்களுடன் பல பொருள்களைப்பற்றி 
ஆராய்ச்சிகள் நடத்தினார் . அக்காலத்தில் குறிப்பிடத்தக்க கல்வி 
யறிஞராக விளங்கியவர் மௌலானா மொய்நுத்தீன் உம் ரானீ 
( Moulana Muaiyap - ud - din - Umrani ) என்பவராவார் . அவ்வறிஞர் 
ஹுஸ்ஸைனி தல்கிஸ் ( Telkhis ), மிஃப்தா ( Maiftah ) முதலியவற் 
றிற்கு விளக்கவுரை எழுதினார் . ஃபதுஹா த் - இ - ஃபிரோஸ் ஷாஹி 
( Fatuhat - i - Firavz - Shahi ) என்ற நூலின் ஆசிரியரான ஃபிரோஸ் 
ஷா கல்வியின் வளர்ச்சியில் பெரும் ஆர்வம் காட்டினார் . மசூதி 
களுடன் இணைந்த பல கல்லூரிகளையும் மதர் சாக்களையும் ( கல்வி 
நிலையங்கள் ) தோற்றுவித்தார் . அவர் காலத்துக் கல்வியறிவா 
ளர் பலருடன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் காஸி அப்துல் 
முக்ததிர் ஷானிஹி ( Kazi Abdul Mugtatir Shahnihi ) , மௌலானா 
காஜாகி ( Moulana Khajagi ) , அஹ்மத் தானேஸ்வரி ( Ahmed 
Thaneswari ) என்போராவர் . லோடி அரசர்களுள் சுல்தான் சிகந் 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


191 


தர் ஒரு கவிஞராக விளங்கினார் . பாமினி இராச்சியத்தின் அரசர் 
களுள் பெரும்பாலோரும் , மற்றச் சுதந்திர முஸ்லிம் அரசமரபின 
ரும் , பீஜப்பூர் , அகமத் நகர் , கோல்கொண்டா , மாளவம் , ஜான் 
பூர் , வங்காளம் , மூல்தான் முதலிய நாடுகளின் அரசர்களும் 
இலக்கியத்தைப் போற்றி வளர்த்தனர் . இந்துக்களால் 
பெரும்பாலும் கவனிக்கப்படாதிருந்த கல்வித் துறையில் முஸ் 
லிம் நூலாசிரியர்கள் தங்கள் திறமையைக் காட்டினர் . மிக எளி 
தான உரை நடையில் முதல் தரமான வரலாற்று நூல்களை எழுதி 
னர் . இவ்வாறு இஸ்லாமிய உலகின் பொது வரலாற்றைக் 
கூறும் தபகாத் - இ-நாசிரீ ( Tabaqat - i- Nasiri ) என்ற நூலை மின் 
ஹாஜுத்தீன் ( Minhaj - ud - din ) எழுதினார் . அமீர்குஸ்ரோவின் 
வரலாற்று மெஸ்னவிகள் ( Mesnevis) மிகச் சிறந்த வரலாற்றுச் 
செய்திகளைக் கொண்டுள்ளன . அவருடைய தாரீக்கி அலாயி 
( Tarikh - i - Alai) என்ற நூல் அலாவுத்தீன் கில்ஜியின் முதல் சில 
ஆண்டுகளின் ஆட்சிக் காலத்தைச் சுவைபட விளக்கும் செய்தி 
களைக் கொண்டுள்ளது . இக் காலத்துப் பெரும் புகழ்பெற்ற 
வரலாற்றறிஞர் , முகம்மது பின் துக்ளக் ஃபிரோஸ்ஷா ஆகி 
யோரின் சமகாலத்தவரான ஜியாவுத்தீன் பரணி (Jia- ud- din 
Barni ) என்பாராவார் . ஃபிரோஸ் ஷாவின் ஆட்சிக்காலத்தில் 
ஷம்ஸ் - இ - ஸிராஜ் அஃபீஃப் ( Shams -i - Siraj Afif ) என்பார் 
எழுதிய தாரிக் - இ - பிரோஸ் ஷாஹி ( Tariq - i- Firoz Shahi ) , 
முகம்மதுவின் துக்ளக் இறந்து , எண்பது ஆண்டுக்குப்பின் 
யாஹ்யா பின் அஹ்மத் ஸர்ஹிந்தி ( Yahiya bin Ahmad Sirhindi ) 
என்பவரால் எழுதப்பட்டு , பிற்கால எழுத்தாளர்களால் பெரிதும் 
பயன்படுத்தப்பட்ட தாரிக் - இ - முபாரக் ஷாஹியும் ( Tariq-i . 
Mubarak Shabi ) இக்காலத்து மிகு புகழ்பெற்ற வரலாற்று 
நூல்களாகும் . 

கலையும் கட்டடக்கலையும் 
அக் காலத்துக் கட்டடக் கலையை இந்தோ - சாரசெனிக் 
( Indo - Saracenic ) அல்லது பதான் ( Pathan ) என்று கூறுவது 
எப்படிப் பொருத்தமில்லையோ அதுபோலவே அதன் உயிரும் 
உடலும் முற்றிலும் இந்தியக் கலையே என்று கூறுவதும் பொருத்த 
மற்றதாகும் . மற்றும் பல துறைகளில் காணப்பட்டது போலவே 
கட்டடக்கலையும் இத்தியப்பாணியும் , இஸ்லாமியப்பாணியும் 
சேர்ந்த கலவையாகவே இருந்தது . பொதுவாக நோக்குங்கால் 
இந்திய - இஸ்லாமியக் கட்டடக்கலை இருவகையான மூலங்களைப் 
பெற்றுள்ளது எனத் தெரியவருகிறது . ஆனால் , அவை சரி சம 
அளவில் கலந்திருந்தனவா என்று கூறுவதற்கில்லை . கி.பி. 
ஏழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து இந் நாட்டில் மெல்ல 


192 


இந்திய வரலாறு 


மெல்ல இஸ்லாமிய செல்வாக்கு ஏற்பட்டு வந்தது . அதற்கு 
முன்பு பிராமணீய , புத்த , சமணக் கலைமுறைகள் இருந்து 
வந்தன . அதே சமயத்தில் இஸ்லாமியர் கலை என்று பொதுவாக 
அழைக்கப்படுவது உண்மையில் ஒரு தனிப்பட்ட ஓரினக்கலை 
என்று கருதுவதற்கில்லை . ஆனால் , இஸ்லாம் சமயத்தைப் பின் 
பற்றியவர்கள் , அராபியர்கள் , பாரசீகர்கள் , துருக்கியர்கள் 
இவர்களைப்போலவே தங்கள் காலத்தில் மேற்கு மத்திய ஆசியா 
வில் வெவ்வேறு பகுதிகள் , வடஆஃபிரிக்கா , தென்மேற்கு 
ஐரோப்பா முதலிய இடங்களில் விளங்கிய கலைகளைக் கொண்டு 
வந்தனர் . இந்தக் காலத்தில் இந்தக் கலைகளும் இந்தியர்க்கே 
யுரிய பழைய கலை முறைகளும் மதத்திற்கும் , தனி நபர்களின் 
விருப்பத்திற்கும் ஏற்ப ஒன்றாகக் கலந்தன . அக் கலப்பின் விளை 
வாகப் புதிய இந்தியக் கட்டட முறைகள் தோன்றி வளர்ந்தன . 
அம் முறைகள் ஜான்பூர் , வங்காளம் , பீஜப்பூர் , குஜராத் முதலிய 
வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறாய்க் காணப்பட்டன . 
டெல்லியில் முஸ்லிம்கள் அதிகமாயிருந்தனர் . ஆகவே , டெல்லிக் 
கட்டடக் கலையில் இஸ்லாமியச் செல்வாக்கு அதிகமாயிருந்தது . 
இந்த நிலைக்கு மாறாக ஜான்பூரிலும் , தக்காணத்திலும் அந்தந்தப் 
பகுதிகளுக்குரிய முறைகள் பெரும்பான்மையாகக் கையாளப் 
பட்டுவந்தன . வங்காளத்தில் வெற்றிபெற்ற அரசர்கள் செங் 
கல்லினால் கட்டும் முறையை மேற்கொண்டதோடு , இந்துக் 
கட்டட முறைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு கட்டட 
அமைப்புகளைச் செதுக்கியும் , பல்வேறு வடிவில் அமைத்தும் 
அவற்றை அலங்கரித்தனர் . அது போன்ற மத்திய 
இந்தியாவில் மிக மிக அழகான கட்டடங்களைத் தந்த அழகிய 
குஜராத்தி முறையை மேற்கு இந்தியாவில் அப்படியே பெரும் 
பாலும் ஏற்றுக்கொண்டு அமைத்தனர் . ஹிமாலயப் பகுதியைச் 
சேர்ந்த காஷ்மீரில் நெடுங்காலமாகவே 

கையாளப்பட்டு 
வந்திருக்கும் மனங்கவரத்தக்க மரத்தாலான கட்டடக்கலையை 
அவ்வரசர்கள் அப்படியே ஏற்றுக் கொண்டனர் . 


கால 


குதுப் மசூதிகள் டெல்லிக் கட்டடக்கலைப் பாணிக்குச் சிறந்த 
எடுத்துக்காட்டாய் விளங்குகின்றன . அவற்றுள் புகழ் பெற் 
றிருப்பது குதுப்மினார் ( Qutab Minar ) . அது தனி நிலைக்கோபு 
ரங்களும் , அழகிய கல்வெட்டு எழுத்துகளும் , தூபிகளைத் 
தாங்கும் தூண்களும் கொண்டுள்ளது . நிஸாமுத்தீன் அவுலியா 
வின் ( Nizam - ud -din Aalia ) தர்க்காவிடத்தில் ( கல்லறை ) 
இருக்கும் ஜமாத் கானா மசூதி (Jamat Khana Masjid ) குதுப் 
மினாரிடத்தில் இருக்கும் அலாய் தர்வாஸா ( Alai Darwaza ) ஆகி 
யவை இக்காலத்து இரண்டு முக்கியமான கட்டடங்களாகும் . 


ருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


198 


இந்துக் கட்டடக்கலையிலும் முஸ்லிம் தலைமுறைகள் ஆதிக்கம் 
பெற்று வளர்ந்து வந்ததை அவ்விரு கட்டடங்களும் காட்டு 
கின்றன . அடிமை எனப்படும் அரச மரபினைச் சார்ந்தவர்கள் , 
கில்ஜி ஆட்சியாளர்கள் இவர்களின் 

ஆட்சிக் காலங்களின் 
சிறப்புக் கூறுகளாக விளங்கிய கலை மாண்பும் , வளமும் , வகைப் 
பாடும் துக்ளக் காலத்துக் கட்டடக்கலையில் காணப்படவில்லை . 
துக்ளக் காலத்துக் கட்டடங்கள் மிகு எளிமையானதாகவும் , 
கற்பனை வளமின்றியும் , சாதாரணமாகவும் இருந்தன . துக்ளக் 
அரசர்களின் மதக் கொள்கையும் அவர்கள் ஆட்சியில் நாட்டில் 
நிலவிய பொருள் வளமின்மையும் அதற்குக் காரணங்களாகும் . 
சையதுகள் , லோடிகள் இவர்களின் 

காலத்தில் கில்ஜிக் 
காலத்துக் கண்கவர் கட்டட முறையை மீண்டும் கொண்டுவர 
முயற்சிகள் 

எடுத்துக்கொள்ளப்பட்டன . ஆனால் , அவை 
ஓரளவே வெற்றி பெற்றன . 


கி.பி. 1400 - க்கும் 1478 - க்கும் இடையில் இப்ராகிம் மக மூத் , 
ஹுசேன் ஷர்க்கி இவர்களுடைய ஆட்சியில் ஜான்பூரில் 
கட்டடக் கலையில் ஒரு புது முறை தோன்றியது . அதன் மீது 
இந்துக் கலையின் செல்வாக்கு அதிகமாகப் படர்ந்திருந்தது . 
மாபெரும் சரிவான சுவர்கள் , சதுரத் தூண்கள் , சிறிய உயர் 
மாடங்கள் , மாடத் தொகுதிகள் முதலிய இந்துக் கலையின் 
சிறப்புக் கூறுகள் அக் கட்டடங்களில் அமைந்திருந்தன . 
அவற்றை இந்துக் கொத்தர்கள் அமைத்தனர் . உண்மையில் 
ஜான்பூரிலுள்ள பற்பல கட்டடங்கள் பழைய கட்டடப் பொருள் 
களைக் கொண்டு புதியதொரு நோக்கத்துடன் கட்டப் 
பட்டவையேயாகும் . அடாலா மசூதி ( Atala Masjid ) 
இப்ராகிமினால் கட்டி முடிக்கப்பட்டதாகும் . அது ஜான் பூரின் 
பாணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது . 


கலப்புமுறை 

கட்டடக்கலை வங்காளத்திலும் வளரத் 
தொடங்கியது . கட்டடங்கள் பலவும் செங்கற்களால் கட்டப் 
பட்டன . குறுகிய தூண்களின் மேல் கூரிய வளைவுகள் அமைக் 
கப்பட்டன . மூங்கில் அமைப்புகளைப் பார்த்தும் , இந்துக்கள் 
கட்டடச் சுவர்களின் மீது வழக்கமாக எழுப்பிவந்த வளைவுப் 
பகுதிகளைத் தழுவியும் முஸ்லிம்கள் தங்கள் கட்டடங்களை அமைத் 
தனர் . தாமரை போன்று அழகாகச் செதுக்கி அலங்கரித்து 
அமைக்கப்பட்ட தத்துவ அடையாளப் பொருள்களும் அவற்றில் 
காணப்பட்டன . பாண்டுவாவில் ( Pandua ) ஆதினா மசூதி ( Adina 
Masjid ) என்ற மசூதியைச் சிகந்தர் 1368 - ல் கட்டி முடித்தார் . 

18 


194 


இந்திய வரலாறு 


அது 400 தூபிகளைக் கொண்டு அதன் அழகுக்கும் கம்பீரத்துக் 
கும் மிகவும் சிறப்புப் பெற்று விளங்குகின்றது . இம் மாநிலத்தில் 
மற்றும் புகழ் பெற்ற மசூதிகள் இருந்தன . ஹுசேன் ஷா 
ஆட்சிக் காலத்தில் ( 1493-1519 ) வலி முகம்மதுவினால் ( Vali 
Muhammad ) கட்டப்பட்ட சோட்டா சோனா மசூதி ( Chota Sona 
Masjid ) , கௌர் நகரில் 1526 - ல் நஸ்ரத் என்பவரால் கட்டப் 
பட்ட படா சோனா மசூதி ( Bada Sona Masjid ) , அதே சுல்தான் 
1530 - ல் கட்டிய கதம் ரசூல் ( Qadam Rasul ) என்பவையாகும் . 


ப-, 


மான 


மா நிலக் கட்டடக்கலையில் மிகவும் நேர்த்தியானதும் , அழகு 
வாய்ந்ததுமான பாணி குஜராத்தில் தோன்றி விளங்கியதாகும் . 
துருக்கியர்கள் தோன்று வதற்கு முன்பு அம் மாகாணத்தில் 
அழகு வாய்ந்த தேசியப் பாணி ஒன்று அங்குக் கையாளப்பட்டு 
வந்தது . துருக்கியப் படையெடுப்பாளர்கள் அவ்விடத்திலிருந்த 
திறம்படைத்த தொழிலாளர்களைப் பயன்படுத்திக் கொண்டு பல 
அழகிய கட்டடங்களை அமைத்தனர் . அவை மரத்தால் செய்யப் 

பல நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் அலங்கரிக்கப் 
பட்டுமிருந்தன . அகமத் ஷாவினால் உ உருவாக்கப்பட்ட தலை நகர 

அகமதாபாதில் பல உயரமான கட்டடங்கள் அமைக் 
கப்பட்டிருந்தன . பழைய கோயில்களிலிருந்தும் கட்டடங்களி 
லிருந்தும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருள்களைக் கொண்டு 
அக் கட்டடங்கள் அமைக்கப்பட்டன . 1411 - ல் அகமதாபாத் 
அகமத் ஷாவினால் உருவாக்கப்பட்ட சிறப்பு மிக்க ஜாமி மசூதி 
( Jami M : sjid ) அக் குஜராத் கட்டடப்பாணி முறையின் சிறந்த 
எடுத்துக்காட்டாகும் . இருநூறு தூண்கள் தாங்கிக் கொண் 
டிருக்கும் பதினைந்து கோபுரங்கள் அவ்வமைப்பில் இருக்கின்றன , 
மற்றோர் அழகான கட்டடம் அகமத் ஷாவின் கல்லறையே 
யாகும் . சாம்பானீர் நகரத்திலும் பல அழகிய கட்டடங்கள் 
கட்டப்பட்டிருந்தன . அரணில் காணப்படும் மாளிகைகளும் 
மகமூத் பேகராவினால் கட்டப்பட்ட கம்பீரமான மசூதியும் அவ் 
வமைப்புகளில் மிகவும் சிறந்தவையாகும் . •இந்தக் கலை முறை 
உள் நாட்டுக்குரிய எல்லா அழகும் , கைவண்ணமும் நிறைந் 
திருப்பதுடன் , உள் நாட்டினரிடம் காணப்படாபாத ஒரு 
கம்பீரத்தையும் கொண்டதாக இருக்கின்றது என்று டாக்டர் 
பர்ஜஸ் ( Dr. Burgess ) குறிப்பிடுகின்றார் . அகமத் ஷா ஆட்சி 
யாளர்கள் அரசாட்சிக்கு வந்தது முதல் குஜராத்தில் கட்டப் 
பட்ட எண்ணற்ற மசூதிகளும் , கல்லறைகளும் பழைய இந்தியக் 
கலை மரபுப்பண்பு மிக்குடையவையாகும் . சில வேளைகளில் 
மட்டும் அப் பண்பு இஸ்லாமைப் பின்பற்றுபவர்களின் விருப்பத் 
திற்கேற்பச் சில இடங்களில் திருத்தி அமைக்கப்பட்டது . 


வகை 


துருக்கிய ஆஃப்கானியர் அரசு 


195 


மாளவத்திலும் அதற்குரிய தனிப்பட்ட கட்டடக்கலை முறை 
ஒன்று தோன்றியது . அதன் பழைய தலை நகரான தாரில் 
( Dhar ) இரண்டு மசூதிகள் முழுவதும் பழைய கட்டடங்களின் 
பாழடைந்த பொருள்களைக் கொண்டே கட்டப்பட்டவை 
யாகும் . இவற்றுள் ஒன்று வடமொழிக் கல்லூரியாகும் . அத 
னுடன் ஓர் இந்துக் கோயிலும் சேர்க்கப்பட்டிருந்தது . இரண்டு 
பகுதிகளில் மேலும் இந்தக் கட்டடக்கலை முறையின் செல்வாக்கு 
மிகு அதிகமாகப் படர்ந்துள்ளது . ஆனால் , விரைவில் மாற்றப் 
பட்ட தலை நகரமான மாண்டு வில் ( Mandu ) கட்டப்பட்ட கட்ட 
டங்களில் டெல்லியில் காணப்பட்டதைப்போல் முஸ்லிம் கலை 
மரபுகளின் செல்வாக்கே மிகுதியாகப் படர்ந்திருந்தது . இந்தப் 
பாணியில் பிற கலை முறைகளிலிருந்து கடன் வாங்குதல் அல்லது 
பார்த்து அமைத்தல் முற்றிலுமே தவிர்க்கப்பட்டது . கட்டடங் 
கள் கூரிய வளைவு முறையிலேயே விளக்கமாய் இருக்குமாறு 
கட்டப்பட்டன . மாண்டு என்ற கோட்டைகள் சூழ்ந்த நகரில் 
கட்டப்பட்ட பல அற்புதமான கட்டடக் கலையின் அழகுவாய்ந்த 
கட்டடங்களுள் கீழ்வருபவை குறிப்பிடத் தக்கவையாகும் . 
ஜாமி மசூதி : இது ஹுஷாங்கினால் ( Hushang ) திட்டமிடப் 
பட்டுத் தொடங்கப்பட்ட தாகும் . மகமத் கல்ஜியால் கட்டி 
முடிக்கப்பட்டது . ஹிந்தோ லா மஹால் ( Hindola Mahal ) , 
ஜஹாஸ் மஹால் ( Jahaz Mahal ) , ஹுஷாங்கின் கல்லறை , பஸ் 
பஹதூர் ( Baz Bahadur ) , ரூப்மதி ( Rupmati ) ஆகியோரின் 
அரண்மனைகள் என்பனவாம் . இவற்றிலுள்ள பல கட்டடங்களில் 
சலவைக் கல்லும் , மணற்கல்லும் பயன்படுத்தப்பட்டன . 

தென்னிந்தியாவில் பாமினிகள் கலை , இலக்கியம் , அறிவியல் 
இவற்றின் ஆதரவாளர்களாக இருந்தனர் . அவர்களுடைய 
கட்டடக்கலை இந்திய , துருக்கிய , எகிப்திய , பாரசீகக் கூறுகள் 
முதலியவை கலந்த கலவையாக இருந்தது . பாரசீகக் கலைக் 
கூறு குல்பர்காவிலுள்ள ஜாகி மசூதி , தௌலதாபாதில் உள்ள 
சாந்த்மினார் ( Chand Minar ) , பீடாரில் ( Bidar ) உள்ள மகமத் 
கவானின் கல்லூரி ஆகிய சில கட்டடங்கள் ஆகும் . அவை 
பழைய கோயில்கள் இருந்த இடங்களில் கோயில்களின் பொருள் 
களைக் கொண்டே கட்டப்பட்டன . அக் காரணத்தை முன்னிட்டு 
இந்துக் கலை முறையைத் தவிர்க்கமுடியவில்லை . பாமினி அரசில் 
பதவிகளைப் பெற்ற மேற்கு ஆசிய , ஆஃபிரிக்க வீரர்களின் மூல 
மாகத் துருக்கிய எகிப்தியக் கூறுகள் நுழைந்தன . பதினைந்தாம் 
நூற்றாண்டின் பிற்பகுதியில் பாரசீகத்திலிருந்து திரள் திரளாகக் 
குடிபுகுந்த பாரசீகர்கள் மூலம் பாரசீகக்கூறும் நுழைந்தது . 
பதினாறாம் நூற்றாண்டில் பீஜப்பூரில் அடில் ஷாஹிகள் கட்ட 


198 


இந்திய வரலாறு 


டங்கள் இந்தியக் கலைஞர்களாலும் , கைவினைஞர்களாலும் 
கட்டப்பட்டவையாகும் . அதனால் , வெளிநாட்டுச் செல்வாக் 
கிலும் இந்தியக் கலைப் பண்புச் சிறப்பே மேலோங்கி இக்கலைப் 
படைப்புகளில் மேலும் மேலும் ஆழமாக முத்திரையிட்டு 
விளங்கியது இயல்பே என்று சர் ஜான் மார்ஷல் ( Sir Joha 
Marshall ) கூறுகிறார் . 


விஜயநகர அரசில் புகழ்பெற்று விளங்கிய கலை , கட்டடக் 
இவற்றைப்பற்றி நாம் ஏற்கெனவே 

விளக்கமாக 
ஆராய்ந்துள்ளோம் . 


நூல் பட்டியல் 


Muslim Rule in Medieval India . 


Carpenter : 
Ishwari Prasad : 
Ishwari Prasad : 


Ashraf : 


History of Muslim rule in India . 
History of Medieval India . 
Life and Conditions of the Pcople of 
Hindustan in Medieval India . 
India in the fifteenth century. 


Major : 


6- ( a ). தென்னிந்தியப் பேரரசுகள் 


. 


சாளுக்கிய , சோழப் பேரரசுகள் அழிவுற்றபின் , தென்னிந்தி 
யாவில் நான்கு பேரரசுகள் தோன்றின 

அவை வடக்கே 
காகதீய , யாதவப் பேரரசுகளும் , தெற்கே பாண்டிய , 
ஹோய்சாலப் பேரரசுகளும் ஆகும் . ஏறக்குறைய 
நூற்றாண்டுக்காலமாக இப்பேரரசுகளின் வரலாறே தென்னிந்திய 
வரலாறாக அமைந்துள்ளது . இக்காலத்தில் அரசு முறையிலும் , 
சமூகத்திலும் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் நிகழவில்லை . 
எனினும் , வாணிபம் , தொழில் , கலை ஆகிய துறைகளில் வழக்க 
மான வளர்ச்சி இருந்தது . 13 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 
துவங்கிய முஸ்லிம்களின் படையெடுப்புத் தென்னிந்தியப் 
பேரரசுகளை வீழ்ச்சியடையச் செய்தது . இந்த முன்னுரையுடன் 
ஒவ்வொரு தென்னிந்தியப் பேரரசினைப்பற்றியும் ஈண்டு 
ஆராய்வோம் . 


1 , தேவகிரி யாதவர் 
( Yadavas of Devagiri) 


தோற்றம் 

தேவகிரி யாதவர்களின் முன்னோர்கள் மூன்று நூற்றாண்டு 
களுக்கும் மேலாக மன்யகேத ( Manyakheta ) இராஷ்டிரகூடர் 
களிடமும் , கல்யாணி சாளுக்கியர்களிடமும் குறுநில மன்னர் 
( Vassal ) களாக இருந்தனர் . இக்குறு நில மன்னர் குலத்தின் 
நிறுவனர் திரித பிரஹாரா ( Dridha prahara ) ஆவார் . இவர் 
கி.பி. 9 ஆம் நூற்றாண்டில் 

வாழ்ந்தவர் . சந்திராதித்ய 
புரத்தைத் தம்முடைய தலை நகராகக் கொண்டு அரசோச்சினார் . 
இவருடைய சந்ததியினருள் ஒருவரான ஐந்தாவது பில்லணன் 
தாம் ( Bhillana V ) இவ்வமிசத்தினருள் முதன் முதலாகச் 
சுதந்திரமாக ஆண்ட அரசராவார் . 


198 


இந்திய வரலாறு 


ஐந்தாம் பில்லணன் 


இவர் கி.பி. 1185 - ல் பதவிக்கு வந்தார் . அப்போது தக் 
காணத்தில் பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்து வந்தது . இது , 
தக்காணத்தில் மேலாண்மை தோற்றுவிக்கப் பில்லணனுக்கு ஓர் 
அரிய வாய்ப்பைக் கொடுத்தது . திறமைமிக்க படைத் தளபதி 
களின் உதவியுடன் , வலிவிழந்து வந்த சாளுக்கியர்களின் 
தலை நகரான கல்யாணியையும் அதனைச் சுற்றியிருந்த பல இடங் 
களையும் கைப்பற்றினார் . மேலும் , ஹோய்சால அரசராகிய 
இரண்டாம் பல்லாளா ( Ballala II ) வையும் , சோழ அரசராகிய 
மூன்றாம் குலோத்துங்கனையும் வெற்றி கண்டார் . ஆனால் , கி.பி. 
1168-1189 - ல் நடைபெற்ற போரில் இரண்டாம் பல்லாளாவினால் 
தோற்கடிக்கப்பட்டார் . வட இந்தியப் போர்கள் சிலவற்றிலும் 
பங்கு கொண்டார் . தம்முடைய இறுதிக் காலத்தில் பில்லணன் , 
இரண்டாம் பல்லாளாவின் படைகளுடைய தாக்குதல்களை எதிர் 
கொள்ள வேண்டியிருந்தது . இவர் பல்லாளாவிடம் சரணடைந் 
தார் . பல்லாளர் பல இடங்களைக் கைப்பற்றினார் . 

எனவே , 
பில்லணன் தம்முடைய தலை நகரை மாற்ற வேண்டி நேர்ந்தது . 
அவ்வாறு மாற்றும்போது , தேவகிரி என்ற புதிய நகரைத் 
தோற்றுவித்ததாகக் கூறப்படுகிறது . 


ஜெய்துகி ( Jaitugi ) 


பில்லணனுக்குப் பிறகு ஆட்சி செய்த , அவருடைய மகனான 
ஜெய்துகி அவருடைய தந்தை இழந்த பகுதிகளில் ஒரு சில 
வற்றை மட்டும் தான் மீட்டார் . தெற்கில் அவரது இராச்சியத்தை 
விரிவாக்க 

முடிய 

யவில்லை . ஆனால் , வடக்கில் அவரது இராச்சியம் 
விரிவடைந்தது . அதனால் காகதீயர்களுக்குப் பெருந் தொல்லை 
உண்டாயிற்று . காகதீய அரசரான மகாதேவன் , ஜெய்துகி 
யுடன் நடைபெற்ற போரில் உயிரிழந்தார் . அவரது மகனான 
கணபதி சிறைப்பிடிக்கப்பட்டார் . காகதீயப் பேரரசு ஜெய்துகி 
யின் காலடியில் வீழ்ந்தது . இதே சமயத்தில் கலிங்க அரசனை 
யும் சோழ மன்னனையும் வெற்றி கொண்டார் . பின்னர் இளஞ் 
சிறுவனான கணபதியிடம் இரக்கங்கொண்டு , சிறையிலிருந்து 
விடுவித்து , அவனது தந்தையின் சிம்மாசனத்தில் அமர்த்தினார் . 
வர் குத்புதீன் ஐபக்குடன் போரிட்டார் . கி.பி. 1198 வரை 
ஆண்டார் . இவருடைய மகன் சிங்கணன் , இவருக்குப்பின் 
சுமார் 1200 - ல் அரசு கட்டிலேறினார் . 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


199 


நாடுகளை 


சிங்கணன் (Singbana , 1200-47 ) 

சிங்கணன் காலத்தில் யாதவ அரசு , பேரரசு நிலையை 
அடைந்தது . அதனுடைய எல்லைகள் உச்ச நிலையை அடைந் 
தன . இவ்வமிசத்தில் இவர் தலை சிறந்தவராவார் . தம்முடைய 
அரசு எல்லைகளை விரிவுபடுத்தப் பல போர்களில் ஈடுபட்டார் . 
தெற்கில் , இவ்வெண்ணத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் 
கள் ஹோய்சாலர்களாவர் . தம்முடைய திறமைமிக்க படைத் 
தளபதி பிச்சணன் ( Bichana ) உதவியுடன் , சிங்கணன் 
ஹோய்சால அரச 

சனாகிய இரண்டாம் பல்லாளாவின் மீது கி.பி. 
1211 - ல் போர் தொடுத்தார் . கி.பி. 1213 ஆம் ஆண்டிற்குள் 
ஹோய்சாலர்களின் ஆட்சிக்கு அடிபணிந்திருந்த பல குறு நில 
மன்னர்களின் 

வென்றார் . இவ்வாறு தம்முடைய 
அரசின் தெற்கெல்லையைத் துங்கா ( funga ) நதியின் வடக்கெல்லை 
வரை விரிவுபடுத்தினார் . தக்கணத்தில் அதிபதியாகத் தம்மை 
ஆக்கிக்கொண்ட பிறகு , வடக்கத்திய அரசுகளான மாளவம் , 
குஜராத்தின் மீது தம் கவனத்தை செலுத்தினார் . இரண்டாம் 
பீமதேவன் ( Bhima D.va il ) குஜராத்தை ஆண்டு கொண்டிருக் 
கும்போது , சிங்கணன் அதன் மீது பல முறை படையெடுத்தார் . 
கி.பி. 1231 - ல் குஜராத்தின் முதலமைச்சரான இலாவண்ய 
பிரசாத் ( Lavanya Prasada ) துடன் சமாதான உடன்படிக்கை 
செய்து கொண்டு , இப்படையெடுப்பினை முடிவுக்குக் கொண்டு 
வந்தார் . இவ்வாறாகச் சிங் கணனுடைய வடக்கத்தியப் படை 
யெடுப்புகள் தோல்வியில் முடிவுற்றன . மேலும் , அவர் திரிபுரி 
( Tripuri ) , தார் ( Daar ) , வாரங்கல் ( Waranga ! ) ஆகிய இடங்களை 
யும் வென்றதாகக் கருதப்படுகிறது . சிங் கணனுடைய பேரரசு 
வடக்கே காந்தேஷிலிருந்து தெற்கே ஷிமோகா , அனந்தப்பூர் 
மாவட்டங்கள் வரையிலும் , மேற்குக் கடற்கரையிலிருந்து 
( கொங்கன் நீங்கலாக ) ஹைதராபாதின் கிழக்குப் பகுதிகள் , 
பீரார் வரையிலும் பரவியிருந்தது . இவர் ஜூன் கி.பி. 1247 
வரை அரசாட்சி செய்தார் . 


சங்கதேவன் ( Changa Deva ) , அனந்த தேவன் ( Ananta 
Dava ) போன்ற சோதிடர்களுக்குச் சிங்கணன் ஆதரவளித்தார் . 
சோதளன் ( Sodhala ) சிங்கணனுடைய தலைமைச் செயலர் 
ஆவார் . அவருடைய , மகனான சாரங்கதாரன் ( Sarangadara ) , 
சங்கீத ரத்னாகர் ( Sangita ratnakara ) என்னும் சிறந்த இசை 
நூலைத் தொகுத்துள்ளார் . 

அதைப்பற்றிச் 

சிங்கணனே 
ஆய்வுரை நூலை எழுதியுள்ளார் . சிங்கணனின் தலைமைச் 
சோதிடரான சங்கதேவன் , 

அவருடைய 

பாட்டனார் 
பாஸ்கராச்சாரியாரின் வானசாத்திரக் கணிதவியல் நூலான 


200 


இந்திய வரலாறு 


“சிந்தாந்த சிரோமணி ( Siddhanta Siromani ) போன்ற நூல் 
களைப் பயிற்றுவிப்பதற்காகப் பாட்னாவில் ஒரு கல்லூரியை 
நிறுவினார் . இவ்வாறு சிங்கணன் வலிமை மிக்க அரசராகவும் , 
கலைகளை ஆதரிப்பவராகவும் , தேவகிரி யாதவ அரசர்களிலேயே 
தலைசிறந்த அரசராகவும் விளங்கினார் . 


கிருஷ்ணன் ( Krishna , 1247-60 ) 

சிங்கணன் இறந்தபிறகு ஏற்பட்ட வாரிசுரிமைப் போராட் 
டத்தில் , அவருடைய பேரனான கிருஷ்ணன் வாகை சூடி , கி.பி. 
1247 - ல் பதவிக்கு வந்தார் . இவர் வேதகாலச் சமயத்தினை 
மீண்டும் புதுப்பித்தார் . காகதீய அரசரான கணபதிக்குத் 
தென்மேற்கு ஆந்திர தேசத்தின் ஒரு பகுதியை இழந்தாலும் , 
தமக்குக் கிடைத்த பரந்த அரசினை மற்ற வகையில் குறையாமல் 
தம்முடைய சந்ததியினருக்கு விட்டுச் சென்றார் . இவரது 
ஆட்சிக் காலம் இலக்கிய வளர்ச்சிக்குச் சிறப்புடையதாகும் . 
இவரது அமைச்சர் இலட்சுமி தேவர் ஆவார் . இலட்சுமி தேவர் 
மகனும் , அரசு படைத் தளபதியுமான ஜல்லணா ( Jalhana) வட 
மொழிக் கவிதைக் கோவைகளைத் தொகுத்தார் . அமலானந்த 
( Amalananda ) ருடைய வேதாந்தகல்பதெரு ( Vedantakalpataru ) , 
வாசஸ்பதிமிஸ்ரா ( Vachaspatimisra ) வின் பாமதி ( Bhamati ) 
யைப்பற்றிய ஆய்வுரை நூலாகும் . கிருஷ்ணனே மதப் 
பற்றுடையவராகக் காணப்பட்டார் . அவரே பல யாகங்களைச் 
செய்தார் . 


யான 


மகாதேவன் ( Mahadeva , 1260-71 ) 

கிருஷ்ணனுக்குப் பிறகு அவருடைய சகோதரரான மகா 
தேவன் கி.பி. 1260 - ல் பட்டத்திற்கு வந்தார் . காகதீய அரசி 

உருத்திராம்பா ( Rudramba ) ளுடன் வெற்றிகரமாகப் 
போரிட்டு , அவரிடமிருந்து யானைகளையும் , பல அரச சின்னங் 
களையும் கைப்பற்றினார் . பெண் என்பதால் அவருக்கு உயிர்ப் 
பிச்சையளித்தார் . வடகொங்கனைத் தாக்கினார் . அதனுடைய 
சிலா ரா ( Silara ) அரசனான சோமேஸ்வரனைக் ( Someswara ) 
கடற்போரில் தோற்கடித்து , அவருடைய நிலப் பகுதிகளை 
யாதவப் பேரரசுடன் இணைத்துக்கொண்டார் . அவரிடத்தும் , 
அவருடைய சந்ததியினரிடத்தும் , ஹேமாத்ரி ( Hemadri ) 
என்னும் புகழ்பெற்ற அமைச்சர் பணியாற்றினார் . தாமே சிறந்த 
எழுத்தாளராக இருந்த ஹேமாத்ரி , மற்ற எழுத்தாளர்களுக் 
கும் ஆதரவு கொடுத்து ஊக்குவித்தார் . பல கோயில்களைக் 
கட்டுவித்தார் . எனவே , இக்கோயில்களைக் கட்டுவிப்பதற்குப் 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


2011 


பயன்படுத்தப்பட்ட கட்டடக்கலை , இவரது பெயரைச் சேர்த்து , 
“ ஹேமாத்பன்டி ( Hemadpanti ) என்றழைக்கப்பட்டது . 


இராமச்சந்திரன் (Ramachandra , 1271-1309 ) 

அடுத்ததாகத் தேவகிரி அரசக் கட்டிலில் கி.பி. 1271 - ல் 
அரியணையேறியவர் கிருஷ்ணன் மகனான இராமச்சந்திரன் 
ஆவார் . இவர் மாளவ அரசரை எதிர்த்தும் , காகதீய அரசரான 
இரண்டாம் பிரதாபருத்திரனை ( Prataparudra II ) எதிர்த்தும் 

றுதியான முடிவைத் தராத பல போர்களில் ஈடுபட்டார் . 
இவர் ஹோய்சாலர்களை அடக்கி ஒடுக்க முயற்சி செய்தார் . 
இவருடைய புகழ்பெற்ற தளபதி சாளுவதிக்கமன் ( Saluva 
Tikkama ) ஹோய்சால அரசரான மூன்றாம் நரசிம்மன் மீது படை 
யெடுத்து அவரது த 

லை 

நகரான துவாரசமுத்திரத்தை 
முற்றுகையிட்டார் . 

ஏராளமான பொருள்களைக் கைப்பற்றி 
னார் . ஆனால் , மூன்றாம் நரசிம்மனுடைய அரசரோ அல்லது அதி 
காரமோ 

எவ்விதத்திலும் பாதிக்கப்படவில்லை . நரசிம்மனின் 
சகோதரர் இராமநாதனும் படைகளால் தாக்கப்பட்டார் . 
ஆனால் , குறிப்பிடத்தக்க விளைவுகளேதுமில்லை . ஹோய்சாலர் 
களின் மீதுள்ள பகையுணர்ச்சி மூன்றாம் பல்லாளாவின் 
( Ballala - III ) ஆட்சியிலும் தொடர்ந்து நீடித்தது . 


முல்லிம் படையெடுப்பாளர்கள் தேவகிரியைத் தாக்குதல் 

தம்முடைய ஆட்சியின் ஆரம்பகாலத்தில் , தேவகிரி அரச 
ரான இராமச்சந்திரன் பேரரசினைத் திறம்படக் கட்டிக் காத் 
தார் என்று கல்லெட்டுகள் சான்று கூறுகின்றன . ஆனால் , முஸ் 
லிம்களின் படையெடுப்புகள் அதற்குப் பங்கம் விளைவித்தது . 
இராமச்சந்திரன் , தம்முடைய நாட்டை அமைதியாக ஆட்சி 
செய்து கொண்டிருக்கும்போது , காரா (Kara ) வின் ஆளுநராயி 
ருந்த அலாவுத்தீன் கில்ஜி கி.பி. 1294 ல் எல்லிச்பூர் ( Ellicbpur ) 
வழியாகத் தேவகிரிமீது படையெடுத்தார் . அந்த நேரத்தில் 
தேவகிரிப்படைகள் சங்கரதேவனுடன் சென்றிருந்தன . இராமச் 
சந்திரன் அலாவுத்தீனை எதிர்த்தார் . ஆனால் , தாக்குதலைத் 
தாங்க முடியாமல் படைகளுடன் தலை நகருக்குள் பின் வாங்கிக் 
கொண்டார் . அலாவுத்தீன் அவரைத் தொடர்ந்து வந்து 
நகரைச் சூறையாடினார் . 

பெருமளவு பொன் கொடுத்து 
இராமச்சந்திரர் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார் . 
அப்போது புனிதப் பயணத்திலிருந்து படைகளுடன் திரும்பி 
தந்த இராமச்சந்திரர் மகன் சங்கரதேவன் , தந்தை சொல் 


202 


இந்திய வரலாறு 


கேளாது , திரும்பிச் சென்று கொண்டிருந்த முஸ்லிம் படைகளைத் 
தாக்கினார் . ஆனால் , அலாவுத்தீனின் படைகளால் தோற்கடிக்கப் 
பட்டார் . இப்போது முன்பைவிட மிகு கடுமையான நிபந்தனை 
கள் இராமச்சந்திரர்மீது விதிக்கப்பட்டன . அலாவுத்தீன் 
தக்காணத்திலிருந்து நீங்கிச் சென்றாலும் தம்முடைய தலை நகர் 
சூறையாடப்படுமளவிற்கு ஏற்பட்ட தோல்வி அவரது வமிச , 
அரசியல் கௌவரத்தை மீட்க முடியாத அளவிற்குப் பாதித்தது . 
அவர்களுடைய பரம்பரை எதிரிகள் கிழக்கிலும் , தெற்கிலும் 
போர்க்கொடி உயர்த்தினர் . தேவகிரிப் பேரரசின் எல்லையோரப் 
பகுதிகள் சிலவற்றைக் கைப்பற்றினர் . 


அழகிய 


மகளான 


மாலிக்காபூர் தேவகிரிமீது படையெடுத்தல் 

தங்களுடைய பேரரசின் தெற்கிலுள்ள நிலப்பகுதிகளைப் 
பாதுகாக்க , தேவகிரி யாதவர்கள் போராடிக் கொண்டிருந்த 
போது , மீண்டும் முஸ்லிம்கள் , அலாவுத்தீன் கில்ஜியின் படைத் 
தளபதியான மாலிக்காபூரின் தலைமையின் கீழ் , தேவகிரியின் 
மீது கி.பி. 1807 - ல் படையெடுத்தனர் . இதற்குக் காரணமாவது 
ஏற்கெனவே செய்து கொண்ட ஒப்பந்தப்படி இராமச்சந்திரர் 
செலுத்தவேண்டிய கப்பத் தொகையைச் செலுத்தாததாகும் . 
குஜராத் அரசரான ராய்கரனுக்கும் ( Raikaran ) அவருடைய 

மகளான தேவால தேவிக்கும் புகலிடங்கொடுத்தது 
மற்றொரு காரணமாகும் . ராய்கரனுடைய 

தேவால 
தேவியை இராமச்சந்திரர் மகன் சங்கர தேவனுக்கு மணமுடிப்ப 
தாக நிச்சயித்திருந்தனர் . ஆனால் , அலாவுத்தீன் கில்ஜி ஆணை 
யின் பேரில் முஸ்லிம் படைவீரர்கள் தேவால தேவியைக் 
கவர்ந்து சென்று அலாவுத்தீனிடம் ஒப்படைத்தனர் . ஆகவே , 
போர் துவங்கியது என்று கூறப்படுகிறது . மாலிக்காபூர் தேவ 
கிரிப் பேரரசின்மீது பெரு வெற்றிக் கொண்டார் . இராமச் 
சந்திரர் சிறைப்பிடிக்கப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டார் . 
ஆறுமாதக் காலம் கழித்து விடுவிக்கப்பட்டு , டெல்லிச் சுல்தானி 
யத்திற்கு அடிபணிந்த குறு நில மன்னராக மீண்டும் தேவகிரி 
அரசு கட்டிலில் இராமச்சந்திரர் அமர்த்தப்பட்டார் . பின்பு 
நடைபெற்ற தக்காணப் போர்களில் , இராமச்சந்திரர் மாலிக்கா 
பூருக்குப் பேருதவி புரிந்தார் . 


சங்கரர் ( Sankara ) ( 1309-12 ) ஹாபாலர் (Harapala ) 


இராமச்சந்திரர் மகனான சங்கரர் டெல்லிக்கு ஒழுங்காகக் 
கப்பம் கட்டடாததால் மாலிக்காபூர் மீண்டும் தேவகிரிமீது படை 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


208 


யெடுத்துச் சங்கரரைப் போரில் தோற்கடித்துக் கொன்றார் 
( கி.பி. 1312 ) . குல்பர்கா , தோஆப் ஆகிய இடங்களைக் கைப்பற்றி 
னார் . இராமச்சந்திரன் மருமகனான ஹரபாலர் கிளர்ச்சி செய் 
தார் . முஸ்லிம் படைகளை நாட்டைவிட்டு வெளியேற்றினார் . 
எனவே , கி.பி. 1318 - ல் முபாரக் ஷா படையெடுத்து வந்தார் . 
ஹரபாலரைச் சிறைப்பிடித்தார் . அவரை உயிரோடு தோலு 
ரித்துக் கொன்றார் . அவருடைய தலை தேவகிரி வாசலில் 
மாட்டப்பட்டது . தேவகிரிப் பேரரசு அதற்குப் பின் டெல்லிச் 
சுல்தானியத்தின் ஒரு பகுதியாக மாறியது . 


2. துவாரசமுத்திர ஹோய்சாலர்கள் 

(( Hoysalas of Dvara Samudra ) 


தோற்றம் 

கருநாடக மாநிலத்தில் கங்கவாடி ( Gangavadi ) க்கு மேற்கில் 
உள்ள மலைப்பகுதிகளே ஹோய்சாலர்கள் தோன்றிய இடமாகும் . 
இவர்களது ஆரம்ப இடம் கருநாடக மாநில முதுகிரி தாலுகா 
விலுள்ள ஒரு கிராமமாகும் . ஹோய்சால என்ற பெயர் வந்த 
தற்கு வழிவழியாக வரும் சாலா என்பவனைப்பற்றிய கதை 
யொன்றை ஆதாரமாகக் கூறுவர் . ஹோய்சால அரசு , சோழ , 
பிற்காலச் சாளுக்கியர்களின் நிலப் பகுதிகளுக்கிடையே அமைந் 
திருந்தது . இதனால் சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் 
டையறாத போராட்டம் நடைபெற்றது . சோழப் பேரரசர் 
இராஜராஜருடைய அதிகாரம் கி.பி. 1000 - க்கு முன்பாக இங்கு 
ஏற்படுத்தப்பட்டது . ஆயினும் , இரு வமிசத்தினரும் 
பகுதியை நிலையாகப் பெறுவதற்காகத் தொடர்ந்து போராடி 
வந்தனர் . இப்போராட்டத்தினால் பயனடைந்தவர்கள் இடைப் 
பட்ட நிலப்பகுதிகளை ஆண்டுவந்த சிற்றரசர்களாவர் . அவர் 
களுள் தலையாய இடம் பெற்றவர் , சாளுக்கியப் பேரரசருக்காக 
வீரத்துடனும் வெற்றியுடனும் போர் புரிந்த ஹோய்சால சிற்ற 
ரசர் ஆவார் . இதனால் ஹோய்சாலர்கள் முக்கியத்துவம் பெற் 
றனர் ; இந்நிலப்பகுதியில் சாளுக்கியப் பேரரசின் நம்பிக்கை 
பெற்ற சிற்றரசர்களாயினர் . இவ்வாறு கீழ் நிலையிலிருந்து 
உயர்ந்து சாளுக்கிய மேலாண்மைக்குட்பட்ட ஓர் இராச்சி 
யத்தை இவர்கள் உருவாக்கினர் . சாளுக்கியப் பேரரசு வீழ்ச்சி 
யுற்றதும் அவர்களது தெற்கு நிலப் பகுதிகளில் , ஹோய் 
சாலர்கள் தங்களைச் சுதந்திர வாரிசுகளாக்கிக்கொண்டனர் . 


204 


இந்திய வரலாறு 


சாலா 


கி.பி. 12 ஆம் நூற்றாண்டுவரை ஹோய்சாலர்களின் வரலாறு 

இவ்வமிசத்து முதல் தலைவர் சாலா ஆவார் . இவர் இப்பகு 
தியில் புலியைக் கொன்றது தம்முடைய வமிசத்திற்கு ஹோய் 

என்ற பெயரினைப் பெறுவதற்குக் காரணமாயிருந்தது 
உண்மையென ஏற்றுக்கொள்வதற்கு ஆதாரங்கள் உள்ளன 
வென்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர் . இவர் தம்முடைய 
ஸொஸாவீர் (Sosavir) கிராமத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்குத் 
தம்மைத் தலைவராக்கிக்கொண்டார் . திறமையுள்ளவர் . இவரு 
டைய மகனும் வாரிசுதாரருமான வினயாதித்தன் , சாளுக்கிய 
அரசர் ஆறாம் விக்கிரமாதித்தரின் அதிகாரத்திற்குட்பட்ட சிற்ற 
ரசராவார் . இவரது காலத்தில்தான் கங்கவாடியைப் பெறுவதற் 
காகச் சோழ , சாளுக்கியப் பேரரசுகளுக்கிடையே இடையறாத 
போராட்டம் நடைபெற்றது . கங்கவாடிக்கருகில் பெரும் பகுதி 
சோழர்களிடமிருந்தது . அதைப் பெறுவதற்காக நடைபெற்ற 
போர்களில் வினயாதித்தன் , அவர் மகன் எரியாங்கன் ஆகியவர் 
களின் திறமை வெளிப்பட்டது . 


வினயாதித்தனின் மகன் எரியாங்கன் , அவருக்கு முன்னால் 
இறந்துவிட்டதால் , பேரரான முதலாம் பல்லாளா அடுத்துப் 
பட்டத்துக்கு வந்தார் . தலை நகரை ஸொஸாவீரிலிருந்து பேலூ 
ருக்கு ( Belur ) மாற்றினார் . இருப்பினும் துவார சமுத்திரமும் 
மற்றொரு தலை நகராக இருந்தது . இவரும் சங்கால்வர்கள் , பாண் 
டியர்கள் ஆகியவர்களை எதிர்த்துச் சில போர்கள் புரிந்தார் . 


ம 


பிட்டிகா அல்லது விஷ்ணுவர்த்தனன் 
( Bittiga or Vishnuvardhana ) 

பல்லாளாவின் இறப்புக்குப் பிறகு அவருடைய சகோதரர் 
பிட்டிகா பட்டத்திற்கு வந்தார் . இவர்தாம் ஹோய்சால 
அரசின் உண்மையான நிறுவனர் ஆவார் . நொளம்பவாடி 
( Nolambavadi ) , கங்கவாடி ஆகிய இடங்களின்மீது வெற்றி 
பெற்றது இவருடைய புகழுக்குக் காரணமாகும் . தலக்காடி 
( Talakadi ) யைக் கி.பி. 1117 - ல் கைப்பற்றியது இவரது படை 
யெடுப்புகளின் உச்ச நிலையைக் குறிக்கிறது . இவர் வீரகங்கன் 
என்ற பட்டத்தைத் சூட்டிக்கொண்டார் . கி.பி. 1117 - ல் இவர் 
கங்கவாடி , நொளம்பவாடியின் பெரும்பகுதி , அதனைச் சுற்றி 
யுள்ள பல பகுதிகளைக் கைப்பற்றிச் சிற்றரசுக்கு அதிபரானார் . 
சைவ , வைணவச் சமயங்களின் வளர்ச்சிக்கு உதவி செய்தார் . 
இவர் தம்முடைய மகன் முதலாம் விஜய நரசிம்மனை வாரிசாக 
நியமித்தார் . 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


205 


இரண்டாம் பல்லாளா (Ballala II ) 

இரண்டாம் பல்லாளா , தம்முடைய தந்தையான முதலாம் 
விஜய நரசிம்மனுக்கு அடுத்து , கி.பி. 1175 - ல் பட்டத்திற்கு 
வந்தார் . இவர்தாம் இவ்வமிசத்தின் முதல் சுதந்திர அரசரா 
வார் . இவர் , தாம் பெற்ற பேரரசினைப் பாதுகாக்க , சாளுக்கியப் 
பேரரசுக்குட்பட்ட நொளம்பாளர்களையும் , காளா சூரிகளையும் 
எதிர்த்துக் கடுமையாகப் போரிட நேர்ந்தது . இதற்கு முன் 
னரே , இவர் யாதவர்களோடு நீண்ட காலம் போரிட்டதைப் 
பற்றி வேறோர் இடத்தில் விளக்கமாகக் கூறப்பட்டுள்ளது . 
ஆட்சியின் முதல் இருபதாண்டுக் காலம் கடும் போரிட்டபின் 
சுதந்திரமடைவதற்கான நம்பிக்கை பெற்றார் . கடம்பர்களைப் 
போரில் வென்ற பின்னர் , கி.பி. 1193 - ல் தம்முடைய நிலப்பகுதி 
களுக்கு அரசராக அறிவித்துக்கொண்டார் . மேற்குறிப்பிட்ட 
ஆண்டிலிருந்து தான் , சுதந்திர ஹோய்சால அரசின் காலத்தைக் 
கணக்கிடுகிறோம் . சோழ அரசர்களான மூன்றாம் குலோத்துங் 
கனுக்கும் மூன்றாம் இராஜராஜனுக்கும் பாண்டிய அரசரான 
சுந்தர பாண்டியனுக்கு எதிராக உதவி செய்தார் . அவர் கி.பி. 
1220 - ல் இறந்ததாகக் கருதப்படுகிறது . இவருடைய மகனான 
இரண்டாம் நரசிம்மன் அடுத்துப் பதவிக்கு வந்தார் . 


இரண்டாம் நரசிம்மன் ( கி.பி. 1220-1234 ) 

இரண்டாம் நரசிம்மன் ஆட்சியின் தொடக்க காலத்திலிருந்து 
ஹோய்சாலர்களின் வடக்கெல்லை யாதவர்களின் தாக்குதலுக்கு 
உள்ளாயிற்று . கிருஷ்ணா, துங்கபத்ரா நதிகளுக்கிடையே உள்ள 
நிலப்பகுதிகளை யாதவர்கள் கைப்பற்றினர் . ஆனால் , சோழ அரசு 
விவகாரங்களில் ஹோய்சாலர்களின் தலையீடு மிகவும் வெற்றிகர 
மாயிருந்தது . அது சோழர்களுக்கு எதிராகப் பாண்டியர்களின் 
ஆக்கிரமிப்பு , ஹோய்சாலர்களுக்கும் சோழர்களுக்கும் உள்ள 
திருமணத் தொடர்பு ஆகியவற்றின் விளைவாகும் . இரண்டாம் 
பல்லாளாவின் மனைவிகளுள் ஒருவர் சோழ இளவரசி ஆவார் . 
எனவே , சோழர்களுக்கு ஆதரவாக இரண்டாம் நரசிம்மன் இவ் 
விகாரத்தில் தலையிட்டார் . முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டி 
யன் சோழர்களை எதிர்த்துப் பெருவெற்றி கொண்டதாகவும் , 
தலை நகர்களான , தஞ்சை , உறையூரைத் தீயிட்டுக் கொளுத்திய 
தாகவும் உரிமை கொண்டாடினார் . அதே நேரத்தில் மூன்றாம் 
இராஜராஜ சோழன் கீழ்ப்படியாத அவருடைய சிற்றரசரான 
கோப்பெருஞ்சிங்கனால் நெருக்கடியான நிலைக்குக் கொண்டு வரப் 
பட்டார் . சிறையிலும் தள்ளப்பட்டார் . கி.பி. 1231 - ல் காவிரிக் 
கரையில் மகேந்திர மங்கலத்தருகே நடைபெற்ற போரில் 


206 


இந்திய வரலாறு 


நரசிம்மன் , சுந்தரபாண்டியனைத் தோற்கடித்தார் . இராஜராஜ 
சோழன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் . மீண்டும் சோழ 
அரசர் பதவியில் அமர்த்தப்பட்டார் . நரசிம்மன் , ஸ்ரீரங்கம் , 
காஞ்சி ஆகிய இடங்களைக் கைப்பற்றிக்கொண்டார் . 

மேலும் , இராமேஸ்வரம் வரை சென்று வெற்றித் தூண் 
ஒன்றை எழுப்பினார் . இதன் வாயிலாக நரசிம்மன் சோழ 
அரசின் மறு நிறுவனர் என்ற சிறப்பினைப் பெற்றார் . இந்நிகழ்ச்சி 
களைப்பற்றி மூன்றாம் இராஜராஜ சோழனின் திருவந்திபுரம் 
( தென்னார்க்காடு மாவட்டம் ) கல்வெட்டு விவரமாக விளக்கு 


கிறது . 


சோமேஸ்வரன் ( கி . பி . 1235-54 ) 

நரசிம்மனுடைய மகனும் வாரிசுமான சோமேஸ்வரன் ,, 
பாண்டியர்களின் தாக்குதலிலிருந்து சோழப் பேரரசினைக் 
காக்கத் தம்மைத் தெற்கெல்லையில் நிலைப்படுத்திக் கொள்வது 
அவசியம் என்றுணர்ந்தார் . எனவே , கொள்ளிடத்தின் வடகரை 
யில் , ஸ்ரீரங்கத்திற்கு நான்கு அல்லது ஐந்து மைல் தொலைவி 
லுள்ள கண்ணனூரில் தம்முடைய தலை நகரைக் கி.பி. 1239 - ல் 
கட்டுவித்து அதற்கு விக்கிரமபுரம் என்று புதிய பெயரிட்டார் . 
இங்கிருந்து கொண்டு இவர் சோழர்களுக்கு அவர்கள் பகைவர் 
களாகிய கடலூர் கோப்பெருஞ்சிங்கன் , வட ஆர்க்காடு சம்புவ 
ராயர்கள் ஆகியவர்களுக்கு எதிராகச் சிறந்த பாதுகாப்பளித் 
தார் . இவரது அரசு நிருவாகமனைத்தும் மூத்த மகனான நரசிம் 
மனிடம் கொடுக்க வேண்டியதாயிற்று . இவர் பாண்டியர்களுடன் 
பல போர்கள் புரிந்தார் . ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இவர் 
மீது பல வெற்றிகள் பெற்றதாகவும் , சோமேஸ்வரனைத் தெற்கி 
லுள்ள தலைநகரிலிருந்தும் விரட்டியடித்ததாகவும் சோழப் பேரர 
சினைக் கைப்பற்றிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது . 
சோமேஸ்வரன் இப்போரில் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப் 
படுகின்றது . 
ஹோய்சாலர்களின் வீழ்ச்சி 

சோமேஸ்வரன் இறப்பதற்கு முன்பே , ஹோய்சால இராச் 
சியம் , அவருடைய இரு மனைவியருக்குப் பிறந்த மகன்களான 
மூன்றாம் நரசிம்மனுக்கும் ( 1254-1291 ) இராமநாதனுக்கும் 
( 1254-1295 ) பிரித்துக்கொடுக்கப்பட்டது . ஹோய்சால இராச்சி 
யத்தில் வடக்கிலுள்ள பெரும் பகுதியை நரசிம்மனும் , கண்ண 
னூரைத் தலை நகராகக்கொண்ட தெற்குப் பகுதியை இராமநாத 
னும் பெற்றனர் . கி.பி. 1276 - ல் தேவகிரி யாதவர்கள் துவார 
சமுத்திரத்தைத் தாக்கியபோது , நரசிம்மன் அவர்களை முரியடித் 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


207 


தார் . இவர் கி.பி. 1291- ல் இறந்த பிறகு , அவருடைய மகனான 
மூன்றாம் பல்லாளா ( 1291-1342 ) வாரிசாக வந்தார் . இதற் 
கிடையில் இராமநாதனும் அவருடைய 

கூட்டாளியுமான 
மூன்றாம் இராஜேந்திர சோழனும் மாறவர்மன் குலசேகர பாண் 
டியனால் கி.பி. 1279 - ல் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப் 
பட்டனர் . இராமநாதன் தம்முடைய இராச்சியத்தை இழந்த 
தால் , சகோதரன் நரசிம்மன் மீது போர் தொடுத்து , அவரது 
இராச்சியத்தின் ஒரு பகுதியைக் கைப்பற்றிக்கொண்டு , அதன் 
மீது ஆட்சி செலுத்தினார் . அவரது இறப்புக்குப் பிறகு சில 
ஆண்டுகள் மகன் 

விசுவநாதன் ( 1295-97 ) ஆண்டார் . 
மீண்டும் இராச்சியத்தின் இருபகுதிகளும் மூன்றாம் பல்லாளாவின் 
ஆட்சியில் ஒன்றாக இணைக்கப்பட்டன . 


மூன்றாம் பல்லாளா ( 1291-1342 ) 

முன்னரே , யாதவர்களுக்கெதிராக மூன்றாம் பல்லாளாக் 
கொண்ட வெற்றிகரமான படையெடுப்புகளைப்பற்றிக் கண் 
டோம் . தம்முடைய , அடிபணியாச் சிற்றரசர்களை ஒடுக்க அவர் 
பல போர்கள் புரிந்தார் . தம்முடைய அரசினைத் திறமையாக 
ஆண்டார் ; தெற்கெல்லையை வலிமை மிக்க பாண்டிய அரசர் 
களிடமிருந்து திறம்படக் காத்தார் . கிங்கா ( Kinga ) , முகடை 
( Mugadai ) , தொண்டை நாடு ஆகிய இடங்களை மீட்டார் . காஞ்சி , 
திருவண்ணாமலை அவருடைய துணைத் தலைநகர்களாக விளங் 
கின . முஸ்லிம்கள் படையெடுக்கும் வரை அவர் தம்முடைய 
இராச்சியத்தைத் திறம்படப் பராமரித்தார் . 
கி.பி. 1310 - ல் சுல்தான் அலாவத்தீன் கில்ஜியின் தளபதி 

மாலிக்காபூர் துவார சமுத்திரத்தின் மீது படையெடுத் 
தார் . பல்லாளாவைத் தோற்கடித்தார் . பல்லாளாவின் இளைய 
மகன் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் . கி . பி . 1313 - ல் 
திரும்பி வந்தார் . மூன்றாண்டுகளுக்குப் பின்னர் துவார சமுத் 
திரம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது . முகமது பின் துக்ளக் 
ஆட்சிக் காலத்தில் , கி.பி. 1327- ல் துவார சமுத்திரம் சூறை 
யாடப்பட்டது. ஹோய்சால இராச்சியம் துக்ளக் பேரரசுடன் 
இணைக்கப்பட்டது . 


யான 


( 3 ) வாரங்கல் காகதீயர் கள் 

( Kakatiyas of Warangal ) 
தர்ஜய (Durjaya) வமிசத்தைச் சேர்ந்த காகதீயர்கள் 
சூத்திரர்களாவர் . அவர்களுடைய முன்னோர்களுள் ஒருவரான 


208 


இந்திய வரலாறு 


கரிகால் சோழன் என்பவர் காகதீயபுரத்தை நிறுவியதாகவும் 
அல்லது அங்கு வந்து குடியேறியதாகவும் அவர்கள் நம்பி 
வந்தனர் . இப்போது அந்தக் காகதீயபுரம் எங்கிருந்தது என்று 
அடையாளம் காண முடியவில்லை. காகதீய வமிசத்தைச் சேர்ந்த 
அரசர்கள் , சில சமயங்களில் ஆந்திர அல்லது தெலுங்கு தேச 
மன்னர்கள் என்றழைக்கப்பட்டாலும் தங்களைக் ‘ காகதீயபுர 
அரசர்கள் என்றழைக்கப்படுவதிலேயே பெருமை கொண்டனர் . 
சி.பி. 12 ஆம் நூற்றாண்டுவரை சாகதீயப் பேரரசின் வரலாறு 

இவ்வமிசத்தில் முதலாவது அரசர் முதலாம் பேடா ( Beta I ) 
ஆவார் . இவர் பல்லவ அரசனின் ஆட்சிக்குட்பட்ட குறு நில 
மன்னராக இருந்தார் . இவரை முதலாம் இராசேந்திர சோழன் 
வடக்கத்திய படையெடுப்புகளில் தோற்கடித்தார் . இவர் 
11 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆட்சி செய்தார் . இவரு 
டைய மகனான முதலாம் புரொலா ( Prola I ) சாளுக்கியர்களின் 
மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காகப் பல போர் 
களில் பங்கு கொண்டார் . இதற்குப் பதிலுதவியாக அன்ம 
கொண்டா பகுதியைச் சாளுக்கிய அரசரிடமிருந்து இனாமாகப் 
பெற்றார் . புரோலாவின் மகனான இரண்டாம் பேடா ( Beta II ) , 
சாளுக்கிய அரசரின் உதவியுடன் 

அரசரையும் , 
தஞ்சையைச் சேர்ந்த சோழ மன்னர் முதலாம் குலோத்துங்க 
சோழனையும் வெற்றி கொண்டார் . இவ்வெற்றிகளைப் பாராட்டும் 
முகமாக , சாளுக்கிய அரசர் சப்பி நான்டு ( Sabbinandu ) பகு 
தியை இனாமாகக் கொடுத்தார் . பேடா , அன்மகொண்டாவைத் 
தம்முடைய தலை நகராக்கிக் கொண்டார் . 


மாளவ 


இரண்டாம் பேடாவின் மகனான இரண்டாம் புரோலா 
அடுத்துப் பட்டத்துக்கு வந்தார் . இவர் , சாளுக்கிய மன்னரான 
ஆறாம் விக்கிரமாதித்தன் கி.பி. 1126 - ல் இறந்ததனால் சாளுக்கிய 
அரசிற்கேற்பட்ட வீழ்ச்சியைப் பயன்படுத்திக் கொண்டு , 
தெலுங்கான ஆந்திர தேசங்களிலுள்ள சாளுக்கியப் பேரரசுக்குட் 
பட்ட குறு நில மன்னர்களைத் தாக்கினார் . பெரு வெற்றி கொண் 
டார் . இவரது காலத்திலிருந்து தான் காகதீய அரசர்கள் சுதந் 
திரமாக ஆளத் துவங்கினர் . மேலும் , தங்களுடைய அரசைப் 
பேரரசாகவும் மாற்ற விழைந்தனர் . 


இரண்டாம் புரோலாவின் மகனான முதலாம் பிரதாபருத்திரர் 
கி.பி. 1158 ஆம் ஆண்டிற்கு முன்னதாகப் பட்டமேற்றார் . இவரது 
ஆட்சியின் ஆரம்பகாலத்தில் காகதீயப் பேரரசுக்குட்பட்ட குறு 
நிலமன்னர்கள் கிளர்ச்சி செய்தனர் . இவர்களுடைய கலகங்களை 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


209 


உருத்திரர் அடக்கினார் . இவ்வாறாகக் கி.பி. 1182 ஆம் 
ஆண்டில் காகதீயப் பேரரசில் அமைதியையும் ஒழுங்கையும் 
நிலை நாட்டினார் . தெற்கிலிருந்த ஆந்திரப் பிரதேசத்தினை வேல 
னாந்தி ( Velananti) சிற்றரசர்கள் ஆண்டு வந்தனர் . கி.பி. 
1185ஆம் ஆண்டிற்கு முன்பாக அவர்களுடைய பிரதேசங்களைத் 
தம்மிடம் ஒப்படைக்குமாறு செய்தார் . உருத்திரர் ஓர் எழுத் 
தாளர் . நீதிசாரம் ( Nitisara) என்ற சமஸ்கிருத நூலை இவர் 
எழுதியதாகக் கருதப்படுகிறது . இவரது காலத்தில் அன்ம 
கொண்டா , பில்லமரி , மன்றகூடா போன்ற இடங்களில் கோயில் 
கள் கட்டப்பட்டன . தற்கால வாரங்கல் அப்போது தான் முக் 
கியத்துவம் பெறத் துவங்கியது . இவரது சகோதரர் மகாதேவன் 
கி.பி. 1195 ஆம் ஆண்டிற்குப் பிறகு அரச பீடத்தில் அமர்ந்தார் . 


மகாதேவரிடம் அரசர்க்குரிய குணங்கள் இல்லை . தம்மு 
டைய அரச அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டுத் தம்மை முழு 
நேரச் சிவபக்தராக ஆக்கிக்கொண்டார் . சைவ சமயத்திற்குத் 
தம்மை ஒப்படைத்துக்கொண்டார் . இதற்குத் தண்டனை யாக 
யாதவ அரசரான ஜெய்துகியால் தோற்கடிக்கப்பட்டுப் போர்க் 
களத்தில் கொல்லப்பட்டார் . அவருடைய மகனான கணபதி 
சிறைப்பிடிக்கப்பட்டுப் பின்னர் , கருணை உள்ளம் படைத்த 
ஜெய்துகியால் விடுவிக்கப்பட்டுத் தந்தையின் அரசக் கட்டிலில் 
அமர்த்தப்பட்டார் . 


கணபதி ( 1199-1261 ) 

காகதீய அரசர்களுள் மிகச் சிறந்தவராகக் கருதப்படுபவர் 
கணபதி ஆவார் . இவர் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக 
ஆட்சி புரிந்தார் . சிறந்த ஆட்சியாளர் என்ற நற்பெயரைத் 
தேடிக்கொண்டார் . இவர் தம்முடைய ஆட்சிக் காலத்தில் 
பேரரசினுடைய எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காகப் பல போர் 
களில் ஈடுபட்டார் . இவர் , கடைசி மூன்று சோழ அரசர்களான 
மூன்றாம் குலோத்துங்கன் ( கி.பி. 1178-1216 ) , மூன்றாம் இராஜ 
ராஜசோழன் ( 1218-1246 ) , மூன்றாம் இராஜேந்திர சோழன் 
( கி.பி. 1246-1279 ) ஆகியவர்களின் சமகாலத்தவர் . மூன்றாம் 
குலோத்துங்கன் காலத்திலிருந்து சோழப் பேரரசு வீழ்ச்சியுறத் 
தொடங்கியது . சோழப் பேரரசு நிலப்பகுதிகளின்மீது 
மேலாண்மை பெறுவதற்காக நீண்டதோர் இழுபறிப் போராட் 
டம் காகதீயர்கள் , ஹோய்சாலர்கள் , பாண்டியர்கள் இவர்களி 
டையே தொடங்கியது . காகதீய அரசரான கணபதி வேலனாந்தி 
சிற்றரசர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டி , கோதாவரி நதிக்கு 
மேற்கேயுள்ள அவர்களது ஆந்திர இராச்சியத்தைக் கைப் 

14 


210 


இந்திய வரலாறு 


பற்றிக்கொண்டார் . கோதாவரிக்குக் கிழக்கேயுள்ள நிலப்பகுதி 
களைக் கலிங்க மன்னன் மூன்றாம் கங்க அங்கபீமனிடமிருந்து 
எடுத்துக்கொண்டார் . மற்றும் சில சிற்றரசர்களும் அவரிடம் 
அடிபணிந்தனர் . அடுத்ததாக , மனும கண்ட கோபாலனைத் 
( Manuma Ganda Gopala ) தோற்கடித்து நெல்லுபுரத்தைக் 
( நெல்லூர் ) கைப்பற்றினார் . காஞ்சி அல்லது காஞ்சிபுரம் வரை 
உள்ள நிலப்பகுதிகள் அவரது அதிகாரத்திற்குள் வந்தன . அவர் 
காயஸ்தர்களை ( Kayasthas) போல் தோற்கடித்துக் கடப்பா , 
கர் நூல்வரை தம்முடைய பேரரசின் எல்லைகளை நீட்டித்தார் . 
யாதவ அரசரான சிங்கணமேடும் கணபதி போரிட்டதாகக் 
கூறிக்கொள்வதனால் இப்போர் இறுதியான முடிவு தராததாகக் 
கருதப்படுகிறது . ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனின் ( Jata 
Varman Sundara Pandyan ) ஆக்கிரமிப்புப் போர்கள் , தெலுகு 
சோடர் ( Telugu - Chodas ) களோடும் அவர்களுடைய பேரரசரான 
கணபதியோடும் நேருக்கு நேர் நடைபெறலாயின . முடுகூரில் 
( Mudugur ) ( நெல்லூர் மாவட்டம் ) போர் நடைபெற்றது . இப் 
போரில் கணபதி தோற்கடிக்கப்பட்டார் . பாண்டிய மன்னர் 
காஞ்சி , நெல்லுபுரம் ( நெல்லூர் ) ஆகிய பகுதிகளைக் கைப்பற்றிக் 
கொண்டார் . ஆனால் , சுந்தரபாண்டியன் விலகிச் சென்றதும் , 
கணபதி தம்முடைய செல்வாக்கை மீண்டும் நெல்லூர்மீது 
நிலை நாட்டினார் . பயங்கரமான காடவ சிற்றரசன் கோப்பெருஞ் 
சிங்கன் ( Ko Perunjinga) கூடக் கணபதியின் மேலாண்மையை 
ஏற்றுக்கொண்டார் . 


கணபதியின் பேரரசு வடக்கே கோதாவரி மாவட்டத்தி 
லிருந்து தெற்கே செங்கை மாவட்டம் வரையிலும் , மேற்கே 
ஹைதராபாத் மா நிலத்திலுள்ள ஏல்கண்டலில் ( Yelgandal )) 
இருந்து கிழக்கே கடல் வரையிலும் பரவியிருந்தது . அவர் , 
இரு படைத் தளபதிகளான சாமந்த போஜா (Samanta - Bhoja ) 
வையும் கங்கேய -சாஹினி ( Gangeya- Saban ) யையும் மேற்கு 

மாவட்டங்களைப் பாதுகாக்குமாறு பணித்திருந்தார் . 
இவர் அன்மகொண்டாவிலிருந்து தம்முடைய தலை நகரை வாரங் 
கலுக்கு மாற்றினார் . இத்தகைய சிறப்பினை வாரங்கல் , காகதீயர் 
களின் இறுதி வீழ்ச்சிவரை பெற்றிருந்தது . 


எல்லை 


கணபதியின் ஆட்சிக் காலத்தில் பல போர்கள் நடைபெற்ற 
டோதிலும் , அவரது நீண்ட ஆட்சிக் காலமும் , அவர் மேற் 
கொண்ட நடவடிக்கைகளும் , பேரரசின் வளத்திற்குச் 
சாதகமாகவிருந்தன . அவரது வணிகக் கொள்கை சிறப்புடைய 
தாகும் . இப்போது கிருஷ்ணா மாவட்டத்திலுள்ள மோட்டுப்பல்லி 


பல 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


211 


( Motupalli) இப்பேரரசில் சிறந்த துறைமுகமாக விளங்கியது . 
அவரது கி.பி. 1244.45 

தேதியிடப்பட்ட மோட்டுப்பல்லித் 
தூண் கல்வெட்டு , அயல் நாட்டு வாணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் 
வணிகர்களுக்குப் பாதுகாப்பளிப்பதாக உறுதி கூறுகிறது . 
மேலும் , அயலவர்மீது விதிக்கப்பட்டிருந்த முறையற்ற வரிகள் 
நீக்கப்பட்டன . இதனால் , கடல்வழி வாணிகம் பெருகியது . 
பொருளாதார நிலை அபிவிருத்தி அடைந்தது . இவர் சமயத் 
துறையிலும் சிறந்த தொண்டுகள் ஆற்றியுள்ளார் . இவரது 
காலத்தில் இராமப்பா ( Ramappa ) , பலம்பேட்டை ( Palampet ) , 
பில்லமரி ( Pillamari) ஆகிய இடங்களில் கோயில்கள் கட்டப் 
பட்டன . இவரே வாரங்கல் கோட்டைக்கு அழகான வாசல் 
களைக் கட்டுவித்தார் . மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சைவ சமய 
ஆசிரியர் விஸ்வேஸ்வர சாம்புவுக்குப் பாதுகாப்பு அளித்தார் . 
இவ்வாசிரியர் கிராம மக்களின் நலனுக்காகப் பல பயனுள்ள 
நிலையங்களை நிறுவினார் . 


இத்தகு புகழ்பெற்ற அரசர் கணபதிக்கு ஆண் பிள்ளை இல்லை . 
எனவே , தம்முடைய மகளான உருத்திராம்பாளைத் தம்முடைய 
வாரிசாக நியமித்தார் . அவருக்கு ஆண்களுக்குரிய மகாராஜா 
பட்டத்தைச் சூட்டினார் . ஆணாகவே வரித்து உருத்திர தேவர் 
என்றழைத்தார் . அவரை வீராங்கனையாக்கப் போர்ப் பயிற்சி 
யளித்தார் . நிருவாகத் துறையிலும் ஈடுபடுத்தினார் . கி.பி. 
1261 - ல் கணபதியின் மறைவுக்குப் பிறகு உருத்திராம்பாள் 
பட்டத்திற்கு வந்தார் . 
உருத்திராம்பாள் ( கி.பி. 1261-91 ) 

ஒரு சில கிளர்ச்சிகளைத் தவிர , உருத்திராம்பாளின் ஆட்சிக் 
காலம் மிகவும் அமைதியானதும் வளமுடையதும் ஆகும் . பதவி 
யேற்றவுடன் இவர் பல இடர்களை எதிர்கொள்ள நேர்ந்தது . 
தேவகிரி யாதவர்கள் காகதீயர்களின் பரம விரோதிகளாவர் . 
தேவகிரி அரசக் கட்டிலுக்கு உரிமையுடைய சர்னபாணி (Sarna 
pani ) என்ற இளவரசருக்குக் காகதீயர்கள் புகலிடம் கொடுத்த 
தனால் , அப்போதைய யாதவ அரசர் மகாதேவனின் படை 
யெடுப்புக்கு ஆளாயினர் . உருத் திராம்பாள் போரில் தோற் 
கடிக்கப்பட்டார் . ஆனால் , பெண் என்பதால் உயிர்ப் பிச்சை 
அளிக்கப்பட்டார் . இத்தோல்வி அரச கௌரவத்தைப் பெரிதும் 
பாதித்தது ; கடும் விளைவுகளைத் தோற்றுவித்தது . அவரது 
குறுநில மன்னர் அம்ப தேவ மகாராஜா , பகைவர்களுடன் 
சேர்ந்து கொண்டு கர் நூல் , கடப்பா மாவட்டங்களின் 


212 


இந்திய வரலாறு 


விடுதலையைப் பிரகடனப்படுத்தினார் . நெல்லூரும் விடுபட்டது . 
உருத்திராம்பாள் காலத்தில் காகதீயர்களால் இப்பகுதிகள் 
மீட்கப்படவில்லை . இச்சமயத்தில் சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த 
பல்லவ மன்னவன் கோப்பெருஞ்சிங்கன் , காகதீயர்களை வெற்றி 
கொண்டு . கி.பி. 1260- ல் காஞ்சியைக் கைப்பற்றிக்கொண்டார் . 
கி.பி. 1293 ஆம் ஆண்டில் மோட்டுப்பல்லியைப் பார்த்துவிட்டுச் 
சென்ற 

வெனிசுப் பயணி மார்க்கோ போலோ உருத்திராம் 
பாளின் நிருவாகத் திறமைகளைப்பற்றி உயர்வாகக் குறிப்பிடு 
கிறார் . தம்முடைய பேரனான பிரதாபருத்திரனைக் காகதீயப் 
பேரரசின் வாரிசாக உருத்திராம்பாள் நியமித்தார் . 


இரண்டாம் பிரதாபருத்திரன் ( 1291-1323 ) 

பிரதாபருத்திரனுடைய காலத்திலும் , யாதவர்களுடன் 
பகையுணர்ச்சி நீடித்தது ; பகைவர்களுடன் சேர்ந்துகொண்டு 
கிளர்ச்சி செய்த அம்ப தேவனைக் கி.பி. 1291- ல் ஒடுக்கினார் . 
முந்தைய ஆட்சியில் காகதீயர்கள் இழந்த நிலப்பகுதிகளை மீட் 
கும் முயற்சியில் பிரதாபருத்திரன் ஈடுபட்டார் . அம்ப தேவனை 
ஆட்சி பீடத்திலிருந்து 

பீடத்திலிருந்து இறக்கி , அவரது இராச்சியத்தினை 
இணைத்துக்கொண்டார் . இவரது படைத் தளபதி ஆதி தம்மா 
( Adidamma ) நெல்லூரைத் தாக்கினார் . ஆனால் , கைப்பற்ற முடிய 
வில்லை . கி.பி. 14 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுல்தான் 
அலாவுத்தீனின் கீழுள்ள முஸ்லிம்களின் போர்ச் செயல்கள் தக் 
காணத்தில் அச்சமிக்க நிலையை உருவாக்கின . இவர்களது 
தாக்குதலைச் சமாளிப்பதற்காகப் பிரதாபருத்திரன் தம்முடைய 
தெற்கத்திய படையெடுப்புகளை ஒத்திப்போட வேண்டியதா 
யிற்று . கி.பி. 1309-1810- ல் அலாவுத்தீன் கில்ஜியின் படைத் 
தளபதி மாலிக்காபூர் வாரங்கலின்மீது படையெடுத்தபோது 
தீரத்துடன் எதிர்த்துப் போரிட்டனர் . ஆனால் , வெற்றிபெறும் 
நம்பிக்கை இழந்து தம்முடைய செல்வமனைத்தும் கொடுத்துச் 
சமாதான 

உடன்படிக்கை ஒன்றைச் செய்துகொண்டார் . 
முஸ்லிம் படைகள் வாபஸானதும் தெற்கத்திய படையெடுப்பு 
களைத் துவக்கினார் . நெல்லூரை விஜய கண்ட கோபாலனிட 
மிருந்து கைப்பற்றினார் . காஞ்சியை வெற்றி கொண்டு , அங்கு 
மாணவீராவைத் தம்முடைய ஆளுநராக நியமித்தார் . இவ் 
வெற்றிகள் தெற்கில் படையெடுப்புகளை மேன்மேலும் தொடரு 
மாறு அவரை ஊக்குவித்தன . மிகக் குறுகிய காலத்தில் ஹோய் 
சாலர்களால் அப்போது ஆளப்பட்டு வந்த திருச்சிராப்பள்ளி 
வரை உள்ள நிலப்பகுதிகளைக் கைப்பற்றினார் . பாண்டிய மன்ன 
ரையும் தோற்கடித்தார் . இறுதி முடிவளிக்காத போரினை யாதவ 


213 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


அரசன் இராமச்சந்திரனோடு செய்தார் . இவ்வாறு அவரது 
ஆட்சியின் பிற்பகுதியில் காகதீயப் பேரரசு கோதாவரியிலிருந்து 
திருச்சிராப்பள்ளி வரையிலும் மேதக் ( Meduk )கிலிருந்து கடல் 
வரையிலும் பரவியிருந்தது . ஆனால் , பிரதாபருத்திரன் நீண்ட 
காலத்திற்கு இப்பரந்த பேரரசினை அனுபவிக்கக் கொடுத்து 
வைக்கவில்லை . கி.பி. 1322 - ல் , சுல்தான் கியாஸ் உத்தீன் 
துக்ளக்கின் மகனான உலுக் கான் வாரங்கல் மீது படையெடுத் 
தார் ; பிரதாபருத்திரனைச் சிறைப்பிடித்தார் . தெலுங்கானா 
முழுவதும் முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டது . இதனை நிருவகிப் 
பதற்காகத் தங்களுடைய ஆட்சியாளர்களை நியமித்தனர் . 
பிரதாபருத்திரன் டெல்லிக்குச் செல்லும் வழியில் இறந்து விட்ட 
தாகக் கூறுவர் . இவருக்குப் பிறகு இவரது வாரிசுகளைப்பற்றி 
ஒன்றும் தெரியவில்லை . 


பிரதாபருத்திரன் பாவலர்களின் புரவலர் . பிரதாபருத்திர 
யாசோ பூஷண நூலின் ஆசிரியர் வித்தியா நாதர் ( Vidyanatha ) 
இவரது அவையை அலங்கரித்தார் . இவர் நிருவாக முறையை 
யும் சீர்திருத்தி அமைத்தார் . இம்முறையை விஜய நகரப் 
பேரரசர்களும் பின்பற்றினர் . 


4. பிற்காலப் பாண்டியர்கள் 

( Later Pandyas ) 


வாக 


பிற்காலப் பாண்டிய அரசு எழுச்சி 

முதலாவது பாண்டியப் பேரரசு , தெள்ளாறு ( Tellaru ) , 
அரிசிட் ( Arichit ) , ஸ்ரீபுரம்பியம் ( Sripurambiyam ) ஆகிய இடங் 
களில் நடைபெற்ற போர்களில் ஏற்பட்ட தோல்விகளின் விளை 

அழிக்கப்பட்டது . சோழர்கள் தாம் இந்த அழிவுக்குக் 
காரணமாவர் . இரண்டாம் 

இராஜசிம்மன் 

920 - ல் 
முதலாம் பராந்தகனால் கவிழ்க்கப்பட்டார் . வலிமை பெற்று 
வந்த பாண்டியர்களை முதலாம் இராஜராஜ சோழன் மீண்டும் 
தோற்கடித்தார் . முதலாம் இராஜேந்திர சோழன் இலங்கையி 
லிருந்த பாண்டியர் மணி முடியைக் கைப்பற்றினார் . பெரிய 
அரண்மனை யை மதுரையில் கட்டுவித்தார் . மீண்டும் , துளிர்த் 
தெழுந்த பாண்டியர்களை முதலாம் குலோத்துங்கன் ஒடுக்கினார் . 
சோழ நிருவாக முறையை மாற்றியமைத்தார் . பாண்டியப் 
பேரரசிலிருந்த நெடுஞ்சாலைகளில் இராணுவக் குடியேற்றங்களை 
நிறுவினார் . ஆனால் , உள்நாட்டு விவகாரங்களைக் கட்டுப்படுத்தத் 
தவறினார் . இவ்வாறு சோழர்கள் பாண்டியர்களை அடிபணியச் 


214 


இந்திய வரலாறு 


செய்திருந்தனர் . ஆனால் , முதலாம் குலோத்துங்கனின் சந்ததி 
யினருடைய காலத்தில் பாண்டியர்கள் படிப்படியாக எழுச்சி 
பெற்று வந்தனர் . ஆனால் , கி.பி. 1169 - லிருந்து கி.பி. 1177 
வரையில் நடைபெற்ற உள் நாட்டுக் கலகம் , இவ்வெழுச்சியைத் 
தடைசெய்தது . இது சோழர்களின் மேலாண்மையைப் பாண்டி 
யர்களின் மீது நிலை நாட்டுவதற்கு மற்றொரு வாய்ப்பை அளித் 
தது . மூன்றாம் குலோத்துங்கனின் உதவியுடன் விக்கிரம 
பாண்டியன் 

மீண்டும் அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டார் . 
பாண்டிய அரசு சோழர்களுக்கு அடிபணிந்ததாகவே இருந்தது . 


முதலாவது சுதந்திர பாண்டிய அரசர் 

கி.பி .1190 - ல் ஜடாவர்மன் குலசேகரப் பாண்டியன் ( கி.பி. 
1190-1216 ) பதவிக்கு வந்ததும் , சோழ பாண்டியர்களின் உற 
வில் மாற்றம் ஏற்பட்டது . பாண்டியப் பேரரசு பரந்த எல்லைகளை 
உடையதாகவும் சுதந்திரமாகவும் மாறத் தலைப்பட்டது . ஜடா 
வர்மன் குலசேகரன் , பாண்டிய 

அரசு எல்லைகளை 

வடக்கில் 
நெல்லூர் , கடப்பா வரை விரிவுபடுத்தினார் . 


இவரது ஆட்சியில் பாண்டிய அரசு வலிமையுடையதாயிற்று . 
இவருக்குப் பின் பதவிக்கு வந்தவர்கள் திறமை மிக்கவர்களாக 
இருந்ததனால் , தென்னிந்திய வரலாற்றில் இரண்டாவது பாண் 
டியப் பேரரசு ஒரு வலிமை மிக்க சக்தியாக இலங்கியது . 
மூன்றாம் குலோத்துங்கனுக்குப் பிறகு சோழப் பேரரசு வீழ்ச்சி 
யடைந்ததும் பாண்டியப் பேரரசின் எழுச்சிக்குச் சாதகமாயிற்று . 


மாறவர்மன் சுந்தர பாண்டியன் ( 1216-1238 ) 

ஜடாவர்மன் குலசேகரப் பாண்டியனின் சகோதரராகக் 
கருதப்படும் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் 13 ஆம் நூற் 
றாண்டு வரை நிலவிய இரண்டாவது பாண்டியப் பேரரசினைத் 
துவக்கி வைத்தார் . இவரது மூன்றாம் ஆட்சியாண்டுக் கல்வெட்டு 
ஒன்று சோணாடு வழங்கியருளிய என்று வருணிக்கின்றது . 
ஆட்சியின் ஆரம்பக் காலத்தில் இவர் மூன்றாம் குலோத்துங்கன் 
மீது படையெடுத்தார் . தஞ்சையையும் உறையூரையும் எரித் 
தார் . சோழ அரசரை நாட்டைவிட்டுத் துரத்தினார் . சோழ 
அரச மண்டபத்தில் வீர அபிஷேகம் செய்தார் . மேலும் வடக்கே 
சென்று சிதம்பரம் நடராசரைத் தரிசனம் கண்டார் . இச்சம 
யத்தில் ஹோய்சாலர்களின் தலையீட்டாலோ அல்லது தாமே 
வலிய வந்தோ சோழ அரசரான மூன்றாம் குலோத்துங்கனை 


215 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


பல 


மீண்டும் அவரது அரியணையில் அமர்த்தினார் . பாண்டியர் ஆட்சிக் 
குட்பட்ட சிற்றரசராக ஆட்சி புரியுமாறு செய்தார் . இத்தகைய 
அவல நிலைக்குள்ளான குலோத்துங்கன் வெகு விரைவில் மன 
மொடிந்து மாண்டார் . பின்னர் , பதவியேற்ற சோழ மன்னர் 
மூன்றாம் இராஜராஜ சோழன் விவேகமற்றுப் பாண்டிய அரசுக்கு 
அடிபணிய மறுத்தார் . அதற்கடையாளமாகக் கப்பம் கட்ட 
மறுத்தார் . இச்செயல் 

அவரது பேரரசிற்குப் பெருத்த 
சேதத்தை விளைவித்தது . மாறவர்மன் , சோழ மன்னரைத் 
தோற்கடித்துப் 

பகுதிகளைக் 

கைப்பற்றிக்கொண்டார் . 
சோழ அரசருக்குச் சரிவர அடிபணியாத சிற்றரசரான கோப் 
பெருஞ்சிங்கன் இத்தருணத்தில் இராஜராஜ சோழனைச் சிறைப் 
பிடித்தார் . ஆனால் , ஹோய்சாலர்களின் மற்றுமொரு தலையீடு 
சோழ அரசரைக் காப்பாற்றியது . சோழ அரசர் இராஜராஜன் 
சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுத் திரும்பவும் அரச பதவியில் 
அமர்த்தப்பட்டார் . இவ்வாறு சோழர்கள் மீது மாறவர்மன் 
பெற்ற இரு வெற்றிகளும் பயனற்றுப் போயின . இருப்பினும் 
வலிமை மிக்க அரசினை அவர் ஆண்டார் . அவரது பேரரசு 
அவருடைய 

இராச்சியம் மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டம் , 
புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளைக் கொண்டிருந்தது . 


இவருக்குப் பின்னர் பட்டமேற்ற இரண்டாம் மாறவர்மன் 
சுந்தர பாண்டியன் ( கி.பி. 1238-1251 ) திறமையற்றவர் . 
தனைப் பயன்படுத்திக்கொண்டு , இரண்டாம் இராஜேந்திர 
சோழன் , மீண்டும் சோழர்களின் மேலாதிக்கத்தைப் பாண்டியர் 
கள் மீது நிலை நாட்டியதாகக் கருதப்படுகிறது . 


முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் ( கி.பி. 1251-1268 ) 

இவ்வமிசத்தின் தலைசிறந்த அரசர் முதலாம் ஜடாவர்மன் 
சுந்தர பாண்டியன் ஆவார் . இவரது காலத்தில் தான் இரண் 
டாவது பாண்டியப் பேரரசின் எல்லைகள் உச்ச நிலையை அடைந் 
தன . பேரரசின் புகழும் உச்சத்தை அடைந்தது . வடக்கில் 
கடப்பை , நெல்லூர் வரையில் உள்ளிட்ட தென்னிந்தியா முழு 
வதும் பாண்டியர்களின் மேலாண்மையின் கீழ்க் கொண்டுவரப் 
பட்டது . வேறு வமிசத்தினர் அனைவரும் இவர்களுக்கு அடி 
பணிந்து போகுமாறு செய்யப்பட்டனர் . சோழர்கள் சொல் 

இழி நிலைமைக்குத் தாழ்த்தப்பட்டனர் . ஹோய் 
சாலர்கள் அவர்களுடைய பழைய ஆக்கிரமிப்புப் போக்கிற்காகத் 
தண்டிக்கப்பட்டனர் . கொங்கு நாடு பாண்டியர்கள் ஆட்சிக்குக் 
கீழ் வந்தது . ஹோய்சாலர்கள் ஆரம்ப இடமான மைசூருக்குள் 
ஒடுக்கப்பட்டனர் . காஞ்சி பாண்டியர்களின் இரண்டாவது 


லொணா 


216 


இந்திய வரலாறு 


தலைநகர் ஆயிற்று . இலங்கைத் தீவும் இவர்களால் கைப்பற்றப் 
பட்டது . கேரள அரசர்கள் பாண்டியர்கட்குக் கப்பம் கட்டும் 
அரசர்களாயினர் . இவ்வெற்றிகளுக்கெல்லாம் சுந்தர பாண்டி 
யனுக்கு உதவியாக இருந்தவர்கள் , அவருடைய பேரரசின் பல 
பகுதிகளில் ஆட்சி புரிந்து வந்த , உறவு முறையுள்ள இளவரசர் 
களாவர் . 


சுந்தரவர்மனின் படையெடுப்புகள் 

சுந்தரவர்மனின் ஏகாதிபத்திய அரசியல் வாழ்க்கை சேர 
மன்னர் உதய மார்த்தாண்டனின் தோல்வியுடன் 

ஆரம்ப 
மாயிற்று . இவர் ஹோய்சாலர்களைக் கண்ணனூரில் தோற் 
கடித்துக் காவிரிப் பகுதியிலிருந்து வெளியேறுமாறு செய்தார் . 
சோழர்களை அடிபணியச் செய்தார் . காடவ மன்னன் கோப் 
பெருஞ்சிங்கனைப் போரில் தோற்கடித்துப் பாண்டிய அரசுக்குட் 
பட்ட சிற்றரசராக்கினார் . இதைப் போன்றே கி.பி. 1254-1256 - ல் 
இலங்கையின் வடபகுதியையும் இவர் கைப்பற்றினார் . மேலும் , 
தெலுங்கு - சோடக் தலைவனான கண்ட கோபாலனைப் போரில் 
தோற்கடித்துக் கொன்று காஞ்சியைக் கைப்பற்றினார் . காகதீய 
கணபதியை வென்ற பின்னர் நெல்லூரை அடைந்தார் . அங்குத் 
தம்முடைய வெற்றிகளை வீர அபிஷேகம் செய்து கொண்டாடி 
னார் . கொங்கு நாட்டையும் தம்முடைய இராச்சியத்துடன் 
இணைத்துக்கொண்டார் . கி.பி. 1262 - ல் ஸ்ரீரங்கத்திற்கருகே 
நடைபெற்ற போரில் ஹோய்சால அரசர் சோமேஸ்வரனையும் 
கொன்றார் . 


ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனுடைய ஏகாதிபத்தியம் 
முழுமை பெற்றதாகும் . சோழப் பேரரசு தன்னுடைய தனித்தன் 
மையை இழந்தது . அது பாண்டியப் பேரரசுடன் ஐக்கியப்படுத் 
தப்பட்டது . மைசூர் நீங்கலாக இலங்கையிலிருந்து நெல்லூர் , 
கடப்பை வரை உள்ள நிலப்பகுதிகளனைத்தும் இவரது ஏகாதி 
பத்திய அதிகாரத்தின் கீழிருந்து வந்தது . அவர் எம்மண்டல 
மும் கொண்டருளிய , காஞ்சிபுரம் கொண்டான் போன்ற 
சிறப்புப் பட்டங்களால் புகழப்பெற்றார் . அவர் படையெடுப்பு 
களில் பெற்ற பொன்னையும் பொருளையும் சிதம்பரம் , ஸ்ரீரங்கம் 
கோயில்களுக்கு வழங்கினார் . 


பிற்காலப் பாண்டியர்களின் ஆட்சிக்காலம் தெளிவற்றதாக 
உள்ளது . ஜடாவர்மன் வீரபாண்டியன் (கி.பி. 1253-1276 ) 
முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனோடு ஆட்சி செய்ததாக 
நாம் காண்கிறோம் . அயல் நாட்டு எழுத்தாளர்களின் சான்றுகள் 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


217 


இச் சிக்கலை ஓரளவிற்குத் தீர்க்கின்றன . மார்க்கோ போலோ 
ஐந்து அரசக் குடும்ப சகோதரர்களைப்பற்றிக் குறிப்பிடுகிறார் . 
சீனர்களின் சான்றும் இதனை வலுப்படுத்துகின்றது . தென்னிந் 
திய வரலாற்றை நன்கறிந்துகொள்ள வாய்ப்பைப் பெற்ற 
முகமதிய வரலாற்றாசிரியர் வஸ்ஸாஃப் ( Wassaf) , அரசர் சுந்தர 
பாண்டியனுடைய மூன்று சகோதரர்களும் பாண்டியப் பேரரசின் 
ஒவ்வொரு பகுதியில் சுதந்திரமாக ஆண்டு வந்தனர் என்று 
கூறுகிறார் . இவர் பேரரசின் பல பகுதிகளில் அரசப் பிரதிநிதி 

விளங்கினர் என்று தெளிதல் அறிவுடைமையாகும் . 
எனவே , ஜடாவர்மன் வீரபாண்டியனுடைய சாதனைகளனைத் 
தும் முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனுடையவையே 
ஆகும் . 


களாக 


மாறவர்மன் குலசேகரப் பாண்டியன் ( கி.பி. 1268-1310 ) 

பிற்காலப் பாண்டிய அரசர்களுள் மாறவர்மன் குலசேகரப் 
பாண்டியன் இறுதியில் சிறப்பாக ஆட்சி செய்தவராவார் . 
இவரது பேரரசின் நிருவாகத்தில் நான்கு இளவரசர்களான 
இரண்டாம் ஜடாவர்மன் 

சுந்தரபாண்டியன் , மாறவர்மன் 
விக்கிரம பாண்டியன் , இரண்டாம் ஜடாவர்மன் வீரபாண்டியன் , 
மூன்றாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் ( கடைசி இருவர் 
குலேசகரப் பாண்டியனின் புதல்வர்கள் ) ஆகியோர் பங்கு 
கொண்டனர் . இவர் அனைத்து நாடுகளையும் வெற்றி கொண்ட 
வர் , கொல்லம் கொண்டான் போன்ற சிறப்புப் பட்டங்களைச் 
சூட்டிக்கொண்டார் . கேரளம் , கொங்கு நாடு , சோழ மண்ட 
லம் , தொண்டை மண்டலம் , இலங்கை ஆகிய நாடுகளை வென்ற 
தாக அவருடைய கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன . இராஜேந் 
திர சோழனை இறுதியாகத் தோற்கடித்தார் . கி.பி. 1279 - ல் 
ஹோய்சால அரசர் இராமநாதனைத் தோற்கடித்து , அவரது 
நிலப்பகுதிகளை இணைத்துக் கொண்டார் . கி.பி. 1284 - ல் 

அவரது 
தளபதி ஆர்ய சக்ரவர்த்தி ( Arya Chakravarthi ) இலங்கைமீது 
படையெடுத்துப் புத்தருடைய புதிய நினைவுப் பற்சின்னத்தைக் 
கவர்ந்தார் . இலங்கை அரசர் மூன்றாம் பராக்கிரம பாகு , 
குலசேகரனிடம் சரணடைந்து புத்தரின் புனித நினைவுப் பற் 
சின்னத்தை மீட்டுச் சென்றார் . 


பிற்காலப் பாண்டியப் பேரரசின் வீழ்ச்சி 
மாறவர்மன் குலசேகரனின் பெருமையை 

மார்க்கோ 
போலோவும் வஸ்ஸாஃப்பும் வலியுறுத்திக் கூறுகின்றனர் . கி.பி. 
1293- ல் பாண்டிய நாட்டிற்கு வருகை தந்த மார்க்கோ போலோ , 


218 


இந்திய வரலாறு 


பெரும் பகுதியான மாபார் , மகா இந்தியா என்று சிறப்புடன் 
அழைக்கப்படுகிறது ; இந்தியாவிலேயே சிறப்பானது என்று 
கூறுகிறார் . 


மாறவர்மன் குலசேகரப் பாண்டியனுக்கு இரு புதல்வர் இருந் 
தனர் . அவர்கள் சுந்தரபாண்டியன் , வீரபாண்டியன் ஆவர் . 
வீரபாண்டியன் வைப்பாட்டியின் மகனாவார் . வீரபாண்டிய 
னுக்குப் பட்டத்திற்கு வரப் பல தகுதிகள் இருந்ததனால் , மாற 
வர்மன் அவரைத் தம்முடைய வாரிசாக நியமித்தார் . கோபங் 
கொண்ட சுந்தரபாண்டியன் கி.பி. 1310 - ல் தம்முடைய தந்தை 
யைக் கொன்று ஆட்சியைக் கைப்பற்றிக்கொண்டார் . அதனால் , 
அவர் மதுரையை விட்டு வெளியேற்றப்பட்டார் . பதவியை 
இழந்த சுந்தரபாண்டியன் அதனைப் பெறுவதற்காக டெல்லிச் 
சுல்தான் அலாவுத்தீன் கில்ஜியின் உதவியை 

நாடினார் . 
பாண்டிய நாட்டின்மீது படையெடுக்கத் தக்க தருணத்தை எதிர் 
நோக்கியிருந்த டெல்லிச் சுல்தான் , மாலிக்காபூரின் தலைமையின் 
கீழ் ஒரு படையை அனுப்பி வைத்தார் . ஜெயங்கொண்ட சோழ 
புரம் , கண்ணணூர் ஆகிய நகரங்களை மாலிக்காபூர் கைப்பற்றி 
னார் . சிதம்பரத்தையும் ஸ்ரீரங்கத்தையும் சூறையாடினார் . 
மதுரையைக் கைப்பற்றினார் . இராமேசுவரம் வரை சென்று 
அங்கு ஒரு மசூதியைக் கட்டுவித்தார் . ஏராளமான பொருள்களை 
இப்படையெடுப்பின்போது கைப்பற்றினார் . நாடு முழுவதும் 
சூறையாடப்பட்டது . ஆனால் , டெல்லிச் சுல்தானியத்துடன் 
இணைக்கப்படவில்லை . முஸ்லிம் படைகள் மதுரையில் நிறுத்தி 
வைக்கப்பட்டிருந்தன என்று எண்ண , தக்க ஆதாரங்கள் பல 
உண்டு . முஸ்லிம் படையெடுப்புப் பாண்டியப் பேரரசை மிகு 
பலவீனமானதாக மாற்றிவிட்டது . கி.பி. 1315-16 - ல் திருவாங் 
கூர் இரவிவர்மன் குலசேகரனையும் , வீரபாண்டியனையும் தோற் 
கடித்ததாக அவரது கல்வெட்டுக் கூறுகிறது . சுந்தரபாண்டிய 
னும் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று பூந்தமல்லி ஆவணம் 
உறுகிறது . ஆனால் , கி.பி. 1316 - ல் காகதீய முப்பிடி நாயகர் , 
காஞ்சியைக் கைப்பற்றினார் ; திருச்சிராப்பள்ளி வரை முன்னேறி 
னார் . இவ்வாறு மாலிக்காபூரின் படையெடுப்பும் , பின்னர் 
நடைபெற்ற நிகழ்ச்சிகள் யாவும் அரசியல் குழப்பத்தை மிகுதிப் 
படுத்தின . கி.பி. 1827 - ல் முகமது பின் துக்ளக் படையெடுத் 
தார் . ஸ்ரீரங்கம் இரண்டாவது முறை சூறையாடப்பட்டது . 
மதுரை கைப்பற்றப்பட்டது . பாண்டிய நாடு டெல்லிச் சுல் 
தானியத்தின் ஒரு பகுதியாயிற்று . 


கூ 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


219 


5. பாமினி அரசு 
( Bhamani Kingdom ) 


டெல்லிச் சுல்தானியத்தின் சிதைவில் எழுச்சியுற்ற எல்லாச் 
சுதந்திர முஸ்லிம் நாடுகளிலும் மிகவும் பலம் வாய்ந்தது , தென் 
னிந்தியப் பாமினி ( Bhamani ) அரசே ஆகும் . டெல்லியில் 
பிரிவு புதிதாகத் தோன்றி , பெருவாரியான மக்கள் ஆதரவு 
பெற்று , அரசப் பிரதி நிதிப் பதவி வகித்துவந்த குட்லுக் கான் 
(Qutlugh Khan ) என்பவருக்கெதிராகச் சுல்தான் முகம்மது பின் 
துக்ளக்கினிடம் மிகு சுறுசுறுப்பாக வேலைசெய்து வந்தது . 
குட்லுக் கான் அச் சுல்தானின் பெருமதிப்புக்குப் பாத்திரமாயிருந் 
தவர் . எனினும் , அக் கட்சியின் செயலின் விளைவாக அந்த 
ஆளுநர் டெல்லிக்குத் திரும்ப அழைத்துக்கொள்ளப்பட்டார் 
( 1345 ) . அவருடைய சகோதரரான அலிமுல் முல்க் ( Alimul 
Mulk ) தாற்காலிக அரசப்பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் . 
குட்லுக் கான் டெல்லி திரும்பியதும் , முகம்மது பின் துக்ளக் 
இமாதுல் முல்க் சார்டிஸ் ( Imadul Malk Sartiz ) என்பவரைத் 
தென்னிந்திய அரசப் பிரதிநிதியாக நியமித்தார் . தாரா ( Dhara ) 
என்ற ஓர் இந்துவை அவருக்குத் துணையாகவும் நியமித்தார் . 
இவ்வித ஏற்பாட்டினையெல்லாம் எதிர்த்த தெற்கத்திய உயர் 
குடியினரும் , அமீர்களும் கிளர்ந்தெழுந்து , தம்மில் ஒருவரான 
இஸ்மாயில் மக் ( Ismail Mukh ) என்பவரைத் தமது தலைவராகத் 
தேர்ந்தெடுத்தனர் . இஸ்மாயில் மக் , நசீருத்தீன் ஷா என்ற 
பட்டப் பெயருடன் பதவி ஏற்றார் . ஆனால் , அவர் வயது 
முதிர்ந்தவராக இருந்ததனாலும் , ஒரு புதிய நாட்டை ஆளத் 
தகுதியற்றவராக இருந்ததனாலும் , சிம்மாசனத்திலிருந்து விலகிக் 
கொண்டார் . பிறகு உயர் குடியினர் ஹஸன் என்பவரைத் 
தமது தலைவராகத் தேர்ந்தெடுத்தனர் . ஹஸன் அபுல் 
முஸஃப்பர் அலாவுத்தீன் பக்மன் ஷா (Abul Muzaffar Alauddin 
Bahman Shah ) என்ற பட்டப் பெயருடன் 1347 , ஆகஸ்டு மூன்றாம் 
நாள் அரச பதவி ஏற்றார் . இளம்பிராயத்தில் அவர் கங்கு 
( Gangu) என்ற பிராமணரிடம் வேலை பார்த்து வந்தார் என்றும் , 
அப் பிராமணர் அவரை மிகவும் சிறப்பாக நடத்திவந்தார் 
என்றும் , நிமித்திகராயிருந்த அப் பிராமணர் ஒரு காலத்தில் 
ஹஸன் அரசராவார் என்று கூறினார் என்றும் , அவ்விதமே 
ஹஸன் அரசரானதும் தம்முடைய பழைய எஜமானரின் 
நினைவை அழியாமல் வைத்திருப்பதற்காகப் பாமினி எனத் 
தம்மை அழைத்துக் கொண்டார் என்றும் , அப் பெயரையே 
தமது நாட்டிற்கு வைத்தார் என்றும் ஃபெரிஷ்டா (Farishta ) 


220 


இந்திய வரலாறு 


கூறும் கதை வெறும் கட்டுக்கதையாகும் என்று தற்கால 
ஆராய்ச்சி நூல்கள் எடுத்துக்காட்டுகின்றன . ஹஸன் பாரசீக 
அரசரான பாமன் 

பின் இஸ்ஃபண்டியார் ( Bahman bin 
Isfandiyar ) என்பவரின் வழித்தோன்றலாவார் என்பதே தற் 
போது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்தாகும் . ஆகவே , 
தம்மைப் பாமன் ஷா என அழைத்துக்கொண்டார் . அதே 
பெயரைத் தமது நாணயங்களிலும் பொறித்துக்கொண்டார் . 


ஹஸன் ஆற்றல் மிகுந்த ஓர் அரசராவார் . தமது சிறிய 
நாட்டின் எல்லைகளை விரிவாக்க அவர் மிகு உறுதியாகத் தீர்மா 
னித்திருந்தார் . அயராமல் போர் புரிந்து , அவர் தம்முடைய 
நாட்டின் எல்லைகளை வடக்கில் வைன் கங்காவிலிருந்து (Wain 
Ganga ) தெற்கில் கிருஷ்ணாநதி வரையிலும் , மேற்கில் 
தௌலதாபாதிலிருந்து கிழக்கில் போங்கிர் ( Bhongir) வரை 
யிலும் விரிவாக்கிக்கொண்டார் . குல்பர்கா (Gulberga ) நகரைத் 
தலை நகராக்கிக் கொண்டு , ஒரு திறம்படைத்த நிருவாகத்தையும் 
அவர் நிலை நாட்டினார் . தம்முடைய நாட்டை குல்பர்கா , 
தௌலதாபாத் , பீரார் ( Birar ) , பீடார் ( Bidar) என நான்கு பிரிவு 
களாகப் பிரித்தார் . ஒவ்வொரு மா நிலத்திற்கும் ஓர் ஆளுநரை 
நியமித்தார் . அவருக்கு உதவியாகப் படையும் , ஊரியல் , 
இராணுவ அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டனர் . 1358 , பிப்ரவரி 
11 ஆம் நாள் ஹஸன் இறந்தார் . அவர் தமது சமயத்தினரிடம் 
நியாயமுறவே நடந்துகொண்டார் . இஸ்லாம் சமயத்தைப் 
பரப்பவும் நடவடிக்கைகளை 

மேற்கொண்டார் . அவருக்குப் 
பிறகு அவர் மகன் முதலாம் முகம்மது ஷா (Muhammed Shah I ) 
( 1358-77 ) பட்டத்திற்கு வந்தார் . 


முதலாம் முகம்மது ஷா தம் தந்தையின் படையெடுப்புக் 
கொள்கையைப் பின்பற்றினார் . இந்து 

அரசுகளான விஜய 
நகரம் ( Vijayanagar ) , தெலிங்கானா ( Telingana) ஆகியவற்றுடன் 
அவர் போர் நடத்தினார் . தம்மை எதிர்த்துப் போரிட்ட இந்துக் 
களை அவர் மிக்க வீரத்துடனும் , உறுதியுடனும் தோற்கடித்தார் . 
அவர்களுடைய நாடுகள் சூறையாடப்பட்டன . கோயில்கள் 
பலவும் தரைமட்டமாக்கப்பட்டன . ஆனால் , ஒரு சிறிய பிழைக் 
காகத் தெலிங்கானாவின் இளவரசனைத் தூக்கிலிட்டதன் காரண 
மாக மீண்டும் போர் மூண்டது . இந்துக்களும் வெகு எளிதாகக் 
கீழ்ப்படியவில்லை . இரண்டு ஆண்டுக் காலமாகப் போர் நீடித்து 
நடைபெற்றதற்குப் பிறகே அமைதியேற்பட்டது . கோல் 
கொண்டா ( Golkonda ) அரணைச் சரணடைந்த அரசர் 33 
இலட்சம் ரூபாயைப் பிணைத்தொகையாகச் செலுத்த நேர்ந்தது . 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


221 


காரண 


அவ்விரு நாடுகளுக்குமிடையே கோல்கொண்டா நகரம் 
எல்லைக்கோடாக இருக்க வேண்டுமெனத் தீர்மானிக்கப்பட்டது . 
வெகுவிரைவில் மீண்டும் விஜய நகரத்துடன் போர் மூண்டது . 
அப் போர் மிகு பயங்கரமான அளவுக்கு எட்டிவிட்டது . பணத் 
தைக் கேட்டு வாங்குவதற்கு விஜய நகரத்துக்கு வந்த குல்பர்கா 
தூதர்கள் அவமதிக்கப்பட்டதே அப் போருக்கான 
மாகும் . 

விஜய நகர ராயர் , ஒரு பெரும் படையைத் திரட்டிக் 
கொண்டு சுல்தானுடைய ஆட்சிப் பகுதிக்குள் புகுந்து , கிருஷ்ணா 
விலிருந்து துங்கபத்திரை வரையில் பரவியிருந்த ஆட்சிப் 
பகுதியைச் சூறையாடினார் . முட்கல் ( Mudgal ) அரண் கைப் 
பற்றப்பட்டது . முஸ்லிம்படை வாளுக்கு இரையாயிற்று . 
பழிக்குப்பழி வாங்குவதாகச் சபதம் செய்த முகம்மத் ஷா ஒரு 
பெரும் படையைத் திரட்டிக்கொண்டு விஜய நகரத்தின்மேல் 
பாய்ந்தார் . இந்துப் படைகளை அரணிலிருந்து வெளியேறுமாறு 
செய்து , கடுமையாகத் தோற்கடித்தார் . இராயரின் முகாம் 
கொள்ளையடிக்கப்பட்டது . இராயர் தப்பி ஓடி விட்டபோதிலும் , 
அவருடைய படை வீரர்களும் , அதிகாரிகளும் , சுற்றுப்புறத்தி 
லிருந்த குடிமக்களும் கொலையுண்டனர் . கடைசியாக விஜயநகர 
அரசருடன் சமரசம் ஏற்பட்டது . தாம் இழைத்த கொடுமை 
களுக்கு மனம் வருந்திய சுல்தான் , ஒரு பாவமும் அறியாதவர் 
களைக் கொலை செய்யப்போவதில்லை என்று சபதம் செய்தார் . 


சுல்தானின் உள்நாட்டுக் கொள்கை மிகத் தீவிரமான தாக 
இருந்தது . எல்லாவகைப்பட்ட ஒழுங்கீனத்தையும் ஒடுக்கினார் . 
பதினேழாண்டுக்கு மேற்பட்டு ஏழு மாதக் காலம் வரை அவர் 
ஆட்சிபுரிந்த பிறகு , 1373 - ல் இறந்தார் . அவருக்குப் 
பிறகு அவர் மகன் முஜாஹித் ஷா ( Mujahid Shah ) பட்டத்துக்கு 
வந்தார் . 


முஜாஹித் பாரசீகர்களிடமும் , துருக்கியர்களிடமும் தனிப் 
பற்றுக்காட்டியதன் விளைவாகத் தென்னிந்தியர்களுக்கும் , 
வெளிநாட்டினருக்குமிடையே சச்சரவுகளும் , பிளவுகளும் 
தோன்றின . ரெய்ச்சூர் தோஆப் ( Raichur Doab ) யாருக்குரிய 
தாகும் என்பதைப்பற்றி மீண்டும் விஜய நகரத்துடன் போர் 
ஏற்பட்டது . இருமுறை விஜய நகரத்தின் மேல் அவர் படை 
யெடுத்துச் சென்றார் . ஆனால் , இரண்டு முறையும் அவர் பின் 
வாங்க நேரிட்டது ; இறுதியில் அமைதி ஏற்பட்டது . ஆனால் , 
அவர் சுல்தானுடைய ஒன்றுவிட்ட சகோதரனால் கொல்லப் 


222 

இந்திய வரலாறு 
பட்டார் . தாவூத் ( Daud ) என்ற அந்தச் சகோதரர் 1377 - ல் 
முறையின்றிச் சிம்மாசனம் ஏறினார் . ஆனால் , அவரும் முஜா 
ஹித்தின் மாற்றாந்தாய் மகனான ரூக்பர்வர் ஆகா ( Ruh Parwar 
Agha ) என்பானின் தூண்டுதலின் மேல் , அடிமை ஒருவனால் 
கொல்லப்பட்டார் . 


தாவூத் இறந்ததற்குப் பிறகு இரண்டாம் முகம்மது ஷா 
( Muhammed Shah II ) ஆட்சிக்கு வந்தார் . 1378 - ல் அவர் 
போரை விரும்பாது , அமைதியையே நாடியதால் இலக்கிய , 
விஞ்ஞான வளர்ச்சியில் தமது கவனத்தைச் செலுத்த முடிந் 
தது . பல மசூதிகளையும் , பள்ளிகளையும் , மடங்களையும் கட்டினார் . 
புனிதச் சட்டத்திற்கு மாறாக எவரையும் நடக்கவிடவில்லை . 
அவருடைய ஆட்சியின் போது எவ்விதக் கிளர்ச்சியும் நடை 
பெறவில்லை . அதிகாரிகளும் , உயர்குடியினரும் அவருடன் மிக்க 
பற்றுறுதியுடன் நடந்துகொண்டனர் . 

தமது குடிமக்களின் 
நலவளர்ச்சியில் சுல்தான் மிகுந்த அக்கறைகொண்டிருந்தார் . 
ஒரு சமயத்தில் நாட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தபோது , 
அதன் 

கொடுமையைத் தணிக்கும் பொருட்டுப் பல்லாயிரக் 
கணக்கான எருதுகளை மாளவத்திலிருந்தும் , குஜராத்திலிருந்தும் 
தானியங்களைக் 

கொண்டுவருவதற்காகச் சுல்தான் பயன் 
படுத்தினார் . தமது வாழ்க்கையின் இறுதியாண்டில் சுல் 
தானுடைய பிள்ளைகள் , அவருடைய சிம்மாசனத்தைக் கைப் 
பற்றுவதற்காகச் சதி செய்தனர் . அவர் 1397- ல் இறந்தார் . 
அவருக்குப் பிறகு அவருடைய புதல்வர்கள் ஆறு மாதக் காலம் 
ஆட்சி புரிந்தனர் . பிறகு , அலாவுத்தீன் , ஹஸன் ஷா பேரரான 
ஃபிரோஸ் , அவர்களிடமிருந்து சிம்மாசனத்தைக் கைப்பற்றிக் 
கொண்டார் . 


புதிய சுல்தான் தயாளகுணம் படைத்தவர் ; நியாயமாக 
நடந்துகொள்ள விரும்பியவர் . திருக்குர்ரானைப் பகர்த்து , அதி 
லிருந்து வரும் பணத்தைக்கொண்டு வாழ்க்கை நடத்தினார் . 
அவருடைய அந்தப்புரப் பெண்களும் துணிகளின் மேல் பூத் 
தையல் வேலை செய்து , அவற்றை விற்றுப் பிழைத்து வந்தனர் . 
பல வகைகளிலும் அவர் நிகரற்றவராய் விளங்கினார் . அவர் 
தீவிரமுடையவராகவும் , சக்திவாய்ந்த முடிமன்னராகவும் இருந் 
தார் . கொடுமையையும் , பொய்மையையும் அழித்து ஒழிப்பதில் 
தம்முடைய எல்லாத் திறமையையும் செலவிட்டார் . ஷேக்குகள் 
(Sheikhs ), கல்வி வல்லோர் , முனிவர்கள் ஆகியவர்களுடைய 
கூட்டுறவில் அவர் பேரின்பம் அடைந்தார் . ஆனால் , சில 
ஆண்டு ஆட்சிக்குப் பிறகு அவரும் , அவர் காலத்திலிருந்த 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


228 


பொதுவான தீச்செயல்களில் 

ஈடுபடப் பழகிக்கொண்டார் . 
இதற்கு ஃபெரிஷ்டாவும் சான்று கூறுகின்றார் . அரசர் பல் 
வேறு மொழிகளிலும் நல்ல அறிவுடையவராய் இருந்தார் . 
வெவ்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த தம் மனைவிமார்களுடன் 
அவர்களுடைய தாய்மொழியிலேயே அவர் பேசிவந்தார் . 
விஜய நகர ராயர்களிடத்திலும் , வேறு பிற தென்னிந்திய 
அரசர்களிடத்திலும் போரிடுவதில் , அவர் தம்முடைய அரச 
மரபினரின் மரபுக் கொள்கையினையே பின்பற்றினார் . 1398 - லும் 
1406 - லும் அவர் விஜய நகரத்தின் மீது படையெடுத்துச் சென்ற 
ஒவ்வொரு முறையும் வெற்றிபெற்றார் . அதன் அரசரிடமிருந்து 
பெரும் இழப்பீட்டைப் பெற்றார் . மூன்றாம் முறையாகப் போர் 
மூண்டது . 1419 - ல் ஃபிரோஸ் விஜய நகரைச் சார்ந்திருந்த 
நாடான பங்கலைக் ( Pangal ) காரணமின்றித் தாக்கினார் . போர் 
முகாம்களில் கொள்ளை நோய் பரவியதால் சுல்தானுடைய 
படைகள் தோல்வியுற்றன . வெற்றிபெற்ற இந்துக்கள் , ஈவு 
இரக்கமின்றி முஸ்லிம்களைப் படுகொலை செய்து , அவர்களுடைய 
அரசைச் சூறையாடிப் பள்ளிவாசல்களையெல்லாம் நாசப்படுத் 
தினர் . உடல் நலத்தை இழந்து கொண்டிருந்ததனால் , சுல்தான் 
அரசாங்கப் பொறுப்பை அவருடைய அடிமைகளிடையே 
விட்டுவிட்டார் . அவர் சகோதரர் அகமத் ஷா ( Ahmad Shah ) 
நாட்டிலேயே 

சக்திவாய்ந்தவராகிவிட்டார் . சுல்தான் 
இறந்த 1422 - ல் அவரே அரசருமாகிவிட்டார் . 


மிகு 


எவ்விதமான எதிர்ப்புமின்றி அகமத் ஷா அரியணை ஏறினார் . 
காலஞ்சென்ற சுல்தானுடைய மகனைத் தமது தற்காப்புக்காகக் 
கொன்று விடும்படி அகமத் ஷாவின் ஆலோசகர்கள் அறிவுரை 
கூறினர் . ஆனால் , அவர் அதை ஏற்றுக்கொள்ளாது , அவ்விள 
வரசனுக்கு ஃபிரோஸாபாதில் ஒரு ஜாகீரை அளித்து , அவனை 
வாழவிட்டார் . அவன் அங்கிருந்துகொண்டு பணத்தையும் , 
காலத்தையும் வீணாக்கிக்கொண்டிருந்தான் . புதிய சுலதான் 
விஜய நகருடன் மீண்டும் போர் செய்து 20,000 ஆண் , பெண் , 
குழந்தைகள் யாவரையும் படுகொலை செய்தார் . அக்கொடுமை 
யினால் சினமுற்றிருந்த இந்துக்கள் , அவருடைய இரத்தத்தைக் 
குடிக்க உறுதிகொண்டனர் . ஆகவே , அவர் வேட்டையாடிக் 
கொண்டிருந்த சமயம் பார்த்து அவரைத் துரத்திச்சென்றனர் . 
ஆனால் , அவருடைய கவசம் தாங்குவோனாகிய அப்துல் காதர் 
( Abdul Qadar ) அவரைக் காப்பாற்றிவிட்டான் . இதனால் 
மேலும் தொல்லைப்படுத்தினார் . ஆகவே , தேவராயர் ( Deva 
Rayar) அமைதியை நிறுவிக்கொள்ளுமாறு வற்புறுத்தப்பட்டார் . 


224 


இந்திய வரலாறு 


செலுத்த வேண்டியிருந்த திறையைச் செலுத்துவதாக அவர் 
இசைந்து , சுல்தானுடைய முகாமுக்கு அளவற்ற விலை மிகுந்த 
பொருள்களை அனுப்பிவைத்தார் . 1424 - ல் சுல்தான் வாரங்க 
லின் ( Warrangal ) அரசரை முறியடித்து , அவ்வரசருடைய 
ஆட்சிப்பகுதியின் பெரும் பகுதியைத் தம் இராச்சியத்துடன் 
சேர்த்துக்கொண்டார் . மாளவத்தின் முஸ்லிம் அரசர்களையும் 
அவர் தோற்கடித்து , ஏராளமான ஆட்களைக் கொன்று , பெருங் 
கொள்ளைப் பொருள்களைத் திரட்டிக்கொண்டு சென்றார் . 


அவர் வலி ( Wali ) என்ற பட்டப்பெயரைப் புனைந்துகொண் 
டார் . தம்முடைய நாட்டுக்குத் திரும்பிய உடன் பீடார் ( Bidar ) 
நகருக்கு அஸ்திவாரமிட்டார் . பின்னாளில் அது பாமினி அரசின் 
தலை நகராக விளங்கிற்று . அவர் 1429 - ல் கொங்கன் தலைவர் 
களுடன் போருக்குச் சென்று குஜராத்தில் முடிவற்ற , தெளிவற்ற 
ஒரு போரையும் அந்நாட்டு மன்னருடன் நடத்தினார் . கடைசி 
யாக அவர் தெலிங்கானாவில் நடைபெற்ற இந்துக் கிளர்ச்சி 
ஒன்றினை ஒடுக்குவதற்காக அப்பகுதிக்குச் சென்றார் . அதற்குப் 
பிறகு , அவர் அனைத்துப் பொறுப்புகளையும் கைவிட்டுவிட்டுச் 
சிம்மாசனத்தை இளவரசர் ஜஃபர் கான் ( Zafar Khan ) என்ப 
வரிடம் ஒப்படைத்தார் ; 1485 - ல் இறந்தார் . 


இரண்டாம் அலாவுத்தீன் ( Alauddin II ) என்ற பட்டப் 
பெயருடன் ஜஃபர் கான் அரியணையேறினார் . அவருடைய ஆட்சி 
சிறப்பாகத் துவங்கியது . ஆனால் , அவருடைய குணம் மாறி , 
மோசமாகிக் 

கொண்டேயிருந்தது . அவர் தம்முடைய 
காலத்தைச் சிற்றின்பங்களில் வீணாக்கத் தொடங்கினார் . 


ஆகவே , அவருடைய சகோதரர் முகம்மது கிளர்ந்தெழுந்து 
ரெய்ச்சூர் தோஆப் , பீஜப்பூர் ( Bijapur ) , மற்றும் பல மாவட்டங் 
களையும் விஜய நகரின் உதவியைக்கொண்டு கைப்பற்றிக் 
கொண்டார் . ஆனாலும் , இறுதியில் அவர் முறியடிக்கப்பட்டு 
மன்னிக்கப்பட்டார் . ரெய்ச்சூர் மாவட்டத்தை ஒரு ஜாகீராகப் 
பெற்றிருக்க அவருக்கு உரிமை தரப்பட்டது . சுல்தானுடைய 
அரசின்மீது கடும் பகைகொண்டிருந்த விஜய நகர அரசு , பாமினி 
நாட்டின் மீது வேண்டுமென்றே தாக்கியது . ஆரம்பத்தில் 
போரின் முடிவு தெளிவற்றதாக இருப்பினும் , நெடுங்காலமாக 
நீடித்த முற்றுகைக்குப் பிறகு , தேவராயர் நிர்ணயிக்கப்பட்ட 
திறையைச் செலுத்துவதற்கு இணங்கினார் . தென்னிந்திய 
முஸ்லிம்களுக்கும் , அரேபியர் , துருக்கியர் , பாரசீகர்கள் , 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


225 


மொகலாயர்கள் ( Mughals ) போன்ற அன்னியர்களுக்குமிடையே 
நடைபெற்றுக்கொண்டிருந்த சச்சரவுகளின் 

விளைவாக 
நிருவாகம் சீர்குலைந்திருந்தது . கெங்கானில் இந்துத் தலைவராக 
இருந்தவரிடம் ஹஸன் மாலிக் குத் துஜ்ஜார் ( Hasan Malik- ut 
Tujjar ) என்பவர் மிகக் கடுமையாகத் தோற்கடிக்கப்பட்டார் . 
அவர்கள் தப்பி ஓடிக்கொண்டிருக்கையில் தென்னிந்தியத் 
தலைவர்கள் , அரசத் துரோகம் புரிய இருக்கின்றனர் என்று 
அவர்களைப்பற்றிச் சுல்தானிடம் கூறியதனால் , அதை நம்பிய 
அரசர் , அவர்களை ஒரு விருந்துக்கு அழைத்து மிகக் கொடூரமாகக் 
கொன்றார் . அவர் 1457- ல் இறந்தார் . 


அலாவுத்தீன் ஒழுக்கங்கெட்டவராக இருப்பினும் , தமது 
குடிமக்களின் நலன்களை முற்றிலுமே புறக்கணித்துவிடவில்லை . 
அவர் பள்ளிவாசல்களைக் கட்டினார் ; பள்ளிகளை நிறுவினார் ; 
பல அறநெறி நிறுவனங்களை நிலை நாட்டினார் ; நாடு முழு 
வதிலும் ஒழுங்கினை ஏற்படுத்தினார் ; திருடர்களையும் , கொள்ளைக் 
காரர்களையும் மிகக் கடுமையாகத் தண்டித்தார் . அவர் 
வைதிகர் 

அழைக்கப்படாவிடினும் , சமயத்திற்கான 
சடங்குகளை ஒழுங்குறச் செயற்படுத்தினார் . தம் சமயத்தாரின் 
உணர்ச்சிகளுக்குத் தக்க மரியாதை தெரிவித்தார் . 


என 


அலாவுத்தீனுக்குப் பிறகு அவருடைய மூத்த மகனான 
ஹுமாயூன் ஆட்சிக்கு வந்தார் . அவர் கொடுமையே உரு 
வெடுத்தவராக இருந்தார் . அவருடைய அறிவுக்கும் , கல்விக் 
கும் , சொல்வன்மைக்கும் அவரைப் புகழ்ந்தாலும் , அவருடைய 
கொடூரச் சுபாவத்திற்கு அவரைக் கண்டிக்க வேண்டியுள்ளது . 
சிறிதேனும் ஈவு இரக்கமின்றி அவர் இரத்தம் சிந்தச் செய்தார் . 
ஆனால் , அவர் ஒரு சிறந்த அமைச்சரைப் பெற்றிருந்தார் . 
மகமது கவான் என்னும் அந்த அமைச்சர் , அவருடைய இறுதி 
நாள் வரை மிக்க பற்றுடன் பணியாற்றி வந்தார் . ஹுமாயூ 
னுடைய ஆட்சியில் பலவிதமான கொடூரங்கள் கையாளப் 
பட்டு வந்தன . அவருடைய சகோதரரான ஹஸனும் , அவரது 
கொடுமைக்குப் பலியாயானார் . அவருடைய 

கொடுமை 
அளவுக்கு மிஞ்சியதாக இருந்தது . அவர் 1461 , அக்டோபரில் 
இறந்தார் . 


அவருடைய மரணத்திற்குப் பிறகு குவாஜா ஜெஹான் 
மகமது கவான் ( Khawaja Jehan Mahmud Gawan ) , பட்டத் 
தரசி ஆகியவர்கள் நிஸாம் ( Nizam ) என்பவரை அரசராகத் 

15 


226 


இந்திய வரலாறு 


தேர்ந்தெடுத்தனர் . நிஸாம் எட்டு வயதேயடைந்த சிறுவனாக 
இருந்ததனால் , பட்டத்து அரசியான மக்தூமா ஜெஹானிடமே 
( Makhdumah Jehan ) அரசாங்கப் பொறுப்பு இருந்தது . மகமது 
கவானின் துணையைக்கொண்டு அவ்வரசி குற்றமற்றவர்களை 
யெல்லாம் சிறையிலிருந்து விடுவித்து , எவ்விதக் காரணமும் 
இன்றித் தம் பதவிகளைப் பறிகொடுத்தவர்களை மீண்டும் அவர் 
கட்குரிய பதவியில் அமர்த்தினார் . ஒரிஸ்ஸா , தெலிங்கானா 
ஆகியவற்றின் ராயர்கள் நடத்திய தாக்குதலை அவர் எதிர்த்தார் . 
ஆனால் , மாளவத்தின் மகமது கில்ஜி பீடாரைக் கைப்பற்றிக் 
கொண்டபோது , குவாஜா ஜெஹான் மகம்மது 
கவான் 
தலைமையிலிருந்த தக்காணப் படை 1431 - ல் மிகக் கடுமை 
யாகத் தோற்கடிக்கப்பட்டது . அந்த நெருக்கடியான வேளை 
யில் அரசி குஜராத் அரசரின் உதவியை நாடினார் . அவ்வரசன் 
நெருங்கிய உடன் , மகமது கில்ஜி தமது நாட்டிற்குத் திரும்பி 
விட்டார் . அவர் நடத்திய இரண்டாம் படையெடுப்பும் அதே 
காரணத்தை முன்னிட்டு முரியடிக்கப்பட்டது . 

நிஸாம் 
திருமணம் புரிந்துகொள்ளும் தருவாயில் திடீரென இறந்தார் 
( 1463 ) . 


உயர்குடியினர் காலஞ்சென்ற சுல்தானின் சகோதரரான 
முகம்மது ஷாவை அரசராகத் தேர்ந்தெடுத்தனர் . பொது நிதி 
யைக் களவாடினார் என்ற காரணத்தால் புதிய அரசர் , குவாஜா 
ஜெஹானைக் கொன்றுவிட்டார் . ஆகவே , எல்லா அதிகாரமும் 
இப்பொழுது மகமது கவானிடம் குவிந்தது . அவ்வமைச்சர் 
அளவில்லா அதிகாரத்தைப் பெற்றிருந்தார் . பல ஆண்டுக் கால 
மாக அவர் மிக்க பற்றுடன் நாட்டுக்குப் பணியாற்றி வந்தார் ; 
பல போர்களைப் புரிந்தார் ; பல நாடுகளை அடிபணிய வைத்தார் ; 
பாமினி அரசின் எல்லைகளை அதுவரை எட்டியிராத அளவுக்குப் 
பரப்பினார் . இந்து நாடான கொங்கனுக்கெதிராக ஒரு பெரும் 
படையுடன் அவர் அனுப்பிவைக்கப்பட்டார் . அவர் மிகத் 
தீரத்துடன் போர் புரிந்து கல்னா ( Kalna ) அரணை அடிபணிய 
வைத்தார் . ஒரிஸ்ஸாவின் அரசரையும் திறை செலுத்துமாறு 
வற்புறுத்தினார் . சுல்தான் காஞ்சிபுரத்தின் மேல் நடத்திய 
படையெடுப்பு அவருடை 

ஆட்சியின் 

குறிப்பிடத்தக்க 
நிகழ்ச்சியாகும் . விஜய நகர ராயரான நரசிம்மருக்கெதிராக 
( Narasimha ) நடத்திய படையெடுப்பின்போது , அக்கொள்ளைப் 
படையெடுப்பு நடைபெற்றது . காஞ்சிமா நகரம் கைப்பற்றிக் 
கொள்ளப்பட்டது . வெற்றியாளர்கள் ஏராளமான கொள்ளைப் 
பொருளைக் கொண்டு சென்றனர் . 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


227 


கும் . 


1474 - ல் தென்னிந்தியாவில் மிகக் கடுமையான பற்றாக் 
குறை ஏற்பட்டது . அதற்குப் பீஜப்பூர்ப் பஞ்சம் எனப் பெயரா 

1470 - ல் பீகாருக்கு வருகை புரிந்த ரஷிய வியாபாரியான 
அதனேஸியஸ் நிகட்டின் ( Athanasius Nikitin ) நாட்டைப்பற்றி 
யும் , மக்களைப்பற்றியும் , அரசைப்பற்றியும் பல குறிப்புகளை 
விட்டுச் சென்றுள்ளார் . 


மகமது 


மூன்று அரசர்களின் கீழ் மிக்க விசுவாசத்துடன் பணி 
யாற்றிய மகமது கவான் சாலச் சிறந்த நிருவாகியாவார் . 
நாட்டில் தென்னிந்தியர்களுக்கும் , ஈரானியர்களுக்குமிடையே 
சச்சரவுகள் நடைபெற்றுவந்த போதிலும் , 

கவான் 
வெற்றிகரமாகத் தமது சீர்திருத்த வேலையை நிறைவேற்றினார் . 
அவருடைய 

கண்ணோட்டம் எல்லாத் துறைகளின் மேலும் 
பாய்ந்துகொண்டிருந்தது . நாட்டின் நிதி நிலையை அவர் 
ஒழுங்குபடுத்தினார் ; நீதி வழங்கும் முறையைச் சீர்ப்படுத்தினார் ; 
பொதுக் கல்விக்கு ஊக்கமும் , ஆக்கமும் அளித்தார் ; அரசு 
நிதிக்கோரிக்கை நியாயமுற இருப்பதற்காகக் கிராமங்களை 
ஒழுங்குற அளவெடுக்கும் முறையைக் கையாண்டார் ; இலஞ்ச 
ஊழல்களை ஒழித்துக்கட்டினார் ; படை யைச் சீர்ப்படுத்தினார் . 
படைவீரர்களின் நிலை அபிவிருத்திச் செய்யப்பெற்றது . 


ஆனாலும் , தென்னிந்தியர்களில் பலர் அவருடைய அதிகார 
மும் , செல்வாக்கும் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டிருப்பதைக் 
காணமுடியாது , அவர்மீது பொறாமை கொண்டனர் . 

அவருக் 
கெதிராகச் சதி செய்து , நரசிம்ம ராயருக்கு அவர் எழுதிய 
தாக , அவருடைய 

கையெழுத்துக்கொண்ட ஒரு கடிதத்தை 
அரசருக்குக் காண்பித்து அமைச்சர் துரோகம் செய்துகொண் 
டிருப்பதாகத் தூண்டிவிட்டனர் . அவர்களுடைய துர்ப்போதனை 
களுக்குச் செவிசாய்த்த சுல்தான் , அவரைக் கொல்லும்படி 
குடிபோதையில் உத்தரவிட்டார் . இவ்விதமாக , அக் காலத் 
தில் மிகத் தூய பண்புடையவராக இருந்த அவ்வமைச்சர் 
வஞ்சகமாகக் கொல்லப்பட்டார் . அந்தப் பழைய அமைச்சர் , 
அநியாயமாகத் தூக்கிலிடப்பட்டதற்குப் பிறகு , பாமினி அரசின் 
எல்லாப் பிணைப்பும் , சக்தியும் போய்விட்டன என்று மெடோஸ் 
டெய்லர் ( Medows Taylor ) ; பொருத்தமுறக் கூறியுள்ளார் . பல 
வகைகளிலும் மகமது கவானின் குணவியல்பு அவருடைய 
காலத்தில் வாழ்ந்தவர்களின் குணவியல்பைக் காட்டிலும் மிக 
மேம்பட்டதாக இருந்தது . எளிய , தூய வாழ்க்கையை நடத்தி 
வந்த அவர் , கல்வியிலும் கல்வியறிஞர்களின் கூட்டுறவிலும் 
மிக்க விருப்பமுடையவராயிருந்தார் . அவ்விருப்பம் அவரைப் 


228 


இந்திய வரலாறு 


பீடாரில் ஒரு மிகச் சிறந்த கல்லூரியையும் , ஒரு பெரிய நூலகத் 
தையும் வைத்து நடத்தச் செய்தது . ஒரு பொதுப்பணி அதி 
காரியாக அவர் விருப்பும் , வெறுப்பும் அற்றுச் செய்த தொண்டு 
கள் அனைவரின் புகழுரைக்கும் அவரை உரியவராகச் செய்தன . 
மூன்றாம் முகம்மது தம்முடைய முட்டாள் தனத்தைச் சிறிது 
காலத்திற்குப் பிறகே உணர்ந்தார் . துன்பமும் , கழிவிரக்கமும் 
கொண்ட அவர் , ஓராண்டிற்குள் கி.பி. 1482 , மார்ச்சு 22 ஆம் 
நாள் உயிர் துறந்தார் . 


முகமது ஷா இறந்த பிறகு அவர் மகன் மகமது ஷா தமது 
பன்னிரண்டாவது வயதில் ஆட்சிக்கு வந்தார் . வெகுவிரைவில் 
அச் சிறுவனுக்கு மூளைக்கோளாறு ஏற்பட்டு விட்டது . சிற்றின்பங் 
களில் தம் வாழ்வை வீணாக்கிக்கொண்டிருந்தார் . நிருவாகம் 
சரிவர நடைபெறவில்லையாதலால் , எல்லாப் பக்கங்களிலும் 
குழப்பம் ஏற்பட்டுவிட்டது . மாநில ஆளுநர்கள் தம்மைச் 
சுதந்திர அரசர்களாக அறிவித்துக்கொள்ளத் தொடங்கினர் . 
பாமினி அரசின் பரப்பளவு பெரும்பாலும் சுருங்கிவிட்டிருந்தது . 
பீடார் தலை நகரைச் சுற்றியிருந்த மா நிலங்கள் மட்டுமே அப் 
பொழுது அந் நாட்டில் அடங்கியிருந்தன . புதிய அமைச்சரான 
அமர் பரீத் ( Amar Barid ) உண்மை அரசராக ஆட்சி நடத்த 
லானார் . தம்மையே நம்பியிருக்கும்படியாக அவ்வமைச்சர் 
சுல்தானான மகமதுவை நடத்திவந்தார் . 1518 - ல் மகமதுவின் 
இறப்புடன் , பாமினி அரசும் முடிவடைந்து விட்டது என்று 
கருதுதல் வேண்டும் . 


தென்னிந்தியாவில் மாபெரும் அரசாக விளங்கிய பாமினி 
அரசும் இப்பொழுது ஐந்து சுதந்திரச் சிற்றரசு நாடுகளாகப் 
பிளவுபட்டது . அவ்வைந்து நாடுகள் வருமாறு : 


1. பீராரின் இமாத் ஷாஹி வமிசம் , 
2. பீஜப்பூரின் அடில் ஷாஹி வமிசம் , 
3. அகமது நகரின் நிஸாம் ஷாஹி வமிசம் , 
4. கோல்கொண்டாவின் குதுப் ஷாஹி வமிசம் , 


5. பீடாரின் பரீத் ஷாஹி வமிசம் . 


பிராரின் இமாத்ஷாஹி வமிசம் 

இமாத் ஷாஹி வமிசம் ஃபதா உல்லா இமாத் ஷா ( Fatah 
ullah Imad Shah ) என்பவரால் நிலை நாட்டப்பட்டதாகும் . அவர் 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


229 


முதலில் கருநாடகத்திலிருந்து ( Carnatic ) வந்த இந்து ஆவார் . 
பீராரின் கானி ஜெஹானிடம் அரசப்பிரதிநிதியாகப் பணி 
யாற்றிச் சீரும் சிறப்பும் பெற்று விளங்கிய அவர் , பிறகு தாமே 
அவ் விடத்தின் அரசப்பிரதி நிதியாகிவிட்டார் . பாமினி அரசு 
பிளவுபட்டதும் அவர்தாம் முதன்முதலாகத் தம்மைச் சுதந்திர 
அரசராக அறிவித்துக்கொண்டார் ( 1490) . அவருடைய 
பெயரையே கொண்டிருந்த அவ்வமிசம் 1574 ஆம் ஆண்டு 
வரை ஆட்சி புரிந்து வந்தது . அவ்வாண்டில் அந் நாடு அகமது 
நகருடன் இணைத்துக்கொள்ளப்பட்டது . 


பீஜப்பூரின் அடில் ஷாஹி வமிசம் 


இவ்வமிசம் மகமது 

கவானால் விலைக்கு வாங்கப்பெற்ற 
யூசுஃப் அடில் ஷா என்ற அடிமையினால் தோற்றுவிக்கப்பட்டது . 
ஆனால் , அவர் 1451 ல் இறந்த துருக்கிய அரசரான இரண்டாம் 
மூரத்தின் ( Murad II ) மகன் என ஃபெரிஷ்டா கூறுகிறார் . காலஞ் 
சென்ற அந்தச் சுல்தானின் மூத்த மகன் பட்டத்திற்கு வந்ததும் 
அச்சுல்தானின் மக்களையெல்லாம் கொன்றுவிடும்படி உத்தர 
விட்டார் . ஆனால் , யூசுஃப்பின் தாய் அவரை மகமது கவானின் 
உதவியைக் கொண்டு காப்பாற்றிவிட்டார் . யூசுஃப் 1489 - ல் 
சுதந்திர அரசரானார் . 


அவருடைய வெல்லமுடியாத பகைவரான காசிம் பரீத் 
( Kasim Barid ) பீஜப்பூரின்மீது போர் தொடங்குமாறு விஜய நகர 
ராயரைத் தூண்டினார் . ஆனால் , நரசிம்மராயர் படுதோல்வி 
யுற்றார் . 1495 - ல் யூசுஃப் ஷா கிளர்ந்தெழுந்த குல்பர்காவின் 
ஆளுநரைத் தோற்கடிக்கக் காசிம் பரீ துக்கு உதவியளித்தார் . 
ஆனாலும் , குல்பர்காவை அந்த ஆளுநருக்குத் திரும்பக் 
கொடுத்துவிட்டு , அவருடைய உயிரையும் காசிம் காப்பாற்றினார் . 
குல்பர்காவைத் தமதாக்கிக்கொள்ள யூசுஃப் 

யூசுஃப் விரும்பினார் . 
ஆகவே , காசிமைத் தோற்கடித்தார் . அத்தோல்வி அலி அடில் 
ஷாவின் புகழை மேலும் அதிகரித்தது . அவர் ஷியா ( Shia ) 
மதப் பிரிவைச் சார்ந்திருந்ததனாமல் 1502 - ல் அம்மதத்தை 
அரசாங்க ஆதரவு பெற்ற மதமாக அறிவித்தார் . ஆனாலும் , பிற 
சமயங்களுடன் பொறுமையாகவே நடந்துகொண்டிருந்தார் . 
எனினும் , சுற்றுப்புற நாடுகள் அவருக்கு எதிராக ஒன்று சேர்ந்து 
கொண்டன . ஆகவே , அவர் பீராருக்கு ஓட்டம்பிடித்துச் சுன்னி 
சமயத்தை மீண்டும் நிலை நாட்டி , பிறகு காந்தேஷுக்குப் பின் 
வாங்கிக்கொண்டார் . 


230 


இந்திய வரலாறு 


அதற்கிடையில் அமர் பரீத் , தம்முடைய சுய நலத்திற்காகக் 
கூட்டுறவினைப் பயன்படுத்துகின்றார் என்று இமாதுல் முல்க் 
மற்ற நேச நாடுகளுக்கு எழுதித் தெரிவித்தார் . ஆகவே , 
அகமது நகர் , கோல்கொண்டா ஆகிய நாடுகளின் சுல்தான்கள் 
போர்க்களத்தைவிட்டுச் சென்றுவிட்டனர் . தனியாக விடப் 
பட்டுவிட்ட அமர் பரீத் யூசுஃபினிடத்தில் தோல்வியுற்றார் .. 
யூசுஃப் வெற்றியுடன் பீஜப்பூருக்குத் திரும்பினார் . 


யூசுஃப் அடில் ஷா தக்காணத்துத் தலைசிறந்த ஆட்சியாளர் 
களுள் ஒருவராவார் . அறிவு வளர்ச்சியின் ஆதரவாளராக அவர் 
விளங்கினார் . பாரசீகம் , துருக்கிஸ்தானம் , ரும் ( Rum ) ஆகிய 
நாடுகளிலிருந்து அறிஞர்கள் அவருடைய அரசவையை நாடி 
வந்து அவருடைய ஆதரவைப் பெற்றனர் . அவர் சமய வெறி 
யற்றவராக நடந்துகொண்டார் . எச்சமயத்தவராயிருப்பினும் 
அவர் அவரவர்களுடைய தகுதிக்கேற்பத்தான் வேலை கொடுத் 
தார் . தம்முடைய வாழ்க்கையில் தீய பண்பற்றவராக இருந்த 
அவர் , தம் அரசாட்சிக் கடமைகளில் மிகவும் கவனமாயிருந்தார் . 
அவர் இன்பத்தையும் , கடமையையும் ஒன்றாய்க் கலந்திருக்கச் 
செய்தா ராயினும் , இன்பம் கடமையில் தலையிட என்றுமே அனு 
மதித்ததில்லை . எப்போதும் நாணயத்துடன் நடக்கவேண்டு 
மென்று தம்முடைய அமைச்சர்களைத் தொடர்ந்து எச்சரித்துக் 
கொண்டிருந்தார் . அந்த நற்குணங்களைத் தாமே பின்பற்றி 
அவர்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாயிருந்தார் . 


ம 


யூசுஃப் அடில் ஷாவுக்குப் பிறகு இஸ்மாயில் ( [ smail ) என்ற 
ஒன்பது வயது சிறுவன் ஆட்சிக்கு வந்தான் , அரசாங்கப் 
பொறுப்பு கமல் கான் ( Kamal Khan ) என்பவரிடம் இருந்தது . 
அவர் காலஞ்சென்ற அரசனிடம் அதிகாரியாக வேலைபார்த்துக் 
கொண்டிருந்தவர் ஆவார் . ஆனாலும் , நயவஞ்சகமாக நடந்து 
கொண்டார் . பட்டத்து அரசி அவருடைய துரோகச் செயல்களை 
உணர்ந்து ஓர் அடிமையைவிட்டு அவரைக் கொல்லச் செய் 
தார் . அதன் பிறகு இஸ்மாயிலே ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுக் 
கொண்டார் . அவர் விஜய நகரத்துடனும் , அகமது நகருடனும் 
போரிட்டு வெற்றிபெற்றார் . விஜயநகரத்தினிடமிருந்து ரெய்ச்சூர் 
தோ ஆப்பை ( Raichur Doab ) அவர் மீண்டும் பெற்றுக்கொண் 
டார் . இஸ்மாயில் 1534 - ல் இறந்தார் . அவருக்குப் 

. பிறகு 
ஆட்சிக்கு வந்த மல்லு அடில் ஷா (Mallu Adil Shab ) குருடாக்கப் 
பட்டுப் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார் . அவருக்குப் பிறகு 
அவருடைய சகோதரர் இப்ராஹிம் அரசராக 

அரசராக அறிவிக்கப் 
பட்டார் . 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


231 


அவர் சுன்னி மதத்தை மீண்டும் நிலை நாட்டியதோடு , 
அன்னியர்களை யெல்லாம் , பதவிகளிலிருந்து விலக்கி , அவ்விடங் 
களில் தென்னிந்தியர்களையும் , அபிசீனியர்களையும் நிரப்பினார் . 
பீடார் , அகமது நகர் , கோல்கொண்டா ஆகிய நாடுகளின் 
அரசர்களை அவர் முரியடித்தார் . மிக்க ஆற்றலுடன் காரியங் 
களை நிறைவேற்றி வந்தார் . ஆனாலும் , சிற்றின்பங்களின் விளை 
வாக அவருக்கு வெகுவிரைவிலேயே அழிவு ஏற்பட்டது . அவர் 
நோய்வாய்ப்பட்டு 1557 - ல் இறந்தார் . அவருக்குப் பிறகு அலி 
அடில் ஷா (Ali Adil Shah ) பட்டமெய்தினார் . 


அலி அடில் ஷா ஷியா மதத்தை மீண்டும் நிலை நாட்டிக் 
கொண்டார் . அவரது கொள்கை நாடெங்கிலும் அதிருப்தியை 
ஏற்படுத்தியது . விஜய நகர ராயரின் உதவியைக்கொண்டு 
அவர் 1558 - ல் அகமது நகரைச் சூறையாடினார் . தம்முடைய 
கூட்டாளியான அலி அடில் ஷாவுக்கும் வெறுப்பூட்டும் அளவிற்கு 
இந்துக்கள் பெருங்கொடுமைகளை இழைத்தனர் . விஜய நகரின் 
அதிகாரம் நாள் தோறும் வளர்ச்சியுற்றுக்கொண்டிருந்ததனால் , 
முஸ்லிம் அரசர்கள் அஞ்சத் தொடங்கினர் . ஆகவே , பீஜப்பூர் , 
அகமது நகர் , பீடார் , கோல்கொண்டா ஆகிய நாடுகளெல்லாம் 
விஜய நகருக்கெதிராக ஒன்றுபட்டு இராம ராயரைத் தலைக் 
கோட்டையில் ( Talaikota ) 1565 - ல் தோற்கடித்தனர் . எனினும் , 
1579 - ல் அடில் ஷா கொல்லப்பட்டார் . 


அவருக்குப் பிறகு பட்டத்திற்கு வந்த இரண்டாம் இப்ராஹிம் 
994.00 29 (Ibrahim Adil Shah 

என்பவர் சிறுவராக இருந்த 
தனால் , அரசு பொறுப்பை அவர் தாய் சாந்த் பீபி (Chand Bibi) 
ஏற்றிருந்தார் . இந்திய வரலாற்றில் புகழ்பெற்று விளங்கும் 
பெண்களுள் அவரும் ஒருவராவார் . அகமது நகருடன் நடந்த 
போரில் இப்ராஹிம் வெற்றி கண்டார் . ஆனாலும் , போரில் 
கொல்லப்பட்டார் . அவர் அறிவுபடைத்த அரசராகவும் , சமயப் 
பொறுமை படைத்தவராகவும் ஆட்சி புரிந்தார் . மெடோஸ் 
டெய்லரின் கூற்றின்படி அடில் ஷா வமிசத்து எல்லா அரசர் 
களிலும் அவரே மிகச் சிறந்தவர் ஆவார் . பல வகைகளிலும் 
அவர் மிகத் திறம் படைத்தவராகவும் , மக்களால் விரும்பப் 
பட்டவராகவும் இருந்தார் . அவர் 1626 - ல் இறந்தார் . 


நீண்ட காலம் வரையிலும் அடில் ஷா வமிசத்தினர் மொக 
லாயர்களை எதிர்த்துக்கொண்டிருந்தனர் . இறுதியில் 1688 - ல் 
அவுரங்கசீப் ( Aurangazeb ) பீஜப்பூரைப் பேரரசுடன் இணைத்துக் 
கொண்டார் . 


232 


இந்திய வரலாறு 


அகமதுநகர் 

அகமது நகரை ஆண்டு வந்த நிஸாம் ஷாஹி ( Nizam Shahi ) 
வமிசம் நிஸாம் - உல்- முல்க் பகரி ( Nizam - ul - Mulk Bhari ) என்பவ 
ரால் நிறுவப்பட்டதாகும் . அவர் பீடாரிலிருந்த தென்னிந்தியக் 
கட்சியின் தலைவராவார் . மகமது கவான் இறந்ததற்குப் பிறகு 
நிஸாம் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் . 

அவருடைய மகன் 
மாலிக் அகமது ( Malik Ahmed ) ஜூனீரின் (Junir ) ஆளுநராக 
நியமிக்கப்பட்டார் . அவர் தம் மகனுடன் சேர்ந்து தமது அதிகா 
ரத்தை மேலும் வளர்த்துக்கொள்ள முயன்றார் . ஆனால் , அவர் 
தமது குறிக்கோளை நிறைவேற்றிக்கொள்ளா 
பீடாரின் ஆளுநர் அவருடைய திட்டத்தை முரியடித்து , அரச 
ருடைய அனுமதியுடன் அவரைக் கொன்றுவிட்டார் . 1498 - ல் 
மாலிக் அகமது தமது சுதந்திரத்தை அறிவித்துக்கொண்டு , 
அகமது நகருக்குத் தமது தலை நகரை மாற்றிக்கொண்டார் . 
1499 - ல் மிகக் கடுமையான போருக்குப் பிறகு அவர் தௌலதா 
பாதைக் கைப்பற்றிக்கொண்டார் . அவருடைய இறப்பிற்குப் 
பிறகு அவர் மகன் புர்ஹான் நிஸாம் ஷா ( Burhan Nizam Shah ) 
பட்டத்துக்கு வந்தார் . 


வண்ணம் , 


புர்ஹான் சிறு வயதினராக இருந்ததனால் , நாட்டு விவகாரங் 
களின் பொறுப்பை அவருடைய தந்தையின் காலத்திய அதிகாரி 
கள் ஏற்றிருந்தனர் . அவர் பீஜட்பூர் இளவரசியை மணந்து 
கொண்டிருந்தபோதிலும் , அந் நாட்டு அரசருடன் மனத்தாங்கல் 
கொண்டு , விஜய நகர ராயருடன் கூட்டுறவு ஒன்றினை ஏற் 
படுத்திக்கொண்டார் . இது உண்மையில் ஒரு புரட்சியேயாகும் . 
1553 - ல் அவர் பீஜப்பூரை முற்றுகையிட்டார் . ஆனால் , அவர் 
விரைவில் இறந்துவிட்டார் . அவருக்குப் பிறகு வந்த ஹுஸேன் 
நிஸாம் ஷா ( Husain Nizam Shah ) விஜய நகருக்கெதிராக 1565 - ல் 
முஸ்லிம் நாட்டுடன் கூட்டுச் சேர்ந்தார் . அந்த ஆண்டு அவர் 
இறந்த பிறகு , அவருடைய மகன் முதலாம் முர் துஸா நிஸாம் 
ஷா ( Murtuza Nizam Shah 1 ) பட்டத்துக்கு வந்தார் . அவர் 
சிற்றின்பங்களில் மூழ்கித் திளைக்கும் காளையாக இருந்ததனால் , 
எதிரிகளுடன் வெற்றிகரமாகப் போட்டியிடத் தகுதியற்றவராக 
இருந்தார் . அக்பரின் மகனான இளவரசன் மூரத்துடன் ( Murad ) 
1576 - ல் சாந்த் பீபி வரலாற்றுச் சிறப்புமிக்க வகையில் போரிட்ட 
தையும் , மாலிக் ஆம்பரின் ( Malik Ambar ) படைத்துறை , ஆட்சித் 
துறைத் திறமையையும் தவிர , அகமது நகரின் பிற்காலவர 
லாற்றில் இதைப்போன்ற முக்கியமானதும் , சுவை மிக்கதுமான 
மற்றொரு நிகழ்ச்சி நிகழவே இல்லை . 1600 - ல் மொகலாயர்கள் 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


233 


அவ்விராச்சியத்தைத் தாக்கினர் . ஆனால் , 

ஷாஜஹானின் 
( Shajaban ) ஆட்சியின் போது 1633 - ல் தான் அது பேரரசுடன் 
இறுதியில் சேர்த்துக்கொள்ளப்பட்டது . 
கோல் கொண்டா (Golkonda ) 

கோல்கொண்டாவை ஆண்ட குதுப் ஷாஹி ( Kutub Shahi ) 
வமிசம் குதுபுல் முல்க் ( Kutubul Mulk ) என்பவரால் நிறுவப் 
பட்டதாகும் . சிறந்த கல்வியின்றியிருந்த அவர் , ஆரம்பத்தில் 
மகமூத் ஷா பாமினியிடம் வேலை பார்த்து வந்தார் . தம்முடைய 
திறமையினால் , மேலும் மேலும் உயர்வு பெற்றுத் தெலிங்கா 
னாவின் ஆளுநரானார் . 1513 - ல் தம்மைச் சுதந்திர அரசராகத் 
தெரிவித்துக்கொண்டார் . 1543 - ல் அவர் இறந்ததற்குப் பிறகு 
வலிமைக் குன்றிய பல அரசர்கள் ஆட்சி நடத்தி வந்தனர் . 
1687 ஆம் ஆண்டுவரை அவர்கள் மாகலாயர்களை ( Mughals ) 
எதிர்த்து நின்று , தமது சுதந்திரத்தைக் காத்து வந்தனர் . 
அவ்வாண்டில் , கோல்கொண்டா அவுரங்கசீபினால் மொகலாயப் 
பேரரசுடன் இணைத்துக்கொள்ளப்பட்டது . 
பீடார் ( Bidar ) 

பாமினி நாட்டின் தொலை மாநிலங்கள் எல்லாம் தங்கள் 
சுதந்திரத்தை அறிவித்துவிட்டதற்குப் பிறகு , மீதியிருந்த பகுதி 
கள் பரீத்துகளின் ( Barids ) அரசேற்பு மூலம் , பேருக்குமட்டும் 
ஓர் அரசாக இருந்தன . காசிம் பரீத்தின் ( Kasim Barid) மகனான 
அமீர் பரீத் ( Amir Barid ) 1526 - ல் முறையாகப் பொம்மைகளைப் 
போன்றிருந்த பாமினிச் சுல்தான் களின் ஆட்சியை ஒழித்துக் 
கட்டி விட்டு , பீடாரின் பரீத் ஷா அரச பரம்பரையை நிறுவினார் . 
அந்தப் பகுதி கி . பி . 1618 - ல் பீஜப்பூரில் சேர்க்கப்படும் வரை 
நிலைபெற்றிருந்தது . 

ஒரு சில சிறந்த ஆட்சியாளர்கள் , பாமினி அரசின் ஐந்து 
கிளைகளிலும் குறிப்பாகப் பீஜப்பூர் , கோல்கொண்டா இவற்றில் 
தோன்றினர் . இந்தச் சுல்தான் களின் வரலாறு பெரும்பாலும் 
தங்களுக்குள்ளும் , விஜயநகருடனும் அயராமல் செய்து வந்த 
போர்களின் வரலாறாகவே இருந்தது . ஒவ்வொருவரும் தென் 
னிந்தியாவில் மேலாண்மையைச் செலுத்தப் பெருமுயற்சி 
செய்து கொண்டிருந்தனர் . ஆகவே , தென்னிந்தியா போர்க் 
களமாகவே காட்சியளித்தது . பாமினி புரசின் சிதைவும் , 
அதன் பிறகு எழுச்சியுற்ற ஐந்து சுல்தானியங்களுக்குள் நடந்து 
வந்த போர்களும் , அரசியல் அடிப்படையிலும் , மதத்தின் அடிப் 
படையிலும் தென்னகத்தே இஸ்லாமின் முன்னேற்றத்தைப் 
பெரிதும் பாதித்துவிட்டன . தென்னாட்டில் துக்ளக்குகளின் 


234 


இந்திய வரலாறு 


காலத்திற்குப் பிறகு தோன்றிய இந்து மத மறுமலர்ச்சியின் 
உணர்ச்சி , விஜய நகரப் பேரரசின் எழுச்சியிலும் , வளர்ச்சியிலும் 
உச்ச நிலையையடைந்தது . 

6. விஜயநகரப் பேரரசு 
விஜய நகரப் பேரரசு முகம்மது பின் துக்ளக்கின் ஆட்சிக் 
காலத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் போது தோன்றியதாகும் . 
இந்தப் பெரிய பேரரசு நகரின் தொடக்கத்தைப்பற்றிச் சிவெல் 
( Swell) என்பவர் , ஏழுவகைப்பட்ட விளக்கங்களை அளிக்கின்றார் . 
அவர் தமது ( A Forgotton Empire ) என்ற நூலில் அத்தோடக் 
கத்தைப்பற்றிக் கர்ணபரம்பரைக் கதைகளைக் குறிப்பிட்டுவிட்டு , 
அந்த இந்துக்களின் பொதுப்பான்மையுடன் , வரலாற்று உண் 
மைகளை இணைத்துப் பார்த்தால் , ஒரு வேளை மிகவும் சரியான ஒரு 
விளக்கம் பெறக்கூடும் எனக் கூறுகிறார் . பொதுவாகக் கூறப் 
படும் மரபுரையை அவரும் ஏற்றுக்கொள்கிறார் . அதன்படி , 
துங்கபத்ராவின் ( Tungabadra ) வடகரையிலுள்ள ஆனெ குண்டி 
( Anegundi ) கோட்டைக்கு எதிர்ப்புறத்தில் அந் நதியின் தென் 
கரையில் சங்கமர் ( Sangama ) என்பவரின் ஐந்து புதல்வர்கள் 
விஜய நகரையும் , விஜயநகரப் பேரரசையும் நிறுவினர் . அந்த 
ஐவருள் ஹரிஹரர் ( Haribara ) , புக்கர் ( Bukka ) என்போர் மிகச் 
சிறந்தவர்களாவர் . அந்தக் காலத்தில் சிறப்புற்றிருந்த பிராமண 
முனிவரும் , அறிஞருமான மா தவ வித்யாரண்யரும் ( Sage Vidya 
ranya ) அவருடைய சகோதரரும் , வேதத்திற்குப் புகழ் பெற்ற 
உரை எழுதியவருமான சாயனர் ( Sayana ) முதலியவர்களின் 
மூலம் ஊக்க உணர்ச்சி பெற்று , அவ்விரு சகோதரரும் இந்தப் 
புதிய முயற்சியில் ஈடுபட்டனர் . இந்த மரபைப் பிற்காலத்தில் 
கட்டிவிடப்பட்ட கதை என்றும் , பதினே ழாம் நூற்றாண்டில் தான் 
அக் கதை வழக்கத்தில் வந்தது என்றும் ஒரு சிலர் கருதுவர் . 
திருத்தந்தை ஹீராஸ் பாதிரியாரின் ( Rev. Father Hiras ) கருத் 
துப்படி விஜய நகரின் பேரரசினை வளர்த்த ஆனெகுண்டி நகரத் 
திற்கு அடிகோலியவர் ஹோய்சால அரசரான மூன்றாம் வீர 
பள்ளாளராவார் . ஹோய்சால ஆளுங்குடும்பத்தின் நெருங்கிய 
உறவினரும் , அங்கே தம் இருப்பிடத்தைக் கொண்டிருந்தவரு 

ஹரிஹரர் , எல்லைப்புற அதிகாரியாவார் . மற்றோர் 
ஆசிரியரின் கருத்துப்படி , பிற்காலத்தில் விஜய நகரம் 
என்றழைக்கப்பட்ட நகரைக் கட்டிப் பலப்படுத்தியது மாபெரும் 
ஹோய்சால 

அரசரான மூன்றாம் வீர பள்ளாளரின் தீரச் 
செயலாகக் கருதப்படவேண்டும் . முகம்மது பின் துக்ளக்கின் 
படையால் கம்பிலி ( Kampili ) அழிக்கப்பட்ட பிறகும் , 
ஹோய்சாலத் தலை நகரான 

துவாரசமுத்திரப் ( Dwara 


மான 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


235 


பட்டது . 


samudra ) படையெடுப்பை அடுத்தும் அந்த நகரம் நிறுவப் 

ஹோய்சால அரசிலிருந்து தோன்றியது என்ற 
கொள்கையை ஓர் ஆசிரியர் மறுத்துரைக்கின்றார் . இந்தப் 
பிரச்சினையை அவர் பல வழிகளிலும் ஆராய்ந்து , ஹரிஹரர் , 
புக்கர் ஆகிய இருவரும் அந் நகரைக் கட்டினர் என்று வாதம் 
செய்கின்றார் . மேலும் , இரண்டாம் ஹரிஹரரின் கல்வெட்டில் 
( பேரொளியின் அவதாரம் என்று வருணிக்கப்படும் மாதவ 
வித்யாரணியரின் அறிவுரையின்படி , தங்கள் நடத்தை முறை 
களை உருவாக்கிக்கொண்டனர் என்றும் அவ்வாசிரியர் கூறு 
கின்றார் . அவர்கள் 1424 - ல் முஸ்லிம்களால் பிடிக்கப்பட்டதும் , 
வாரங்கலைத் தலைநகராகக் கொண்டதும் , காகதீய ( Kakatiya ) 
நாட்டை உள்ளடக்கியதுமான தெலுங்கு நாட்டிலிருந்து 
வந்தனர் என்று சில வரலாற்று நிபுணர்கள் கருதுகின்றனர் . 
அவ்வைந்து பேரும் நாடோடிகளாகத் திரிந்து வந்தனர் . இவ் 
விதமாக விஜய நகரத்தின் தோற்றத்தைப்பற்றியும் , அதனை 
உருவாக்கியவர்களைப்பற்றியும் பல கருத்துகள் நிலவுகின்றன . 
எனினும் , ஒன்று மட்டும் உறுதியாகக் கூறலாம் . அதாவது , 
ஹரிஹரரும் , புக்கரும் அவர்களுடைய மூன்று சகோ தரர்களும் 
வடக்கிலிருந்து படையெடுப்பாளர்களின் முன்னேற்றத்தைத் 
தடைசெய்ய 

வேண்டுமென்று , எதிர்த்துப் போரிடப் பெரு 
முயற்சிகளை எடுத்துக்கொண்டனர் என்று புலனாகின்றது . 
இந்திய வரலாற்றில் விஜயநகரப் பேரரசு மூன்று நூற்றாண்டு 
களாக , நாட்டின் பழைய சமயத்தையும் , பண்பாட்டையும் 
காப்பதற்காகவும் , புதிய கருத்துக்களும் , சக்திகளும் வேகமாக 
உட்புகுந்து இவற்றை விழுங்கிவிடாமல் பாதுகாப்பதற்காகவும் 
அதை நிறுவினர் என்பது தெளிவாக விளங்குகின்றது . தவிர , 
பாமினி அரசும் , வடக்கிலுள்ள அதன் கிளைகளும் தங்கள் செல் 
வாக்கைப் பரப்புவதை அது மறைமுகமாகத் தடுத்து வந்தது . 
டெல்லிச் சுல்தான்கள் அடிக்கடி தென்னகத்தில் போரிலீடு 
பட்டுக்கொண்டிருந்தமையால் , வடக்கே 

நாட்டின் 
கிளை களில் , டெல்லிச் சுல்தானியத்தின் அதிகாரம் ஏற்கெனவே 
கணிசமான அளவு குறைந்து போயிருந்தது . துருக்கிய , 
ஆஃப்கானியச் சுல்தானியத்தின் சீர்குலைவும் , முக்கியமான 
தனிச் சுதந்திர அரசுகளின் எழுச்சியும் , காட்டுகின்ற அந்தக் 
காலத்து அரசியல் நிலைமைக்குத் திறவுகோலைக் கொண் 
டிருந்தது விஜய நகரமே என்று சுருங்கக் கூறலாம் . 
சங்கம வமிசம் ( Sangama dynasty ) 

ஹரிஹரர் , புக்கர் ஆகியவர்கள் சங்கம வமிசத்தைச் 
சேர்ந்தவர்கள் ஆவர் . அவர்களுடைய தந்தையின் பெயரே 


பாமினி 


236 


இந்திய வரலாறு 


னார் . 


அவர்கள் வமிசத்திற்கு இடப்பட்டது . முதலாம் ஹரிஹரர் , 
புக்கர் ஆகியோர் காலத்தில் விஜயநகர அரசு , பல அரசுப் பகுதி 
களையும் பிரிவுகளையும் , சிலருடைய கருத்தின்படி ஹோய்சால 
இராச்சியப் பரப்பின் பெரும் பகுதியையும் தம்முடைய செல் 
வாக்கின் கீழ்க் கொண்டு வந்தது . 

ஆனாலும் , முதலாம் 
ஹரிஹரரும் , புக்கரும் அரசருக்குரிய முழுப் பட்டப்பெயர்களைப் 
புனைந்து கொள்ள வில்லை என்று சிலர் கருதுகின்றனர் . முதலாம் 
புக்கர் 1374 - ல் சீனாவுக்கு ( China ) ஒரு தூதுக்குழுவை அனுப்பி 

1378 - ல் அவர் இறந்ததற்குப் பிறகு அவருடைய மகன் 
இரண்டாம் ஹரிஹரர் பட்டத்துக்கு வந்தார் . மகாரா ஜாதி 
ராஜா , ராஜ பரமேஸ்வரர் போன்ற பேரரசர்க்குரிய பட்டங்களை 
அவர் புனைந்துகொண்டார் . 

அவருடைய ஆட்சியின் காலம் 
அமைதி குலையாத காலமாயிருந்தது என்று சிவெல் கூறுகின்றார் . 
எனினும் , அவருடைய ஆட்சியில் விஜய நகரப் பேரரசுக்கும் 
முஸ்லிம்களுக்கும் இடையே பல சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன 
என்று சில கல்வெட்டுகளிலிருந்து புலனாகின்றது . உண்மையில் 
விஜயநகரப் பேரரசின் வரலாறும் , பாமினி அரசின் வரலாற்றைப் 
போலவே வெவ்வேறு அரசுகளுடன் இடைவிடாது இரத்தஞ் 
சிந்தும் போர்களின் 

வரலாறாகவே தென்படுகின்றது . 
ரெய்ச்சூரின் ஆற்றிடைவெளி , விஜயநகரப் பேரரசுக்கும் , 
பாமினி அரசுக்குமிடையே உரிமைச் சிக்கலாயிருந்த துங்க 
பத்திரை , கிருஷ்ணா என்ற ஆறுகளுக்கிடையே அமைந்திருந்த 
தாகும் . அதனைக் கைப்பற்றுவதற்காக இரண்டாம் ஹரிஹரரின் 
மகனான இரண்டாம் புக்கர் தம்முடைய தந்தையின் அனுமதி 
யுடன் 1398 - ல் பாமினிப் பிரதேசத்தை நோக்கி வடக்கே 
படையெடுத்துச் சென்றார் . ஃபிரோஸ் ஷா பாமினி அவரை 
வழிமறித்துத் தோற்கடித்தார் . 1399 ஆம் ஆண்டின் மத்தியில் 
இருவரும் அமைதி உடன்பாட்டினைச் செய்துகொண்டனர் . 
அதன்படி ஃபிரோஸ் பெரு இழப்பீட்டினைப் பெற்றார் . இருந்த 
போதிலும் , பல கல்வெட்டுகள் எடுத்துக்காட்டுவதுபோல் 
இரண்டாம் ஹரிஹரரின் ஆட்சியில் விஜய நகரின் அதிகாரம் 
மைசூர் ( Mysore ) , கன்னட நாடு , செங்கற்பட்டு ( Chingleput ) , 
திருச்சிராப்பள்ளி ( Trichirapalli ) , காஞ்சீபுரம் ( Kancheepuram ) 
அடங்கலாகத் தென்னிந்தியா முழுவதிலும் பரவியிருந்தது . 
இரண்டாம் ஹரிஹரர் சிவனை , விருபாட்சர் உருவில் வணங்கி 
வந்தார் . இருந்தபோதிலும் , அவர் பிற மதக் கொள்கைகளை 
யும் பொறுத்துக்கொள்ளும் 

சமயப் பொறையுடையவராக 
இருந்தார் . அவர் 1406 - ல் இறந்தார் . அதற்குப் பிறகு சிறிது 
காலம்வரை சிம்மாசனத்துக்கு உரிமையுடையவர் யார் என்பது 
அவருடைய புதல்வர்களுக்கிடையே ஒரு பெரும் பிரச்சினையாகி 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


237 


வீட்டிருந்தது . எனினும் , 1406 நவம்பரில் முதலாம் தேவராயர் 
( Devaraya 1 ) சிம்மாசனத்தைப் பற்றிக்கொண்டார் . பாமினி 
அரசர்களுடன் செய்த போர்களில் , அவர் சில முறை பின் 
வாங்கவும் நேரிட்டது . கி.பி. 1422- ல் அவர் இறந்த பிறகு 
அவருடைய மகன் விஜய புக்கர் ( Vijaya Bukka ) ஒரு சில 
மாதங்களே அரசாண்டார் . பிறகு , அவர் மகன் இரண்டாம் 
தேவராயர் அரியணை ஏறினார் . பாமினி அரசுடன் நடத்திய 
போர்களில் பெருந் தோல்வியையும் , பேரிழப்பையும் பெற்றார் . 
ஆனாலும் , அவருடைய ஆட்சியில் , ஆட்சிமுறை ஒழுங்கு 
படுத்தப்பட்டது . பாமினியர்களுடன் போர்புரிவதற்கெனப் 
படையில் 

முஸ்லிம்களும் சேர்த்துக்கொள்ளப்பட்டனர் . 
வாணிகத்தை ஒழுங்குபடுத்தவும் , கட்டுப்படுத்தவும் அவர் 
தம்முடைய வலக்கையான லக்கண்ணா ( Lakkanna ) எனப் 
பட்ட இலட்சுமணனைத் ( Lakshmanan ) ‘ தென் கடல் தலைவராக 
அதாவது வெளிநாட்டு வாணிகத்தின் பொறுப்பாளராக நிய 
மித்தார் . இத்தாலியப் பயணியான நிக்கோலோ கோண்டியும் 
( Nicolo Conli ) , பாரசீகத்திலிருந்து ( Persia ) வந்த தூதரான 
அப்துல் ரஸ்ஸாக்கும் ( Abdul Razzaq ) முறையே 1420 , 1443 - ல் 
விஜய நகரைப் பார்வையிட்டனர் . அவர்கள் அந் நகரைப் 
பற்றியும் , விஜயநகரப் பேரரசைப்பற்றியும் வியக்கத்தக்க 
விளக்கங்களை எழுதி வைத்துவிட்டுச் சென்றிருக்கின்றனர் . 
உண்மையில் , முதல் அரச மரபினரின் ஆட்சியில் அப் பேரரசு 
சீரும் செம்மையும் பெற்றுச் செழிப்புமிக்க நாடாகச் சிறப்புற்று 
விளங்கியது . அப்போது அது தென்னிந்தியா முழுவதும் 
பரந்து , இலங்கைக் கடற்கரையைத் தொட்டுக்கொண்டிருந்தது . 
தேவராயர் 1440 - ல் இறந்தார் . அவருடைய வாரிசுகள் 
பலவீனமானவர்களாக இருந்தனர் . கிளர்ச்சிகளும் , அன்னியப் 
படையெடுப்புகளும் நிகழ்ந்தன . பாமினிச் சுல்தானும் , ஒரிஸ் 
அரசரும் கிழக்கு 

மாகாணங்களை அச்சுறுத்திக் 
கொண்டிருந்தனர் . ஆனால் , சந்திரகிரியின் ( Chandragiri ) குறு 
நில மன்னராக இருந்த நரசிம்மர் படையெடுப்பாளர்களை 
விரட்டியடித்தார் . அம் மன்னர் கடைசி அரசரான இரண்டாம் 
விருபாட்சாவைப் ( Virupaksha II ) பதவியிலிருந்து விலக்கி 
1486 - ல் சிம்மாசனத்தையும் கைப்பற்றிக்கொண்டார் . இவ் 
வாறு முதல் பலாத்காரப் பற்றுதலினால் சங்கம 

அரச மரபு 
கவிழ்ந்தது . விஜய நகர அரசு சாளுவ அரச மரபின்கீழ் 
வந்தது . மக்களின் நம்பிக்கையைப் பெற்றிருந்த நரசிம்ம 
சாளுவர் , பேரரசின் நலன்களிலேயே கருத்துக்கொண்டிருந் 
தார் . அவர் தமது ஆறாண்டு ஆட்சிக் காலத்தில் கிளர்ச்சி 
செய்த 

மா நிலங்களில் பெரும்பாலானவற்றைத் திரும்பப் 


ஸாவின் 


238 


இந்திய வரலாறு 


பெற்றார் . எனினும் , ரெய்ச்சூர் ஆற்றிடைவெளியைப் பாமினி 
யர்கள் தமது அதிகாரத்தின் கீழ்க் கொண்டிருத்தனர் . அது 
போலவே உதயகிரி ( Udaigiri ) ஒரிஸ்ஸா அரசரின் கீழ் இருந்து 
வந்தது . 
சாளுவ வமிசம் ( Saluva Dynasty ) 

முதல் பலாத்காரப் பற்று தலைச் சாளுவ நரசிம்மர் நடத்திய 
தற்குப் பிறகு , புதிய அரச மரபு ஒன்றினை அவர் உருவாக்கினார் . 
அது சாளுவ அரச மரபு எனப் பெயர் பெற்று விளங்குகிறது . 
அவர் ஆறாண்டு ஆட்சி புரிந்தார் . தமக்குப் பிறகு இராச்சியத் 
தின் ஆட்சிப் பொறுப்பைத் தம்முடைய நம்பிக்கைக்குரிய 
தளபதியான நரச நாயக்கரிடம் ( Narasa Nayaka ) ஒப்படைத் 
தார் . ஆனாலும் , அவர் தமக்குப்பின் தம்முடைய புதல்வர்களே 
பட்டத்திற்கு வரவேண்டுமென்றும் விரும்பினார் . அவர்களுடைய 
ஆட்சியில் நரச நாயக்கர் படைத்தலைவராக இருந்தார் . அவர் 
முன்பு துளுவ நாட்டை ஆண்ட அரச மரபைச் சேர்ந்தவர் 
என்று தம்மைக் கூறிக்கொண்டார் . நரச நாயக்கர் தமது 
தலைவரின் இரு 

இரு புதல்வர்களையும் கொன்றுவிட்டுச் சிம்மா 
சனத்தைக் கைப்பற்றிக்கொண்டார் என்று நூனிஸ் ( Nunis ) 
என்பவரும் , முஸ்லிம் வரலாற்றாசிரியர்களும் கூறுவதைக் 
கல்வெட்டுச் சான்று மறுத்துக் கூறுகிறது . உண்மையில் அவர் 
தம்முடைய தலைவரின் ஆளும் வமிசத்திடம் பற்றுறுதியும் , ஈடு 
பாடும் கொண்டவராகவே இருந்தார் . மூத்த மகன் போரில் 
புண்பட்டு இறந்துபோனமையால் , தம் தலைவரின் இளைய 
மகனான இம்மடி நரசிம்மனைச் ( Immadi Narasimhan ) சிம்மா 
சனத்தில் அமர்த்தினார் . அரசாங்கத்தின் செயல்களை அதன் 
மறைமுக ஆட்சியாளராயிருந்து கவனித்துக்கொண்டு வந்தார் . 
1506 - ல் அவர் இறந்த பிறகு அவருடைய 
நரசிம்மன் ( Veera Narasimhan ) கடைசி சாளுவ அரசரை 
அகற்றிவிட்டுச் சிம்மாசனத்தைக் 

கைப்பற்றிக்கொண்டார் . 
இந்த இரண்டாவது பலாத்காரப் பற்றுதல் விஜய நகரப் 
பேரரசுமீது துளுவ அரச மரபின் ஆட்சி ஏற்படும்படி செய்தது . 
வீர நரசிம்மர் பக்தி மிக்க ஓர் அரசர் என்றும் புண்ணியத் 
தலங்களுக்குத் தான தருமங்கள் வழங்கினார் என்றும் சில 
செப்புப் பட்டயங்களாலும் , நூனிஸின் குறிப்புகளாலும் தெரிய 
வருகின்றன . 
துளுவ அரசமரபு 

வீர நரசிம்மர் துளுவ அரச மரபு என்ற ஒரு புதிய அரச 
மரபினை நிலை நாட்டினார் . 1505 - லிருந்து 1509 வரை அவர் 


மகன் 


வீர 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


239 


உடைய 


ஆட்சி புரிந்தார் . அவர் இறந்ததற்குப் பிறகு அவருடைய தம்பி 
கிருஷ்ண தேவராயர் ஆட்சிக்கு வந்தார் . அவர் 1509 ஆம் 
ஆண்டிலிருந்து 1530 ஆம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார் . 
இதுவரை விஜயநகரை ஆண்ட அரசர்களுள் அவர் மிகப் பெரிய 
அரசராயும் இந்திய வரலாற்றிலேயே மிகச் சிறந்த புகழ்பெற்ற 
அரசர்களுள் ஒருவராயும் இருந்தார் . வீரஞ்செறித்த சுறுசுறுப்பு 
மிக்க படைவீரரான அவர் , தம் ஆட்சிக்காலம் முழுவதிலும் 
நடத்திய போர்களில் எப்பொழுதும் வெற்றியே கண்டு வந்தார் . 
அவர் வடக்கே தம்முடைய பெரும் போட்டியாளர்களைச் 
சந்திக்க முயல்வதற்கு முன்பு , தமது பேரரசின் இதயப் பகுதியி 
லிருந்த ஜமீந்தார்களை ஒடுக்குவதில் தம் கவனத்தைச் செலுத் 
தினார் . தெற்கு மைசூரில் கட்டுக்கடங்காத உம்மாத்தூர்த் 
( Ummathur ) தலைவரைத் தோற்கடித்து , சிவசமுத்திரம் 
(Sivasamudra) கோட்டையையும் பிடித்தார் ( 1511-12 ) . அருகி 
லிருந்த மற்றத் 

மற்றத் தலைவர்களும் அடி பணிந்தனர் . 1512 - ல் 
கிருஷ்ண தேவராயர் பீஜப்பூர் எல்லையை நோக்கிச் சென்று 
ரெய்ச்சூரை உரிமையாகப் பெற்றார் . திறமையும் , அனுபவமும் 

தம்முடைய அமைச்சரும் , தளபதியுமான சாளுவ 
திம்மாவின் ( Saluva Timma ) அறிவுரையின்படி , அவர் முஸ்லிம் 
களின் பிரதேசங்களை அப்போது தாக்காது , ஒரிஸ்ஸாவின் 
கஜபதி பிரதாபருத்திரனுக்கு ( Gajapati Prataparudra ) எதிரா கப் 
படையுடன் சென்றார் ( 1513 ) . 1514 - ல் அவர் உதயகிரிக் 
கோட்டையைப் பிடித்து , ஒரிஸ்ஸா அரசரின் ஒரு மாமனையும் , 
ஓர் அத்தையையும் சிறையிலடைத்தார் . ஆனாலும் , அவர்களைத் 
தக்க மரியாதையுடன் நடத்தினார் . ஒரிஸ்ஸாவின் அரசர் 
பீடார் , கோல்கொண்டா ஆகியவற்றின் சுல்தான்களிடமிருந்து 
உதவியைப் பெற்றுவந்தாராயினும் , கிருஷ்ண தேவராயர் 
அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் கொண்டவீடு ( Kondavidu ) 
என்ற இடத்திலிருந்த வலிமை வாய்ந்த கோட்டையையும் , 
அருகிலிருந்த மற்றும் சிறிய கோட்டைகளையும் கைப்பற்றினார் . 
அவர் குஜராத்தின் இளவரசான வீரபத்திரனையும் ( Virabhadra ) 
சில ஒரிஸ்ஸாவின் பெருமக்களையும் சிறைப்பிடித்தும் சென்றார் . 
அரசர் அவ்விளவரசனை அம் மா நிலத்தின் ஆளுநராக நியமித் 
தார் . அவர் அவ்விதம் செய்தது அவருடைய உயர்ந்த அரசி 
யல் திறமைக்குச் சிறந்த எடுத்துக்காட்டாகும் . ஒரிஸ்ஸா 
அரசரை எதிர்த்துப் புரிந்த மூன்றாம் போரின் போது அவர் 
பெஜவாடாவில் ( Bezwada ) பாசறை அமைத்துக்கொண்டு , 
கொண்டபள்ளியை ( Kondapalli) முற்றுகையிட்டு 

அதைக் 
கைப்பற்றினார் . அப்போது ஒரிஸ்ஸா அரசரின் மனைவியும் , 


240 


இந்திய வரலாறு 


கையில் 


மகனும் , ஒரிஸ்ஸாப் பெருமக்களுள் சிலரும் , தளபதிகளும் அவர் 

சிக்கினர் . பிறகு அவர் வடகிழக்கே விசாகப் 
பட்டினத்திலுள்ள (Vishkapatnam ) சிம்மாசலம் (Simmachalam ) 
வரை முன்னேறிச் சென்று , ஒரிஸ்ஸாவின் அரசருடன் ஒப்பந் 
தம் செய்துகொண்டார் . இஸ்மாயில் அடில் ஷா இழந்துவிட்ட 
ரெய்ச்சூர் ஆற்றிடைவெளியைத் திரும்பப் பெற முயன்ற 
போது , கிருஷ்ண தேவராயர் 1520 , மார்ச்சு 19 ஆம் நாள் 
ரெய்ச்சூருக்கருகில் அவரை முரியடித்தார் . அதுவே அவருடைய 
இறுதிப் படைத்துறைச் சாதனையாகும் . அவர் பீஜப்பூரைத் 
தாக்கி , குல்பர்காக் கோட்டையைத் தரைமட்டமாக்கினார் . 
என்று கூறப்படுகிறது . கிருஷ்ண தேவராயரின் படைத்துறை 
வெற்றிகள் அவருடைய 

வடக்கத்திய பகைவர்களின் 
கருவத்தை அடக்கிப் பேரரசின் எல்லைகளை மேற்கே தென் 
கொங்கணம் வரையிலும் , கிழக்கே விசாகப்பட்டினம் வரையி 
லும் , தெற்கே தீபகற்பத்தின் முனை வரையிலும் விரிவாக்கிய 
துடன் , இந்தியக் கடலில் { Indian Ocean ) இருந்த சில தீவுகளையும் 
அக் கடலின் கடற்கரையையும் பேரரசின் செல்வாக்குக்குட்பட் 
டிருக்குமாறு செய்தன . கிருஷ்ண தேவராயர் தம்முடைய 
வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளைப் பேரரசினைப் பல விதங்களி 
லும் ஒழுங்குபடுத்துவதிலும் , அமைதியான ஆட்சி நடப்பதற் 
கேற்ற சாதனைகளைச் செய்வதிலும் பயன்படுத்தினார் . 


கிருஷ்ண தேவராயர் போர்ச்சுசீசியர்களுடன் ( Portuguese ) 
நட்புறவு வைத்துக்கொண்டிருந்தார் ; சில 

சலுகைகளையும் 
அளித்தார் . அவருக்கு மிக அதிகமாகத் தேவைப்படட் குதிரை 
களை அப்போர்ச்சுகீசியர்கள் கொடுத்து வந்ததனால் , அவர் 
களுக்கு அவர் அச் சலுகைகளை அளித்தார் . போர்ச்சுகீசிய ஆளு 
நராக இருத்த ஆல்புகர்க் ( Albuquerq ) பட்கல் ( Bhatkal ) என்ற 
இடத்தில் ஓர் அரணைக் கட்டிக்கொள்ள அவரது அனுமதியைக் 
கேட்டதும் , போர்ச்சுகீசியர்கள் கோவாவை ( Goa ) முஸ்லிம் 
களிடமிருந்து கைப்பற்றிக்கொண்டதற்குப் பிறகு அந்த அனுமதி 
தரப்பட்டது . போர்ச்சுகீசியப் பயணியான பேயஸ் 

( Paes) 
கிருஷ்ண தேவராயரை வானளாவப் புகழ்ந்துள்ளார் . அவர் 
மிகவும் கற்றறிந்த அரசராகவும் , ஓர் அரசர் எவ்வளவு முழுப் 
பண்புடையவராயிருக்க முடியுமோ அவ்வளவு பண்புகளும் 
நிரம்பியவராகவும் இருந்தார் . எக்காலமும் மகிழ்ச்சியாயிருக்கும் 
இயல்புடையவராக இருந்தார் . அயல் நாட்டினருக்கு மதிப்புக் 
காடுத்து அவர்களை அன்புடன் வரவேற்கும் பண்புடையவராய் 
இருந்தார் . அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாயினும் , 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


241 


அவர்களுடைய விவகாரங்களை யெல்லாம் விசாரிக்கும் இயல்பின 
ராயிருந்தார் . அவர் ஒரு பெரிய ஆட்சியாளர் ; மிகுந்த நீதிமனப் 
பான்மை உடையவராயிருந்தார் . ஆனால் , சிற்சில வேளைகளில் 
விரைவில் பெருஞ்சினங்கொண்டுவிடுவார் . படைகளிலும் , பிர 
தேசங்களிலும் அவர் பெற்றிருந்தவற்றைப் பார்க்குங்கால் , அவர் 
செல்வத்திலும் , செல்வாக்கிலும் எல்லாப் பெருமக்களுக்கும் 
மேலானவராயிருந்தார் என்பது புலனாகும் . அவரைப் போன்று 
அவ்வளவு வீரஞ்செறிந்த , 

எல்லாவற்றிலும் முழு நிறைவு 
அடைந்தவர்க்கு வேண்டிய எல்லாத் தகுதிகளும் அவரிடம் 
நிறைந்திருந்தன . 


கிருஷ்ணதேவ ராயரின் ஆட்சியில் விஜயநகரப் பேரரசு 
நாட்டுப் பரப்பில் உச்ச நிலை அடைந்திருந்தது . தவிர , கலை , 
கல்வி முதலியவையும் போற்றி வளர்க்கப்பட்டுச் சிறப்புற்று 
விளங்கின . தாமே சிறந்த கல்விமானாக இருந்த அவ்வரசர் , 
கல்வியைத் தாராளமாக ஆதரித்தார் . தெலுங்கு மொழியிலும் , 
சமஸ் கிருத மொழியிலும் அவருக்குப் பெரும் புலமை இருந்தது . 
பல நூல்களையும் இயற்றியுள்ளதாகத் தெரியவருகின்றது . அவற் 
றுள் இரண்டே இன்றும் இருந்துவருகின்றன . அவை , தெலுங் 
கில் எழுதப்பட்ட ஆமுக்தமால்யதா (Amukthamalyada ) , வட 
மொழியில் எழுதப்பட்ட நாடகம் ஜம்பாவதி கல்யாணம் ( Jamba 
vathi Kalyanam ) . அவருடைய ஆட்சியில் தெலுங்கு இலக்கியத் 
தில் ஒரு புதிய சகாப்தம் துவங்கிற்று . அதனால் வடமொழி 
யிலிருந்து தழுவுவது கைவிடப்பட்டுப் பிரபந்தங்களை இயற்றும் 
முறை பழக்கத்தில் வந்தது . ராயர் எழுதிய ஆமுக்தமால்யதா , 
அல்லாசானி பெத்தண்ணா ( Allasani Peddana ) எழுதிய மனு 
சரித்திரம் ( Manu Charitram ) , மற்றும் பாரிஜாதபகரணமு ( Pari 
jathapaharanamu ) ஆகிய நூல்களெல்லாம் 

அந்தப் புதிய 
இலக்கிய இயக்கத்தின் அருங்கனிகளாகும் . ஒரு மரபின்படி 
அவருடைய அரசவையில் புகழ்பெற்ற கவிஞர்கள் எட்டுப்பேர் 
இருந்தனர் . அஷ்ட திக் கஜங்கள் என அவர்கள் அழைக்கப் 
பட்டனர் . அவர் எவ்வித வேறுபாடுமின்றித் தெலுங்கு , 
கன்னட , தமிழ்ப் புலவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார் . ஒவ் 
வோர் ஆண்டும் இளவேனில் காலத்தில் அவர் நாட்டின் பல் 
வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த படைவீரர்களை வரவேற்றுத் 
தக்கபடி அவர்களுக்குப் பரிசுகளை வழங்கினார் . அவரது திறம் 
படைத்த நிருவாக முறைக்கும் , பேரரசின் செழுமைக்கும் 
பார்பரோஸா ( Barbaroza ) , பேயஸ் , நூனிஸ் போன்ற வெளி 
நாட்டுப் பயணிகள் மிக உறுதியாகச் சான்று கூறுகின்றனர் . 

16 


242 

இந்திய வரலாறு 
மகா நவமி என்ற விழாவைப்பற்றியும் , படைகளைப் பார்வை 
யிடும் காட்சியைப்பற்றியும் , கணக்கு வழக்குகளைச் சரிபார்ப் 
பதைப்பற்றியும் பேயஸ் என்பவர் அளிக்கும் வருணிப்புகள் 
உண்மையில் மிகவும் சுவை மிக்கவையாக உள்ளன . பேரரசில் 
இருந்த மக்கள் யாவரிடத்தும் பேரரசர் சமயப் பொறுமையுடன் 
நடந்துகொண்டது அவரது சாலச் சிறந்த சாதனையாகும் . 
ஒவ்வொருவரும் எவ்விதத் துன்பமும் இன்றி அவரவ 
ருடைய சமயத்தின்படி நடந்துகொள்வதற்கு உரிமையளிக்கப் 
பட்டிருந்தது . ஒருவர் கிறித்தவரா ( Christian ) அல்லது யூதரா 
( Jew ) அல்லது இயற்கை வழிபாடு செய்பவரா என்று எவரும் 
கேட்பதில்லை . அரசராயினும் , குடிமக்களாயினும் மிகவும் 
தியாயமுறவே நடந்துகொள்கின்றனர் என்று பார்பரோஸா 
குறிப்பிடுகின்றார் . 


அரசர் தம்முடைய சமயப் பேரார்வத்திலும் , பரந்த நோக் 
கத்திலும் பெரும் புகழுடையவர் . 

அவர் வைஷ்ணவராக 
இருப்பினும் , இந்து மதத்தின் எல்லாப் பிரிவுகளையும் ஒரே 
மாதிரியாக மதித்தார் . போர்க்களத்தில் வீழ்ந்த எதிரிக்கும் 
அவர் பரிவு காட்டினார் . பிடிக்கப்பட்ட நகரங்களில் வாழ்ந்த 
மக்களுக்காக அவர் கருணைமிக்க பல அறச் செயல்களைப் 
புரிந்துள்ளார் . அவருடைய பெரும் படைத்துறை வன்மையை 
அவருடைய சிற்றரசர்களும் , குடிமக்களும் ஒருங்கே புகழ்ந் 
தனர் . அயல் நாட்டுத் தூதுக் குழுக்களை எப்போதும் ஆன் 
புடன் , அரசர்க்குரிய பெருஞ் சிறப்பு களுடன் அவர் வரவேற்றார் . 
அவருடைய கவர்ச்சி மிக்க உருவத் தோற்றம் தூய்மையும் , 
மதிப்பும் பொருந்திய வாழ்க்கையினராகத் தெளிவுபடுத்திக் 
காட்டும் அவருடைய கருணைநோக்கம் , மதிப்புமிக்க உரை 
யாடல் , இலக்கியத்திலும் , மதத்திலும் அவர் கொண்டிருந்த 
ஆர்வம் , மக்களின் நலனுக்காக உழைக்கும் பான்மை , 
இவற்றையெல்லாம்விட அவர் கோயில்களுக்கும் , பிராமணர் 
களுக்கும் கற்பனைக்கெட்டாத அளவிலாப் பெருஞ் செல்வங்களை 
அறக்கட்டளை களாக வாரி 

வழங்கிய போன்ற செயல்கள் 
தென்னிந்தியப் பேரரசர்களுள் அவரை மிகப் பெரிய அரச 
ராக உயர்த்தி வைத்தன . அவர் ஆட்சியில் விஜய நகரப் 
பேரரசு தனது புகழிலும் , செழிப்பிலும் உச்ச நிலையடைந்தது 
என்று கூறுவது மிகையாகாது . 


து 


ஆனால் , வடக்கே வலிமை வாய்ந்த அண்டை நாட்டரசர் 
களின் பேராசையிலும் , விஜயநகரப் பேரரசின் அரசப்பிரதி 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


248 


நிதிகளின் போக்கிலும் அப்பேரரசுக்குப் பேரிடுக்கண் மறைந்து 
கொண்டிருந்தது . அரசப்பிரதிநிதிகளில் மதுரை (Madurai) 
அரசப்பிரதி நிதியும் , நாட்டின் மையப்பகுதியின் பொறுப்பை 
வகித்திருந்த அரசப்பிரதி நிதியும் கிருஷ்ண தேவராயரின் 

காலத்தில் கிளர்ந்தெழுந்தனர் . அவருடைய 
இறப்புக்கு முன்பே பின்னவர் அடக்கியொடுக்கப்பட்டார் . 
ஆனால் , மற்றவர் அடுத்துப் பட்டத்துக்கு வந்தவரின் ஆட்சிக் 
தொடக்கத்தில்தான் கவனிக்கப்பட வேண்டியவராயிருந்தார் . 


கடைசிக் 


அம் மாண்புமிகு பேரரசர் கி.பி. 1529 அல்லது 1530 - ல் 
இறந்தார் . அவருக்குப்பின் அவருடைய மாற்றாந்தாய் மகன் 
அச்சுத ராயர் ( Achuta Raya ) ஆட்சிக்கு வந்தார் . நூனிஸ் 
அவரை ஒரு கோழை எனக் கருதினாலும் , அந்தக் கருத்துச் சரி 
யில்லை என்பதைக் கல்வெட்டும் , இலக்கியச் 

இலக்கியச் சான்றுகளும் 
எடுத்துக்காட்டுகின்றன . கலகம் செய்து கொண்டிருந்த மதுரை 
அரசப்பிரதி நிதியை அவர் அடக்கினார் . அக்கிளர்ச்சியாளருக்குப் 
பாதுகாப்பளித்த திருவிதாங்கூர் ( Travancore ) அரசரையும் 
தமக்குக் கீழ்ப்படிய வைத்தார் . ஆனால் , விரைவில் அவர் தமது 
ஆட்சியின்மீது வைத்திருந்த நேரடிப் பிடிப்பைத் தளர்த் 
தினார் . அது அவர் செய்த பெருந்தவறாகும் . ஆட்சிப் பொறுப்பு 
அவருடைய இரு மைத்துனர்களிடமும் சிக்கியது . அவர்களிரு 
வரும் திருமலை ( Thirumalai) என்ற பெயரையே பெற்றிருந்தனர் . 
இது மற்ற அரசப்பிரதிநிதிகளுக்கு எரிச்சலைத் தந்தது . அவர்கள் 
இராமர் ( Rama) , திருமலை ( Thirumalai ) , வெங்கட்டா ( Venkata ) 
என்ற மூவரின் தலைமையிலும் கூடிப் போட்டிக் கட்சி ஒன்றை 
உருவாக்கினர் . அரவீடு ( Aravidu ) அரசமரபைச் சேர்ந்த 
வெங்கட்டா , ஆட்சியிலிருந்த துளுவ வமிசத்துடன் திருமணத் 
தின் மூலம் தொடர்பு கொண்டிருந்தார் . இதனால் நாட்டிற்குப் 
பல தொல்லைகள் ஏற்பட்டன . . அந்நாட்டின் வரலாறு முடியும் 
வரை தொடர்ந்து அத்தொல்லைகள் ஏற்பட்டுக் கொண்டே 
யிருந்தன . கி.பி. 1541 அல்லது 1542 - ல் அச்சுத ராயர் இறந்த 
பிறகு அவருடைய மகன் சத்திரி (Venkatadri ) அல்லது முதலாம் 
வெங்கட்டா ( Venkata ( ) அரியணை ஏறினார் . ஆனால் , அவ 
ருடைய ஆட்சி ஆறு மா தங்களுக்குமேல் நீடிக்கவில்லை . பிறகு 
ஆட்சிப் பொறுப்பு அச்சுதரின் மருமகனான சதாசிவ ராயரின் 
( Sadasiva Raya ) கையில் சிக்கியது . சதாசிவ ராயர் அரசின் 
மறைமுக ஆட்சியாளரும் , அரவீடு மரபைச் சேர்ந்தவருமான 
அவருடைய மந்திரி இராமராயரின் ( Ramaraya ) கையில் வெறும் 
பொம்மையாகவே இருந்தார் . இராமராயர் திறமை படைத்த 
வர் . கிருஷ்ணதேவ ராயரின் மறைவுக்குப் பிறகு தாழ்ந்த நிலை 


244 


இந்திய வரலாறு 


அடைந்திருந்த விஜயநகரப் பேரரசின் அதிகாரத்தை மீண்டும் 
நிலை நாட்டத் தீர்மானித்தார் . இராமராயர் தக்காணத்துச் 
சுல்தான்களுக்கிடையே நடந்த போர்களில் தீவிரமாகத் தலை 
யிட்டு , முதலில் ஒருவர் பக்கமும் , பிறகு மற்றொருவர் பக்கமும் 
சேர்ந்துகொண்டிருந்தார் . உண்மையில் அவர் செய்த புதிய 
முயற்சிகள் அவ்வேளையில் அவருக்கு வெற்றியைத் தேடித் 
தந்தன . ஆனால் , அதே சமயத்தில் அவரை அளவு மீறித் 
தன்னம்பிக்கை கொண்டிருக்கவும் கருவம் கொண்டிருக்கும்படி 
யும் செய்தன . இவ்வழியில் அக் குணவியல்புகள் பேரரசின் 
அழிவுக்கும் காரணமாயின . பீஜப்பூரைத் தாக்கும் நோக்கத் 
துடன் இராமராயர் 1543 - ல் அகமது நகர் , கோல்கொண்டாச் 
சுல்தான்களுடன் உறவு கொண்டார் . ஆனால் , பீஜப்பூர் அரசின் 
அமைச்சரான ஆசாத் கானின் (Azad Khan ) தந்திரத்தால் 
அந்த ராயருடைய நோக்கம் பாழாக்கப்பட்டது . ஆசாத் கான் 
பர்ஹான் நிஸாம் ஷாவுடனும் ( Burhan Nizam Shab ) , இராமராய 

தனித்தனியாக ஒப்பந்தம் செய்துகொண்டார் . 
அதனால் , அவர்களிடையே ஏற்பட்டிருந்த கூட்டுறவு முரிந்தது . 
1558 - ல் கூட்டுறவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது . அப்போது 
கோல்கொண்டா , பீஜப்பூர் , விஜயநகர் ஆகிய மூன்றும் அகமது 
நகருக்கு எதிராக ஒன்றுசேர்ந்து அதன்மீது படையெடுத்தன . 
அந்தச் சமயத்தில் விஜய நகரத்துப் 

அகமது நகர் 
மக்களின் நம்பிக்கையை ஏமாற்றியது . 


ருடனும் 


படை 


பகைமையை 


விஜய நகரப் படையின் செருக்குமிக்க நடத்தை, அந்த நாட் 
டிற்கெதிராகத் தென்னிந்தியச் சுல்தானியங்களின் நீண்ட கால 
மாகப் புகைந்து கொண்டிருந்த 

மேலும் கிளறி 
விட்டது . பீராரைத் தவிர மற்றச் சுல்தானியங்கள் விஜய 
நகருக்கு எதிராகக் கூட்டுச் சேர்ந்தன . திருமண உறவு அக் 
கூட்டினை மேலும் உறுதிப்படுத்தியது . அவர்களின் கூட்டுப்படை 
ரக்சாஸ் ( Raksas ) , தக்டி ( Tagdi ) என்ற இரு கிராமங்கள் இப் 
போது இருக்கும் இடத்தில் 1565 , ஜனவரி 23 ஆம் நாள் விஜய 
நகருக்கு எதிராகப் போரிட்டது . இப்போரில் விஜயநகரப் படை 
தோற்கடிக்கப்பட்டது . அதற்குப் பேரிழப்பு ஏற்பட்டது . இப் 
போர் தலைக்கோட்டைப் போர் எனப் பெயர் பெற்று விளங்கு 
கின்றது . வெற்றியாளர்கள் பலவகைப் பொருள்களையும் கைப் 
பற்றினர் . நகைகள் , ஆபரணங்கள் , தட்டுமுட்டுகள் , ஓட்டகங் 
கள் , கூடாரங்கள் , கூடாரப் பொருள்கள் , பறைகள் , கொடிகள் , 
பெண்பணியாளர்கள் , ஆண்பணியாளர்கள் , படைக்கலங்கள் , 
பல்வேறு வகையான கவசங்கள் முதலியவற்றை ஏராளமாகக் 
கைப்பற்றினர் . வெற்றிப்படையிலிருந்த ஒவ்வொருவரும் தங்கம் , 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


245 


என 


நகைகள் , கூடாரங்கள் , படைக்கலங்கள் , குதிரைகள் , 
அடிமைகள் போன்றவற்றையெல்லாம் பெற்றுச் செல்வமிக்கவர் 
களாயினர் . ஹுஸேன் நிஸாம் ஷா ( Hussain Nizam Shah) 
இராமராயரைத் தம் கையாலேயே குத்திக் கொன்றுவிட்டு , 
அவர்மீது கொண்டிருந்த பகைமையைத் தீர்த்துக்கொண்டார் . 
பொலிவு மிகுந்த நகரமான விஜய நகரம் தகர்த்தெறியப்பட்டது . 
அங்கிருந்த கோயில் களுக்குத் தீ வைக்கப்பட்டது . முந்தின 
நாள் அன்று செல்வச் செழிப்பின் உச்சியிலிருந்த , செல்வ வள 
மிக்க , ஊக்கமிக்க மக்கள் தொகை நிரம்பிய நகரம் , மறு நாளே 
கைப்பற்றப்பட்டு , கொள்ளையடிக்கப்பட்டு , காட்டுமிராண்டித் 
தனமாக எல்லாரையும் கொல்லும் , விவரிக்க 

முடியாத 
கொடுமைக் காட்சிகளுடன் அழிக்கப்பட்டது . 

தலைக்கோட்டைப் போர் வழங்கப்படும் இப்போர் 
இந்திய வரலாற்றில் இந்தியாவின் தலைவிதியைத் தீர்மானித்த 
போர்களுள் ஒன்றாகும் . தெற்கில் இந்துக்களின் மேலாண்மை 
ஏற்படும் வாய்ப்பை அது அதிகரித்தது . பதினேழாம் நூற் 
றாண்டில் மராட்டிய அரசு ஏற்படும் வரை தென்னகம் புதிய 
துருக்கிய அரச மரபினரது ஆட்சியாளர்களின் படையெடுப்பு 
களுக்கு ஆளாகி வந்தது . அப்போர் விஜயநகரப் பேரரசிற்குப் 
பேரழிவைக் கொடுத்தது என்பதில் சிறிதேனும் ஐயம் இருக்க 
முடியாது . இருந்த போதிலும் அதனால் பேரரசு முற்றிலுமே 
அழிந்து விட்டது என்று கூறுவதற்கில்லை . அப்போர் விஜய நகரப் 
பேரரசுக்கு ஒரு சோதனை நிகழ்ச்சியாகுமென ஓர் ஆசிரியர் கூறு 
கின்றார் . உண்மையில் அப்பேரரசு வடக்கேயிருந்து அடிக்கடி 
வந்த படையெடுப்புகளினால் பலவீனமுற்று நாட்டிற்குள் அரசப் 
பிரதிநிதிகளின் அதிருப்தியாலும் , கிளர்ச்சியாலும் சிதைவுற்றுப் 
போகு முன்பு அரவீடு மரபைச் சார்ந்த ஆட்சியாளர்களின் கீழ்ப் 
பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை தொடர்ந்து இருந்து 
வந்தது . 

இப்போரில் இழப்பு விஜய நகருக்கு மட்டுமே ஏற்பட்டது 
என்று கூறுவதற்கில்லை . வெற்றி பெற்ற சுல்தானியங்களும் 
அதனால் பெருஞ்சேதமுற்றன . அவர்களுடைய கூட்டுறவு விரை 
வில் கலைந்தது . எந்த ஒரு காரணம் அவர்களைக் கூட்டுறவு 
கொண்டிருக்கச் செய்ததோ அதுவே மறைந்து விட்டதும் , 
அவர் ளுக்கிடையே பொறாமைத் தீ கொழுந்துவிட்டெரிந்தது . 
அந்த நிலை இராமராயரின் சகோதரர் திருமலையின்கீழ்ப் புத்துயிர் 
பெற்று விஜய நகர மக்களுக்கு ஒரு நல்வாய்ப்பினை அளித்தது . 
முஸ்லிம்கள் விஜய நகரை விட்டு வெளியேறிய பிறகு , திருமலை 
அங்கே சென்று சிறிது காலம் தங்கிய பிறகு பெருகொண்டா 


246 


இந்திய வரலாறு 


விற்குச் (Perugonda ) சென்றார் . அங்கிருந்துகொண்டே முஸ்லிம் 
நாடுகளின் 

விவகாரங்களில் தலையிடுமளவுக்குப் பேரரசின் 
மதிப்பையும் , அதிகாரத்தையும் அவர் மீட்டார் . தமது ஆட்சி 
யின் முடிவில் சுமார் 1570 - ல் அரசராயிருந்த சதாசிவ ராயரை 
ஒழித்துவிட்டுத் தாம் சார்ந்திருந்த அரவீடு அரச மரபினருக் 
காகச் சிம்மாசனத்தைக் கைப்பற்றினார் . அவருக்குப்பின் அரச 
ரான அவர் மகன் இரண்டாம் அரங்கா ( Ranga | ] ) பேரரசின் 
திறமையை விரிவாக்கும் அவரது கொள்கையைத் தொடர்ந்து 
பின்பற்றினார் . ஏறக்குறைய 1586 - ல் இரண்டாம் அரங்காவுக்குப் 
பிறகு அவருடைய 

சகோ தரர் 

இரண்டாம் வெங்கட்டா 
( Venkata II) பட்டத்திற்கு வந்தார் . அவர் சந்திரகிரியை 
( Chandragiri ) தலை நகராகக்கொண்டு புகழுடன் ஆட்சிசெய்து 
கி.பி. 1614 - ல் இறந்தார் . பேரரசைச் சிதறவிடாது காப்பாற்றிய 
விஜய நகரப் பேரரசர்களில் கடைசி அரசர் அவரேயாவார் 
எனக் 

கூறலாம் . இருந்தபோதிலும் , சீரங்கப்பட்டணத்து 
( Srirangapatanam ) அரசப்பிரதிநிதித்துவம் இல்லாமற் 
போன தனால் , அவருடைய அனுமதியின் பேரில் கி.பி. 1612 - ல் 
அரசர் உடையார் ( Odayar ) மைசூர் ( Mysore ) அரசை நிறுவி 
னார் . அவருடைய இறப்பிற்குப் பிறகு அரசுரிமைப் போரும் 
அதன் விளைவாகப் பிரிந்து செல்லும் சக்திகளும் எழுந்தன . 
அவற்றைக் கடைசி முக்கிய விஜயநகர அரசரான மூன்றாம் 
அரங்காவாலும் தடுக்க முடியவில்லை . கிளர்ச்சி செய்துவந்த 
பேரரசின் குறு நில மன்னர்களின் தன்னல நோக்கத்தினாலும் , 
பீஜப்பூர் , கோல்கொண்டா ஆகிய முஸ்லிம் நாடுகளின் பேரரசர் 
களாலும் அரங்காவின் சிறந்த முயற்சிகள் பயனளிக்கவில்லை . 
அவ்விதமாகக் கடைசியில் விஜயநகரப் பேரரசின் இந்து 
சிற்றரசர்களே அதன் அழிவுக்குக் காரணமாயினர் . அவர் 
களுடைய அறிவில்லா ஆணவமும் , கண்மூடித்தனமான 
தன்னலமும் , பற்றுறுதியில்லாப் பண்பும் , அவர்களுக்கிடையே 
உண்டான போர்களும் , பீஜப்பூர் , கோல்கொண்டா ஆகிய 
முஸ்லிம் நாடுகள் இந்துக்கள் ஆண்ட தென்னிந்தியாவை 
வெல்லுவதை மிக எளிதாகச் செய்து விட்டன . மேலும் , சீரங்கப் 
பட்டணம் , பத்னூர் ( Badaur ) இவற்றின் தலைவர்கள் , மதுரை , 
தஞ்சாவூர் ( Tanjore ) களின் நாயக்கர்கள் போன்ற கீழதிகாரி 

அரசப்பிரதிநிதிகள் தங்களுக்காகத் தனியுரிமை 
வாய்ந்த அரசுகளை நிறுவிக்கொண்டனர் . 

விஜயாகரின் செல்வச் சிறப்பு 
பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுகளில் இந்தியாவுக்கு 
வருகை புரிந்த அயல் நாட்டுப் பயணிகள் அனைவரும் விஜய 


களான 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


ளார் . 


நகரப் பேரரசை வானளாவப் புகழ்ந்துள்ளனர் . அப்பேரரசின் 
தலைநகரம் மாபெருங் கோட்டை , கொத்தளங்களால் சூழப்பட் 
டிருந்தது . மிகப் பேரளவினதாயும் இருந்தது . கி.பி. 1420 - ல் 
அதைப் பார்வையிட்ட இத்தாலியப் பயணியான நிக்கோலோ 
கோண்டி ( Niccolo Copi ) பின்வரும் வருணிப்பினைக் கொடுக் 
கின்றார் : நகரின் சுற்றளவு அறுபது 

மைல்கள் 

உள்ளன 
சுவர்கள் 

மலைகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளன . அச்சுவர் 
களின் கீழே 

சமவெல் ள் உள்ளன . 

சமவெளிகள் 
மூலம் நகரின் பரப்பை விரிவுபடுத்த முடியும் . இந் நகரில் 
படைக்கலம் தாங்கக்கூடியவர்கள் தொண்ணூறாயிரம் பேர் 
என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது . அரசர் இந்தியாவின் மற்ற 
அரசர்களைக் காட்டிலும் இந்த ஆற்றல் வாய்ந்தவராய் உள் 

பாரசீகவாசியான அப்துல் ரஸ்ஸாக் ( Abdul Razak ) 
இந்தியாவுக்கு 

வந்து 

கி.பி. 1442-43 - ல் விஜய நகருக்கு 
வருகை புரிந்தார் . அவரும் அந் நகரைப் 

பின் வருமாறு 
போற்றியுள்ளார் : நாடு மிகவும் மக்கள் தொகை நிரம்பி 
யுள்ளதாக 

இருக்கின்றது . அதனால் , ஒரு குறிப்பிட்ட அள 
வுள்ள இடத்தில் அந் நாட்டைப் பற்றிய கருத்தை விளக்கிவிட 
முடியாது . அரசரின் கருவூலத்தில் பல அறைகள் உள்ளன . 
அவை புதைக்கப்பட்டு உருக்கி வார்த்த தங்கத்தால் ஒன்றாய் 
மூடப்பட்டுள்ளன . நாட்டில் யா வரும் உயர்ந்தவர்களாயினும் , 
தாழ்ந்தவர்களாயினும் , தெருவிலிருக்கும் சாதாரண வேலைக் 
காரர்கள் வரை நகைகள் அணிந்துள்ளனர் . காதுகளிலும் , 
கழுத்தைச் சுற்றிலும் , கைகளிலும் , மணிக்கட்டிலும் , விரல் 
களிலும் 

அணிந்தி மக்கின்றனர் . போர்ச்சுகீசிய 
நாட்டைச் சார்ந்த பேயஸ் என்பவரும் விஜயநகரைப்பற்றி 
விரிவான 

செய்திகளை வரைந்துள்ளார் . அதன் அரசர் 
பெருஞ்செல்வமும் , பல படை வீரர்களையும் , பல யானைகளை 
யும் வைத்திருக்கிறார் . அவை கணக்கற்றவையாக இருக்கின் 
றன் . இந்த நகரில் எல்லா இனத்தைச் சேர்ந்தவர்களும் 
இருக்கின்றனர் . ஏனெனில் , இந் நகரில் பெரு வாணிகம் 
நடைபெறுகின்றது . பல விலையுயர்ந்த மணிக்கற்கள் , முக்கிய 
மாக வைரங்கள் இருக்கின்றன . உலகிலேயே எல்லாப் பொருள் 
களும் நிரம்பிய சிறந்த நகரம் இதுவே . இங்கே அரிசி , 
கோதுமை , தானியங்கள் , கம்பு , சோளம் , ஓரளவு பார்லி , 
துவரை , பயறுகள் , கொள்ளு முதலியவையும் , இன்னும் 
நாட்டில் வளரும் பயிர்களும் மக்களுக்கு உணவாயிருக்கும் 
இவை போன்றவையும் மிக அதிகமாகச் சேர்த்துவைக்கப் 
பட்டிருக்கின்றன . அவை யாவும் மிக மலிவாகவும் விற்கப்படு 
கின்றன . வீதிகளும் , சந்தைகளும் 

எண்ணிலாத 


நகைகள் 


எருது 


248 


இந்திய வரலாறு 


களால் நிரம்பியிருக்கின்றன என்று அப்பயணி குறிப்பிடு 
கின்றார் . கி.பி. 1516 - ல் இந்தியாவிலிருந்த எடோர்டோ 
பார்போஸா ( Edoardo Barbosa ) என்ற பயணி யும் விஜய 
நகரைப்பற்றி , பெரும் பரப்பையுடையது ; மிக நெருக்கமான 
மக்கள் தொகை உடையது ; நாடே.. சுறுசுறுப்பான வாணிகக் 
களமாக உள்ளது . பெகுவிலிருந்து ( Pegu ) மாணிக்கங்களும் , 
சீனாவிலிருந்தும் ( China ) , அலெக்ஸாண்டிரியாவிலிருந்தும் 
( Alexandria ) பட்டும் , மலபாரிலிருந்து ( Malabar ) இலவங்கம் , 
கற்பூரம் , கஸ்தூரி , மிளகு , சந்தனம் ஆகியவையும் வந்திருக் 
கின்றன என்று வருணித்துள்ளார் . இந்த அயல் நாட்டுப் 
பயணிகளின் கூற்றுகள் அந் நாட்டின் வளத்தையும் , சிறப்பை 
யும் எடுத்துக்காட்டுகின்றன . 


விஜயநகரப் பேரரசின் பொருளாதார நிலைமை 


அன்னிய நாட்டாரின் குறிப்புகளிலிருந்தும் மற்றும் பல 
ஆதாரங்களிலிருந்தும் விஜய நகரப் பேரரசில் கணக்கற்ற செல் 
வம் கொழித்துக்கிடந்தது எனத் தெரிய வருகிறது . விவசாயம் 
அந்நாட்டு அடிப்படைத் தொழிலாக இருந்தது . அரசு மிகச் 
சிறந்த நீர்ப்பாசனக் கொள்கையை மேற்கொண்டிருந்தது . 
நெசவு , சுரங்கவேலை , உலோகவேலை ஆகியவை தலையார்ந்த 
தொழில்களாக இருந்தன . சிறு தொழில்களும் , வாசனைப் 
பொருள் தயாரித்தலும் மிக முக்கியமான தொழிலாக இருந்தன . 
கைத்தொழில் வினைஞர்கள் , வணிகர்கள் ஆகியவர்களுடைய 
சங்கங்கள் நாட்டின் பொருளாதார வாழ்க்கையில் முக்கியப் 
பங்கைப் பெற்றிருந்தன . அந்த நாட்டின் பொருளாதார 
நிலையில் குறிப்பிடத்தக்கது உள் நாட்டு வாணிகமும் , கடல் 
கடந்த நாடுகளோடு செய்து வந்த வெளிநாட்டு வாணிகமு 
மாகும் . கள்ளிக்கோட்டை ( Calicut ) மலபார்க் கடற்கரையில் 
மிக முக்கியமான துறைமுகமாக விளங்கி வந்தது . அப் பேரரசு 
பல துறைமுகங்களைக் கொண்டிருந்தது என அப்துல் ரஸ்ஸாக் 
குறிப்பிடுகின்றார் . இந்தியக் கடலில் ( Indian Ocean ) இருந்த 
தீவுகள் , மலாயத் தீவுக்குழு , பர்மா ( Burma ) , 
அரேபியா ( Arabia ) , பாரசீகம் ( Persia ) , தென் ஆஃபிரிக்கா 
( South Africa ) ,, அபிசீனியா ( Abisinia ) , போர்ச்சுகல் 
( Portugal ) ஆகியவற்றுடன் அப் பேரரசு வாணிகத் தொடர்பு 
கொண்டிருந்தது . துணி , அரிசி , இரும்பு , சர்க்கரை , வாசனைத் 
திரவியங்கள் ஆகிய பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன . 
தலையார்ந்த இறக்குமதிப் பொருள்கள் துணி , குதிரைகள் ,, 
யானை கள் , முத்துகள் , 

பவளம் , 

பாதரசம் , 


1 


செம்பு , 


249 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


சீனப்பட்டு , 

வெல்வெட்டு ஆகியவையாகும் . உள் நாட்டு 
வாணிகத்திற்காகக் காவடிகள் , தலைச்சுமை , சுமைக்குதிரைகள் , 
சுமை எருதுகள் , கட்டை வண்டிகள் , கழுதைகள் ஆகியவை 
மலிவான சாதனங்களாகப் பயன்படுத்தப்பட்டன . கடற்கரைப் 
பிரதேச 

வாணிகத்திற்கும் , வெளிநாட்டு வாணிகத்திற்கும் 
கப்பல்கள் பயன்பட்டன . தென்னிந்தியாவிற்குத் தேவைப் 
பட்ட கப்பல்கள் மால்தீவு ( Maldive ) களில் கட்டப்பட்டு வந்தன . 
விஜயநகர அரசர்கள் கடற்படையையும் வைத்திருந்தனர் 
என்பதையும் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு 
முன்பே 

மக்கள் கப்பல்கட்டும் கலையை அறிந்திருந்தனர் 
என்பதையும் கல்வெட்டுச் சான்றுகள் நிரூபிக்கின்றன . 

விஜய நகரப் பேரரசின் நாணயங்கள் பல்வேறு வகையாக 
வழங்கப்பட்டிருந்தன . அவை தங்கத்தினாலும் மற்றும் செம்பு 
ஆகிய உலோகங்களினாலும் செய்யப்பட்டவையாக இருந்தன . 
வெள்ளியால் செய்த நாணயம் ஒன்றின் மாதிரியும் கிடைத் 
திருக்கின்றது . நாணயங்கள் அரசர்களின் மத நம்பிக்கைக் 
கேற்றவாறு வெவ்வேறு கடவுள்கள் , விலங்குகள் ஆகியவற்றின் 
அடையாளங்களைப் பெற்றிருந்தன . பொருள்கனின் விலைகள் 
மிகக் குறைவாயிருந்தன . மக்களில் உயர்சாதியினர் உயர் தர 
வாழ்க்கையை நடத்தி வந்தனர் என்பதற்கு வெளிநாட்டாரின் 
குறிப்புகள் சான்று கூறுகின்றன . ஆனால் , பொதுமக்கள் பார 
மான வரிச் சுமையைத் தாங்காது வருந்திக்கொண்டிருந்தனர் 
என்றும் குறிப்புகளிலிருந்து நமக்குத் தெரியவருகிறது . உள் 
நாட்டு ஆளுநர்கள் மிகக் கொடுமையுடன் வரி வசூலித்து வந்த 
னர் . ஆனால் , சிற்சில வேளை களில் மேலதிகாரிகள் அவர்களது 
கொடுஞ்செயலுக்காக அவர்களைத் தண்டித்தனர் எனவும் 
தெரியவருகின்றது . 

விஜயநகரப் பேரரசில் சமுதாய வாழ்க்கை 
வெளிநாட்டுப் பயணிகளின் குறிப்புகள் , கல்வெட்டுகள் , 
இலக்கியம் முதலியவற்றிலிருந்து விஜய நகரப் பேரரசில் சமுதாய 
வாழ்க்கை நிலையைப்பற்றி அறிந்துகொள்ள முடிகின்றது . 
பெண்கள் பொதுவாகச் சமுதாயத்தில் ஓர் உயர்ந்த நிலையில் 
இருந்தனர் . அவர்கள் நாட்டின் சமுதாய , அரசியல் , இலக்கிய 
வாழ்க்கையில் பங்கெடுத்துக்கொண்ட தைப்பற்றிய சான்று 
களும் உள . மற்போர் , வாள் , கேடயம் இவற்றைக் கையாளு 
தல் , இசை மற்ற நுண்கலைகள் முதலியவற்றில் பயிற்சி பெற்று 
இருந்ததுடன் , அவர்களுள் ஒரு சிலராவது நல்ல இலக்கியக் 
கல்வியையும் பெற்றிருந்தனர் . விஜயநகர அரசர் மற்போர் 
செய்யக் கூடிய பெண்களை வைத்திருந்தார் என்றும் , சில பெண் 


250 


இந்திய 

ய வரலாறு 


கள் சோதிடர்களாகவும் , குறிசொல்லுபவர்களாகவும் இருந்த 
னர் என்றும் நூனிஸின் குறிப்புகளிலிருந்து நாம் அறிகின்றோம் . 
தவிர வாயில்களுக்குள்ளாகச் செய்யப்படும் செலவுகளைப்பற்றிய 
கணக்குகளை எழுதும் பெண்களும் அவரிடம் வேலை பார்த்து 
வந்தனர் என்றும் , சில பெண்களுடைய கடமை நாட்டின் 
எல்லா விவகாரங்களையும் எழுதி அவற்றை நாட்டிற்கு வெளியே 
இருப்பவர்கள் எழுதியவற்றுடன் ஒப்பிட்டுப் பார்ப்பதாக இருந் 
தது என்றும் , அவரிடம் இசைக்காகச் சில பெண்கள் இருந்தனர் 
என்றும் , அவர்கள் இசைக் கருவிகளை மீட்டுபவர்களாகவும் 
பாடுபவர்களாகவும் இருந்தனர் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் . 
அரசரின் மனைவிகள் கூட இசையில் 

தேர்ச்சி பெற்றவர்களா 
யிருந்தனர் எனத் தெரிய வருகின்றது . அரண்மனைக் காவலாளி 

பெண்களாயிருந்தனர் என்று நூனிஸ் கூறுகின்ஜர் . 
செல்வமிக்க வகுப்பினர்கள் பல பெண்களை மணந்து கொள்ளும் 
வழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர் . குழந்தை 

மணம் 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட பழக்கமாயிருந்தது . வாழ்க்கை 

வசதி 
பெற்றிருந்தவர்களும் கூட மிக அதிகமான வரதட்சணைகள் 
வாங்கிவந்தனர் . பல்வேறு சாதியினரிடையே தோன்றும் 
பிணக்குகளைத் தீர்த்துவைப்பதற்காக அவர்களுடைய விவ 
காரங்களில் அரசு தலையிட்டது . சாதிச் சடங்கு அப் பேரரசில் 
மிகச் சாதாரணமாகக் காணப்பட்டது . பிராமணர்கள் அவ் 
வழக்கத்தை மிகுதியாக அனுமதித்தனர் . அரசர்கள் பிராமணர் 
களை உயர்வாக மதித்ததனால் அவர்கள் சமுதாய , சுமயப்பணி 
களில் மட்டுமன்றி , அரசியல் விவகாரங்களிலும் மிக அதிகமான 
செல்வாக்கைப் பெற்றிருந்தனர் . 


களும் 


உணவுப் பழக்கங்களில் கண்டிப்பான தடைகள் எதுவும் 
விதிக்கப்படவில்லை . பழங்கள் , காய்கறிகள் , எண்ணெய்கள் 
இவற்றுடன் மக்கள் மிகுந்த மதிப்பு வைத்திருக்கும் பசுக்கள் 
எருதுகள் ஆகியவற்றின் இறைச்சி தவிர மற்ற எல்லா வகை 
யான இறைச்சிகளும் பொது மக்களால் உணவாக அருந்தப் 
பட்டன . ஆனால் , பிராமணர்கள் இறைச்சியைத் தின்பதில்லை . 


கலையும் இலக்கியமும் 


விஜய நகரப் பேரரசு தலைசிறந்த பண்பாட்டிற்கும் , கலைக் 
திறமைக்கும் , சாதனைகளுக்கும் மிகவும் சிறப்புப் பெற்று விளங் 
கியது . பேரரசர்கள் வடமொழி , தெலுங்கு , தமிழ் , கன்னடம் 
முதலிய மொழிகளைப் போற்றி வளர்த்தனர் . அவர்களுடைய 
ஆதரவின்கீழ்ச் சில மிகச் சிறந்த இலக்கியங்கள் இயற்றப் 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


251 


கவிஞ 


தாமே 


பட்டன . வேதங்களுக்குப் புகழ் பெற்ற உரை எழுதியவரான 
சாயனரும் அவருடைய 

சகோதரர் மா தவரும் விஜயநகர 
ஆட்சியின் தொடக்க காலத்தில் வாழ்ந்தனர் . அவர்கள் அர 
சாங்கத்துடன் நெருங்கிய தொடர்பும் கொண்டிருந்தனர் . 
மற்ற எல்லாத் துறைகளையும் போலவே இந்தத் துறையிலும் 
கிருஷ்ணதேவ ராயரின் ஆட்சி சிறப்பான முக்கியத்துவம் 
பெற்று விளங்கியது . அவரது ஆட்சியில் தென் இந்தியாவில் 
இலக்கிய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தோன்றியது . 

கற்றறிந்தவராயும் , இசைவாணராயும் , 
ராயுமிருந்து அவர் , தம்மைச் சுற்றிக் கவிஞர்கள் , தத்துவ 
வாதிகள் , சமயக் குருமார்கள் முதலியோர் இருப்பதை 
மிகவும் விரும்பினார் . நிலமாகவும் , 

நிலமாகவும் , பொருளாகவும் பெருங் 
கொடை அளித்து அவர்களைப் பெருமைப்படுத்தினார் . அவர் 
தம்முடைய தலைசிறந்த பெரு நூலான ஆமுக்தமால்யதாவைத் 
தெலுங்கு மொழியில் இயற்றினார் . அதன் முன்னுரையில் அவர் 
தாம் வடமொழியில் எழுதிய ஐந்து நாடகங்களைப்பற்றிக் குறிப் 
பிடுகிறார் . இந் நூல் சமய அறிவுக்கும் அவ்வரசருடைய 
ஆட்சியின் வரலாற்றறிவுக்கும் மிகப் பெரிய முக்கியத்துவங்கள் 
வாய்ந்ததாக உள்ளது . அவருடைய அரசவை அஷ்ட திக் 
கஜங்கள் ( எட்டு யானைகள் ) எனப் புகழ் பெற்ற கவிஞர் 
களால் சிறப்பிக்கப்பட்டிருந்தது . அவருடைய அவைப் புலவ 

பெத்தண்ணா பெரும் புகழை அடைந்திருந்தார் . 
தெலுங்கு ஆசிரியர்களுள் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார் . 
அரவீடு அரச மரபு ஆட்சியாளர்களும் கவிஞர்களையும் , சமய 
ஆசிரியர்களையும் ஆதரித்தனர் . புதுப்பிக்கப்பட்ட பேராற்ற 
லுடன் தெலுங்கு இலக்கியம் அவர்களுடைய ஆதரவின் கீழ்ப் 
பெருகியது . பேரரசர்களின் உறவினர்கள் ஒரு சிலரும் , சிறிய 
சிற்றரசர்கள் ஒரு சிலரும் நூலாசிரியர்களாகவும் இருந்தனர் . 
இசை , நடனம் , நாடகம் , இலக்கணம் , தருக்கம் , தத்துவம் 
முதலியவற்றைப்பற்றிய 

பேரரசர்களும் , அவர் 
களுடைய மந்திரிகளும் வரவேற்று ஊக்குவித்தனர் . உண்மை 
யில் விஜய நகரப் பேரரசு தென்னிந்தியப் பண்பாட்டு , 
சாரத்தின் ஒரு தொகுப்பாகவே இருந்தது . 


ரான 


நூல்களைப் 


கலா 


பண்பாட்டுடன் , கலாசாரங்களும் போற்றத்தக்க அளவுக்கு 
வளர்ந்திருந்தன . கலையும் , கட்டடக்கலையும் , அரசர்களின் 
ஆதரவு பெற்று ஓங்கி வளர்ந்தன . பேரரசின் பழைய தலை 
நகரின் பாழடைந்த பகுதிகள் , அதன் புகழ் உ ச்ச நிலையில் 
இருந்த காலத்தில் உள் நாட்டுக் கலைஞர்களால் , கட்டடக்கலை , 


252 


இந்திய வரலாறு 


சிற்பக்கலை , ஓவியக்கலை ஆகியவற்றில் தனிப்பட்ட ஒருபாணி 
உருவாகியிருந்தது என்பதை உலகுக்குப் பறைசாற்றுகின்றன . 

கிருஷ்ணதேவ ராயரின் ஆட்சியில் கட்டப்பட்ட புகழ் 
பெற்ற ஹஸாரா ( Hazara ) கோயில் இந்துக் கட்டடக்கலையில் 
முழு நிறைவு வாய்ந்த ஓர் எடுத்துக்காட்டாகும் என்று 
லாங்கர் ஸ்டு ( Longhurst ) அதனைப் போற்றுகிறார் . விட்டல 
சுவாமி கோயிலும் விஜய நகரப் பகுதிக்கு ஒரு சிறந்த மாதிரி 
யாகும் . அது கட்டடக்கலைப்பாணி மிகுந்த பேரழகுடன் முன் 
னேறியிருந்ததன் முழு எல்லையைக் காட்டுகிறது என்று 
ஃபெர்கூசன் ( Fergussor ) குறிப்பிடுகிறார் . ஓவியக் கலையும் மிகச் 
சிறப்பை எய்தியிருந்தது . இசைக்கலை 

விரைவாக 
வளர்ந்தது . இசையைப்பற்றிய சில புதிய நூல்கள் தோன்றின . 
கிருஷ்ணதேவ ராயரும் , அவருடைய பிரதிநிதி இராமராயரும் 
இசையில் வல்லவர்களாயிருந்தனர் . நாட்டின் மக்களுக்கு 

ன்பப் பொழுதுபோக்கிற்காக நாடகக்கொட்டகைகள் 
அமைக்கப்பட்டிருந்தன . 


விஜய நகரப் பேரரசர்கள் வைதிகப்பற்றுக் கொண்டவர்கள் 
என்றும் , தம் மதத்தில் அவர்களுக்குப் பெரும் ஈடுபாடு இருந்தது 
என்றும் கல்வெட்டு , மற்றும் இலக்கியச் சான்றுகளிலிருந்து புலனா 
கின்றது . ஆனாலும் , அவர்கள் மதவெறியர்களாக நடந்து 
கொள்ளவில்லை . மக்கள் நான்கு வழிபாட்டினராக இருந்தனர் . 
சிவபக்தர் , புத்த சமயத்தினர் , வைஷ்ணவர்கள் , சமணர்கள் 
ஆகிய அச் சமயத்தவருடன் அரசர்கள் மிக்க பொறுமையுடன் 
நடந்துகொண்டனர் . தவிரவும் , கிறித்தவ , யூத , முஸ்லிம் 
சமயங்களுடனும் அவர்கள் தாராள மனப்போக்குடன் நடந்து 
கொண்டனர் . 


விஜயநகரப் பேரரசின் நிருவாக முறை 


மைய அரசு 


விஜய நகரப் பேரரசு படிப்படியாக ஒரு மைய ஆட்சியாக 
மலர்ந்தது . அரசர் நாட்டின் எல்லா அதிகாரங்களுக்கும் ஊற்றாக 
இருந்தார் . ஆனாலும் , அறிவு மிகுந்த தன் னாட்சியாளராக 
இருந்தார் . அவர் தலையார்ந்த ஊரியல் , இராணுவநீதி 
வழங்கும் அதிகாரியாக 

அதிகாரியாக இருந்தபோதிலும் , கொடுங்கோல 
ராகவோ சர்வாதிகாரியாகவோ நடந்து கொள்ள வில்லை . தருமத் 
தின்படி அவர் ஆட்சி புரித்தார் . நாட்டின் நலனையும் , நாட்டு 
மக்களின் நலனையுமே அவர் மனத்தில் கொண்டிருந்தார் . 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


253 


தருமத்தை நிலை நாட்டும் நோக்கத்துடனே அரசர் ஆட்சி புரிய 
வேண்டுமெனக் கிருஷ்ணதேவ ராயர் தமது அரும்பெரும் 
நூலான ஆமுக்தமால்யதா வில் குறிப்பிடுகின்றார் . 


அரசரே உள் நாட்டுப் படைத்துறை , நீதித்துறை விவகாரங் 
களில் தலையார்ந்த அதிகாரியாயிருந்தார் . அவர் சமுதாயச் 
சிக்கல்களைத் தீர்ப்பதற்காக மக்கள் விவகாரங்களிலும் தலையிட் 
டார் . ஆனாலும் , அவர் நாட்டின் நலன்களைப் புறக்கணித்தும் , 
மக்களின் உரிமைகளையும் விருப்பங்களையும் புறந்தள்ளியும் 
பொறுப்புணர்ச்சியின்றித் தம் விருப்பப்படி ஆட்சி நடத்து 
பவராயுமிருக்கவில்லை . மக்களின் முன்னேற்றத்திற்காக 
உழைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் தான் அவ் 
வரசர்கள் ஆட்சிபுரிந்தனர் . 


நிருவாகத்தில் அரசருக்கு உதவி புரிவதற்காக அமைச்சர் 
குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருந்தது . அவர்களின் எண் 
ணிக்கை என்ன என்பதைத் திட்டவட்டமாகக் கூறுவதற்கில்லை . 
இருந்தபோதிலும் விஜயநகரப் பேரரசு 

மிகப் பெரியதாக 
இருந்ததனால் குறைந்தது ஆறு அல்லது எட்டு அமைச்சர் 
களாவது ஆட்சிப்பொறுப்பு ஏற்றிருந்திருக்க வேண்டும் . அவர் 
களைப் 

பதவியில் வைப்பதற்கும் , நீக்குவதற்குமான அதி 
காரம் அரசருக்கே உரியதாகும் . பிராமணர்கள் ஆட்சியில் 
உயர் பதவிகளை வகித்துக்கொண்டு பேரளவிற்குச் செல்வாக் 
குடையவர்களாயிருந்தபோதிலும் , மந்திரிகள் அவர்களிட 
மிருந்தும் க்ஷத்திரிய , வைசியர்களிடமிருந்தும் தேர்ந்தெடுக்கப் 
பட்டனர் . மந்திரிப் பதவி சிலவேளைகளில் பரம்பரையாய் வருவ 
தாகவும் சில சமயங்களில் தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் இருந் 

ஒருவகை அரசு செயலகம் இருந்தது என்று அப்துல் 
ரஸ்ஸாக்கும் , நூனிஸும் குறிப்பிடுகின்றனர் . அமைச்சர்களைத் 
தவிர அரசின் மற்ற அதிகாரிகள் தலைமைக் கருவூலத் தலைவர் , 
நகைகளின் பொறுப்பாளர் , அரசு 

வாணிக நலன்களைக் 
கவனித்துக்கொள்பவர்கள் , காவல் அதிகாரிகள் , குதிரையின் 
முதன்மைத் தலைவர் என்பவராவர் . 

கீழதிகாரிகள் அரசர் 
களின் புகழைப் பாடும் பாத்கள் ( Bhats ) , வெற்றிலை மடித்துக் 
கொடுப்பவர்கள் , நாட்குறிப்புத் தயாரிப்பவர்கள் , எழுத்துச் 
செதுக்குவோர் , கல்வெட்டுகளில் பொறிப்பதற்குரிய பாடல்களை 
இயற்றுவோர் என்பவராவர் . 


. 


தலை நகரில் மன்னர்கள் பெருஞ்செலவில் ஒரு சிறப்புமிக்க 
அரசவையைப் பேணி வந்தனர் . அந்த மாபெரும் அரசவைக்கு 


254 


இந்திய வரலாறு 


உயர்குடியினர் , புரோகிதர்கள் , இலக்கிய ஆசிரியர்கள் , 
சோதிடர்கள் , இசைவாணர்கள் முதலியோர் திரண்டனர் . 
திருவிழாக்கள் மிக்க ஆடம்பரத்துடனும் , மிகச் சிறப்புடனும் 
கொண்டாடப்பட்டன . 


என்று 


மாநில ஆட்சி முறை 

ஆட்சி முறை வசதிக்காகப் பேரரசு பல மா நிலங்களாகவும் 
( ராஜ்யம் , மண்டலம் , சாவடி ) அவை மேலும் கருநாடகத்தில் 
வெண்டே , நாடு , கீமா , கிராமம் , ஸ்தலம் எனவும் , தமிழ் 
நாட்டுப் பகுதியில் கோட்டம் , பற்று , நாடு , கிராமம் எனவும் 
பிரிக்கப்பட்டிருந்தன . பேரரசில் எவ்வளவு மா நிலங்கள் இருந் 
தன என்று தெளிவாகக் கூறுவதற்கில்லை . சில ஆசிரியர்கள் 
பேயஸ் என்ற அன்னியப் பயணி கூறுவதை நம்பிப் பேரரசு 
இருநூறு மாநிலங்களாகப் பிரிக்கப்பட்டிருந்தது என்று கருது 
கின்றனர் . ஆனால் , மற்றும் சிலர் , அது ஆறு மா நிலங்களாகப் 
பிரிக்கப்பட்டிருந்தது 

கருதுகின்றனர் , ஒவ்வொரு 
மா நிலமும் ஆளுநர் , நாயகர் அல்லது நாயிக் என்பவரின்கீழ் 
இருந்தது . அவர்கள் , அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் 
களாகவோ அரசில் செல்வாக்கு மிகுந்த உயர்குடியினராகவோ 
அல்லது பழைய 

குடும்பங்களின் வழித்தோன்றல் 
களாகவோ இருப்பர் . ஒவ்வோர் அரசப் பிரதி நிதியும் தமது 
ஆட்சி எல்லையில் உள் நாட்டுப் படைத்துறை , நீதி அதிகாரங் 
களைச் செலுத்தினர் . இருந்தபோதிலும் , அவர்கள் தம்முடைய 
பொறுப்பிலிருந்த மாநிலத்தின் வரவு செலவுக் கணக்குகளை 
ஒழுங்காக மைய அரசுக்கு அனுப்பி வைக்கவும் , தேவைப்பட்ட 
காலங்களில் படை உதவி செய்வதற்கும் கடமைப்பட்டிருந்தனர் . 
மேலும் , அவர்கள் துரோகம் 

செய்பவர்களாகவோ குடி 
மக்களைத் துன்புறுத்துபவர்களாகவோ மெய்ப்பிக்கப்பட்டால் 
அரசர் அவர்களைக் கடுமையான முறையில் தண்டிப்பார் . 
தங்கள் மாநிலத்தின் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு 
அரசுக்கு அனுப்பத் தவறினால் அவர்களுடைய சொத்துப் 
பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடன் சேர்த்துக்கொள்ளப்படும் . 
பொதுவாக நாயிக்குகள் பொதுமக்களிடமிருந்து சற்றுக் கடுமை 
யாகவே வரி வசூல் செய்தபோதிலும் , விவசாயத்துக்கு ஊக்க 
மளித்தல் , புதிய கிராமங்களை உருவாக்குதல் , மதத்தைக் 
காப்பாற்றுதல் , கோயில்களையும் மற்றக் கட்டடங்களையும் 
கட்டுதல் முதலிய பயனுள்ள வேலைகளில் கவனம் செலுத்தினர் . 
ஆனால் , விஜய நகர அதிகாரம் ஒரேயடியாக மறைந்தபோது 
தென்னிந்தியாவில் பதினேழு , பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


255 


நிலவிய குழப்பங்களுக்கும் அவர்களே பெரிதளவும் காரணமா 
யிருந்தனர் . 


வளமான 


தல ஆட்சி முறை 

மாவட்டங்கள் பல கிராமங்களாகப் பிரிக்கப்பட்டிருந்தன . 
விஜய நகர அரசர்கள் கிராமத்தை மிகச் சிறிய பகுதியாகக் 
கொண்டு 

ஊராட்சி 

முறையைப் பரம்பரையாகப் 
பெற்றுத் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தனர் . ஒவ்வொரு 
கிராமமும் தன் தேவைகளை யெல்லாம் பூர்த்திசெய்து கொள்ளும் 
பகுதியாக இருந்தது . கிராமச்சபை நிருவாகம் , நீதி , காவல் 
முதலிய விஷயங்களில் தங்கள் பொறுப்பிலிருந்த ஆட்சிப் 
பகுதிகளில் அதிகாரஞ் செலுத்தி வந்தது . அக் கிராம அதிகாரி 
களுள் சேனத்தேயோவா (Senateova ) என்பவர் கிராமக்கணக்க 
ராவார் . தலாரா ( Talara ) என்பவர் கிராமக் காவலாளியாவார் . 
பேகரா ( Begara ) என்பவர் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கும் 
கண்காணியாவார் . மற்றும் சில 

ற்றும் சில அதிகாரிகளும் இருந்தனர் . 
அவர்களுக்கு நிலக்கொடைகள் மூலமோ அல்லது விளைச்சலின் 
ஒரு பகுதியைக் கொடுப்பதன் மூலமோ ஊதியமளிக்கப்பட்டது . 
வாணிகக் குழுக்களின் தலைவர்கள் கிராமச் சபைகளின் உறுப் 
பினர்களாக இருந்தனர் . மகாநாயகாச்சாரியா என்ற அதிகாரி 
மூலம் அரசர் கிராம ஆட்சியுடன் தொடர்புகொண் 

டிருந்தார் . 
அவ்வதிகாரி பொதுவாகக் கிராம ஆட்சியைக் கண்காணித்து 
வந்தார் . 


நிதி முறை 

விஜய நகர அரசின் முக்கிய வருவாய் மூலம் சிஸ்ட் ( Sist) 
என்று அழைக்கப்பட்ட நிலவருவாயாகும் . அதவானெ ( Atha 
vane ) என்ற துறையின் கீழ் அவ்வரசு மிகத் திறம் படைத்த 
நிலவருவாய் முறையைப் பெற்றிருந்தது . வரி விதிப்பிற்காக 
நிலங்கள் நீர்ப்பாசன நிலம் , புன்செய் , காடுகள் என மூன்று 
பிரிவாகப் பிரிக்கப்பட்டிருந்தன . குடிவாரத்தினர் கொடுக்க 
வேண்டிய வரி இவ்வளவு என்று தெளிவாக்கப்பட்டிருந்தது . 
அரசின் பெருஞ் சுமைகளைப் போக்குவதற்காகவும் , தம்முடைய 
பகைவர்களை எதிர்ப்பதற்காகவும் தேவைப்பட்ட 

பணமும் , 
ஆட்களும் , பெரு சிக்கலைத் தீர்ப்பதற்காகவும் விஜயநகரப் 
பேரரசர்கள் பரம்பரையாக விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கை 
வாங்குவதைவிட்டு வரியைச் சிறிதளவு உயர்த்தினர் . அவ் 
வரசர்கள் நிலங்களின் வளத்துக்கேற்ப 

வரி வசூலிக்கும் 
கொள்கையை மேற்கொண்டிருந்தனர் . நிலவரியைத் தவிரக் 


256 


இந்திய வரலாறு 


குடியானவர்கள் மேய்ச்சல் வரி , திருமண வரி முதலிய மற்ற 
வசையான வரிகளையும் செலுத்தவேண்டி இருந்தது . சுங்கவரி 
யின் மூலம் கிடைக்கும் வருமானமும் , பாதைகளின் மேல் இடப் 
பட்ட வரியும் , தோட்டங்கள் , தோட்டக்கால்கள் இவற்றினின்று 
வரும் வருமானமும் பொதுவாக எல்லாராலும் பயன்படுத்தப் 
படுகிற பொருள்களை விற்போர் , உற்பத்தி செய்வோர் , தொழி 
லாளிகள் , குயவர்கள் , வண்ணார்கள் , செருப்புத் தைப்போர் , 
நாவிதர்கள் , சந்நியாசிகள் , கோயில்கள் , பொதுமகளிர் இவர் 
களிடமிருந்து வசூலிக்கும் வரிகள் முதலியனவும் அரசுக்குரிய 
வேறு வருவாய்களாக இருந்தன . வரிகள் பணமாகவும் , 
தானியமாகவும் செலுத்தப்பட்டன . 


வரிச் சுமை அதிகமாகவே இருந்தது . தவிரவும் , மாநில 
ஆளுநர்களும் , வருமான அதிகாரிகளும் அடிக்கடி மக்களை 
நசுக்கி வந்தனர் . ஆனாலும் , அரசாங்கத்திடம் அவற்றைப் 
பற்றி முறையீடு செய்தபோது , அரசு மக்களின் துன்பங்களைக் 
குறைத்தது . சிற்சில வேளை களில் வரிகள் குறைக்கப்பட்டன . 
சில வேளைகளில் வரிவிலக்கும் அளிக்கப்பட்டது . 


நீதி 

அரசரே எல்லாருக்கும் மேற்பட்ட நீதிபதியாவார் . ஆனா 
லும் , நீதி வழங்குவதற்காக ஒழுங்கான நீதிமன்றங்களும் , சிறப் 
பான நீதித் துறை அதிகாரிகளும் இருந்தனர் . சில வேளைகளில் 
நாட்டாண்மை நிலையங்களின் ஒத்துழைப்புடன் அரசு அலு 
வலர்கள் வழக்குகளைத் தீர்த்தனர் . நாட்டின் சட்டம் , பரம் 
பரை ஒழுங்கு முறைகள் , வழக்கங்கள் ஆகியவற்றின் அடிப் 
படையில் அமைந்திருந்தது . நாட்டின் நடைமுறைப் பழக் 
கத்தினால் நீதி வழங்குதல் வலிமைபெற்றிருந்தது . யாவரும் 
அச் சட்டத்திற்குக் கீழ்ப்படிய வேண்டும் என்று அரசு கட்டாயப் 
படுத்தியது . குற்றம் செய்தவர்கள் கடுமையாகத் தண்டிக்கப் 
பட்டனர் . தண்டனை நான்கு வகைப்பட்டதாக இருந்தது . 
தண்டம் விதித்தல் , சொத்துகளைப் பறிமுதல் செய்தல் , சித்திர 
வதை செய்தல் , கொலை செய்தல் என்பவையாகும் . திருட்டு , 
சோரம் , துரோகம் இக் குற்றங் களுக்குத் தூக்குத் தண்டனை 
அல்லது உறுப்புக்குறைப்புத் தண்டனை விதிக்கப்பட்டது . 
சில சமயங்களில் குற்றவாளிகள் யானையின் கால்களில் மிதி 
பட்டு உயிர் துறக்கச் செய்யப்பட்டனர் . நீதித் துறையில் 
அதிகாரிகளின் அடக்குமுறை காணப்பட்டதெனினும் அர 
சாங்கம் சில சமயங்களில் அவற்றுக்கும் பரிகாரம் அளித்தது . 


தென்னிந்தியப் பேரரசுகள் 


257 


விஜயநகர அரசர்கள் நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட படைத் 
துறையை அமைத்திருந்தனர் . அந்தத் துறை கண்ட சாரம் 
( Kandachara ) என வழங்கப்பட்டது . தண்டநாயகா ( Day 
danayaka ) அல்லது தன்னாயகர் ( படைத் தளபதி ) என்பவரின் 
கீழ் இருந்தது . அவருக்கு உதவியாகச் சிறு அதிகாரிகளின் 
குழு ஒன்றும் இருந்தது . பெரிய , திறமை மிக்க படை ஒன்றினை 
வைத்திருந்தது . ஆனால் , அப்படையின் எண்ணிக்கை எப் 
பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை . அரசரின் ஒழுங் 
கான படை வீரர்களுடன் நெருக்கடிக் காலத்தில் சிற்றரசர்கள் , 
உயர்குடியினர் முதலியவர்களுடைய துணைப்படைகளும் வந்து 
சேரும் . காலாட்படை , குதிரைப்படை , யானைப்படை , ஓட்ட 
கப்படை , பீரங்கிப்படை எனப் பலவாறாகப் படை பிரிக்கப் 


200 


ஒரில்லா 


1200 


அகமதாகர் 


பிஜப்பூ 


15 


விஜயாகா 


வங்காள விரிகுடா 


அரபிக்கடல் 


to 


10 


தக்காணத்து 
முடியரசுகள் 


75 ° 


80 


70 


85 * 


பட்டிருந்தது . காலாட்படைக்குப் பொதுமக்களில் வெவ் 
வேறு வகுப்பு , கொள்கை உடையவர்களிலிருந்தும் , சிற்சில 
வேளைகளில் முஸ்லிம்களிலிருந்தும்கூட ஆட்கள் தேர்ந்தெடுத் 
தக்கொள்ளப்பட்டனர் . பேரரசில் குதிரைகளுக்குப் பற்றாக் 
குறை ஏற்பட்டிருந்ததனால் ஆர்மூஸிலிருந்து ( Ormuz ) நல்ல 
குதிரைகள் போர்ச்சுகீசிரியர்கள் மூலம் பொறுக்கியெடுக்கப் 
பட்டுப் படையுடன் சேர்த்துக்கொள்ளப்பட்டன . பீரங்கிப் 
படை ஒன்றும் இருந்தது . விஜய நகரப்படையின் போரிடும் 

17 


258 

இந்திய வரலாறு 
வன்மையும் , ஒழுங்கும் தென்னிந்திய முஸ்லிம் நாடுகளின் 
படைகளில் காணப்பட்டவற்றைவிடக் குறைவாகவே இருந் 
தன . 


இவ்விதச் சிறப்புகளை விஜய நகரப் பேரரசு பெற்றிருந்த 
போதிலும் , குறைபாடுகள் இல்லாமல் இல்லை . மா நில ஆளுநர் 
கள் நிறைய உரிமை பெற்றிருந்தனர் . அதுவே மைய அரசு 
பலவீனமடைவதற்கும் , இறுதியில் பேரரசு அழிவதற்கும் பெரும் 
காரணமாகிவிட்டது . 

பல்வேறு வசதிகள் இருந்தபோதிலும் 
பேரரசு தொடர்ந்து வாணிகச் 

செயலில் ஈடுபடத் தவறி 
விட்டது . இந்தத் தவறு விஜய நகரப் பேரரசு வாழ்க்கையில் 
ஒரு பெரும் தவறாயிற்று . இதனால் நிலையான இந்துப் பேரரசு 
நீடித்து விளங்க முடியாமற்போயிற்று . மேலும் , தாற்காலிக 
மாகப் பெற்ற நன்மைகளைக் கருதிப் பேரரசர்கள் மேற்குக் 
கடற்கரையில் 

போர்ச்சுகீசியர்களைக் குடியேற அனுமதித்து 
விட்டனர் . கடைசியாக மக்களின் தன்னலப் 

போக்கினை 
அரசர்கள் ஒடுக் காது விட்டுவிட்டனர் . 


நூல் பட்டியல் 


Swell : Forgotton Empire . 
Ishwari Prasad : A short History of Muslim Rule 

in India . 
Three Authors : Advanced History of India , Part II 
Ed . by Mohammed Habib A comprehensive History of 
and Khaliq Abmed Nizam India , volume V. The Delhi 

Sultanate , A. D. 1206-1526 . 


7. மொகலாயப் 
படையெடுப்பின்பொழுது 
இந்தியாவின் நிலை 


மைய 


அரசியல் நிலை 

மொகலாயர்கள் இந்தியாவின் மேல் படையெடுத்தபோது , 
இந்த நாடு வலிமை குன்றியதாகவும் , ஒற்றுமை இழந்ததாகவும் 
இருந்தது . உறுதியான 

அரசாங்கமோ 

அரசியல் 
ஒற்றுமையோ கிடையாது . ஒவ்வொரு பகுதியும் மற்றப் பகுதி 
களின் நடவடிக்கைகளைக் கவனித்துக்கொண்டிருந்து , வாய்ப்புக் 
கிட்டியபோது அவற்றின்மீது பாய்ந்து தன்னைப் பெருக்கிக் 
கொள்ளும் முயற்சியில் மிகத் தீவிரமாக ஈடுபட்டிருந்தது . 


இக் காலத்தில் , இந்தியாவில் அரசியல் முக்கியத்துவத்தைப் 
பெற்றிருந்த ஐந்து பகுதிகள் காணப்பட்டன . அவற்றுள் மிக 
முக்கியமானது டெல்லியின் லோடிப் பேரரசாகும் . பாபர் ஆஃப் 
கானிஸ்தானத்திலிருந்து 1524 ஆம் ஆண்டு பஞ்சாபின் மீது 
படையெடுத்தபொழுது துருக்கிய ஆஃப்கானியர் டெல்லி அரசு 
தன்னுடைய வீழ்ச்சியின் இறுதிப் படியில் இருந்தது . பன்னிரண் 
டாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டுவரை டெல்லியை 
ஆண்ட எல்லாச் சுல்தான்களும் வட இந்தியா முழுவதையும் 
தம் ஆக்கத்தின்கீழ்க் கொண்டுவர முயன்றனர் . ஆனாலும் , 
வெற்றி பெறவில்லை . இராசபுத்திர அரசர்கள் சுல்தான்களின் 
மேலாண்மையை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை . வலிமை 
மிக்க சுல்தான்களையும் அவர்கள் எதிர்த்துக்கொண்டிருந்தனர் . 
டெல்லிச் சுல்தானியத்தின் மா நிலத் தலைவர்கள் தங்களுக்கெனப் 
படைகளையும் , அரசவைகளையும் அமைத்துக்கொண்டிருந்தனர். 
மா நிலங்களில் தம் அதிகாரத்தை நிலை நாட்டுவதில் அலாவுத் 
தீன் கில்ஜி சிறப்பான வெற்றியைப் பெற்றார் எனினும் , முகம்மது 
பின் துக்ளக்கின் ஆட்சியில் அந்த மா நிலங்கள் விடுதலை 
அடைந்து கொண்டிருந்தன . ஆகவே , பாபரின் படையெடுப் 
பின்போது பஞ்சாப் , தோஆப் பகுதி , லக்னோ, ஜான்பூர் , 


260 


இந்திய வரலாறு 


பீகார் ஆகியவை அடங்கியிருந்த லோடிப் பேரரசு சீர்குலைந்து 
கொண்டிருந்தது . 


இரண்டாவது பிரிவிலும் வங்காளம் , மாளவம் , குஜராத் 
ஆகிய முஸ்லிம் அரசுகளே அடங்கியிருந்தன . இங்கெல்லாம் பற் 
பல கிளர்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன . வடமேற்கு எல்லைப் 
பகுதியிலிருந்து துணிகர வீரர்கள் இந்து மாநிலங்களுக்கு 
வருவதை நிறுத்திக்கொண்டதனால் , முஸ்லிம்களின் வாழ்க்கை 
மேலும் மேலும் இந்திய மயமாகிக் கொண்டிருந்தது . ஆகவே , 
இப்பகுதிகளிலெல்லாம் மக்கள் அம்மா நிலப் பற்று உடையவர் 
களாக இருந்தார்களேயன்றி , இந்துஸ்தானத்திலிருந்த மற்ற 
முஸ்லிம் அரசுகளின் மீது பற்றுக் கொண்டிருக்கவில்லை . 


முடிவில் 


மூன்றாவது பகுதி இராசபுதனமாகும் . அது முஸ்லிம் அரசு 
களுக்கிடையில் 

சிக்கிக்கிடந்தது . அங்குதான் இந்துக்கள் 
ஆதிக்கம் பெற்று விளங்கிக்கொண்டிருந்தனர் . முஸ்லிம்களின் 
வருகையினால் இராசபுத்திரர்களின் வாழ்க்கையில் மாறுதல் 
எதுவும் ஏற்பட்டுவிடவில்லை . பன்னிரண்டாம் நூற்றாண்டின் 

இராசபுத்திரர்கள் இந்துஸ்தானத்தின் மத்திய 
பாகங்களிலிருந்து இராசபுதனம் என இப்பொழுது வழங்கப் 
படும் மலைப்பிரதேசங்களுக்கும் , பாலைவனங்களுக்கும் 

பின் 
வாங்கிக்கொண்டனர் . முஸ்லிம் நாடுகளுக்கினை 

டையே பொறாமை 
யும் , சச்சரவுகளும் ஏற்பட்டிருந்ததனால் இராசபுத்திரர்கள் 
ஓரளவு வாழ முடித்தது . என்ன இன்னல்கள் ஏற்பட்டபோதிலும் 
அவர்கள் தமக்குரிய ஆற்றலை இழந்துவிடவில்லை . வீரமும் 
எளியோர்பால் இரக்கமும் கொண்ட . அவர்கள் , தமக்குரிய தலை 
வர்களுக்குக் கீழ்ப்படிந்து நடந்துவந்தனர் . தங்கள் குலங்களின் 
மீது பற்றுக்கொண்டிருந்தனர் . ஆனால் , நாடு முழுவதின் மீதும் 
அவர்கள் பற்றுக்கொண்டிருந்தது உண்மையில் மிகவும் வருந்தத் 
தக்கதாகும் . அன்னியப் பகைவனை எதிர்த்து விரட்டியடிப்பதற் 
காக இராசபுத்திரர்கள் தாற்காலிகமாக ஒன்று சேரக்கூடும் . 
ஆனாலும் , அவர்களுக்கிடையே இருந்து வந்த சச்சரவுகளும் 
குடும்பப் பொறாமையும் அவர்களை நிரந்தரமாக ஒன்றாக இணைய 
அனுமதிக்கவில்லை . 


மொகலாயப் படையெடுப்பின் பொழுது இந்தியாவின் நிலை 261 


மற்ற இரண்டு பகுதிகளும் தென்னிந்தியாவில் இருந்தன . 
பாமினிச் சுல்தானியம் டெல்லிச் சுல்தானியத்தின் ஆதிக்கத்தி 
லிருந்து விடுதலை அடைந்திருந்தது . ஆனாலும் , அது விரை 
வில் சீர்குலைந்து பீஜப்பூர் , கோல்கொண்டா , பீடார் , அகமது 
நகர் , பீரார் ஆகிய ஐந்து தனிப்பட்ட இராச்சியங்களாக 
உடைபட்டிருந்தது . அவ்விராச்சியங்கள் 

யாவும் 

தமக் 
கிடையே சச்சரவுகளில் ஈடுபட்டிருந்தன . அதே சமயத்தில் 
விஜய நகரம் என்ற 

என்ற இந்துப் பேரரசும் தென்னிந்தியாவில் 
உருவாகி இருந்தது . சிறந்த முறையில் ஆளப்பட்டு , சீரும் 
சிறப்பும் பெற்று விளங்கியதற்குப் பிறகு அப் பேரரசும் தலைக் 
கோட்டைப் போரில் சிதறுண்டது . 


தவிர , கடல் மார்க்கத்தைக் கண்டு பிடித்ததன் விளைவாக 
ஐரோப்பியர்கள் கடல் வழியாக இந்தியாவுக்குள் புக முடிந்தது . 
மேற்குக் கரையில் போர் கீசிரியர்கள் முதன் முதலாக அடி 
யெடுத்து வைத்தனர் . 


டெல்லியை ஆண்ட இப்ராகிம் ( 1517-1526 ) , லோடி 
வமிசத்தின் இறுதி அரசராவார் . அவருடைய ஆட்சியில் 
ஆஃப்கானியப் பிரபுக்களும் , மா நிலத் தலைவர்களும் தொடர்ந்து 
கிளர்ச்சி செய்துவந்தனர் . அவற்றை அடக்குவதிலேயே 
அவர் காலம் கழிந்தது . லாகூரின் மாநிலத் தலைவரும் , இப் 
ராகிம் லோடியின் பகைவருமான தெளலத் கான் லோடி 
( Dowlat Khan Lodi ) இந்தியாவின் மீது படையெடுக்குமாறு 
அழைப்பு விடுத்தார் . பாபர் 1526 - ல் நடந்த முதல் பானிப் 
பட்டுப் போரில் (First Battle of Panipat) இப்ராகிம் லோடி 
யைத் தோற்கடித்துக் கொன்றார் . 


டை 


மொகலாயர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்த நூற் 
றாண்டில் இந்துச் சமூகத்திலும் , பண்பாட்டிலும் மாற்றம் ஏற்பட் 
டது . பன்னெடுங்காலமாகத் துருக்கிய ஆஃப்கானிய முஸ்லிம் 
களின் ஆட்சிக்குட்பட்டிருந்த இந்துக்கள் , தமக்குரிய பண்பாட் 
டயும் , சமூக நிலைமையையும் சீர்ப்படுத்தி அமைக்க முயன்ற 
னர் . எனினும் , இந்துக்களும் முஸ்லிம்களும் நெடுங்காலமாகக் 
கூடி வாழ்ந்து வந்ததனால் , அவர்களிடையே ஒற்றுமையுணர்ச்சி 
ஓரளவாவது வளரலாயிற்று . இந்துக்கள் பலர் முஸ்லிம்களாக 
மத மாற்றம் செய்து கொண்டதன் காரணத்தை முன்னிட்டு , 
முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது . அதனோடு 
இந்து - முஸ்லிமிடையே ஒற்றுமையுணர்ச்சியைத் தனிப்பட் 
டோரும் , அரசர்களும் போற்றி வளர்த்தனர் . ஜெய்னுலாப்தீன் 


262 


இந்திய வரலாறு 


போன்ற அரசர்கள் இவ்வித ஓற்றுமைக்குப் பெரும்பாடுபட்ட 
னர் . அவ்வரசர் இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜெஸியா 
வரியைத் தவிர்த்து , அவர்களுக்குப் பல உயர் பதவிகளையும் 
அளித்தார் . நாளடைவில் டெல்லிச் சுல்தான்களின் வீழ்ச்சிக்குப் 
பின் வலிமைமிகுந்த 

அரசாங்கம் 

ஒன்று 

டெல்லியில் 
அமைந்திராத காரணத்தால் , இந்து - முஸ்லிம் ஒற்றுமை மேலும் 
வளர்வதற்கில்லாமல் போயிற்று . உண்மையில் சிற்சில வேளை 
களில் பிளவும் ஏற்பட்டிருந்தது . ஒல்வொரு மாநிலத்திலும் 
இந்துக்களும் , முஸ்லிம்களும் இனப்பூசலால் பாதிக்கப்பட்டு , 
ஒருவரையொருவர் வெறுத்தொதுக்கத் 

தலைப்பட்டனர். இருந்த 
போதிலும் காஷ்மீரத்திலும் , வங்காளத்திலும் அவற்றின் 
அரசர்கள் இந்துக்களை நன்றாகவே நடத்தினர் . இந்துக்கள் 
தங்களைப்பற்றி நல்லெண்ணம் கொண்டிருந்ததால் அவ்வரசர்கள் 
சமஸ்கிருத மொழியையும் மற்றும் இந்திய மொழிகளையும் 
போற்றிக் காத்தனர் . ஹுஸேன் ஷா என்பவரின் காலத்தில் 
அதேபோன்ற நிலை ஏற்பட்டிருந்தது . தவிர , பக்தி மார்க்கத் 
தலைவர்கள் , குறிப்பாகக் கபீர் , நானக் போன்றவர்கள் அவ் 
விரு சமூகத்தினரிடையேயும் ஒற்றுமையை வளர்த்து வந்தனர் . 
அதே வழியில் சென்ற இராமானந்தரும் ஜாதி வேற்றுமை 

கண்டித்தார் . இள வயதில் திருமணம் செய்து 
கொள்ளுதல் , பெண் குழந்தைகளைக் கொல்லுதல் , உடன் 
கட்டையேறுதல் போன்ற பழக்கங்கள் இந்துக்களிடையே 
காணப்பட்டதைப் போன்று , மது அருந்துதல் , சூதாடுதல் 
போன்ற பழக்கங்கள் முஸ்லிம்களிடையே காணப்பட்டன . 


களைக் 


பொருளாதார நிலை 


அயல் நாட்டினரும் , கொள்ளைக்காரர்களும் கொண்டுபோன 
செல்வம் போக எஞ்சியிருந்த இந்தியச் செல்வம் இந் நாட்டு 
மக்களுக்குப் போதுமானதாகவே இருந்தது . மொகலாயர்களின் 
இந்தியப் படையெடுப்பின் போது இந்தியாவின் பொருளாதார 
நிலை திருப்திகரமாக இருந்தது என்றே கூற வேண்டும் . 
ஆக்ரா , குவாலியர் , டெல்லி ஆகிய இடங்களில் பாபர் ஏராள 
மான செல்வத்தைப் பெற்றார் . 


மக்கள் , உயர்குடியினர் , நடுத்தர வகுப்பினர் , ஏழைகள் 
எனப் பிரிக்கப்பட்டிருந்தனர் . முதல் இரண்டு வகுப்பினரும் 
செழுமையோடு வாழ்ந்தனர் . ஏழைகள் 

என்றும் ஏழை 
களாகவே இருந்தனர் . பெரும்பாலான மக்களாக இருந்த 


மொகலாயப் படை யெடுப்பின் பொழுது இந்தியாவின் நிலை 263 


இந்துக்கள் பலர் வறுமையில் மூழ்கிக் கிடந்தனர் . இந்துக்கள் 
நிலத்தின் விளை பொருளில் 50 சதவிகிதம் அரசருக்குச் செலுத்த 
வேண்டியிருந்தது 

தக்க வசதிகளோடு அவர்கள் வாழ முடிய 
வில்லை . அமைதி குலைந்திருந்த காலத்தில் வேளாண்மை சீர் 
குலைந்திருந்தது . உணவுத் தானியங்களும் மற்றப் பொருள்களும் 
தேவைக்கு மிஞ்சியிருந்தபோது , அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி 
செய்யப்பட்டன . இதனால் உள் நாட்டு வியாபாரமும் , அயல் 
நாட்டு வியாபாரமும் மிகவும் துரிதமாக நடைபெற்று வந்தன . 
மலேயா , சீனா , மற்றும் பசிபிக் கடலிலுள்ள தீவுகளுடனும் இந்தி 
யர்கள் கடல் வாணிகம் நடத்தி வந்தனர் . மத்திய ஆசியா , 
ஆஃப்கானிஸ்தானம் , ஈராக் , சூடான் , திபெத் போன்ற நாடு 
களுடன் நில மார்க்கமாக வாணிகம் நடத்தி வந்தனர் ; பல்வேறு 
தொழிற்சாலைகளும் இருந்தன . பருத்தி , பட்டு , கம்பளம் முதலிய 
வற்றினால் வேலைப்பாடு சாக்கொண்ட சிறந்த ஆடைகள் 
நெய்யப்பட்டன . சர்க்கரை உற்பத்தி , உலோகத் தொழில்கள் , 
காகிதம் செய்தல் ஆகிய தொழில்கள் நாட்டின் பல்வேறு பாகங் 
களிலும் காணப்பட்டன . 

பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவில் பலம் வாய்ந்த படை 
இருக்கவில்லை . அரசர்கள் முன்போலல்லாது சிதறுண்டு கிடந்த 
தனாலும் , அவ்வப்போது நாட்டுக்குள் புகுந்துகொண்டிருந்த 
அன்னியர்களினாலும் அந்நிலை ஏற்பட்டிருந்தது . படை , பல 
இனத்தினரைக்கொண்டதாக இருந்தது . ஆகவே , ஒன்றுபட்ட 
தாக இராது , குறுகிய மனப்பான்மையோடு இனம் , சமயம் , 
மொழி , நிலம் ஆகியவற்றின் பெயரால் அமைந்து பிளவுபட்டி 
ருந்தது . அதனால் எதிரிகள் பலமாகத் தாக்கிய போது அவர்களை 
எதிர்த்து நிற்கச் சக்தியற்றவர்களாயினர் . இப்ராகிம் லோடியின் 
படையினராகட்டும் , ராணா 

சங்காவின் படையின ராகட்டும் , 
அவர்கள் எல்லாம் பாபருக்கெதிராக ஒன்றுபட்டுப் போர்புரி 
வதை மேற்கொள்ளாது , தனித்து நின்று போரில் ஈடுபட்டதனால் 
தோல்வியுற்றனர் . தேர்ப்படை , யானைப்படை , குதிரைப்படை , 
காலாட்படை எனப் பொதுவாகப் படை நான்கு பகுதிகளாகப் 
பிரிந்திருந்தது . பயிற்சிமுறையும் , முகாமிடும் முறையும் பழங் 
கால முறையையொட்டியே இருந்தன . படையின் வலிமை 


264 


இந்திய வர்லாறு 


குன்றிய நிலை மொகலாயர்கள் வருகைக்கு மிகவும் சாதக 
மாயிற்று . 


நூல் பட்டியல் 


Rush brook William : An Empire- Builder of the 16th 

century . 
Briggs : Rise of Muhammedan Power , 

Volume IV . 
Gribble : History of Deccan . 

Scott : History of the Deccan . 
A. L. Srivastava : A History of Muslim Rule in 

India . 


8 . 


மொகலாயர்களின் வருகை 


பாபர் ( 1526-1530 ] 


மொகலாயர் எனப்படுவோர் உண்மையில் 

சகாதையின் 
பேரால் வழங்கப்பட்ட துருக்கியப் பிரிவைச் சார்ந்தவர்கள் 
ஆவர் . துருக்கியரின் நாடான துருக்கிஸ்தானத்தையும் , மத்திய 
ஆசியாவையும் கைப்பற்றுவதற்காக வந்த மங்கோலியத் தலைவ 
ரான செங்கிஸ்கான் ( Chengiz Khan ) என்பவரின் இரண்டாவது 
மகள் சகாதை ( Chagthai ) . இந்தியாவில் மொகலாய ஆட்சி 
நிறுவப்பட்டமை இஸ்லாமிய வரலாற்றிலும் , உலக வரலாற்றி 
லும் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாகும் . ஏனெனில் , இஸ்லாமியச் 
சமயத்தைப் பின்பற்றியோர் உலகின் பிற பாகங்களில் வெற்றி 
பெற்று வந்த அச்சமயத்தில் இந்தியாவில் அது பெற்ற வெற்றி 
மிகவும் 

சிறப்புடையதாகும் . துருக்கியர்கள் 1453 - ல் 
கான்ஸ்டான்டிநோபிளைக் கைப்பற்றிக்கொண்டனர் . பெருந் 
தகை 

சுலைமான் ( Sulaiman the Great - 1520-1566 ) தென் 
கிழக்கு ஐரோப்பா 

துருக்கியரின் 

அதிகாரத்தைப் 
பரப்பினார் . பாரசீகத்தில் இஸ்மாயில் சஃபவீ ( Ismail Safavj ) 
இராச்சியத்தை நிலை நாட்டுவதற்குக் கால்கோள் விழா 
நடத்தினார் . 


வரை 


ஸஹீருத்தீன் முகம்மது பாபர் ( Zahir - ud - din Muhammed 
Babar ) தாய்வழியில் மங்கோலிய 

வீரரான செங்கிஸ்கான் 
வமிசத்தையும் , தந்தை வழியில் துருக்கிய வீரரான 

தைமூர் 
( Timur) வமிசத்தையும் சேர்ந்தவர் . பாபர் 

ஃபர்கானாவில் 
( Farghana ) 1483 - ல் பிறந்தார் . அவருடைய தந்தை உமர் 
ஷேக் மீர்ஸா ( Umar Shaik Mirza ) காலமானவுடன் தமது 
பதினோராவது வயதில் ஃபர்கானாவில் அரசரானார் . அது ஒரு 
சிறு நாடாக இருந்தது . தைமூரின் நாடான 

சாமர்கண்டை 
( Samarkand ) வென்று , அவர் அமர்ந்து ஆட்சி நடத்திய 
அரியணையில் தாமும் அமர்ந்து ஆட்சி நடத்த வேண்டுமென்ற 
ஆசை அவருக்கு இருந்தது . 

ஆகவே , 1497 , 1503 ஆகிய 


266 


இந்திய வரலாறு 


ஆண்டுகளில் சாமர்கண்டின்மேல் பாபர் போர் தொடுத்தார் . 
அவ்விரண்டு ஆண்டுகளிலும் நடத்திய படையெடுப்புகளில் 
சாமர்கண்டைக் கைப்பற்றியதற்குப் பிறகு , அவருடைய 
உறவினர்களான உஸ்பெக்குகள் ( Uzbeg) இருமுறையும் பாபரிட 
மிருந்து அந்நாட்டைக் கைப்பற்றிக்கொண்டனர் . 


படை 


பகைமை 


அதன் 


சாமர்கண்டை மீண்டும் கைப்பற்றும் எண்ணத்தைக் கை 
விட்டிருந்த பாபர் , இப்போது தம் கவனத்தை இந்தியா 
நோக்கிச் செலுத்தத் தொடங்கினார் . ஒரு காலத்தில் தம்முடைய 
மூதாதையரான தைமூரின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பஞ்சாபை 
வென்று , தம் நாட்டோடு இணைத்துக்கொள்ள பாபர் நினைத்தார் . 
இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தின் மேல் அவர் நான்கு 
முறை படையெடுத்துப் பின்னர் பஞ்சாபின் மேல் 
யெடுக்கத் தக்க தருணத்தை எதிர்நோக்கியிருந்தார் . 

அச் 
சமயம் டெல்லிச் சுல்தானான இப்ராகிம் லோடிக்கும் , பஞ்சாப் 
மா நிலத் தலைவரான தெளலத் கான் லோடிக்கும் இடையே 
ஏற்பட்டிருந்தது . 

காரணமாகத்தான் 
தௌலத் கான் லோடி டெல்லியின் மேல் படையெடுக்குமாறு 
பாபருக்கு அழைப்பு விடுத்தார் . பாபர் 1525 - ல் லாகூரைக் 
கைப்பற்றினார் . பின்னர் , தெளலத் கான் லோடியையும் வென்று 
தம்முடைய பீரங்கிப் படையோடும் , 12,000 காலாட் படை 
யோடும் டெல்லி நோக்கிச் சென்றார் . பாபரின் படையும் , 
இப்ராகிம் படையும் வரலாற்றுச் சிறப்புப் பெற்ற பானிப்பட்டுக் 
( Panipat ) களத்தில் 1526 , ஏப்ரல் 21 ஆம் நாள் பயங்கரமாக 
மோதிக்கொண்டன . பாபரின் மதிப்பீட்டின்படி 

இப்ராகிம் 
லோடியின் படையில் ஒரு லட்சம் வீரர்கள் இருந்தனர் . போர் 
அனுபவமற்றிருந்த இப்ராகிமை , பாபர் எளிதில் வென்றார் . 
பானிப்பட்டுப் போர் டெல்லிப் பேரரசைப் பாபர் 
ஒப்படைத்தது . அப்போரின் வெற்றியினால் லோடி வமிசத்தின் 
ஆட்சி இந்தியாவில் ஒழிந்து மொகலாயரின் ஆட்சி ஏற்பட்டது . 
ந்துஸ்தானப் படையெடுப்பு 


கையில் 


பானிப்பட்டுப் போர்க்களத்தில் அமோக வெற்றிபெற்ற 
பிறகு மொகலாயர்கள் டெல்லியையும் , ஆக்ராவையும் கைப் 
பற்றிக்கொண்டனர் . அவற்றைக் கைப்பற்றியதன் மூலம் 
மொகலாயர்கள் இந்தியாவில் தமது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி 
விட முடியவில்லை . ஏனெனில் , ஆஃப்கானியத் தலைவர்கள் 
வலிமை மிக்க மேவார் நாட்டு இராசபுத்திர அரசர் ராணா சங்கா 
( Rana Sangha ) , குஜராத்தின் முஸாஃபர் ஷா ( Muzaffer Shah ) , 


மொகலாயர்களின் வருகை 


267 


மாளவத்தின் முகம்மது அலாவுத்தீன் கில்ஜி , வங்காளத்து 
அரசர் நுஸ்ரத் ஷா ( Nusrat Shah ) ஆகியோர் தமது நாடுகளில் 
சுதந்திரத்தோடு ஆட்சி நடத்திக்கொண்டிருந்ததோடல்லாமல் , 
தங்களுடைய ஆதிக்கத்தை வடஇந்தியா முழுவதிலும் நிலை 
நாட்டவும் திட்டமிட்டுக்கொண்டிருந்தனர் . இவர்களை யெல்லாம் 
வெல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு , பாபருக்கு இருந்தது . 
தொடக்கத்தில் ஒரு சில ஆஃப்கானியத் தலைவர்களை அச்சுறுத்தி 
யும் , வேறு சிலரை இணக்கமாகப் பேசியும் பாபர் அடிபணிய 
வைத்தார் . சமயத்தில் கங்கைச் 

சமவெளியின் 
வெப்பத்தைத் தாங்கமாட்டாத பாபரின் படைவீரர்கள் 
காபூலுக்குத் திரும்பிச் செல்ல விழைந்தனர் . மிக நெருக்கடி 
யான அந்த வேளையில் பாபர் தம் சொல்லாற்றலால் அவர்களின் 
மனத்தைத் தொடும்படி ஓர் ஒப்பற்ற வேண்டுகோள் விடுத்தார் . 
இதே போன்ற 

இக்கட்டான சூழ் நிலையில் பெருந்தகை 
அலெக்சாந்தர் ( Alexander the Great ) வேறு வழியில்லாமல் தம் 
வீரர்களின் விருப்பத்திற்கு இணங்கிக் கிரீஸுக்குத் திரும்பினார் . 
ஆனால் , பாபரின் சொல் திறம் அவருடைய படை வீரர்களை மன 
மாற்றம் அடையவைத்தது . அவர்கள் இந்தியாவிலேயே தங்கி , 
மொகலாயர்களின் புகழையும் , பெருமையையும் நிலைநாட்ட 
முடிவு செய்தனர் . இதற்கிடையில் 

பயானா 
( Bayana ) நோக்கி வந்துகொண்டிருந்தார் . பயானாவில் பல 
ஆஃப்கானியத் தலைவர்களும் லோடி வமிசத்தைச் சேர்ந்த ஒரு 
சிலரும் தத்தம் படைகளோடு 

சங்காவின் படையில் 
சேர்ந்துகொண்டனர் . ஆனாலும் , மாளவ , குஜராத் சுல்தான் 
களால் ராணா சங்காவிற்கு உதவியளிக்க முடியவில்லை . இது 
பாபரின் நற்பேறு என்று தான் கூற வேண்டும் . இந்தியாவில் 
இருந்த எல்லா முஸ்லிம் , இந்து 

இந்து அரசர்களும் இணைந்து 
பாபருக்கு எதிராகப் போரிட்டிருந்தால் இந்திய வரலாறு வேறு 
திசை நோக்கிச் சென்றிருக்கும் . 


ராண 


சங்கா , 


ராணு 


இப்ராகிம் லோடியைவிட ராணா சங்கா பன்மடங்கு வீரமும் , 
வலிமையும் , திறமையும் பொருந்தியவர் . மேவாரில் சக்தி 
வாய்ந்த இராசபுத்திரப் பேரரசை உருவாக்கிய ராணா கும்பாவின் 
( Rana Kumba ) CUTIT 6T DIT 600 சங்கா குஜராத் , மாளவம் 
ஆகிய நாடுகளின் வலிமையை ஒடுக்கிப் புகழ் மிக்க வெற்றிக் 
கோபுரத்தைத் தலை நகரான சித்தூரில் ( Chittor ) நிர்மாணித்தார் . 
பாட்டனாரைப் போலவே வீரத்தில் சிறந்து விளங்கிய அவர் , 
போரில் ஏற்பட்ட எண்பதுக்கு மேற்பட்ட விழுப்புண்களைத் தம் 
உடலில் பெற்றிருந்தார் . தாம் ஏற்கெனவே புரிந்த போர்களில் 
ஒரு கண்ணையும் , ஒரு கரத்தையும் , ஒரு காலையும் இழந்தார் . 


268 


இந்திய வரலாறு 


அவர் இப்ராகிம் லோடியின் சகோதரர் முகம்மது லோடியை 
டெல்லிச் சுல்தானாக அங்கீகாரம் செய்திருந்தார் . ராணா சங்கா 
வின் படையில் 120 தளபதிகளுடன் 80,000 குதிரைகளும் , 500 
போர் யானைகளும் இருந்தன . இப்பெரும் படையைப்பற்றி 
கேள்வியுற்ற பாபரின் வீரர்கள் அச்சத்தால் நடுக்கமுற்றனர் . 
ஆனால் , தமது வீரர்களுக்கு வீர உணர்ச்சியூட்டும் தந்திரத்தைப் 
பாபர் அறிவார் . இப்போரினைப் புனிதப் போர் ( Jihad ) என 
அறிவித்தார் ; மதுக் கிண்ணங்களை உடைத்தெறிந்தார் ; வீர 
உணர்ச்சி ததும்பும் சொற்பொழிவு ஒன்றை ஆற்றினார் . இதனால் 
கவரப்பட்ட வீரர்கள் , பாபருக்காகத் தொடர்ந்து போர்புரியத் 
திருக்குர்ரானின்மீது சபதம் செய்தனர் . 1527 , மார்ச்சு 16 ஆம் 
நாள் அன்று கான் வாவில் ( Khanwa ) இந்திய வரலாற்றை நிர்ண 
யித்த பெரும் போர்களுள் ஒன்றான கடும்போர் ஒன்று பாபருக்கும் 
ராணாவுக்கும் இடையே நடந்தது . பாபரின் குதிரைப் படை 
மிகுந்த வேகத்துடன் இயங்கிய இராசபுத்திரப் படையைச் 
சூழ்ந்துகொண்டு பின்னாலிருந்து தாக்கியது . எதிர்பாராத இந்தத் 
தாக்குதலினால் ராணா சங்காவின் படை குழப்பத்தில் ஆழ்ந்தது . 
இச் சூழ்நிலையைப் பயன்படுத்திக்கொண்ட பாபரின் படை வெகு 
எளிதில் ராணா சங்காவின் படையைத் தோற்கடித்து வெற்றி 
வாகை சூடியது . இம்முறையும் மொகலாயர்களின் போர்த் 
திறமும் , பீரங்கிகளும் போரின் முடிவை நிர்ணயித்தன . அப் 
பெருந்தோல்வியினால் மனமுடைந்த ராணா சங்கா இரண்டு 
ஆண்டுகளில் காலமானார் . கான்வாவில் பெற்ற வெற்றியினால் 
வட இந்தியாவில் பாபர் வலிமை மிகுந்தவராக மாறினார் . 


இவ் வெற்றிக்குப் பிறகு அதே ஆண்டு பாபர் யமுனை நதி 
யைக் கடந்து சந்தேரிக் ( Chanderi ) கோட்டையைத் தாக்கினார் . 
அக்கோட்டை இராசபுத்திரத் தளபதி மெதினிராய் ( Medini 
Rai ) என்பவரின் ஆதிக்கத்துக்குட்பட்டிருந்தது . மொகலாயப் 
படையை அவ்வீரர் மிகவும் கடுமையாக எதிர்த்தனர் . அவரு 
டைய வீரர்களும் உயிரைத் திரணமாக மதித்துப் போரிட்டனர் . 
ஆனாலும் , சந்தேரிக் கோட்டையை அவர்களால் காக்க முடிய 
வில்லை . கோட்டையைக் கைப்பற்றிய பாபர் இராசபுத்திரர்களை 
ஈவு இரக்கமின்றிக் கொன்று அவர்களுடைய தலைகளை மலை 
உச்சியின் மேல் கோபுரமாகக் குவித்தார் . 


அதே வேளையில் ஹுமாயூன் கிழக்கு நோக்கிச் சென்று 
ஜான்பூரைக் கைப்பற்றினார் . பாபரும் தமது கவனத்தைக் 
கிழக்கு இந்தியாவின் மீது செலுத்தத் தொடங்கினார் . 1529 , மே 
மாதம் 6 ஆம் நாள் கோக்ரா ( Gogra ) நதிக்கரையில் பீகார் , 


மொகலாயர்களின் வருகை 


269 


வங்காளம் ஆகியவற்றின் ஆஃப்கானியத் தலைவர்களின் படை 
யைப் பாபர் முரியடித்தார் . கோக்ராப் போர் இந்திய வர 
லாற்றில் ஒரு முக்கிய இடத்தைப் பெறுகின்றது . வருங்காலத்தில் 
இந்தியாவில் மொகலாயர்கள் தாம் தலை தூக்கி நிற்க வேண்டிய 
வர்கள் 

என்பதை இப்போர் திட்டவட்டமாக நிர்ணயித்து 
விட்டது . இப் போரை இப்ராகிம் லோடியின் சகோதரரான 
முகம்மது லோடி நடத்தினார் . இவ்விதமாகப் பாபர் மூன்று 
முக்கியப் போர்களை நடத்தி வட இந்தியா முழுவதையும் தம 
தாக்கிக்கொண்டார் . ஆக்ஸஸ் ( Oxus ) நதியிலிருந்து வங்காள 
எல்லை வரையிலும் , இமயமலையிலிருந்து குவாலியர் வரையிலும் 
பரந்திருந்த ஒரு பேரரசுக்குப் பாபர் தலைவரானார் . 


இருந்தபோதிலும் , தாம் பெற்ற மகத்தான வெற்றி களின் 
பலனை அனுபவித்து மகிழ , பாபர் கொடுத்துவைக்கவில்லை . 
வெகு விரைவிலேயே அவர் தமது 48 ஆவது வயதில் இறந்து 
விட்டார் ( 1530 , டிசம்பர் 26 ) . படை யெடுப்புகளில் தம்மோடு 
கலந்து கொண்டு போரிட்ட தம் அன்பு மகன் ஹுமாயூன் வாழ் 
வதற்காகப் பாபர் தம் இன்னுயிரைத் தியாகம் செய்துவிட்டார் . 
ஹுமாயூனுக்குக் காய்ச்சல் கண்டது . படுத்த படுக்கையாக 
இருந்தார் . சிகிச்சைகள் செய்தும் பலன் ஏற்படவில்லையாதலால் 
பாபர் தம் மகனின் படுக்கையை மூன்று முறை சுற்றிவந்து , தம் 
மகனின் நோய் தமக்கு மாற்றப்படல் வேண்டுமென இறைவனை 
நோக்கி மனமுருகி வேண்டினார் எனவும் , அவருடைய தூய 
வேண்டுகோளுக்கு இறைவன் ணங்கினார் எனவும் கூறப்படு 
கிறது . வெகு விரைவிலேயே ஹுமாயூன் நலமடைந்தார் . 
பாபர் நோய் வாய்ப்பட்டுச் சில மாதங்களில் காலமானார் . 
பாபரின் விருப்பப்படி அவருடைய சடலம் காபூலுக்கு எடுத்துச் 
செல்லப்பட்டு ஒரு மலை உச்சியில் அமைந்த பூங்கா ஒன்றில் 
அடக்கம் செய்யப்பட்டது . பளிங்குக் கல்லால் 

ஒரு 
கல்லறையை அவ்விடத்தில் பின்னர் ஷா ஜஹான் எழுப்பினார் . 
பாபரைப்பற்றிய மதிப்பீடு 


இந்தியாவில் மொகலாயப் பேரரசை நிர்மாணித்து இந்திய 
வரலாற்றில் நிலையான புகழைப் பாபர் தேடிக்கொண்டார் . அப் 
பேரரசை அவர் அவ்வளவு எளிதாக உருவாக்கிக்கொள்ள 
முடியவில்லை . அவர் பல கடும்போர்களைப் புரிந்து சிறப்பான 
வெற்றிகளைப் பெற்று அப்பேரரசை நிர்மாணித்துக்கொண்டார் . 
பாபருடைய 

வீரத்திற்கும் , அஞ்சா நெஞ்சுக்கும் , தறுகண் 
ஆண்மைக்கும் அவ் வெற்றிகள் நற்சான்று கூறுகின்றன . 


270 


இந்திய வரலாறு 


தாம் 


ஆனால் , தாம் வென்ற பகுதிகளில் ஆட்சிமுறையை நிறுவ 
அவருக்குக் காலம் கிடைக்கவில்லை . 

பாபருடைய வீரத்தையும் 
தறுகண் ஆண்மையையும் விட அவர் பெற்றிருந்த மனிதாபி 
மானத் தன்மைகள் அவரை இந்திய வரலாற்றில் சிறந்த 
மனிதராக ஆக்கின . பாபரின் குண நலன்களின் சிறப்புகளை 
அவருடைய சுயசரிதை ( Memoirs ) அல்லது நினைவுக் குறிப்புகள் 
மிகவும் சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்றன . அவர் வீரதீரச் 
செயல்களில் நாட்டமிக்கவர் ; வியத்தகு வீரம் படைத்தவர் . 

சந்தித்த நதிகளை யெல்லாம் நீந்தியே கடந்திருக்கிறார் . 
அவர் ஒரு சமயம் முப்பத்து மூன்று உந்துகளிலேயே கங்கையின் 
எதிர்க் கரைக்கு நீந்திச் சென்று மீண்டும் அதே வேகத்தில் 
திரும்பி வந்ததாக அவருடைய நினைவுக்குறிப்புகளில் காண 
லாம் . எப்பொழுதும் குதிரையின்மேல் இருப்பதை அவர் 
விரும்பினார் . பாபர் வெறும் போர்வீரர் மட்டுமல்லர் ; அன்பு 
மிகுந்த தந்தை ; பரிவுமிக்க தளபதி ; கடவுளை உண்மையான 
பக்தியுடன் நினைந்து உருகும் பக்தர் ; இயற்கையின் எழிலில் 
தோயும் கலைஞர் ; இசைப்புலவர் ; வரலாற்றாசிரியர் ; கவிஞர் ; 
தாய்மொழியான துருக்கியிலும் , பாரசீக மொழியிலும் புலமை 
மிக்கவர் ; இவ்விரு மொழிகளிலும் கவிதை புனையும் ஆற்றல் 
பெற்றவர் . தம்முடைய நிறைகளை மட்டுமல்லாது குறைகளையும் 
பாபர் தம் சுயசரிதையில் இயம்பியிருக்கிறார் . காபூல் மீதும் , 
அங்குத் தண்மையான சூழலில் உள்ள இனிய பூஞ்சோலைகள் 
மீதும் அவருக்குத் தணியாத பற்றிருந்தது . ஆனாலும் , இந்தியா 
வும் அதில் வசிக்கும் மக்களும் அவரைக் கவரவில்லை . இந்தியா 
வில் தங்கமும் , வெள்ளியும் நிறைய உண்டு . ஆனால் , நல்ல 
உணவோ குளிர்ந்த நீரோ திராட்சைகளோ இல்லை என்று 
பாபர் குறைபடுகின்றார் . எதற்கும் கலங்காத உள்ள உரமும் , 
மிகச் சிறந்த படை இயக்கும் வன்மையும் உடையவராயினும் , 
தேவையில்லாமல் கொன்று குவித்துக் களிக்குமியல்பு கொண்ட 
வரோ வேண்டுமென்றே அழிவுச் செயல்களைச் செய்பவரோ 
அல்லர் . அவர் அரசராக இருக்கையில் ஒருவரையும் வேண்டு 
மென்றே கொல்லவில்லை ; பல நூற்றாண்டுகள் கழிந்தும் நாம் 
அவர்மீது நல்லெண்ணம் பெற்றிருப்பதற்குக் காரணம் , அவரு 
டைய நேர்மையும் , கபடமின்மையுமேயாகும் . உண்மையில் 
ஆசியாவின் வரலாற்றிலேயே அவரைப்போல் புலமையும் , 
சிறப்புத் திறமையும் பெற்றிருந்த அரசர்கள் ஒரு சிலரேயாவார் 
என்று கருதப்படுகிறது . 


மொகலாயர்களின் வருகை 


271 


நூல் பட்டியல் 


A. S. Beveridge : Memoirs of Babar , Vol. I and II. 


Lane - Poole : Babar . 
Tod : Annals and Antiquities of 

Rajasthan , Vol. III 

Abul Fazl : Akbarnamah , Vol. 1. 
Cambridge History of India Vol. IV . 

Lane - Poole : History of Medieval India . 
Ishwari Prasad : A short History of Muslim Rule in 

India . 


9. நசீருத்தீன் முகம்மது 
ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 


ஹுமாயூன் ( 1530-1556 ) 


1530 ஆம் ஆண்டு ஹுமாயூன் அரியணையேறிய பொழுது 
பாபரால் உருவாக்கப்பட்ட புதிய பேரரசை ஒருமுகப்படுத்தும் 
கடினமான பொறுப்பு அவருக்கிருந்தது . இதைவிட அவரைச் 
சூழ்ந்திருந்த உறவினர்களான பகைவர்களைச் சமாளிக்க 
வேண்டிய பொறுப்பும் அவருக்கிருந்தது . இப்பொழுது இருந்த 
சூழ்நிலையில் படைத் துறையில் பேரறிவும் , அரசியல் சூழ்ச்சித் 
திறமும் , அரசியல் ஞானமும் உடைய ஓர் ஆட்சியாளரே 
நாட்டிற்குத் தேவைப்பட்டார் . ஆனால் , ஹுமாயூன் இவற்றில் 
ஒன்றையும் பெற்றிருக்கவில்லை . உண்மையில் அவருக்குத் தாமே 
ஒரு பெரிய விரோதியாகக் காணப்பட்டார் . அறிவுத் துறையில் 
சுவைத்திறன் களும் பண்பாட்டின் மேல் காதலும் உடையவராக 
இருப்பினும் அவர் தம் தந்தையிடம் காணப்பட்ட ஞானத்தை 
ஆயுந்திறனையும் , வலிய 

மனவுறுதிப்பாட்டையும் , 
இடைவிடா 

ஊக்கத்தையும் பெற்றிருக்கவில்லை . லேன் பூல் 
( Lane Poole ) கூறுவதுபோல் , அவர் மேன் மேலும் ஊக்கமுற்றுச் 
செயலில் ஈடுபடும் சக்தி இல்லாதவராய் இருந்தார் . வெற்றி 
கிடைத்த கணநேரத்தில் அந்தப்புரத்தில் அடைந்துகொண்டு 
அபினி உண்போர் காணும் தேவ உலகத்தில் தாமும் கனவுகள் 
கண்டுகொண்டு தம் அரிய காலத்தைக் கழிப்பார் . அப்போது 
வெளியே பகைவர்கள் வாயிலைத் தகர்த்துக் கொண்டிருப்பினும் 
வாளாயிருப்பார் . இயல்பாகவே இரக்க உள்ளம் படைத்த 
அவர் , தண்டிக்க வேண்டியவர்களையும் மன்னித்துவிடுவார் . 
எளிதில் மன மகிழ்ச்சியை எய்தி விடுபவரும் மக்களோடு கலந்து 


யும் , 


278 


நசீருத்தீன் முகம்மது ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 


பழகுபவருமான அவர் , குதிரையின் மீது இருக்கவேண்டிய 
காலத்தில் விருந்தில் அமர்ந்து களிப்புற்றிருப்பார் . அவருடைய 
குணவியல்புகள் கவர்ச்சியானவை . 

ஆனால் , 

ஆதிக்கம் 
செலுத்தத் தகுதிபெற்றவையாக இல்லை . தனிப்பட்ட வாழ்க்கை 
யில் இன்புறுத்தும் நண்பராகவும் , உயர் நண்பராகவும் அவர் 
விளங்கி இருக்கக்கூடும் . ஆனால் , அரசராக இருப்பதில் அவர் 
தோல்வியுற்றார் . நற்பேறு என்பது அவருடைய பெயரின் 
பொருள் . ஆனால் , அவரைத் தவிர , துரதிர்ஷ்டம் பிடித்த ஓர் 
அரசர் இப்படித் தவறான 

பெயரில் என்றும் அழைக்கப் 
பட்டதில்லை . 

ஹுமாயூன் செய்த முதல் தவறு தம் சகோதரர்களுக்குத் 
தகுதியில்லாத இரக்கம் காட்டியதாகும் . மரணத்தறுவாயில் 
இருந்த தந்தை ஏதாவது அறிவுரை கூறியிருந்து அவர் அப்படிச் 
செய்திருக்கலாம் . பொறாமையும் போட்டி மனப்பான்மையும் 
கொண்டிருந்த அவர்களை , அவர் வன்மையான கட்டுப்பாட்டிற் 
குள் வைத்திருக்கவேண்டும் . ஆனால் , அஸ்காரி ( Askari ) 
சம்பாலின் ( Sambal ) சிற்றரசனாக்கப்பட்டார் . ஹிந்தாலும் 
( Hindal ) காம்ரானும் ( Kamran ) முறையே ஆள்வார் ( Alwar ) 
சிற்றரசனாகவும் காபூல் , காந்தகார் ஆகியவற்றின் சிற்றரசனாக 
வும் அமர்த்தப்பட்டனர் . 

மேலும் , 

காம்ரான் லாகூரில் 
மாயூனின் தளபதியாக இருந்த மிர்யூனிஸ் அலியை 
( Miryunis Ali ) எதிர்த்துப் 

நடத்திச் 
பஞ்சாபையும் அதன் கீழேயிருந்த ஹிஸ்ஸார் ஃபிரோஸா என்ற 
மாவட்டத்தையும் கைப்பற்றிக்கொண்டார் . இவ்விதமாக , 
பாபரின் பேரரசின் ஒருமைப்பாட்டிற்கு ஹுமாயூன் உலை 
வைத்துவிட்டார் . மேலும் , சிந்துப் பகுதியையும் , அதற்கப்பா 
லிருந்த பகுதியையும் காம்ரானுக்குக் கொடுத்து விட்டமையால் 
ஹுமாயூன் தமது படைக்குச் சிறந்த ஆட்களை அளித்துவந்த 
பிரதேசத்தை இழந்துவிட்டார் . இந்தியாவில் , குழந்தைப் 
பருவத்திலிருந்த மொகலாய அரசின் பாதுகாப்பிற்குப் படை 
பலம் மிகவும் இன்றியமையாததாக இருந்தது . காம்ரான் 
ஹிஸ்ஸார் ஃபிரோஸாவை உரிமை கொண்டதனால் பஞ்சா 
பிற்கும் டெல்லிக்கும் இடையேயுள்ள பெருஞ்சாலையின் மேல் 
அவருக்கு அதிகாரம் ஏற்பட்டது . 

ஆட்சிக்கு வந்தவுடனே முகம்மது லோடிக்கு ( Muhammed 
Lodi ) எதிராக ஹுமாயூன் படையெடுத்தார் . முகம்மது லோடி 
ஏற்கெனவே ஜான்பூரைக் ( Jaunpur ) கைப்பற்றி இருந்தார் . 
லக்னோவுக்கு அருகில் தௌரா ( Daurab ) என்ற இடத்தில் 
முகம்மது லோடியையும் அவருடைய ஆஃப்கானியத் துணைவர் 

18 


ஹுட் 


சென்று 


படையை 


274 


இந்திய வரலாறு 


களையும் ஹுமாயூன் தோற்கடித்தார் . முகம்மது லோடியின் 
ஆஃப்கானியத் துணைவர் களுள் ஷெர் கானும் ( Sher Khan ) 
ஒருவர் . ஆனால் , முகம்மது லோடிக்கு அவர் மனப்பூர்வமாக 
உதவி செய்யவில்லை . அவருக்கென்று நாடு பிடிக்கும் ஆசை 
யும் இருந்தது . இந்த ஆசையின் அடிப்படையில் ஷெர் கான் 
சூனாரைக் ( Chunar ) கைப்பற்றி அங்குத் தம் ஆதிக்கத்தையும் 
ஏற்படுத்தியிருந்தார் . அடுத்து ஹுமாயூன் சூனாரை முற்றுகை 
யிட்டார் . ஆனால் , அதைக் 

கைப்பற்றுவதற்கு முன்னர் 
குஜராத்தில் பகதூர் ஷாவின் ( Bahadur Shah ) வலிமை வளர் 
வதைக் கேள்வியுற்ற ஹுமாயூன் , அவரை ஒடுக்கும் பொருட்டுப் 
பெயரளவில் ஷெர் கானின் அடிபணி தலை ஏற்றுக்கொண்டு , 
குஜராத்துக்குப் படையோடு சென்றார் . ஷெர் கான் முழுமை 
யாக ஒடுக்கப்படாததால் அவர் கிழக்கு இந்தியாவின் மேல் 
தம் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் 

ஈடுபடத் 
தொடங்கினார் . 
குஜராத் நாட்டின் பகதூர் ஷா 

குஜராத்தின் பகதூர் ஷா ஹுமாயூனின் பகைவர்களுக்குக் 
குறிப்பாக ஆஃப்கானியப் பிரபுக்களுக்கு அடைக்கலம் அளித் 
தார் . இதனால் சினமடைந்த ஹுமாயூன் பகதூர் ஷாவின் மேல் 
படையெடுத்தார் . மேலும் , பகதூர் ஷா மாளவத்தையும் 
வென்று தம் நாட்டின் பரப்பை விரிவுபடுத்தியிருந்தார் . 
ஹுமாயூன் படையோடு வந்த பொழுது பகதூர் ஷா சித்தூரை 
முற்றுகையிட்டுக்கொண்டிருந்தார் . மேவார் 

நாட்டு அரசி 
கர்னாவதி ( Karnavati ) பகதூர் ஷாவுக்கு எதிராகத் தமக்கு 
உதவுமாறு ஹுமாயூனை 

வேண்டிக்கொண்டார் . ஆனால் , 
ஹுமாயூன் ராஜதந்திரமும் பெருந்தன்மையும் அற்ற முறையில் 
நடந்துகொண்டார் . பகதூர் ஷா கான்ஸ்டான்டிநோபிளைச் 
சேர்ந்த துருக்கியப் பொறியியல் வல்லுநர் 

ரூமி கானின் 
( Rumi Khan ) உதவியோடும் , போர்ச்சுகீசியப் பீரங்கிப் படை 
யின ரின் உதவியோடும் சித்தூரைக் கைப்பற்றி முடிக்கும் 
வரைக்கும் ஹுமாயூன் குவாலியரில் காத்துக்கொண்டிருந்தார் . 
அரசி கர்னாவதியின் வேண்டுகோளை மதிக்காததால் ஹுமாயூன் 
இராஜபுத்திரர்களின் நன்மதிப்பை இழந்தார் . 

ஹுமாயூன் 
மாண்டசோர் ( Mandasor ) என்ற இடத்தில் பகதூர் ஷாவைத் 
தோற்கடித்தார் . தகுந்த முன்னேற்பாடில்லாததால் போரிட்டுத் 
தோற்ற பகதூர் ஷா , மாண்டசோரிலிருந்து படைக் கலன் 
களையும் , படை வீரர்களையும் இழந்து , எஞ்சிய ஐந்து 
வீரர்களோடு மாண்டுவுக்குத் தப்பி ஓடிவிட்டார் . மாண்டுவி 
லிருந்து சாம்பனீருக்கும் ( Champaner ) சாம்பனீரிலிருந்து 


நசீருத்தீன் முகம்மது ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 


275 


அகமதாபாதுக்கும் , அகமதாபாதிலிருந்து காம்பேய்க்கும் 
( Cambay ) பகதூர் ஷா வை ஹுமாயூன் ஓட ஓட விரட்டி 
யடித்தார் . இறுதியில் பகதூர் ஷா காம்பேயிலிருந்து போர்ச்சு 
கீசியர்களின் ஆதிக்கத்திலிருந்த டையுவிற்கு ( Diu ) ஓடி 
ஒளிந்துகொண்டார் . ஹுமாயூன் குஜராத்தையும் , மாளவத் 
தையும் கைப்பற்றி , அஸ்காரியை அப் பகுதிகளுக்கு அரசப் 
பிரதிநிதியாக நியமித்தார் . ஆனால் , ஹுமாயூனின் இவ்வெற்றி 
ஓர் ஆண்டுகூட நீடித்து நிற்கவில்லை . இவ்வெற்றிக்குப் 
பின்னர் மாளவத்திலும் குஜராத்திலும் சூறையாடி மிகுதியான 
பொருள்களைப் பெற்றதால் மகிழ்ந்த அஸ்காரியும் , அவர் 
களுடைய வீரர்களும் விருந்திலும் , கேளிக்கையிலும் தங்களை 
மறந்திருந்தனர் . அங்கு வரி வசூல் ஏதும் செய்யவில்லை . இச் 
சூழ் நிலையைச் சாதகமாகப் பயன்படுத்திக் கொண்ட பகதூர் 
ஷா மீண்டும் படை திரட்டி வந்து தாம் இழந்த பகுதிகளை 
யெல்லாம் மீட்டுக்கொண்டார் . 1536 ஆம் ஆண்டில் நாட்டை 
மீட்ட பொழுது பகதூர் ஷாவிற்குக் குஜராத் மக்கள் ஆரவாரத் 
தோடும் குதூகலத்தோடும் வரவேற்பளித்தனர் . இரண்டாம் 
முறையாகப் பகதூர் ஷாவைத் தோற்கடிக்க ஹுமாயூன் நினைத் 
தார் . ஆனால் , வளர்ந்து வரும் ஷெர் கானை ஒடுக்கவேண்டி 
யிருந்ததால் குஜராத்தின் மேல் ஹுமாயூன் படையெடுக்க 
வில்லை . இவ்வாறு ஹுமாயூன் முதல் ஆண்டு குஜராத்தையும் 
மாளவத்தையும் வென்று அடுத்த ஆண்டிலேயே இரண்டை 
டையும் 
இழந்துவிட்டார் . 


ஷெர்கானின் எழுச்சி 

ஷெர் கானின் தொடக்கக் கால வாழ்க்கை இன்னல்கள் பல 
நிறைந்ததாகும் . ஃபரீத் ( Farid ) என்பது அவரது இளமைப் 
பெயர் . ஃபரீத்தின் பாட்டனார் இப்ராகிம் ( Ibrahim ) ஒரு 
சாதாரண குதிரை வியாபாரி . அவர் ஆஃப்கானிய இனத்தில் 
சூர் ( Sur ) வமிசத்தைச் சார்ந்தவர் . அவரும் அவருடைய மகன் 
ஹசனும் ( Hasan ) இராணுவப் பணிக்காகக் கிழக்கு நோக்கி 
வந்தார்கள் . தொடக்கத்தில் ஹிஸ்ஸார் ஃபிரோஸாவிலும் 
( Hissar - Firuza ) பின்னர் ஜான்பூரிலும் பணியாற்றினர் . 
ஹசனின் தலைவரான ஜான்பூர் ஆளுநர் உமர் கான் சர்வானி 
( Umar Khan Sarwani ) அவருக்கு 500 குதிரைகளை நிர்வகிக்க , 
சசாராமில் ( Sasaram ) ஒரு ஜாகீரை அளித்தார் . ஹசனின் 
மூத்த மனைவியின் மகனே ஃபரீத் . மாற்றாந்தாயின் இன்னல் 
களுக்கும் தந்தையின் புறக்கணிப்புக்கும் இலக்கான ஃபரீத் 
தமது இருபத்திரண்டாம் வயதில் வீட்டைவிட்டு வெளியேறி 


276 


இந்திய வரலாறு 


ஜான்பூருக்குச் சென்று , மாநில ஆளுநரின் படையில் போர் 
வீரராகச் சேர்ந்தார் . அக் காலத்தில் கல்வி கற்பதிலும் ஃபரீத் 
ஈடுபட்டார் . சிறிது காலத்திலேயே பாரசீக மொழி இலக்கியத் 
தில் சிறந்த தேர்ச்சி பெற்றார் . அவருடைய ஆசிரியர் அவருக் 
கும் அவருடைய தந்தைக்குமிருந்த மாறுபாட்டைத் தீர்த்து 
இருவரையும் ஒன்றுபடுத்தினார் . சசாராமில் தம்முடைய 
தந்தையின் ஜாகீரைத் திறம்பட நிருவகித்து , வருவாய்த் துறை 
நிருவாகத்தில் நல்ல 

அனுபவத்தையும் 

ஃபரீத் பெற்றார் . 
ஃபரீத்தின் புகழைக்கண்டு மாற்றாந்தாய் பொறாமை அடைந் 
தாள் . மேலும் பல இன்னல்களை ஃபரீத்துக்குக் கொடுக்கத் 
தொடங்கினாள் . இதனால் மீண்டும் சசாராமை விட்டு நீங்கிய 
ஃபரீத் ஆக்ராவிற்குச் சென்றார் . 


ஆக்ராவில் லோடிகளின்கீழ்ப் பணியாற்றிய பொழுது 
1519 - ல் ஓர் அரச ஆணையைப் ( Firman ) பெற்றுத் தந்தையின் 
ஜாகீருக்கு வாரிசுரிமை பெற்றார் . 1522 ஆம் ஆண்டு பீகார் 
அரசர் பகர் கான் லோஹானியிடம் ( Bahar Khan Lohani ) ஃபரீத் 
வேலைக்கமர்ந்தார் . தம் தலைவனிடம் நன்றியுணர்வுடன் நடந்து 
அவருடைய நன்மதிப்பைப் பெற்றார் . 

ஒரு சமயம் 
தனித்து நின்று ஒரு புலியை எதிர்த்துக் கொன்ற வீரத்தைப் 
பாராட்டிய அவருடைய தலைவர் , அவருக்கு ஷெர் கான் என்ற 
பட்டத்தைச் சூட்டினார் . பகர் கானின் இளம் மகன் 

ஜலாக 

எல் 
கானுக்கு ( Jalal Khan ) ஆசிரியராகவும் ஃபரீத் நியமிக்கப் 
பட்டார் . 


ஃபரீத் 


ஃபரீத்தின் மாற்றாந்தாயின் மகன் சுலைமான் ( Sulaiman ) 
பகர் கானிடம் பசப்பு வார்த்தைகள் பேசி ஷெர்கானுக்கு எதிராக 
அவருடைய மனத்தை மாற்றிவிட்டார் . இதனால் ஷெர் கான் 
மீண்டும் தந்தையின் ஜாகீரை இழக்க நேரிட்டது . பீகாரை 
விட்டு நீங்கி 1527 - ல் பாபரிடத்தில் போர் வீரராக ஷெர் கான் 
வேலைக்கு அமர்ந்தார் . பாபரின் கிழக்குப் படையெடுப்புகளில் 
சிறந்த தொண்டாற்றியதற்குச் கைம்மாறாகப் பாபர் ஷெர் 
கரனுக்கு மீண்டும் சசாராம் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தார் . 

விரைவில் ஷெர் கான் மொகலாயர் பணியிலிருந்து நீங்கித் 
தம் பழைய மாணவனான ஜலால் கானுடைய காப்பாளராகவும் , 
பீகாரின் துணை ஆளுநராகவும் ஆனார் . அப்பொழுது ஜலால் 
கானின் தந்தை பகர் கான் காலமாகியிருந்தார் . இதனால் ஜலால் 
கானின் தாய் ஆளுநர் பொறுப்பை ஏற்றிருந்தார் . ஷெர் கான் 
துணை ஆளுநராகப் பணியாற்றினாலும் ஆட்சிப் பொறுப்புகள் 
முழுவதும் அவரிடத்திலேயே இருந்தன . சசாராமில் 


தம் 


277 


நசீருத்தீன் முகம்மது ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 


தந்தையின் ஜாகீரில் புகுத்தி வெற்றி கண்ட வருவாய்த்துறைச் 
சீர்திருத்தங்களை யெல்லாம் பீகாரில் மாநிலம் முழுவதிலும் அவர் 
புகுத்தினார் . சில ஆண்டுகளுக்குள் படையில் பெரும்பான்மை 
யான பகுதியைத் தம் வசப்படுத்திக்கொண்டு முழு உரிமை 
நிலையை எய்துமளவுக்குத் தம்மை உயர்த்திக் கொண்டார் . அப் 
படையைப் பயன்படுத்தி 1530 - ல் காசிக்கருகில் உள்ள சூனார் 
( Chunar ) கோட்டையைத் தாஜ் கானிடமிருந்து ( Taj Khan ) 
கைப்பற்றிக்கொண்டார் . 1531 ஆம் 

ஆண்டு ஹுமாயூன் 
சூனாரை முற்றுகையிட்ட பொழுது அவருக்குப் பணிந்து போவ 

நடித்து அவருடன் சமாதானம் செய்து கொண்டு ஷெர் 
கான் தம் நிலையைப் பாதுகாத்துக்கொண்டார் . ஹுமாயூனும் 
குஜராத்தின் மேல் 

படையெடுக்க வேண்டியிருந்ததால் , அவ 
சரத்தில் ஷெர் கானுடன் 

சாமாதானம் செய்துகொண்டு 
குஜராத் நோக்கிச் சென்றுவிட்டார் . 


தாக 


மாகப் 


தொடக்கத்தில் லோகானிப் பிரபுக்களைத் தமக்குச் சாதக 

பயன்படுத்திக்கொண்டே பீகாரில் தம் வலிமையை 
ஷெர் கான் நிலை நாட்டினார் . பீகார் அரசர் ஜலால் கான் லோ 
ஹானியும் அதிகாரமற்ற அரசியல் பொம்மையாக ஆக்கப்பட் 
டார் . இறுதியில் ஷெர் கானின் வலிமை வளர்ச்சியுற்றதைக் 
கண்ணுற்றுப் பொறாமையடைந்த லோகானிப் பிரபுக்கள் ஷெர் 
கானை வீழ்த்த வங்காள அரசர் முகம்மது ஷாவின் ( Muhammed 
Shah ) உதவியை நாடினர் . 1555 ஆம் ஆண்டு முகம்மது ஷா 
பீகாரின் மேல் படையெடுத்தார் . ஆனால் , சுராஜ்கார் ( Suraj 
garh) என்ற இடத்தில் வங்காளச் சுல்தானை ஷெர் கான் தோற் 
கடித்தார் . சுராஜ் காரில் பெற்ற வெற்றி ஷெர் கானின் வாழ்க் 
கையில் திருப்புமுனையாக அமைந்தது . கிபி . 1536 , 1537 ஆம் 
ஆண்டுகளில் வங்காளத்தின் மேல் ஷெர் கான் படையெடுத்து 
அதனுடைய தலை நகரான கௌர் ( Gaur ) நகரை முற்றுகை 
யிட்டார் . முதல் படையெடுப்பின் பொழுது மிகுதியான செல் 
வத்தைப் போர் இழப்பீடாகப் பெற்றுத் திரும்பினார் . இரண் 
டாம் முறை தொடுத்த போரில் கௌர் நகரைக் கைப்பற்றி 
1538 ஆம் ஆண்டு முகம்மது ஷாவை வங்காளத்திலிருந்து 
விரட்டியடித்தார் . 


ஷெர் கான் ஹுமாயூனைத் தோற்கடித்தல் 

ஹுமாயூன் ஷெர் கானுடன் போரிடுவதற்காக 1536 ஆம் 
ஆண்டு குஜராத்திலிருந்து திரும்பினார் . ஆனால் , உடனடியாக 
ஷெர் கானின் மேல் படையெடுப்பதற்குப் பதிலாக ஆக்ரா நகரில் 


278 


இந்திய வரலாறு 


கான் 


கைப் 


ஓராண்டு தங்கிக் காலத்தை வீணாக்கினார் . இறுதியில் 1537 ஆம் 
ஆண்டு ஜூலை மாதம் ஆக்ராவிலிருந்து சூனார் நோக்கிச் சென்று 
அக்கோட்டையை முற்றுகையிட்டார் ஹுமாயூன் . ஆறு மாதக் 
காலம் ஷெர் கானின் படைவீரர்கள் சூனாரைக் காத்தனர் . அச் 
சமயத்தில் ஷெர் 

வங்காளத்தில் படையெடுப்புகளை 
நிகழ்த்திக் கொண்டிருந்தார் . ஹுமாயூன் சூனாரைக் 
பற்றியபின் வங்காளத்திற்கு வருவதைத் தாமதப்படுத்துவதற் 
காகத் தம் மகனைப் படையோடு ஷெர் கான் சூனாருக்கு அனுப்பி 
வைத்தார் . ஹுமாயூன் கௌருக்கு 1538 ஆம் ஆண்டு ஆகஸ்ட்டு 
மாதம் சென்றடைந்தார் . கௌர் நகரம் நெருப்பிட்டு எரிக்கப் 
பட்டு , அழிக்கப்பட்ட நிலையில் காட்சியளித்தது . அந்நகரில் ஆறு 
மாதக் காலம் தங்கி விலைமதிப்பற்ற காலத்தை வீணாக ஹுமா 
யூன் களியாட்டங்களில் கழித்தார் . அந் நகருக்கு ஜன்னதாபாத் 
( சொர்க்கத்தின் இருப்பிடம் ) என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் . 
இதற்கிடையில் , வங்காளத்திலிருந்து சென்ற ஷெர் கான் 
சூனாரைமீட்டு ஜான்பூரையும் கைப்பற்றி , கன்போசி வரையுள்ள 
மொகலாய அரசப் பகுதியைச் சூறையாடினார் . அப்பகுதிகளை 
முறையோடு பதவிக்கு வந்த அரசரைப்போன்று உரிமையோடு 
ஆட்சி செய்யத் தொடங்கினார் . ஹுமாயூன் படை இறுதியாக 
வங்காளத்திலிருந்து ஆக்ராவிற்குத் திரும்பியது . ஆனால் , 
வழியில் கங்கைக்கரையோரத்தில் அமைந்த சௌ ஸா ( Chausa ) 
என்ற இடத்தில் 1539 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27 ஆம் தேதி 
அதிகாலையில் ஷெர் கானின் படை ஹுமாயூனின் படையைச் 
சந்தித்துப் போரிட்டது . ஹுமாயூன் பெருந்தோல்வியடைந் 
தார் . ஹுமாயூனின் செல்வத்தையும் , அந்தப்புர மகளிரையும் 
ஷெர் கான் கைப்பற்றிக்கொண்டார் . ஹுமாயூன் தப்பி ஓட 
முயன்ற பொழுது கங்கையில் விழுந்து விட , தண்ணீர் சுமப் 
போன் ஒருவன் அவரைக் கரையேற்றிக் காப்பாற்றினான் . 


மொகலாயப் பெண்டிரை ஷெர் கான் பண்போடு நடத்தி 
அவர்களை ஆக்ராவுக்கு அனுப்பிவைத்தார் . ஆனால் , அவர் 
உடனடியாக 

ஆக்ராவிற்குச் செல்லாமல் வங்காளத்திற்குச் 
சென்று தம்முடைய ஆதிக்கத்தையும் நிலை நாட்டி ஷெர்ஷா 
என்ற அரச பட்டத்தையும் புனைந்துகொண்டார் . குத்பா 
( Khutba ) படிக்கும்படியும் தம் பெயரில் நாணயங்கள் அடித்து 
வெளியிடுமாறும் ஆணையிட்டார் . 


ஆக்ராவுக்குத் தப்பி ஓடிய ஹுமாயூன் ஷெர்ஷாவின் மேல் 
போர் தொடுக்கும் முயற்சிக்குத் தம் சகோதரர்களின் 


நசீருத்தீன் முகம்மது ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 


279 


ஒத்துழைப்பையும் உதவியையும் பெற முயன்றார் . ஆனால் , 
அவர்கள் ஆஃப்கானியர்களின் எழுச்சியின் ஆபத்தை உணர்ந் 
தாலும் , ஹுமாயூனுக்காகப் போரிட விரும்பவில்லை 

அவசரத் 
தில் ஒரு படையைத் தீரட்டிக்கொண்டு ஹுமாயூன் 1540 ஆம் 
ஆண்டு மே மாதம் 17 ஆம் நாளில் கன்னோசிக்கருகில் பில்கிராம் 
( Bilgram ) என்ற இடத்தில் ஷெர்கானின் படையைச் சந்தித்தார் . 
மொகலாயப் படை தோற்கடிக்கப்பட்டது . ஹுமாயூன் ஆக்ரா 
விற்குத் தப்பி ஓடினார் . அங்கிருந்து விரட்டப்பட்ட ஹுமாயூன் 
லாகூருக்கு ஓடினார் . நாடிழந்த இச் சூழ்நிலையில் ஹுமாயூனின் 
சகோ தரரர்கள் அவருக்குதவ முன்வரவில்லை . லாகூரிலிருந்து 
முதலில் சிந்துவிலும் , பிறகு மார்வாரியிலும் ( Marwar ) , இறுதியில் 
மீண்டும் சிந்துவிலும் ஹுமாயூன் நாடோடியாகச் சுற்றித் திரிந் 
தார் . இதற்கிடையில் ஷெர்ஷா ஆக்ராவையும் , டெல்லியையும் 
கைப்பற்றிக் கொண்டார் . 


ஷெர்ஷா சூரின் ஆட்சி ( 1540-45 ) 


ஹுமாயூனின் நாட்டைக் கைப்பற்றிய ஷெர்ஷா தம் புதிய 
அரசை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார் . பஞ்சாபிலுள்ள 
கக்கார்களை ( Gokkars ) அடிபணியச் செய்து ரோடாஸ் ( Rbotas ) 
என்ற அரணைக் கைப்பற்றினார் . அச்சமயத்தில் வங்காளத்தில் 
கிளர்ச்சி ஏற்பட்ட செய்தியை அறிந்த ஷெர்ஷா 1541 ஆம் 
ஆண்டு மார்ச்சு மாதத்தில் வங்காளம் நோக்கி விரைந்தார் . 
வங்காள மா நிலத் தலைவரைப் பதவியிலிருந்து நீக்கிவிட்டுப் பல 
பிரதிநிதிப் பகுதிகளாக வங்காளத்தை ஷெர்ஷா பிரித்தார் . 
ஒவ்வொரு பகுதியிலும் தம் அதிகாரிகளை நியமித்து இனிப் 
புரட்சிகள் தோன்றாதவாறு செய்தார் . 


பின்னர் , இராஜபுத்திரர்கள் பக்கம் கவனத்தைச் செலுத்தத் 
தொடங்கினார் ஷெர்ஷா . 1543 ஆம் ஆண்டு ரெய்சின் ( Raisin ) 
என்ற கோட்டை பூரன்மல் (Pu an Mal ) என்ற இராஜபுத்திரரின் 
ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது . பூரன் மல் கோட்டையை விட்டு 
வெளியேறச் சம்மதித்தார் . ஆனால் , ஒரு நிபந்தனையை ஷெர் 
ஷாவிடம் விதித்தார் . தாமும் தம்முடைய குடும்பத்தாரும் 
ரெய்சினிலிருந்து வெளியேறி மாளவத்தின் எல்லைக்குச் செல்லும் 
வரைக்கும் ஷெர்ஷா தாக்கக் கூடாது என்பதே அந்நிபந்தனை . 
இந் நிபந்தனையை ஷெர்ஷா ஏற்றுக்கொண்டு புனிதக் குர்ரான் 
மேல் சபதம் செய்து கொடுத்தார் . ஆனால் , பூரன் மல் கோட்டை 
யிலிருந்து வெளிவந்தவுடனே யே அவரைத் தாக்கிக் கொன்றார் . 
பூரன் மலின் மனைவி மக்களும் கொல்லப்பட்டனர் . திருக்குர் 


280 


இந்திய வரலாறு 


ரானின் ஆணையாகச் செய்யப்பட்ட சபதம் காற்றில் விடப் 
பட்டது . ரெய்சினைக் கைப்பற்றிய விதம் ஷெர்ஷா வின் வாழ்க் 
கையில் நீங்காத பெருங் களங்கத்தை ஏற்படுத்தியது . அடுத்து 
மார்வார் ( Malwar ) நாட்டின் மேல் ஷெர்ஷா படையெடுத்தார் . 
மால்தேவ் ( Maldev ) என்ற இராஜபுத்திர மன்னர் அந் நாட்டை 
ஆண்டு வந்தார் . அவர் வீரமும் , வலிமையும் மிக்கவர் . அவரு 
டைய நாடு சுமார் 10,000 சதுரமைல் பரப்பைக் கொண்டிருந் 
தது . ஷெர்ஷா மால் தேவை ஆஜ்மீரத்துக்கருகில் சந்தித்தார் . 
ஆனால் , அவரோடு நேரடியாகப் போர் புரிய விரும்பாத 
ஷெர்ஷா , சூழ்ச்சியினால் அவரை வெல்ல நினைத்தார் . மால் 
தேவுக்குத் தம் தளபதிகளின் மீது சந்தேகம் ஏற்படும் முறையில் 
செய்திகள் அடங்கிய பொய்க் கடிதம் ஒன்றை ஷெர்ஷா 
தயாரித்து , அதை மால்தேவின் கூடாரத்தின் அருகில் போடும் 
படி செய்தார் . இக்கடிதம் வீணான குழப்பத்தை மால்தேவின் 
படையில் ஏற்படுத்தியது . இதைப் பயன்படுத்திக்கொண்ட 

மால்தேவின் படையைத் தாக்கித் தோற்கடித்தார் . 
இதன் பின்னர் சித்தூரையும் , ரந்தாம்போரையும் ( Rantham 
bhor ) தாக்கி ஷெர்ஷா அடிபணியச் செய்தார் . ஷெர்ஷாவின் 
மற்றொரு படைப்பிரிவு இதற்கிடையில் சிந்துவையும் , மூல்தானை 
யும் ( Mulran ) வென்றது . அடுத்து ஷெர்ஷா பந்தேல்கண்டி 
லுள்ள ( Bundelkband ) கலஞ்சார் ( Kalanjar ) என்ற இடத்தை 
1545 ஆம் ஆண்டு முற்றுகையிட்டார் . வெற்றிபெறும் தருவாயில் 
ஷெர்ஷா கொல்லப்பட்டார் . 


ஷெர்ஷா , 


ஷெர்ஷாவின் ஆட்சி முல p 

ஷெர்ஷாவின் படையெடுப்புகளை விட அவருக்குச் சிறப்புத் 
தருவன அவருடைய ஆட்சிமுறைச் சீர்திருத்தங்களேயாகும் . 
ஷெர்ஷா வின் வருவாய்த்துறைச் சீர்திருத்தங்கள் மொசுலாயர் 
களுக்கும் , ஆங்கிலேயர் களுக்கும் வருவாய்த்துறையில் அடிப் 
படையாக விளங்கின , இவருடைய அரசில் முஸ்லிம்களுக்கும் , 
இந்துக்களுக்கும் எவ்வித வேறுபாடும் காட்டப்படவில்லை . ஷெர் 
ஷாவின் ஆட்சி மக்களின் நன்மைக்காக அமைக்கப்பட்ட வல் 
லாட்சியாகும் . இவருடைய ஆட்சியில் கிளர்ச்சிகள் இல்லை ; 
களவும் கூட இல்லை . 


ஷெர்ஷாவின் பேரரசில் மா நிலங்கள் இல்லை . பேரரசு 
முழுவதும் நாற்பத்தேழு சர்க்கார்கள் ( Sarkars) என்ற மாவட்டங் 
களாகப் பிரிக்கப்பட்டது . ஒவ்வொரு சர்க்காரும் பல பர்கானாக் 
களாகப் ( Parganas ) பிரிக்கப்பட்டது . ஒவ்வொரு பர்கானாவிலும் 


நசீருத்தீன் முகம்மது ஹ மாயூனும் ஷெர்ஷாவும் 


281 


பல கிராமங்கள் அடங்கியிருந்தன . பர்கானாவில் ஓர் அமீன் 
( Amin ) , ஒரு ஷீக்தார் ( Shiqdar ) , ஒரு பொருளாளர் ( Ireasurer ) , 
ஓர் இந்து எழுத்தர் , ஒரு பாரசீக எழுத்தர் ஆகிய அதிகாரிகள் 
நியமிக்கப்பட்டனர் . எழுத்தர்கள் கார்கூன்ஸ் ( Karkuns ) என்று 
வழங்கப்பட்டனர் . அமீனுக்கு வருவாய்த் துறை , நீதித்துறைக் 
கடமைகளும் , ஷிக்தாருக்குக் காவல் ( Police ) கடமையும் , எழுத் 
தர்களுக்குக் கணக்கு வைத்துக்கொள்ளும் கடமையும் கொடுக் 
கப்பட்டன . பர்கானா அதிகாரிகளின் வேலையைக் கண்காணிப் 
பதற்காக அதற்கு அடுத்து உயர்ந்த ஆட்சிப் பகுதியான 
சர்க்காரில் ஷிக்தார்- இ - ஷிக்தாரன் ( Shiqdar - i- Shiqdaran ) , 
முன்சீஃப் - இ - முன் சீஃபான் ( Munsif -i -Mursifan ) என் போர் 
அமர்த்தப்பட்டனர் . அதிகாரிகள் தங்களுடைய ஆட்சிப் பகுதி 
களில் அளவுக்கு மிகுதியான செல்வாக்கு அடைவதைத் தடுக்க 
அரசர் அடிக்கடி அவர்களை இடம் மாற்றும் திட்டத்தைக் கடைப் 
பிடித்தார் . 

எல்லா அதிகாரிகளுக்கும் நிலங்களை மானியமாகக் 
கொடுப்பதற்குப் பதிலாகப் பணத்தையே சம்பளமாக ஷெர்ஷா 
கொடுத்தார் . 


ஷெர்ஷாவின் நிலவருவாய்ச் சீர்திருத்தங்கள் இந்தியாவின் 
ஆட்சிமுறை வரலாற்றில் மிகச் சிறந்த இடத்தைப் பெற்றிருந் 
தன . நிலங்களை மிக்க கவனமாகவும் , சரியாகவும் அளந்து , 
நிலச் சொந்தக்காரர்களையும் கலந்து நிலத் தீர்வையை நிர்ண 
யித்தார் . மொத்த விளைச்சல்களில் நான்கில் அல்லது மூன்றில் 
ஒரு பங்கு நிலவரியாக வசூலிக்கப்பட்டது . அவ்வரியைத் 
தானியமாகவோ பணமாகவோ செலுத்தலாம் . பெரும்பாலும் 
பணமாகச் செலுத்துவதையே அரசு ஆதரித்தது . வரி வசூலிக் 
கும் பொறுப்பு அமீன்கள் , முகதம்கள் ( Muqadams ) , ஷிக்தார்கள் , 
கானுங்கோக்கள் ( Qanungos ) , பட்வாரிகள் ( Patwaris ) முதலிய 
அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது . வரித் தொகையைக் 
குறித்த காலக்தில் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப் 
பட்டது . வரி விதிக்கும்பொழுது உழவர்களுக்கு அனுகூலமாக 
இருக்கும்படியும் , வரி வசூலிக்கும் பொழுது கண்டிப்பாயிருக்கும் 
படியும் ஷெர்ஷா தம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார் . 
ஒவ்வோர் உழவரும் கொடுக்க வேண்டிய வரி கபூலியத் 
( Kabuliyat ) என்ற ஒப்பந்தப் பத்திரத்தில் தெளிவாக வரை 
யறுக்கப்படும் . அப் பத்திரத்தை அரசாங்கம் எடுத்துக் 
கொண்டு , அதற்குப் பதிலாக உழவருக்குப் 

பட்டாவை 
( உரிமைப் பத்திரத்தை ) வழங்கும் . வரி விலக்குகளும் சில 
சமயம் வரிக் குறைப்புகளும் செய்யப்பட்டன . படை வீரர்கள் 


282 


இந்திய வரலாறு 


கூடாரமடித்துத் தங்கியதாலோ போதிய மழை 

பெய்யா 
மையாலோ பயிர் விளைச்சல் பாதிக்கப்பட்டால் உழவர்களுக்கு 
நஷ்டயீடு கொடுக்கப்பட்டது . ஷெர்ஷாவின் வருவாய் முறை 
ரயத்வாரி ( Rayatwaii ) முறையாகும் . ரயத்வாரி முறையின் 
தந்தை என்றும் ஷெர்ஷா அழைக்கப்படுகிறார் . 


ஷெர்ஷாவின் 

நாணய , 

சுங்கவரிச் சீர்திருத்தங்களும் 
பேரரசின் பொருளாதார நிலை உயர்வதற்கு வழிகோலின . 
நாணய முறைகளில் புதிய மாறுதல்களைப் புகுத்தியதுடன் , 
முந்திய அரசர்கள் காலங்களில் நாணய முறையில் இருந்த 
குறைகளையும் ஷெர்ஷா போக்கினார் . நாட்டின் எல்லைப் பகுதி 
களிலும் , பொருள்கள் விற்பனை செய்யப்பட்ட இடங்களிலும் 
மட்டுமே சுங்கவரிகள் வசூலிக்கப்பட்டன . இதனால் வணிகப் 
பொருள்கள் எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்குக் 
கொண்டு செல்லப்பட்டு வாணிகமும் வளர்ச்சியடைந்தது . 


போக்குவரத்துச் சாதனங்களில் ஏற்படுத்திய முன்னேற்றங் 
களாலும் வாணிகம் மேலும் வளர்ச்சியடைடந்தது . தம் பேரரசின் 
பாதுகாப்புக்காகவும் , மக்களின் வசதிக்காகவும் , படைகள் 
எளிதில் இயங்கிச் செல்லவும் நெடுஞ்சாலை களை ஷெர்ஷா 
அமைத்தார் . கிழக்கு வங்காளத்திலுள்ள சோனார்கோவா 
னிலிருந்து ( Sonargaon ) சிந்து நதி வரைக்கும் ஷெர்ஷாவினால் 
அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலை 1500 கோஸ் நீளமுடையது . 
அவரால் அமைக்கப்பட்ட மற்றொரு நெடுஞ்சாலை ஆக்ராவை 
யும் பர்ஹான்பூரையும் ( Burhanpur ) இணைத்தது ; வேறொன்று 
ஆக்ரா , ஜோத்பூர் ( Jodhpur ) , சித்தூர்க் கோட்டை ஆகிய 
வற்றை இணைத்தது ; பிறிதொன்று லாகூரையும் , மூல்தானையும் 
இணைத்தது . பழங்காலத்திய சில ஆட்சியாளர்களைப் பின் 
பற்றி ஷெர்ஷாவும் சாலைகளின் இருமருங்கிலும் நிழல் தரும் 
மரங்களை வளர்த்தார் . சாலையின் பலவிடங்களிலும் சராய்கள் 
( Sarais ) அல்லது சத்திரங்களை அமைத்து அவற்றில் முஸ்லிம் 
களுக்கும் , இந்துக்களுக்கும் தனித்தனி அறைகள் இருக்குமாறு 
ஏற்பாடு செய்தார் . இந்தச் சத்திரங்கள் அஞ்சல் நிலையங்க 
ளாகவும் பயன்படுத்தப்பட்டன . இந் நிலையங்கள் பேரரசின் 
பல பாகங்களிலிருந்தும் வரும் செய்திகளை அரசுக்குத் தெரியப் 
படுத்தி அவற்றிற்குரிய பதில்களை அரசிடம் பெற்று உரிய இடங் 
களுக்கு அனுப்பிவந்தன . பேரரசின் பல்வேறு பகுதிகளிலும் 
நிகழ்வனவற்றை அறியச் சிறந்த ஒற்றர்களையும் ஷெர்ஷா 
நியமித்தார் . 


நசீருத்தீன் முகம்மது ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 


283 


நாட்டில் அமைதியையும் , ஒழுங்கையும் நிலை நாட்டக் 
காவல்துறை ( Police ) திருத்தியமைக்கப்பட்டது . குற்றவாளி 
களின் குற்றங்களுக்கு உள்ளூரைப் பொறுப்பாக்கும் கொள்கை 
பின்பற்றப்பட்டது . இதனால் நாட்டுப்புறங்களில் 

கிராமத் 
தலைவர்கள் குற்றவாளிகளைக் 

கண்டுபிடித்துக் கொடுக்கும் 
பொறுப்பைக் கொண்டிருந்தனர் . ஷெர்ஷாவின் பேரரசில் 
திருட்டுக் குற்றமே நடைபெறவில்லை . ஷெர்ஷாவின் பக்கம் 
சார்ந்து பேச வேண்டிய காரணம் எதுவுமில்லாத நிஸாம் - உத் 
தீன் ( Nizam-ud -din ) தங்க நாணயங்கள் நிறைந்த பையை 
ஒருவன் எடுத்துச் சென்று , வழியில் இரவுக் காலங்களில் ஆள் 
நடமாட்டம் இல்லாத இடத்தில் உறங்கினாலும் அவனுடைய 
செல்வம் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் . 


ஷெர்ஷா நீதியுணர்வு நிரம்பியவர் . 

அவருடைய ஆட்சி 
யில் நீதி , விருப்பு வெறுப்பின்றி வழங்கப்பட்டது . நீதி வழங் 
கப்படுவதில் உயர்ந்தவர்களுக்கும் , தாழ்ந்தவர்களுக்கும் 
வேறுபாடு பாராட்டப்படவில்லை . அரசின் நெருங்கிய உறவினர் 
கள் கூடக் குற்றம் செய்திருந்தால் நீதியின் கரங்களிலிருந்து 
தப்பமுடியாது . 

பர்கானாக்களில் சிவில் வழக்குகள் அமீன் 
களாலும் , மற்ற வழக்குகள் , பெரும்பாலும் குற்ற வழக்குகள் 
காஸியாலும் ( Qazi ) மீர் - இ - ஆதல்களாலும் ( Mir - i - Adul ) 
விசாரித்துத் தீர்க்கப்பட்டன . பர்கானாக்களில் சிவில் 
வழக்குகளை விசாரித்து நீதி கூற முன்சீஃப் - இ - முன் சீஃபான் 
என்ற மேலதிகாரியும் இருந்தார் . தலை நகரில் தலைமைக் காஸி 
யும் , அரசாங்க சதரும் ( Sadr ) இருந்தனர் . எல்லாருக்கும் 
மேலாகப் பேரரசரே நீதிதேவனாக விளங்கி நீதி பரிபாலனம் 
செய்து வந்தார் . 


பல 


ரெய்சின் நிகழ்ச்சியைத் தவிர , ஷெர்ஷா இந்துக்களிடம் 
பெரும்பாலும் பொறையுணர்வுடனேயே நடந்து கொண்டார் . 
அரசின் முக்கியமான பதவிகளில் இந்துக்களும் நியமிக்கப் 
பட்டனர் . அவருடைய மிகச் சிறந்த தளபதிகளில் ஒருவரான 
பிரமஜித் கௌர் ( Brahwajit Gaur ) என்பவர் ஓர் இந்துவே . 
ஷெர்ஷாவின் வரி வசூலிக்கும் அதிகாரிகளுள் பெரும்பாலோர் 
இந்துக்களேயாவர் . 


ஷெர்ஷாவிடம் வலிமையும் , திறமையும் மிகுந்த படை 
இருத்தது . அதில் 25,000 காலாட்படையினருடன் 1,50,000 
குதிரைகளும் , 300 யானை களும் , பீரங்கிப் படையும் இருந்தன . 
அரசினரால் ஊதியம் அளிக்கப்பட்ட நிலையான படையொன் 


284 


இந்திய வரலாறு 


பட்டது . 


றும் இருந்தது . ஷெர்ஷா நிலமானியப் படையை மட்டுமே 
நம்பி இருக்கவில்லை . படைவீரர்கள் ஷெர்ஷாவின் மேற் 
பார்வையின்கீழ்த் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . வீரர்களைப்பற்றிய 
விவரங்கள் அடங்கிய பட்டியல்களையும் ஷெர்ஷா தயாரித்து , 
அவற்றைத் தம் கண்காணிப்பில் வைத்திருந்தார் . வீரர்களின் 
ஊதியமும் . அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுக் கொடுக்கப் 

குதிரைகளுக்குச் சூடிட்டு அடையாளமிடும் முறை 
மீண்டும் பழக்கத்திற்குக் கொண்டுவரப்பட்டது . நாட்டின் 
முக்கிய 

இடங்களில் வலிமைமிக்க அரண்கள் கட்டப்பட்டு , 
அவைகள் ஃபௌஜ்தார்கள் ( Faujdar ) என்ற இராணுவ 
அதிகாரிகளின் பொறுப்பில் விடப்பட்டன . 
ஷெர்ஷாவைப்பற்றிய மதிப்பீடு 

ஷெர்ஷா சிறந்த தளபதியும் இராஜதந்திரியும் ஆவார் . 
ஐந்தாண்டுக் காலத்திற்குள் வட இந்தியா முழுவதையும் வென்று 
ஒரு பெரும் பேரரசை அமைத்ததோடல்லாமல் , அப் பேரரசில் 
இன்றைய இந்தியாவின் 

ஆட்சிமுறைக்கு அடித்தளமாக 
விளங்குகின்ற சிறப்புமிக்க ஆட்சி முறையையும் அக் குறுகிய 
காலத்தில் ஏற்படுத்தினார் . எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் 
தம் சாதுரியத்தாலும் , திறமையினாலும் மொகலாயப் பேரரசை 
ஹுமாயூனிடமிருந்து கைப்பற்றித் தம்மைப் பேரரசர் நிலைக்கு 
உயர்த்திக்கொண்டார் . அவர் சமயவெறி அற்றவர் ; கட்டடக் 
கலையில் ஆர்வம் மிக்கவர் ; மக்கள் நலனில் மிகுந்த விருப்பம் 
கொண்டவர் ; தம்முடைய சிறப்புமிக்க ஆட்சிமுறைச் 
சீர்திருத்தங்களால் இந்தியாவில் ஒரு தேசிய அரசை ஷெர்ஷா 
உருவாக்கினார் . இவ்வகையில் ஷெர்ஷா அக்பரின் புகழ்மிக்க 
ஆட்சிக்கும் வழிவகுத்துத் தந்தார் . ஷெர்ஷா வின் ஆட்சி 
மேலும் பல ஆண்டுகள் நீடித்திருந்தால் இந்தியாவில் மீண்டும் 
மொகலாயர்களின் ஆதிக்கம் 

தோன்றியிருக்காது . ஸ்மித் 
( Smith ) கூறுவதுபோல் , ஷெர்ஷா இனியும் சில காலம் வாழ்ந் 
திருந்தால் , மாபெரும் மொகலாய அரசர்கள் வரலாற்று மேடை 
யில் தோன்றியிருக்கவே மாட்டார்கள் . 


ஷெர்ஷாவின் வழித்தோன் றல்கள் 

ஷெர்ஷாவினால் நிர்மாணிக்கப்பட்ட ஆஃப்கானியப் பேரரசு 
அவருக்குப் பின் நீடித்து நிலைபெறவில்லை . அவருடைய வழித் 
தோன்றல்கள் அவரைப் போன்று திறமையும் வலிமையும் 
உடையவர்களாக விளங்கவில்லை . அவர்களின் வலிமை 
யின்மையைப் பயன்படுத்திக்கொண்ட பிரபுக்கள் , நாடு முழு 
வதிலும் அரசுக்கெதிராகக் கிளர்ச்சிகள் செய்யத் தொடங்கினர் . 


நசீருத்தீன் முகம்மது ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 


285 


கான் 


. 


இதனால் நாட்டின் வலிமை குன்றியது . இச் சூழ்நிலை மீண்டும் 
மொகலாயர்கள் நாட்டைக் கைப்பற்றிக்கொள்ளச் சாதகமாய் 
அமைந்தது . ஷெர்ஷாவின் இறப்புக்குப் பின்னர் அவருடைய 
மகன் 

ஜலாபால் கான் ( Jalal Khan ) இஸ்லாம் ஷா என்ற பட்டப்பெய 
ருடன் அரியணையேறினார் . இஸ்லாம் ஷா என்ற சொற்றொடர் 
காலப்போக்கில் ஸலீம் ஷா ( Salim Shah ) என்று திரிந்து அதுவே 
அவருடைய பெயராகவும் நிலைத்துவிட்டது . ஸலீம் 

ஷா 
பிறரைச் சந்தேகிக்கும் குணமும் , இரக்கமற்றத் தன்மையும் 
கொண்டவர் . இதனால் அவைக்களப் பிரபுக்களின் நன்மதிப் 
பையும் , தளபதிகளின் ஆதரவையும் இழந்தார் . ஸலீம் ஷா , 
தம் மூத்த சகோதரர் ஆதில் கானிடத்திலும் ( Adil Khan ) 
அவருடைய ஆதரவாளர்களிடத்திலும் கொடூரமான முறையில் 
நடந்து கொண்டார் . 1554 ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் 
ஸலீம் ஷா காலமானார் . அவர் இறந்ததும் நாட்டில் குழப்பங் 
களும் கிளர்ச்சிகளும் மலிந்தன . ஸலீம் ஷாவின் இளம் மகன் 
ஃபிரோஸ் கான் ( Firuz Khan ) என்பவரைக் கொன்று முபாரிஸ் 

( Mubariz Khan ) என்பவர் முகம்மது ஆதில் ஷா 
( Muhammed Adil Shah ) என்ற பட்டப் பெயருடன் ஆட்சியைக் 
கைப்பற்றிக் கொண்டார் . ஆனால் , ஆதில் ஷா சோம்பல் மிகுந்த 
திறமையற்ற அரசர் . நாட்டின் ஆட்சிப் பொறுப்புகள் முழுவதும் 
அவருடைய முதல் அமைச்சரான ஹெமு ( Hemu ) என்ற இந்து 
விடம் இருந்தது . முகம்மது ஆதில் ஷாவின் இரு மைத்துனர் 
களும் அரச பதவியில் தங்களுக்கும் உரிமை உண்டு என்று 
கூறி நாட்டில் கிளர்ச்சிகளைத் தோற்றுவித்தனர் . 
ஹுமாயூன் மீண்டும் அரசராதல் 

சுமார் பதினைந்து ஆண்டுகள் நாடிழந்து நாடோடியாய்ச் 
சுற்றித் திரிந்த ஹுமாயூன் வடஇந்தியாவில் நிலவிய இக் 
குழப்ப நிலையைப் பயன்படுத்தித் தம் நாட்டை மீண்டும் கைப் 
பற்றும் முயற்சியை மேற்கொண்டார் . ஷெர்ஷாவினால் விரட்டி 
யடிக்கப்பட்ட ஹுமாயூன் ஆக்ராவிலிருந்து லாகூருக்கு ஓடினார் . 
லா கூரில் தம் சகோதரர் காம்ரானின் ( Kamran ) உதவியை 
காம்ரான் உதவ மறுத்து விடவே 

ஹுமாயூன் 
சிந்துவுக்குச் சென்றார் . சிந்துவின் ஆளுநர் ஷா ஹசேன் 
( Shah Hussain ) ஹுமாயூனுக்கு உதவ முன் வரா ததோடு 
அவரிடம் பகையுணர்வுடனும் நடந்து கொண்டார் . 

சிந்துப் 
பாலைவனங்களில் அலைந்து திரிந்துகொண்டிருந்த 

பொழுது , 
ஹுமாயூன் 

ன் 1542 ஆம் ஆண்டு ஹமீதா பானு பேகம் ( Hamida 
Banu Begum ) என்பவளைக் காதலித்துத் திருமணம் செய்து 


நாடினார் . 


286 


இந்திய வரலாறு 


கொண்டார் . அவள் , அவருடைய தம்பி ஹிந்தாலின் ஆசிரிய 
ராகவிருந்த ஷேய்க் அலி அம்பர் ஜெயினி ( Shaik Ali Ampar 
Jaini ) என்பவரின் மகளாவாள் . ஹுமாயூன் இராஜபுத்திரர் 
களின் உதவியையும் நாடினார் . அம் முயற்சியிலும் அவருக்குத் 
தோல்வியே கிடைத்தது . பின்பு அவர் அமர் கோட்டுக்குச் 
( Amarkot ) சென்றார் . அமர்கோட்டின் இந்துத் தலைவர் ராணா 
பிரசாத் ( Rana Prasad ) தட்டா ( Thatta ) , பக்கார் ( Bakkar ) என்ற 
பகுதிகளை வெல்ல ஹுமாயூனுக்கு உதவுவதாகத் தொடக்கத்தில் 
வாக்களித்துப் பின் இறுதியில் ஏமாற்றிவிட்டார் . அமர்கோட்டில் 
இச் சமயத்தில்தான் அவருடைய மகன் அக்பர் 1542 ஆம் 
ஆண்டு நவம்பர் 23 ஆம் தேதியன்று பிறந்தார் . இந்தியாவில் 
உதவி பெறமுடியாத ஹுமாயூன் பாரசீகம் நோக்கிச் 
சென்றார் . பாரசீக மன்னர் ஷா தஹ்மாஸ்ப் ( Shah Tahmasp ) 
ஹுமாயூனுக்கு 14,000 வீரர்களைக் கொண்ட படையொன்றைக் 
கொடுத்துதவினார் . ஹுமாயூன் ஷியா மதக் கொள்கையைப் 
பின்பற்ற வேண்டுமென்றும் , வெற்றிபெற்றால் காந்தகார் 
பகுதியைத் தமக்குத் தந்துவிடவேண்டும் என்றும் அவர் . 
ஹுமாயூனிடம் வாக்குறுதிகள் வாங்கிக்கொண்டார் . பாரசீகப் 
படையின் உதவியுடன் ஹுமாயூன் காந்தகாரையும் கா பூலையும் 
1545 - ல் கைப்பற்றினார் . ஆனால் , வாக்குறுதியளித்தபடி 
காந்தகாரை ஹுமாயூன் பாரசீகர்களுக்குக் கொடுக்கவில்லை . 
அதே ஆண்டு காபூல் நோக்கிச் சென்று காம்ரானை அடிபணிய 
வைத்தார் . காம்ரானின் கண்கள் பிடுங்கப்பட்டு , மெக்காவுக்கு 
அனுப்பப்பட்டார் . அஸ்காரியையும் ஹுமாயூன் மெக்காவுக்கு 
அனுப்பி வைத்தார் . மெக்காவுக்குச் செல்லும் வழியில் அஸ்காரி 
காலமானார் . ஹிந்தாலும் அச் சமயத்தில் காலமாயிருந்தார் . 
இவ்வாறு ஹுமாயூன் சகோதரர்களின் 
லிருந்து விடுபட்டார் . 


தம் 


தொல்லைகளி 


1554 ஆம் ஆண்டு ஹுமாயூன் 

சிந்துநதியைக் கடந்து 
பெஷாவருக்கு வந்தார் .. 1555 - ல் லா கூரைக் கைப்பற்றி , 
பஞ்சாபில் கிளர்ச்சி செய்து வந்த அம் மா நிலத் தலைவரான 
சிகந்தர் சூரை ( Sikandar Sur ) ஸர்ஹிண்டு ( Sirhind ) என்ற 
விடத்தில் 

ஹுமாயூன் தோற்கடித்தார் . பிறகு 1555 ஆம் 
ஆண்டு ஜூலை மாதத்தில் ஹுமாயூன் டெல்லியையும் ஆக்ரா 
வையும் கைப்பற்றிக் கொண்டார் . இழந்த அரசை இவ்வாறு 
ஹுமாயூன் மீண்டும் கைப்பற்றினார் . ஆனால் , அவ்வரசை 
மேலும் ஆண்டுகள் ஆட்சி புரிய அவர் கொடுத்து 
வைக்கவில்லை . 1556 ஆம் ஆண்டு ஜனவரி 24 - ல் டெல்லியில் 
உள்ள ஒரு நூலகத்தின் மாடிப்படியிலிருந்து எதிர்பாராத 


பல 


நசீருத்தீன் முகம்மது ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 

287 
வகையில் கால் இடறிக் கீழே விழுந்த தன் விளைவாக ஹுமாயூன் 
காலமானார் . இவ்வாறாக வாழ்க்கையில் தடுமாறிக் கொண் 
டிருந்த அவர் , வாழ்க்கையிலிருந்தும் தவறி விழுந்தார் . 


மதிப்பீடு 

ஹுமாயூன் சாலச் சிறந்த குணம் படைத்தவர் . ஒரு 
தலைசிறந்த மகனாகவும் , கணவனாகவும் , தந்தையாகவும் , 
உடன் பிறந்தானாகவும் அவர் விளங்கினார் . அவருடைய சகோ 
தரர்கள் அவருக்குத் துரோகம் புரிந்தபோதிலும் , அவர் 
களை மீண்டும் மன்னித்து அவர்களிடம் தந்தை சொல்லின்படி 
நடந்து கொள்ள முயன்றார் . ஆனால் , அதுவே அவருடைய 
வாழ்க்கைக்கு எமனாகவும் மாறியது . 


ஹுமாயூன் பண்பு மிகுந்தவர் . எல்லாரிடமும் அவர் 
மிக்க அன்புடனும் மரியாதையுடனும் பேசுவார் ; தயாள குண 
மும் படைத்தவர் . அவரைக் கண்டு விரும்பாதவர்கள் இலர் . 
அளவுக்கு மீறியும் நேர்மையாக நடந்துகொள்ள விரும்பியவர் ; 
வீரம் படைத்தவர் ; சிற்சில வேளைகளில் நம்ப முடியாத அரும் 
பெரும் செயல்களைப் புரியவல்லவர் . ஆனாலும் , அவருடைய 
குணத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய குறைபாடு 

மனவுறுதி 
யின்மைதான் . எந்தக் காரியத்தை எடுத்தாலும் 

அதை 
முற்றிலும் நிறைவேற்றாது பாதியில் நிறுத்தி விடுபவர் . தளராமல் 
தொடர்ந்து வேலையில் ஈடுபடும் தன்மை அவருக்குக் கிடையாது . 
மகத்தான வெற்றியைப் பின் தொடர்ந்து மேலும் வெற்றிக் 
கொள்வதில் நாட்டங்கொண்டவராக இருக்கவில்லை . 
அபினியை அருந்தி அந்தப்புரத்தில் இன்பங்களில் மூழ்கிக் 
கனவுகளைக் காண்பதில் அவருக்கு அளவிலா மகிழ்ச்சி . எப் 
பொழுது கடின மாக நடந்து கொள்ள வேண்டுமோ அப்பொழுது 
அவ்விதம் செய்யமாட்டார் . இரக்கங்காட்டும் தன்மையுள்ளவ 
ராதலால் தண்டிக்கப்பட வேண்டியவர்களை மன்னித்துவிடுவார் . 
அவருடைய குணவியல்பு வசீகரமான தாக இருப்பினும் , அது 
பிறரை அடக்கி ஆளுவதாக இருக்கவில்லை . 


அவர் ஓர் உண்மை முஸ்லிம் ; ஆனால் , மதவெறி பிடித்தவர் 
அல்லர் . அவருடைய தலையார்ந்த அரசி ஹமீதா பானு பேகம் 
ஷியா மதப் பிரிவினைச் சேர்ந்தவர் . அவரிடம் வேலை பார்த்து 
வந்த பைராம் கானும் ஒரு ஷியாதான் . பிற சமயத்தினரிடம் 
எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் உணர்ந் 
திருந்தார் . 


288 


இந்திய வரலாறு 


அவர் சிறந்த போர் வீரராகவும் விளங்கினார் . பல போர் 
களில் அவர் தோல்வியுற்றார் . எனினும் , எல்லாவிடங்களிலும் 
அவர் மிக்க ஆற்றலுடன் போர்புரிந்தார் . போர்க்களத்தைக் 
கண்டு அவர் ஓடியவரல்லர் . தொடர்ந்து போர்புரிய முடியாத 
வராக இருந்ததனால் அவருக்கு வெற்றி கிட்டவில்லை . 

அவரை ஒரு சிறந்த நிருவாகி என்று குறிப்பதற்கில்லை . 
பத்து ஆண்டுக் காலம் அவர் அரச பதவி ஏற்றிருந்தபோது நாட் 
டின் ஆட்சிமுறையை அபிவிருத்தி செய்ய அவர் ஒன்றும் செய்ய 
வில்லை . அவருக்கு நிருவாகத் திறன் கிடையாது . அவரது 
அளவு மிஞ்சிய தயாள குணத்தினாலும் , உறவினருடன் கண்டிப்பு 
அற்று நடந்துகொண்டதனாலும் அவருடைய நிருவாகம் மிகவும் 
தீவிரமாகப் பாதிக்கப்பட்டது . உண்மையில் 

அவருடைய 
குணவியல்பினில் காணப்பட்ட ஒரு சில களங்கங்கள் இருந்திரா 
விடின் ஆஃப்கானியர்கள் மீண்டும் உயிர் பெற்றிருக்க முடியாது . 
ஷெர்ஷாவின் ஆட்சி உருவாகி இருக்கமுடியாது . அவ்வாட்சி 
யினால் பலவகைகளிலும் பயனுற்ற அக்பரின் ஆட்சியும் 
அவ்வளவு சிறப்புற்றதாக இருந்திருக்க முடியாது . 


ஷெர்ஷாவின் பேரரசு 

சி . பி . 1545 


மா 


ஜலந்தர் 


அமுல்தான் 


டெல்லி 


பராக லேகிராம் 
குவாலியர் . 
பிரபா 

போட்டு 


கென்றே 


tet 
பாண்டால் 


மாண்டு 


வங்காள விரிகுடா 


அரபிக்கடல் 


289 


நசீருத்தீன் முகம்மது ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் 


நூல் பட்டியல் 


Iswari Prasad : History of Muslim Rule in India . 
Ray Chaudbri , Mazumdar 

Datta : Advanced History of India . 
A. L. Srivastava : History of India , 1000-1707 A.D. 
S. Lane - Foole : Medieval India . 

Qanungo : Shes Shah . 
Erskine : History of India under Babar 

and Hamayun . 


Sharma : The Crescent in India . 


19 


நூல்கள் 


10. அக்பர் ( 1556-1605 ) 

அடிப்படைச் சான்றுகள் 
அபுல் ஃபஸல் ( Abul Fazl ) எழுதிய அய்னி அக்பாரி ( Ain - i 
Akbari ) , பதௌனியின் ( Badauni ) அக்பர் ஆட்சியின் வரலாறு , 
ஜஹாங்கீரின் சுயசரிதை , சேசுசபை சமயப் பரப்பாளர்கள் 
(Jesuit Missionories ) s D 603 $ LOT OTOMTTL ( Father Monserrate ) , 
தந்தை பின்ஹெய்ரோ ( Father Pinheiro ) ஆகியவர்களின் 
அச்பரின் 

ஆட்சியைப்பற்றி அறிய உதவும் 
முக்கிய அடிப்படைச் சான்றுகளாகும் . இந்நூல்களை எழுதிய 
இப் பெருமக்கள் அக்பரின் அரசவையிலும் இடம் பெற் 
றிருந்தவர்கள் ஆவர் . அபுல் ஃபஸல் அக்பரின் மிக நெருங்கிய 
நண்பர் ; சிறந்த அறிஞர் . அவர் எழுதிய நூல்கள் இரண்டு . 
ஒன்று அய்னி அக்பாரி ; மற்றொன்று அக்பர் நாமா ( Akbar 
Namab ) . இவ்விரு நூல்களும் அக்பரின் ஆட்சியைப்பற்றியும் 
அவருடைய சாதனைகளைப்பற்றியும் விவரித்துக் கூறுகின்றன . 
இந் நூல்களில் அபுல் ஃபஸல் அக்பரின் மேல் கொண்டிருந்த 
பெருமதிப்பையும் காணலாம் . பதௌனி , அக்பரின் பொதுமைப் 
பண்பை 

வெறுத்த , குறுகிய நோக்குக் கொண்ட வைதிக 
முஸ்லிம் ஆவார் . அவர் தம்முடைய நூலில் அக்பரின் கொள் 
கைகளை மிகக் கடுமையாகக் கண்டித்துள்ளார் அக்பர் இறந்த 
பின்னரே , தம் நூலைப் பெதௌனி வெளியிட்டார் . ஜஹாங்கீரின் 
சுயசரிதை , அக்பரின் தன்மைகளைப்பற்றியும் , அவருடைய 
வாழ்க்கையில் நடைபெற்ற , சுவை மிகுந்த முக்கிய நிகழ்ச்சிகள் 
பற்றியும் தெரிவிக்கிறது . தந்தை மான் ஸெராட் ஸ்பெயின் 
நாட்டைச் சேர்ந்தவர் ; இந்தியாவுக்கு வந்த முதல் கிறித்தவச் 
சமயப் பரப்பாளர் குழுவில் உறுப்பினர் . இக்குழுவைத் தமக்குக் 
கிறித்தவச் சமயத்தைப்பற்றி எடுத்துரைக்க அக்பர் அழைத் 
தார் . இக்குழுவின் வரலாற்றை லத்தீன் மொழியில் மான்ஸெ 
ராட் எழுதினார் . பின்னர் வந்த சமயப் பரப்பாளர் குழுவில் 


அக்பர் 


291 


தந்தை பின் ஹெய்ரோ உறுப்பினராக இருந்தார் . 1595 ஆம் 
ஆண்டு அக்பரின் அழைப்புக்கிணங்க இக்குழு அவரை லாகூரில் 
சந்தித்தது . பின்ஹெய்ரோவின் கடி தங்களும் , அவர் எழுதிய 
மான்ஸெராட்டின் வரலாறும் அக்பரின் சமயக் கொள்கையைப் 
பற்றி நன்கு உணரச் சிறப்பாக உதவுகின்றன . 


அக்பர் அரியணையேறியபொழுது 

வட இந்தியாவின் நிலை 


மீர்ஸா 


அக்பர் அரியணையேறியபொழுது அவருக்குப் பல எதிரிகள் 
இருந்தனர் . அவர்களும் மொகலாயப் பேரரசிற்கு உரிமை 
கொண்டாடினர் . அக்பரின் மாற்றாந்தாய் மகன் 
முஹம்மது ஹகீம் ( Mirza Muhammed Hakim ) விடுதலையடைந்த 
அரசரைப் போன்றே கா பூலை ஆண்டு வந்தார் . காஷ்மீரமும் , 
மாலய நாடுகளும் விடுதலை பெற்ற நாடுகளாகத் திகழ்ந்தன . 
ஷெர்ஷாவிற்குப் பிறகு சிந்துவும் மூல்தானும் பேரரசின் 
ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டன . குஜராத் , ஒரிஸ்ஸா , மாளவம் , 
கோண்ட்வானா ( Gon wana ) ஆகிய நாடுகளை ஹூமாயூனோ 
ஷெர்ஷாவோ தம் ஆக்கத்தின் கீழ்க் கொண்டுவரவேயில்லை . 
வித்தியமலைக்குத் தெற்கே பரந்த விஜய நகரப் பேரரசு இருந்தது . 
காந்தேஷ் , பீரார் , டொர் , அகமது நகர் , கோல்கொண்டா 
ஆகிய முஸ்லிம் சுல்தானியங்கள் வட இந்திய அரசுகளோடு 
எவ்விதத் தொடர்புமின்றி விடுதலையோடு இயங்கிவந்தன . 
கோவாவும் , டையூவும் போர்ச்சுகீசியர்களின் ஆதிக்கத்தின் கீழ் 
இருந்தன . ஹுமாயூன் சூர்களிடமிருந்து லா கூரையும் , டெல்லி 
யையும் மட்டுமே மீட்டார் . ஷெர்ஷாவின் அரசின் பெரும்பகுதி 
இன்னும் சூர் களின் ஆதிக்கத்தின் கீழ்தான் இருந்தது . டில்லியி 
லிருந்து ரோஹ்டாஸ் ( Rohtas ) வரையிலும் உள்ள பகுதிகள் 
சிகந்தர் ஷா சூரின் ( Sikandar Shah Sur ) கையில் இருந்தன . 
பீகாரை ஆதில் ஷா சூர் ( Adil Shah Sur ) ஆட்சி செய்து வந்தார் . 
அவருடைய தளபதி ஹெமு ( Hemu ) அக்பரின் பெரும் பகைவரா 
வார் . பீஹார் அரசர் , ஆதில் ஷாவின் மைத்துனர் . இப்ராகிம் 
ஷா சூர் ( Ibrahim Shah Sur ) சிந்துவையும் மாளவத்தையும் 
ஆண்டு வந்தார் . இவர்களை யெல்லாம் வென்று பேரரசை 
நிர்மாணிக்கும் பொறுப்பு அக்பருக்கிருந்தது . . 


292 


இந்திய வரலாறு 


தனர் . 


இரண்டாம் பானிப்பட்டுப் போர் 
ஹுமாயூன் இறந்தபொழுது அக்பர் பஞ்சாபில் கலனோர் 
( Kalavaur ) என்ற இடத்தில் இருந்தார் . அப்பொழுது அவருக்கு 
வயது பதின் மூன்று . தந்தையின் நண்பரான பைராம் கான் 
( Bairam Khan ) என்பவரின் பாதுகாப்பில் அக்பர் வளர்ந்து 
வந்தார் . ஹூமாயூன் இறந்தவுடனேயே கலனோரில் 1556 ஆம் 
ஆண்டு பிப்ரவரி 14 ஆம் தேதியன்று பைராம் கான் அக்பருக்கு 
அரச பட்டம் சூட்டினார் . அக்பரும் பைராம் கானும் டெல்லிக்கு 
வரும் முன்னரே டெல்லியின் மொகலாய கவர்னரான தார்தி 
பேக் ( Tardi Beg ) என்பவரை விரட்டி விட்டு ஹெமு டெல்லியைக் 
கைப்பற்றிக்கொண்டார் . ராஜா விக்கிரமாதித்தன் என் பட்ட 
மும் சூட்டிக்கொண்ட ஹெமு , தம்மை டெல்லியின் அரசராகப் 
பிரகடனம் செய்து கொண்டார் . அக்பரிடம் ஒரு சிறு படை 
மட்டுமே இருந்தது . படையில் பலர் காபூலுக்குத் திரும்பி விட 
அக்பருக்கு ஆலோசனை கூறினர் . இவ்வாலோசனையைப் புறக் 
கணித்துவிட்ட பைராம் கான் , அக்பரோடு ஹெமுவைச் சந்திக்க 
டெல்லி நோக்கி வந்தார் . பகைவர்கள் பானிப்பட்டில் சந்தித் 

ஹெமு தலைமையின் கீழ் 1500 போர் யானைகளுமடங்கிய 
ஒரு பெரிய படை இருந்தது . ஹெமு தொடக்கத்தில் மொக 
லாயப் படையில் இரு பக்கங்களையும் எதிர்த்து வெற்றிகளை 
அடைந்து வந்தார் . ஆனால் , எதிர்பாராத விதமாக அவர் கண் 
ணில் அம்பு ஒன்று பாய்ந்தது . அவர் தன்னுணர்வு இழந்தார் . 
அவருடைய படை வீரர்கள் குழப்பமடைந்து கலைந்து ஓடத் 
தொடங்கினர் . இறக்கும் நிலையில் ஹெமு அக்பரின் முன் 
கொண்டு வரப்பட்டார் . பைராம் கானின் ஆணையின்படி அ 
ஹெமுவைத் தம் கையாலேயே கொன்றார் என்று சில ஆசிரியர் 
அக்பர் மறுத்ததால் பைராம் கானே 

ஹெமுவைக் 
கொன்றார் என்று சில ஆசிரியர்களும் கருதுகின்றனர் . 

இரண்டாம் பானிப்பட்டுப் போர் இந்திய வரலாற்றில் ஒரு 
திருப்புமுனையாக அமைந்தது . இந்தியாவின் மேலாண்மைக் 
காக நடந்த போட்டியில் ஆஃப்கானியர் தோற்றனர் ; மொக 
லாயர் வென்றனர் . பைராம் கானும் அக்பரும் டெல்லியை 
யும் ஆக்ராவையும் கைப்பற்றிக்கொண்டனர் . கி.பி. 1557 ஆம் 
ஆண்டு மே மாதத்தில் சிகந்தர் சூர் சரணடைந்தார் . அவருக்குப் 
பீஹாரில் ஒரு ஜாகீர் மானியமாக அளிக்கப்பட்டது . ஆனால் , 
இரண்டு ஆண்டுகளிலேயே அவர் இறந்து விட்டார் . பீஹார் 
அரசர் ஆதில் ஷா சூர் வங்காள அரசரோடு 1556 - ல் போரிட்ட 
பொழுது இறந்து விட்டார் . இப்ராகிம் சூர் நாடோடியாகப் 

இடங்களில் அலைந்து திரிந்து இறுதியில் ஒரிஸ்ஸாவில் 


அக்பர் 


களும் 


பல 


அக்பர் 


298 


அடைக்கலம் புகுந்தார் . அங்கு 1568 - ல் கொல்லப்பட்டார் . 
இவ்வாறு இந்துஸ்தானத்தின் மேலாண்மைக்காக அக்பரின் 
உரிமைகளை எதிர்த்துப் போட்டியிடுவார் சூர் அரச மரபில் 
ஒருவரும் இல்லாமல் போயினர் . 


ஆட்சி 


என்று 


பல 


காப்பாளர் ஆட்சியின் முடிவு 

இரண்டாம் பானிப்பட்டுப் போருக்குப் பின்னர் நான்கு 
ஆண்டுகளில் குவாலியர் , ஆஜ்மீர் , ஜான்பூர் ஆகியவற்றைப் 
பைராம் கான் வென்று அக்பரின் அரசோடு இணைத்தார் . இது 
வரை காப்பாளரான பைரான் கானே ஆட்சிப் பொறுப்பு முழு 
வதையும் ஏற்று அரசை நடத்தி வந்தார் . அக்பர் பெயரளவில் 
மட்டுமே அரசராக இருந்தார் . அக்பர் பதினெட்டு வயதை 
அடைந்ததும் தாமே நேரடியாக அரசப் பொறுப்புகளை ஏற்று 

நடத்த வேண்டும் என்று விரும்பினார் . மேலும் , 
அவருடைய அன்னை ஹமீதா பானு பேகமும் , வளர்ப்புத் தாய் 
மா ஹாம் அனகாவும் ( Mahan Anaga ) , அவளுடைய மகன் 
ஆதம் கானும் ( Adam Khan ) காப்பாளர் ஆட்சியை ஒழித்துவிட 
வேண்டும் 

அக்பரை வற்புறுத்தினர் . மேலும் , 
பைராம் கான் அதிகாரத்தை வரையறையின்றித் தம் விருப்பம் 
போல் பயன்படுத்தி வந்தார் . 

எதிரிகளையும் தேடிக் 
கொண்டார் . அக்பர் தாம் இனி ஆட்சிப் பொறுப்புகளை நேரடி 
யாக ஏற்றுக்கொள்ள விரும்புவதாக 1560 - ல் பைராம் கானுக்குத் 
தெரிவித்தார் . பதவியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் 
என்றும் அவரைக் கேட்டுக் கொண்டார் . பைராம் கான் பதவியி 
லிருந்து 

விலகி மெக்காவுக்குச் செல்ல ஒப்புக்கொண்டார் . 
பைராம் கான் பேரரசின் எல்லையை 

விட்டுச் செல்லும் வரை 
அவரைப் பின் தொடர்ந்து கண்காணிக்கும் பொறுப்புப் பீர் 
முகம்மது என்பவருக்கு 

விடப்பட்டது . பீர் முகம்மது 
பைராம் கானின் பகைவர் . எனவே , அக்பரின் இவ்வேற்பாடு 
தம்மை இழிவுபடுத்துவதாகக் கருதி பைராம் கான் கலகம் 
செய்தார் . கலகம் அடக்கப்பட்டது . பைராம் கான் மெக்காச் 
செல்ல அனுமதிக்கப்பட்டார் . ஆனால் , அவர் மெக்காவுக்குச் 
செல்லும் வழியில் 1561 ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 
ஃப்கானியன் 

ஒருவனால் 

கொல்லப்பட்டார் . முன்பொரு 
சமயம் 

அவ்வாஃப்கானியனின் தந்தை பைராம் 
கொல்லப்பட்டார் . தந்தையைக் கொன்றவரைக் கொன்று , 
பழி தீர்த்துக் கொண்டான் . பைராம்கானின் குடும்பத்தினைப் 
பாதுகாக்கும் பொறுப்பை அக்பர் ஏற்றுக்கொண்டார் . பைராம் 
கானின் மகன் அப்துல் ரஹீம் ( Abdul Rahim ) பின்னர் பேரரசில் 
முக்கியப் பெருமக்களுள் ஒருவராகத் திகழ்ந்தார் . 


காை 


294 


இந்திய வரலாறு 


சி 


பைராம் கான் மறைவுக்குப் பிறகும் அக்பரால் ஆட்சிப் 
பொறுப்பின் முழு உரிமையைப் பெற முடியவில்லை . இதற்குத் 
தடையாக மாஹாம் அனகாவும் , 

அவளுடைய மகன் 
ஆதம் கானும் இருந்தனர் . இவ்விருவரும் பேரரசில் முறையற்ற 
வழிகளில் தங்கள் செல்வாக்கைப் பயன்படுத்தி வந்தனர் . 
1562 ஆம் ஆண்டு ஆதம் கான் கொல்லப்பட்டார் . மகன் இறந்த 
துயரத்தால் அன்னையும் மனமுடைந்து காலமானாள் . அக்பரும் 
அந்தப்புர ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டார் . 
படையெடுப்புகளும் , நாட்டை விரிவு படுத்துதலும் 

மற்ற நாடுகளை வென்று , தம் நாட்டை விரிவுபடுத்தும் 
பேரரசுக் கோட்பாட்டை அக்பர் கொண்டிருந்தார் . 
பேரரசர் எப்பொழுதும் மற்ற நாடுகளை வெல்வதில் கவனஞ் 
செலுத்த வேண்டும் . இல்லையென்றால் அண்டை நாட்டவர்கள் 
தமக்கு எதிராகப் போர் தொடுப்பர் என்பது அக்பரது கருத் 
தாகும் . இக் கருத்துக்கிணங்க 1561 முதல் 1601 

வரை 
தொடர்ந்து அக்பர் படையெடுப்புகளில் ஈடுபட்டிருந்தார் . 
தமக்கு அடிபணிந்தவர்களை மதிப்போடு நடத்தினார் ; எதிர்த்த 
வர்களைத் தம் வலிமையெல்லாம் கொண்டு தாக்கினார் . ஆனால் , 
தாம் வென்றவர்களை இரக்கமற்ற முறையில் நடத்தியதில்லை . 

காப்பாளராட்சிக் காலத்திலேயே ம " விவம் வெல்லப்பட்டது . 
ஆனால் , அந்நாட்டின் அரசர் பாஸ் பாதர் ( Baz Bahadur ) 
மீண்டும் 

மாளவத்தைக் கைப்பற்றிக் கொண்டு இருந்தார் . 
அக்பர் அப்துல்லா கானை அந்நாட்டின் மீது போர் தொடுக்க 
அனுப்பினார் . அப்துல்லா கான் , பாஸ் பகதூரைத் தோற்கடித்து 
விரட்டிவிட்டு மாளவத்தைக் கைப்பற்றினார் . 
1564 ஆம் 

கோண்டுவானாப் படையெடுப்பு 
நிகழ்ந்தது . அப்பகுதியின் அரசர் பீர் நாராயண் என்பவர் இள 
வயதினராக இருந்ததால் அவருடைய அன்னை துர்க்காவதி 
கோண்டுவானாவை ஆட்சி செய்து வந்தார் . 

( Kara ) 
மா நிலத்தின் ஆளுநரான ஆசஃப் கானைக் கோண்டுவானாவின் 
மேல் போர் தொடுக்க அக்பர் அனுப்பினார் . மொகலாயப் 

ராணி துர்க்காவதி வீரத்து ! .. ன் எதிர்த்தார் . 
ஆனால் , தோற்கடிக்கப்பட்டார் . பகைவர்களின் கையில் அகப் 
படுவதைக் காட்டிலும் சாவதே மேல் என்று நினைத்த அந்த 
இராசபுத்திரப் பெண்மண தற்கொலை செய்து கொண்டார் . 
சிறுவனாக இருந்தும் பீர் நாராயண் மொகலாயர்களுக்கு அடி 
பணியாது அவர்களை எதிர்த்துத் தொடர்ந்து போர் புரிந்து 
போர்க்களத்திலேயே மாண்டார் . ஆசஃப் கான் தலை நகரான 
சௌராகரைக் ( Chauragara ) கைப்பற்றி மிகுதியான பொருள் 


ஆண்டு 


காரா 


படையை 


அக்பர் 


295 


களையும் 

கொள்ளையடித்தார் . கோண்டுவானா அக்பருடைய 
பேரரசோடு இணைக்கப்பட்டது . 

இராசபுதனத்தில் இராசபுத்திரர்கள் வலிமை மிக்கவர் 
களாகவே 

விளங்கினர் . கானுவாப் போர் ( 1527 ) அவர் 
களுடைய சக்தியை எவ்விதத்திலும் குறைத்துவிடவில்லை . 
இராசபுதனம் முழுவதையும் வெல்ல நினைத்த அக்பர் , படை 
யெடுப்புகளால் மட்டுமே அது இயலும் என்று நினைக்கவில்லை . 
இராசபுத்திரர்களுடன் நட்புறவு கொண்டும் , அவர்களுடைய 
ஒத்துழைப்பைப் பெற்றும் தம் ஆதிக்கத்தை இராசபுதனத்தில் 
நிலை நாட்ட முயன்றார் . 1562 ஆம் ஆண்டு ஆம்பெர் ( ஜெய்ப்பூர் ) 
நாட்டு இராசபுத்திர மன்னர் இராஜா பீகாரி மல் ( Raja Bihari 
Mal ) அக்பரிடம் சரணடைந்தார் . தம் மகள் ஜோதி பாயைத் 
( Jodh Bai ) திருமணம் செய்து கொடுத்து அக்பரை மருமகனாக 
ஆக்கிக்கொண்டார் . இத்திருமண உறவில் தோன்றியவரே 
ஜஹாங்கீர் . பீகாரி மல் தம்முடைய மகன் பகவான் தாசுடனும் 
( Bhagwan Doss ) பேரன் மான் சிங்குடனும் ( Man Singh ) 
ஆக்ராவிற்குச் சென்று பேரரசுப் பணியில் சேர்ந்தார் . அவர் 
5,000 படை வீரர்களுக்குத் தலைவராக நியமிக்கப்பட்டார் . 
அவருடைய மகனும் 

பேரனும் கூடப் படையில் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டனர் . 


இராசபுதனத்திலேயே 

வலிமையும் புகழும் மிகுந்தது 
மேவார் நாடு . அந்நாட்டின் தலை நகராகவும் திண்மையின் 
சின்னமாகவும் சித்தூர் அரண் விளங்கியது . ராணா சங்காவின் 
மகன் உதய சிங் ( Udai Singh ) மேவாரின் அரசராக இருந்தார் . 
சிறப்புமிக்க தந்தையின் தகுதியற்ற மகன் அவர் . இராஜ 
புத்திரர்களின் மரபுரிமையான வீரஉணர்வு ஏனோ அவரிடத்தில் 
மங்கியிருந்தது ! மேவார் நாட்டு அரச குடும்பத்தவர்கள் , 
அக்பரையும் , அவருடைய வமிசத்தவரையும் அன்னியராகவும் , 
தாழ்ந்த குலத்தினராகவும் கருதினர் . மேலும் உதய சிங் , 
மொகலாயப் படையினரால் விரட்டியடிக்கப்பட்ட மாளவ அரசர் 
பாஸ் பகதூருக்குப் புகலிடம் அளித்திருந்தார் . இதனால் சினங் 
கொண்ட அக்பர் 1567 ஆம் ஆண்டு மேவார் நாட்டின்மேல் 
படைடயெடுத்தார் . சித்தூர்க் கோட்டை முற்றுகையிடப்பட்டது . 
உதய சிங் தப்பி ஓடி மலைகளில் ஒளிந்து கொண்டார் . புலிக்குப் 
பூனையும் பிறக்கும் போலும் ! ஆனால் வீரம் விளையும் சித்தூர் 
மண்ணில் வீரத்திற்குப் பஞ்சம் ஏற்படவில்லை . ஜெய்மால் 
( Jaimal ) , பட்டா ( Patta ) என்ற தளபதிகள் அக்பரை எதிர்த்துத் 
தொடர்ந்து போரிட்டனர் . இறுதியில் அக்பரின் துப்பாக்கிக் 


298 


இந்திய வரலாறு 


குண்டுக்கு இரையாகி ஜெய்மால் வீரமரணம் எய்தினார் . 
அவரை அடுத்துப் பட்டாவும் கொல்லப்பட்டார் . 

எனினும் , 
இராசபுத்திர வீரர்கள் சலியாது போரிட்டனர் . இறுதி மூச்சு 
இருக்கும் வரைக்கும் போரிட்டு மாண்டனர் . இராசபுத்திரப் 
பெண் மணிகள் ஜௌஹர் ( Jauhar ) முறையைப் பின்பற்றி , 
" மானம் பெரிது ; 

அன்று என்பதை நிரூபித்தனர் . 
சித்தூர்க்கோட்டை கைப்பற்றப்பட்டது . உள்ளிருந்த 
மக்களுள் , 30,000 த்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் . 


உயிர் 


சித்தூரின் வீழ்ச்சி , மற்ற இராசபுத்திர அரசர்களிடத்தில் 
அச்சத்தை ஊட்டியது . ஒருவர் பின் ஒருவராக அக்பருக்கு அடி 
பணியத் தொடங்கினர் . 1569 ஆம் ஆண்டு ரந்தாம் போர் ( Ran 
thambor ) அரசர் ராய் சுர் ஜன ஹரன் ( Rai Surjana Hara ) அடி 
பணிந்தார் . அதே ஆண்டில் அவரைப் பின்தொடர்ந்தார் 
கலிஞ்சரின் தலைவர் இரா ஜா இராமச்சந்திரர் .. 1570 - ல் 
பிக்கானிர் ( Bikaner ) , ஜெய்சால்மெர் ( Jaisalmer ) ஆகிய நாடு 
களின் அரசர்கள் அக்பருக்கு அடி பணிந்ததோடு , அவரைத் 
தங்களுடைய மருமகனாகவும் ஆக்கிக் கொண்டனர் . 


இவ்வாறு இராசபுத்திர அரசர்கள் ஒருவர்பின் ஒருவராக 
அக்பான் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டனர் . ஆனால் , 
மேவார் மட்டும் அடிபணிய மறுத்தது . 1572 ஆம் ஆண்டு 
உதய சிங் இறந்தவுடன் , அவருடைய மகன் பிரதாப் சிங் ( Pratap 
Singb ) அரியணை ஏறினார் ராணா சங்காவின் மறுபிறப்போ என்று 
வியக்கும்படி அவர் வீரஉணர்வு மிகுந்தவராகக் காணப்பட்டார் . 
தலை நகரை இழந்தும்கூட , நாட்டுப்பற்றை இழந்துவிடாததால் , 
மொகலாய அரசரை- அக்கால உலக அரசர்களிலேயே செல்வ 
மும் வலிமையும் மிகுந்த அக்பரைப் பிரதாப் சிங் எதிர்த்துப் 
போரிட்டார் . 1576 ஆம் ஆண்டு ஹல்திகாட் ( Haldikhat ) என்ற 
கணவாயில் பெரும்போர் நடந்தது . அது ஏதோ இராசபுத்திரர் 
களுக்கும் மொகலாயர்களுக்கும் மட்டும் நடந்த போரன்று ; 
நாட்டுப் பற்றுக்கும் நாட்டாசைக்கும் நடந்த கடும்போர் ஆகும் . 
நாட்டாசை வென்றது . வேறு வழியின்றி மலைகள் நோக்கிச் 
சென்று விட்டார் பிரதாப் , ஒன்றன் பின் ஒன்றாக மேவார் நாட்டுக் 
கோட்டைகளை அக்பரின் படையினர் கைப்பற்றிக்கொண்டனர் . 
தோற்கடிக்கப்பட்டாலும் , கோட்டைகளை யும் நாட்டுப்பகுதி 
களையும் இழந்தாலும் , மலைகளிலே திரியவேண்டியிருந்தாலும் , 
மொகலாயர்களுக்கு அடி பணிவதை மட்டும் பிரதாப் சிங் விரும்ப 
வில்லை . மீண்டும் மீண்டும் படைகொண்டு எதிர்த்தார் 
மொகலாயர்களை ; இழந்த பல கோட்டைகளையும் மீட்டார் . 


297 


அக்பர் 


1597 ஆம் ஆண்டு ஜனவரித் திங்கள் 10 ஆம் நாள் தம் 
ஐம்பத்தேழாம் வயதில் பிரதாப் சிங் காலமானார் . உயிர் பிரியும் 
தறுவாயிலும் நாட்டின் நினைவு பரியவில்லை அவர் உள்ளத்தி 
லிருந்து . மேவார் நாடு துருக்கியருக்கில்லை என்றாக்குவோம் 
என்று தம் தளபதிகள் வாக்குறுதி அளித்த பின்னரே அவருடைய 

உடலை விட்டு நீங்கியது . இராசபுத்திரர்கள் பிரதாப் 
சிங்கைக் காட்டிலும் திறமை மிக்க தளபதிகளையும் , தந்திரமிக்க 
அரசர்களையும் பெற்றிருந்திருக்கக்கூடும் ; ஆனால் , அவரைக் 
காட்டிலும் வீரமும் , நாட்டுப்பற்றும் மிகுந்தவரை நிச்சயமாகப் 
பெற்றிருக்கவேயில்லை . பிரதாப் சிங்கின் மகன் அமர் சிங் ( Amar 
Singh ) தம் தந்தைக்குக் கொடுத்த வாக்குறுதியின்படி 
மொகலாயர்களை எதிர்த்துப் போரிட்டார் . 1599 - ல் மான் சிங்கின் 
தலைமையின் கீழ் இயங்கிய மொகலாயப்படை அமர் சிங்கைத் 
தோற்கடித்தது . ஆனால் , மொகலாயர்களிடம் சரணடையாது 
இறுதிவரைக்கும் சுதந்திரமான அரசராகவே அயர் சிங் ஆட்சி 
புரிந்தார் . உடல் நலக் குறைவினால் அக்பரும் இதற்குப் பின்னர் 
மேவார்ப் படையெடுப்பைத் தொடரவில்லை . 


கடல் 


1569 ஆம் ஆண்டு ரந்தாம்போரையும் கலிஞ்சரையும் பேரர 
சோடு இணைத்துக்கொண்ட பின்னர் , மொகலாயர்கள் குஜராத் 
தின் மேல் படையெடுத்தனர் . 

வாணிகத்தில் சிறந்து 
விளங்கிய குஜராத் , செல்வ வளத்திலும் சிறப்புற்றுத் திகழ்ந்தது . 
போர்ச்சுகீசியர்கள் டையூவில் ( Diu ) தங்களுடைய வாணிகத் 
தொடர்பை வைத்திருந்தனர் . மூன்றாம் முஸஃபர் ஷா ( Muza 
ffar Shab ) பெயரளவில் மட்டும் குஜராத்தின் அரசராக இருந் 
தார் . அவருடைய 

வலிமையின்மையைப் பயன்படுத்திக் 
கொண்டு பல தலைவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலை 
நாட்டக் கலகம் செய்து கொண்டிருந்தனர் . இதனால் குஜராத்தில் 
குழப்பம் நிலவியது . அந்நாட்டைக் கைப்பற்றிக் கொண்டால் 
அதனால் தமக்கு ஏற்படும் நன்மைகளை அக்பர் நன்கு அறிவார் . 
1572 ஆம் ஆண்டு அக்பரே படைக்குத் தலைமைதாங்கி , குஜராத் 
தின் மேல் போர் தொடுத்தார் . எதிர்ப்பு இல்லாததால் எளிதாக 
அந் நாட்டைக் கைப்பற்றிக் கொண்டார் . முஸஃபர் ஷா அரச 
பதவியிலிருந்து நீக்கப்பட்டு , அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கப் 
பட்டது . அக்பர் சூரத்தை முற்றுகையிட்டு , 1573 ஆம் ஆண்டு 
பிப்ரவரி 20 ஆம் தேதியன்று அதைக் கைப்பற்றிய பின்னர் 
ஆக்ராவுக்குத் திரும்பினார் . அக்பர் குஜராத்தைவிட்டு நீங்கிய 
உடனேயே மீர்ஸாக்களும் , அவர்களுடைய பிரபுக்களும் குஜராத் 
தில் கிளர்ச்சிகளைத் தோற்றுவித்தனர் . ஆக்ராவை அடைந்து 


298 


இந்திய வரலாறு 


விட்ட அக்பர் உடனேயே திரும்பி , பதினொரு நாள்களில் அறு 
நூறு மைல்களைக் கடடந்து குஜராத்தை அடைந்தார் . 1573 ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 ஆம் தேதி அலகாபாதுக்கு அருகில் 
கிளர்ச்சியாளர்களைத் தோற்கடித்து , அவர்களை முழுமையாக 
ஒடுக்கினார் . குஜராத் , மொகலாயப் பேரரசில் இணைந்த மாநில 
மாக ஆ பிற்று . தோடர் மால் ( Todar Mal ) தம்முடைய வரு 
வாய்த் துறைச் சீர்திருத்தங்களை முதன் முதல் பரிசோதனை 
செய்தது இம் மா நிலத்தில் தான் . அக்பருக்குக் குஜராத்தில் 
தான் முதன் முதலாகப் போர்ச்சு கீசியருடன் தொடர்பு ஏற் 
பட்டது . 


னராக 


அக்பரின் 

அடுத்த படையெடுப்பு வங்காளத்தின் மேல் 
நிகழ்ந்தது . ஷெர்ஷாவின் ஆட்சிக்காலத்தில் பீகாரின் கவர் 

இருந்த சுலைமான் கரராணி ( Sulaiman Kararavi ) 
என்பவர் 

அப்பொழுது வங்காளத்தில் ஆதிக்கம் செலுத்தி 
வந்தார் . அவரிடத்தில் வலிமைமிக்க பெரிய படையிருந்தும் 
வங்காளத்தில் சுதந்திரமான ஆட்சியை அமைக்காது , அக்பரின் 
மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு , அக்பருக்கு அவ்வப்பொழுது 
திறை செலுத்தி வந்தார் . 1571 ஆம் ஆண்டு 

சுலைமான் 
கரராணி இறந்த பின்னர் , வங்காளத்து ஆளுநராகப் பொறுப் 
பேற்ற அவருடைய மகன் தாவூத் ( Daud) , தம்மைச் சுதந்திர 
மான அரசராகப் பிரகடனப்படுத்திக்கொண்டார் . மேலும் , 
மொகலாயப் பேரரசின் எல்லைப்புற அரணைக்கொண்ட 
ஸமானியா ( Zamania ) என்ற ஊரையும் தாவூத் கைப்பற்றிக் 
கொண்டார் . அச் சமயத்தில் அக்பர் குஜராத் படையெடுப்பில் 
ஈடுபட்டிருந்தார் . 1574 ஆம் ஆண்டு அக்பர் குஜராத்தி 
லிருந்து வங்காளம் நோக்கிச் சென்று பாட்னாவை முற்றுகை 
யிட்டார் . பாட்னாவிலிருந்து காஜிப்பூருக்குத் தாவூத் தப்பி 
ஓடினார் . அக்பர் காஜிப்பூருக்கும் தொடர்ந்து சென்றார் . 
அங்கிருந்து மீண்டும் 

தாவூத் விரட்டியடிக்கப்பட்டார் . 
துகாராய் ( Tukaroi ) , ராஜ்மஹால் ( Raj Mabal ) ( 1575-76 ) 
என்ற இடங்களில் நடந்த போர்களில் தோற்சடிக்கப்பட்டு , 
இரண்டாம் போரில் தாவூத் கொல்லப்பட்டார் . 1576 ஆம் 
ஆண்டிலிருந்து வங்காளம் மொகலாயப் பேரரசோடு இணைந்த 
பகுதியாயிற்று இருப்பினும் வலிமை மிக்க சில வங்காளத் 
தலைவர்கள் அவ்வப்பொழுது மொகாலாயப் பேரரசின் மேலாண் 

எதிர்த்து வந்தனர் . அவர்களுள் முக்கியமானவர்கள் 
மைமென் சிங் ( Mymen Singh ) , விக்ரம்பூர் ( Vikrampur ) , 
ஜெஸ்ஸூர் ( Jessore ) ஆகிய பகுதிகளின் தலைவர்களாவர் . இவர் 


மையை 


அக்பர் 


299 


களும் அக்பரால் அடக்கப்பட்டனர் . கி.பி. 1590 , 1592 ஆகிய 

கண்டுகளில் மான் சிங் ( Man Singb ) ஒரிஸ்ஸாவின் மேல் படை 
யெடுத்து வென்று , அந் நாட்டையும் மொகலாயப் பேரரசோடு 
இணைத்தார் . 


1586 ஆம் ஆண்டு காஷ்மீரத்தின் மேல் அக்பர் படை 
யெடுப்பு நிகழ்த்தினார் . பீர்பால் ( Birbal ) , பகவன் தாஸ் ( Bbag. 
wan Das ) , காசிம் கான் ( Kasim Khan ) ஆகியோர் 5000 போர் 
வீரர்களோடு காஷ்மீரம் நோக்கி அனுப்பப்பட்டனர் . காஷ் 
மீரத்தின் சுல்தானாகிய யூஸுப் ஷாவையும் , அவருடைய மகன் 
யாக்கூப்பையும் மொகலாயப் படையினர் தோற்கடித்துக் காஷ் 
மீரைப் பேரரசோடு இணைத்துக்கொண்டனர் . 
யெடுப்பினால் காஷ்மீரம் கிடைத்தது என்றாலும் , தமது அருமை 
நண்பர் பீர்பாலைப் படையெடுப்பின் பொழுது அக்பர் இழந்து 
விட்டார் . 


படை 


காபூலும் , காந்தகாரும் வடமேற்கு எல்லைப் பகுதியில் மிக 
முக்கியமான இராணுவ இடமாகவும் , வாணிக மையமாகவும் 
திகழ்ந்தன . மேற்கு நாடுகளிலிருந்து வருகின்ற அன்னியர்கள் 
கைபர் , போலன் கணவாய்களைக் கடந்து இப் பகுதி களின் 
வழியாகத்தான் இந்தியாவினுள் நுழைய வேண்டும் . பாரசீகம் , 
மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளிலிருந்து வருகின்ற வாணி 
கர்கள் காந்தகாரை மையமாகக் கொண்டு இந்தியாவோடு 
வாணிகத் தொடர்புகொண்டனர் . எனவே , காபூல் , காந்தகார் 
ஆகிய இவ்வெல்லைப் பகுதிகளை இணைத்துக்கொள்வது இன்றி 
யமையாததாகும் . இப் பகுதிகளில் உஸ்பெக்குகள் ( Uzbegs ) , 
யூஸுஃப்ஸாயிகள் ( Yusufsais ) போன்ற மலைவாழ் மக்கள் 
அவ்வப்பொழுது கிளர்ச்சிகள் செய்து , பேரரசுக்கு எல்லைப் 
பகுதிகளில் தொல்லைகளும் தந்து வந்தனர் . அக்பரின் ஒன்று 
விட்ட சகோதரர் மீர்ஸா முகம்மது ஹக்கீம் ( Mirza Muhammad 
Hakim ) காபூலின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர் 
சுதந்திரமான அரசராகவே ஆட்சி புரிந்து வந்தார் . 1581 - ல் 
அக்பர் காபூலின் மீது படையெடுத்து ஹக்கீமைத் தோற்கடித்து 
அடி பணிய வைத்தார் . இருப்பினும் 

மனவளம் 

படைத்த 
அக்பர் , ஹக்கீமை மன்னித்து , அவர் தொடர்ந்து காபூலின் 
ஆளுநராகப் பணியாற்ற அனுமதித்தார் . 1585 ஆம் ஆண்டு 
மீர்ஸா முகம்மது ஹக்கீம் இறந்த பின்னர் , காபூல் மொகலாயப் 
பேரரசில் இணைந்த மாநிலமாக ஆக்கப்பட்டது . ஆனால் , 


300 


இந்திய வரலாறு 


காந்தகார் தொடர்ந்து பேரரசின் ஆதிக்கத்திற்கு உட்படாத 
பகுதியாகவே இருந்துவந்தது . தோடர் மால் , பகவன் தாஸ் , 
இளவரசர் மூரத் ஆகியோரின் கீழ்ப் பெரும் படையை அனுப்பி 
சிந்து , பலுஜிஸ்தானம் , காந்தகார் ஆகிய பகுதிகளை வென்று 
வர அக்பர் ஆணையிட்டார் . அப் படை உஸ்பெக்கு களுடனும் 
யூஸுஃப்ஸாயிகளுடனும் கடும் போர் புரிந்து அவர்களைத் தோற் 
கடித்தது . ஆனால் , இப் போரில் பகவன் தாஸும் , தோடர் 
மாலும் இறந்து விட்டனர் . 1591 - ல் சிந்துவும் , 15 { 5 - ல் பலுஜிஸ் 
தானமும் வெல்லப்பட்டன . காந்தகார்மேல் போர் தொடுக்கா 
மலேயே அக்பருக்கு அப் பகுதி உரிமையாயிற்று . காந்தகாரின் 
பாரசீக ஆளுநரான முஸஃபர் ஹுஸேன் மிர்ஸா ( Muzaffar 
Husain Milza ) உ . ஸ்பெக்குகளின் தொல்லை தாங்காமல் 
காந்தகாரை அக்பருக்குக் கொடுத்துவிட்டார் . இவ்வாறு வட 
மேற்கு எல்லைப் பகுதிகள் வெல்லப்பட்டு அக்பரின் பேரரசில் 
ணைக்கப்பட்டன . 


தனர் . 


நருமதை நதிக்குத் தெற்கிலும் தம் பேரரசை விரிவுபடுத்த 
வேண்டும் என்றும் , வளர்ந்துவரும் போர்ச்சுகீசியர்களின் 
வலிமையையும் செல்வாக்கையும் ஒடுக்க வேண்டும் என்றும் 
விரும் பிய அக்பர் , தக்காணப் படையெடுப்புகளில் ஈடுபட்டார் . 
காந்தேஷ் , அகமது நார் , கோல்கொண்டா , பீஜப்பூர் ஆகிய 
தக்காண 

நாடுகள்களின் சுல்தான்களிடத்தில் 

தூதுவர்களை 
அனுப்பி , அவர்களைத் தமக்கு அடிபணியுமாறு அக்பர் கேட்டுக் 
கொண்டார் . 

காந்தேஷ் தவிர மற்றப் பகுதிகளின் சுல்தான்கள் 
மொகலாயர்களின் மேலாண்மையை 

ஏற்றுக்கொள்ள மறுத் 
இதனால் தக்காணத்தின் மேல் போர் தொடுக்க 
முடிவு செய்த அக்பர் , இளவரசர் மூரத் , பைராம் கானின் மகன் 
அப்துர் ரஹீம் ஆகியவர்களின் தலைமையின் கீழ்ப் பெரும் படை 
யொன்றைத் தெற்கு நோக்கி அனுப்பினார் . தொடக்கத்தில் 
1595 ஆம் ஆண்டு அகமது நகர் முற்றுகை இடப்பட்டது . 
அந்நாட்டின் காப்பாளராய் ஆட்சி செய்து வந்த சாந்த் பீபி 
( Chand B bi ) தன்னம்பிக்கையோடும் , வீரத்தோடும் மொக 
லாயர்களின் 

முற்று கையை எதிர்த்தார் . சாந்த் பீபியை 
அடி பணியவைக்க முடியாது என்று உணர்ந்த மொகலாயர்கள் , 
அவ் வீராங்கனையிடம் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டு , 
அவ்வுடன்படிக்கையின்படி அகமது நகர் இராச்சியத்தின் ஒரு 
பகு தியான 

பீராரைப் ( Berar ) பெற்றனர் . இவ் வுடன் 
படிக்கையை எதிர்த்து அகமது நகரில் 

கலகம் எழுந்தது . 
தெனால் மீண்டும் போர் தொடர்ந்து நடைபெற்றது . 1597 , 


801 


அக்பர் 


அடி பணிய 


பிப்ரவரியில் கோதாவரிக் கரையில் அமைந்த அஷ்டிக்கு 
( Ashti ) அருகில் சுபா ( supa ) என்ற இடத்தில் மொகலாயர்கள் 
கலகக்காரர்களை எதிர்த்துப் போரிட்டு , வெற்றியும் பெற்றனர் . 
இக்கலகத்தினால் குழப்பம் ஏற்பட்டு நாட்டின் வலிமையும் 
குறைந்தது . சாந்த் பீபியும் இறந்துவிட்டிருந்தார் . இதனால் 
1600 - ல் இளவரசர் தானியல் ( Daniya1) அகமது நகரைத் தாக்கி 
அந்நகரைக் கைப்பற்றினார் . ஆனால் , அகமது நகர இராச்சியம் 
ஷாஜஹானின் ஆட்சிக் காலம் வரை பேரரசுடன் இணைக்கப் 
படாமலேயே இருந்தது . 
தொடக்கத்தில் அக்பரின் 

மேலாண்மையை ஏற்றுக் 
கொள்ள 

இசைந்த காந்தேஷ் நாட்டுச் சுல்தான் மியான் 
பஹதூர் ஷா ( Mian Bahadur Shah ) இறுதியில் பேரரசின் 
அதிகாரத்துக்கு 

மறுத்துவிட்டார் . இதனால் 
1600 ஆம் ஆண்டு அக்பர் காந்தேஷின் மேல் படையெடுத்து , 
அதன் தலை நகரான் பர்ஹான் பூரைக் ( Burhanpur ) பைப் 
பற்றினார் . காந் 3தஷில் ஆசீர்கார் ( Asirgarb ) கோட்டை 
வலிமைமிக்கது ; 900 அடி உயரமும் , மூன்று சுற்றுச் சுவர்களையும் 
கொண்டது ஆகும் . மொகலாயப் படை அக் கோட்டையையும் 
முற்றுகையிட்டன . முற்றுகை ஆறுமாதக் காலம் தொடர்ந்து 
நடந்தும் எவ்விதப் பயனும் விளை யவில்லை . சூழ்ச்சியினால் இக் 
கோட்டையைக் கைப்பற்ற முடிவு செய்த அக்பர் , மியான் 
பஹதூர் ஷாவின் உயிருக்குப் பாதுகாப்புத் தருவதாக உறுதி 
கூறி , ஒப்பந்தத்திற்கு இணங்கும்படி செய்தார் . ஒப்பந்தத் 
திற்காகக் கோட்டையிலிருந்து 

வெளிவந்த சுல்தானை 
மொகலாயர் கைது செய்து சிறையிலடைத்து , அவரிடம் , 
ஆசீர்கார் கோட்டையை மொகலாயர்களிடம் ஒப்படைத்து 
விடுமாறு தம் அதிகாரிகளைக் கேட்டுக்கொள்ளும் முறையில் 
ஒரு கடி தத்தையும் அச்சுறுத்தி வாங்கிக்கொண்டனர் . 

அக் 
கடி தத்தைக் கண்ட பின்னரும் காந்தேஷ் அதிகாரிகள் 
கோட்டையை விடாது மொகலாயர்களைத் தொடர்ந்து எதிர்த் 
தனர் . எடுத்த செயலை எவ்வாறேனும் 

முடிக்கும் 
வாய்ந்த அக்பர் , அவ்வதிகாரிகளுக்கு மிகுதியான தொகை 
யைக் கையூட்டாகக் கொடுத்து ஆசீர்கார் கோட்டையைக் 
கைப்பற்றிக்கொண்டார் . இவ்வாறு ஆசீர்கார் கோட்டையின் 
கதவுகள் பொற்சாவிகளால் திறக்கப்பட்டன . 


திறமை 


அக்பரின் தென்னிந்தியப் படையெடுப்புகளினால் அவரு 
பேரரசு , தெற்கில் கிருஷ்ணாவின் 

கிளை நதியான 


டைய 


802 


இந்திய வரலாறு 


பீமாநதிவரை விரிவடைந்தது . தென்னிந்தியாவில் வெல்லப் 
பட்ட அகமது நகர் , பீரார் , காந்தேஷ் என்ற மூன்று பகுதி 
களும் மூன்று சுபாக்களாகப் 

பிரிக்கப்பட்டுப் பேரரசோடு 
இணைக்கப்பட்டன . இவற்றிற்கு இளவரசர் தானியல் ( Daniyal) 
அரசப் பிரதிநிதியாக ( Viceroy ) நியமிக்கப்பட்டார் . அக்பரின் 
இந்தத் தென்னிந்தியச் சுபாக்கள் அல்லது மாநிலங்கள் 
பெயரளவில்தான் பேரரசோடு 

பேரரசோடு இணைந்திருந்தன . பழைய 
அரச மரபைச் சார்ந்த உள் நாட்டு அதிகாரிகள் மொகலாயர் 
களுக்கு எதிராக மறைமுகமாகக் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டுக் 
கொண்டிருந்தனர் . மேலும் , இம் மா நிலங்களின் அண்டை 
நாடுகளான பீஜப்பூரும் , கோல் கொண்டாவும் அவ்வப்பொழுது 
இம் மா நிலங்களில் ஊடுருவலை நிகழ்த்திவத்தன . 


அக்பரின் இறுதிக்காலம் 

அச்பரின் இறுதிக்காலம் துன்பமும் , வேதனையும் நிறைந்த 
ஒன்றாகும் . அவருடைய அன்பு நண்பரும் , சிறந்த கவிஞருமான 
ஃபெய்ஸி ( Faizi ) 1595 - ல் காலமானார் . அரியணையைக் கைப் 
பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு இளவரசர் சலீம் கலகமும் 
செய்து வந்தார் . அலகாபாதில் தம்மைச் சுதந்திரமான அரச 
ராகவும் பிரகடனம் செய்து கொண்டார் . போர்ச்சுகீசியர் 
களுடன் இரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டு , அரியணை 
யைக் கைப்பற்றச் சதித் திட்டங்களிலும் ஈடுபட்டார் . தென் 
னிந்தியாவிலிருந்து ஆக்ராவுக்குச் சென்றுகொண்டிருந்த 
அபுல் ஃபஸலையும் கொல்ல 1602 - ல் முயன்றார் . இச் செயல் 
களால் அக்பர் மிகுந்த வேதனையடைந்து சலீமை வெறுக்கத் 
தொடங்கினார் . 1603 ஆம் ஆண்டு சுல்தானாசலீமா பேகத்தின் 
முயற்சியினால் சலீம் ஆக்ராவுக்கு அழைக்கப்பட்டுத் தந்தைக் 
கும் மகனுக்கும் நல்லுறவு ஏற்படுத்தப்பட்டது . ஆனால் , 
மீண்டும் 

அலகாபாதிற்குச் சென்று அக்பரின் மனம் 
புண்படும் வகையில் நடந்துகொண்டார் . 1604 ஆம் ஆண்டு 
பர்ஹான்பூரில் தானியல் இறந்தார் . அவரைத் தொடர்ந்து சில 
மாதங்களில் மூரத்தும் காலமானார் . அக்பருக்கு எஞ்சிய ஒரே 
மகன் சலீம்தான் . 1604 ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் சலீம் 
ஆக்ராவிற்கு வந்து , தம் தந்தையின் பாதங்களில் வீழ்ந்து , 
செய்த தவறுகளை 

எல்லாம் மன்னிக்கும் படி கேட்டுக் 
கொண்டார் . அக்பர் அவரை இகழ்ந்துரைத்துச் சிறிது காலம் 
சிறையிலும் அடைத்துப் பின்னர் குறும்புத்தனம் நிறைந்த 
குழந்தையாகக் கருதி மன்னித்து விடுதலை செய்தார் . 1605 ஆம் 
ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அக்பர் காலமானார் . 


சலீம் 


808 


அக்பர் 


அக்பரின் சமயம் 


அதுவே 


அக்பரின் 


காரணமாக 


இந்துக்களின் ஆதரவும் , ஒத்துழைப்பும் பெற்றுத் தேசிய 
அரசராகத் 

திகழ வேண்டும் என்ற அரசியல் நோக்கமே 
அக்பர் சமயத்துறையிலும் பொறையுடைமைக் கொள்கையைப் 
பின்பற்றக் காரணமாக இருந்தது 

என்ற அக்பரின் சமயக் 
கொள்கை விளக்கத்தில் ஓரளவு உண்மையிருந்தது என்றாலும் , 

முழு உண்மை அன்று . 

சமயக் 
காள்கை உருவாவதற்குப் பல செல்வாக்குகள் காரணமாக 
இருந்தன . முதலில் , அவருடைய பாரம்பரியமும் , வளர்ப்பும் 
அவரிடத்தில் பொதுமைப் பண்பு வளர்வதற்கு அடிப்படையாக 
அமைந்தன . அக்பருடைய முன்னோர்கள் சூஃபிகளுடன் (Sufis ) 
கொண்டிருந்த தொடர்பின் 

வைதிகச் சமயக் 
கட்டுப்பாடுகளுக்கு உட்படாமலிருந்தனர் . மேலும் , கலையிலும் , 
இலக்கியத்திலும் ஆர் வமிக்கவர்களாகவும் திகழ்ந்தனர் . அக்ப 
ருடைய அன்னையாரும் அவருடைய பொறை உணர்விற்கு 
வித்திட்டார் . இரண்டாவதாக , காபூலில் அக்பர் தம் இளமைக் 
காலத்தைக் கழித்தபொழுது அங்கு வாழ்ந்த சூஃபி ஞானி 
களுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது . இத் 
தொடர்பும் , அங்கு அவருடைய ஆசிரியராக இருந்த அப்துல் 
லத்தீஃபின் ( Abdul Lathif ) போதனைகளும் , அக்பரிடத்தில் 
பொதுமை உணர்வையும் , பரந்த நோக்கையும் ஏற்படுத்தின . 
இவையெல்லாம் தவிர அக்பருக்கு இயற்கையாகவே அமைந்த 
ஆன்மிக உணர்வு அவருடைய சமயக் கொள்கை உருவாவ 
தற்கு முக்கியக் காரணமாய் அமைந்தது . சிறுவராக இருந்த 
பொழுதே மிருகங்களையும் , பறவைகளையும் 

நேசித்தார் . 
நூல்களை விடப் பரந்தவெளி அவருடைய மனத்தை மிகுதியாக 
ஈர்க்கும் . தம்மை மறந்த பரவச நிலையில் இறைவனோடு ஒன்றிப் 
பேரானந்தத்தில் மூழ்கும் அனுபவங்கள் அக்பருக்கு இளமை 
யிலேயே ஏற்பட்டிருந்தன . தமது 

15 ஆவது 

வயதில் ஒரு 
நாள் குதிரையேறிப் பாலைவனம் ஒன்றை நோக்கிச் சென்று , 
அங்கு மெய்ம் மறந்து இறைவனோடு இரண்டறக் கலந்து பரவசப் 
பேரானந்தத்தில் மூழ்கிவிட்டார் . குதிரை பல்வேறு இடங் 
களில் சுற்றித் திரிந்துவிட்டுத் திரும்பிய போது தான் அவ 
ருடைய பரவச நிலை கலைந்தது . இதைப் போன்ற அனுபவங் 
கள் அக்பருக்குப் பல உண்டு . அக்பரிடத்தில் எப்பொழுதும் 
குற்றங்காண்பவரான பதெளனியே , அரண்மனையின் அருகி 
லுள்ள ஒதுக்குப்புறமான ஒரு பாறையின் மேல் காலை நேரங் 
களில் தனிமையில் அமர்ந்து , மார்புவரை தலை தொங்கும் 
நிலையில் துன்பத்தில் தோய்ந்து பிரார்த்தனை செய்துகொண்டு 


804 


இந்திய வரலாறு 


அதிகாலையின் ஆனந்தத்தில் தம்மை மறந்து மூழ்கி விடுவார் 
என்று அக்பரைப்பற்றி வியந்தும் கூறுகின்றார் . 


இபாதத் கானா (Ibadat Khana , 1575-79 ) 


தொடக்கத்தில் ஸுன்னி ( Sunni ) சமயத்தின் சடங்குகளை 
யெல்லாம் முறையாகக் கடைப்பிடித்து வந்த அக்பர் , 1575 ஆம் 
ஆண்டில் ஷேக் முபாரக் ( Shaik Mubarak ) , அவருடைய இரு 
புதல்வர்களான ஃபெய்ஸி ( Faizi ) , அபுல் பாஸல் ( Abul Fazl ) 
ஆகியவர்களோடு ஏற்பட்ட நெருங்கிய நட்பின் காரணமாக , 
வைதிகச் சமயத்தில் நம்பிக்கையிழக்கத் தொடங்கி மற்றச் 
சமயங்களின் தத்துவங்களையும் , உண்மைகளையும் அறிய ஆவல் 
கொண்டார் . முதலில் இஸ்லாமியத் தத்துவத்தின் பல்வேறு 
பிரிவுகளைப்பற்றி அறிய விரும்பினார் . இதற்காக ஃபதேபூர் 
சிக்ரிக்கு ( Fathpur Sikri ) அருகில் இபாதத் கானா அல்லது 
வழிபாட்டு இல்லம் என்ற கட்டடத்தைக் கட்டுவித்தார் . 
அங்கு இறையியல் வல்லுநர்கள் , மெய்ஞ்ஞானிகள் , ஆன் மிகத் 
துறவிகள் , முகமது நபியன் சிறப்புமிக்க சந்ததியார்கள் , மற்றும் 
பலரை அழைத்து அவர்களுடைய விவாதங்களையும் , சொற் 
பொழிவுகளையும் அக்பர் கேட்டார் . அக்பருடைய ஆழ்ந்த 
ஆன்மிக ஐயங்களைப் போக்க அவ்வறிஞர்களால் இயலவில்லை . 
பதௌனி கூறுவது போல , அவர்களுடைய குறுகிய நோக்கமும் , 
சிறுமைச் சண்டைகளும் அக்பரின் அறிவுப் பசி கொண்ட 
ஆன்மாவைத் திருப்தி செய்யத் தவறிவிட்டன . இவ்வறிஞர் 
களின் மேல் அதிருப்தி அடைந்த அக்பர் , 1579 ஆம் ஆண்டு 
இஸ்லாம் சமயத்தினுடைய மாறுபட்ட கொள்கைகளுக்கு 
விளக்கங்கூறும் நீதிபதி என்ற நிலைக்குத் தம்மை உயர்த்திக் 
கொண்டார் . தாம் கூறும் விளக்கங்களுக்குக் குர்ரான் அடிப் 

இருக்கும் என்றும் உலேமாக்களின் ( Ulemas ) 
கருத்துகள் புறக்கணிக்கப்படும் என்றும் அக்பர் அறிவித்தார் . 
தற்கிணங்க , 1579 ஆம் ஆண்டு செப்டம்பர் 

த த்தில் 
ஃபதேபூர் சிக்ரியிலிருந்து ஒரு பத்திரத்தைத் தயாரித்து வெளி 
யிட்டார் . வின் சென்ட் ஸ்மித் என்பவரால் 

தவறுபடாக் 
கொள்கை ஆணை ( Inf llibility Decree ) என்று அழைக்கப்படும் 
இப் பத்திரம் , உலேமாக்களுக்கும் அவர்களின் ஆதரவாளர் 
களுக்கும் அளவிலாத எரிச்சலை மூட்டியது . ஆனால் , அதைப் 
பற்றிச் சிறிதும் அக்பர் கவலைப்படவில்லை . 

ஸ்லாம் சமயத் 
திற்கு விளக்கம் கூறுபவர் தாம் ஒருவரே என்ற முறையில் 
இமாத்- இ - அடில் ( Imad - i - Adil ) 

அக்பர் தம்மை 
அழைத்துக்கொண்டார் . இதன் மூலமாக அக்பரே அரசுக்கும் 


படையாக 


என்று 


அக்பர் 


305 


தலைவர் ; சமயத்துக்கும் தலைவர் என்று ஆயிற்று . தலைமைப் 
புரோகிதராகத் தாமே சில சமயங்களில் குத்பா படிக்கவும் 
தொடங்கினார் . அக் 

குத்பாவின் 

இறுதியில் கடவுளே 
பெரியவர் , அக்பரே கடவுள் என்று ஒரு பொருள் தரும் 
அல்லாஹு அக்பர் (Allahu Akbar ) என்ற சொற்கள் சேர்க்கப் 
பட்டிருந்தன . 


பாடம் 


தேவி , 


விஜய 


சூரி 


சமண 


பிற சமயங்களின் தத்துவ உண்மைகளையும் அறிய விரும் 
பிய அக்பர் , தம்முடைய அரண்மனைக்கு இந்து , சமண , 
ஜொராஸ்டிரிய , கிறித்தவ சமயங்களின் அறிஞர்களை அழைத்துப் 
கேட்டார் . 

சமயத்துப் புருஷோத்தமர் , 
சமயத்துத் ஹரி 

( Hari 
Vijaya Suri ) , பானு சந்திர உபாத்யாயர் . விஜயசென் சூரி 
போன்றவர்கள் அவர்களுள் முக்கியமானவர்கள் ஆவர் . 
1580 ஆம் ஆண்டு கோவாவிலிருந்து கிறித்தவப் பாதிரிகளும் 
வரவழைக்கப்பட்டனர் . எல்லாச் சமயங்களின் தத்துவங்களை 
யும் அக்பர் கவனமாகக் கேட்டுக்கொண்டிருந்தார் . ஒவ்வொரு 
சமயத்தவரும் அக்பர் தங்கள் தங்கள் சமயத்தில் தான் ஆர்வம் 
கொண்டிருக்கிறார் என நினைத்துக் கொண்டனர் . ஆனால் , 
உண்மையில் எந்தச் சமயத்தையும் அக்பர் சார்ந்து விடவில்லை . 
இந்தச் சமயங்களின் ஆராய்ச்சிக்குப் பிறகு 1582 - ல் அக்பர் 
தீன் இலாஹி ( Din - llahi ) அல்லது தெய்விகச் சமயம் ( Divine 
Faith ) என்ற புதிய சமயத்தைத் தோற்றுவித்தார் . எல்லா 
மதங்களிலிருந்தும் சிறந்த கருத்துகளை எடுத்துத் தொகுத்து 
ஆக்கப்பட்டதே தீன் இலாஹியாகும் . 


தீன் இலாஹி 

சமயப் பொறையுணர்வு கொண்ட அக்பர் தீன் இலாஹி 
யைத் தழுவுமாறு தம்முடைய நெருங்கிய நண்பர்களையும் , 
ஆதரவாளர்களையும் கூட வற்புறுத்திக் கேட்டுக்கொள்ள 
வில்லை . இந்து சமயக் 

கருத்துகளும் தீன் இலாஹியில் 
சேர்க்கப்பட்டிருந்ததால் 

முஸ்லிம்கள் அதை வெறுத்தனர் . 
அதைப் போன்றே இஸ்லாம் சமயக் கருத்துகளும் இடம் 
பெற்றிருந்ததால் இத் தெய்விகச் சமயத்தை இந்துக்களும் 
விரும்பவில்லை . அக்பரின்மேல் பெருமதிப்புக் கொண்டிருந்த 
18 பேர்களே இப் புதிய சமயத்தை விரும்பித் தழுவினர் . 
அவர்களுள் பீர்பாலும் ஒருவர் . பகவான் தாஸும் , மான் 
சிங்கும் 

சமயத்தை எதிர்த்தனர் . எவ்விதத்திலும் 
மக்களின் ஆதரவை இச் சமயம் பெறவேயில்லை . எல்லாச் சம 
யத்தவர்களையும் இச் சமயம் திருப்தி செய்ய முயன்றது . 

20 


306 


இந்திய வரலாறு 


ஆனால் , எச் சமயத்தவரையும் இதனால் திருப்தி செய்ய முடிய 
வில்லை . 


நாடுகளின் 


சமய 


இந்துக்களிடத்திலும் முஸ்லிம்களிடத்திலும் அக்பர் கொண் 

டிருந்த உறவு 

1562 ஆம் ஆண்டு அம்பர் ( Amber ) நாட்டு இளவரசியை 
யும் , 1570 - ல் பிக்கானிர் ( Bikaner ) , ஜெய்சால்மர் ( Jaisalmer ) 

இளவரசிகளையும் அக்பர் திருமணம் செய்து 
கொண்டார் . 

1571 ஆம் ஆண்டில் இந்து சமயப் பயணிகளின் 
புனித இடமான மதுராவுக்கு அருகில் முகாமிட்டிருந்தபொழுது 
இந்துக்களின் மேல் விதிக்கப்பட்டிருந்த புனிதப் பயணிகள் 
வரியை ( Pilgrim Tax ) அக்பர் நீக்கினார் . 1564 - ல் ஜெஸியா 
( Jizya ) வரியை ரத்து செய்தார் . பகவான் தாஸ் , மான் சிங் , 
தோடர் மால் , பீர்பால் போன்ற இராசபுத்திரர்களுக்குத் தம் 
அரசில் உயர்ந்த பதவிகளைக் கொடுத்தார் . இந்துக்களின் 

வழிபாடுகளில் அக்பர் எப்பொழுதும் தலையிட்டதே 
யில்லை . தம்முடைய இராசபுத்திர மனைவிகளின் செல்வாக்கு 
களினால் அக்பர் இந்துக்களின் சில பழக்கங்களையும் மேற் 
கொண்டார் . நெற்றியில் திலகமிட்டுக்கொண்டு வெளியே 
தோன்றும் பழக்கமும்கூட அக்பரிடத்தில் ஏற்பட்டிருந்தது . 
அக்பரின் பரந்த மனத்தைப் புரிந்துகொள்ள 

முடியாத 
பதௌனியும் , சேசுசபையினரும் அக்பர் இஸ்லாம் சமயத்தைத் 
துறந்துவிட்டதாகக் கூறினர் . தொடக்கத்தில் தம் புதிய சமயத் 
தையும் , தம்முடைய இஸ்லாம் சமயத்துத் தலைமைப் பதவி 
யையும் எதிர்த்த காஜிகளின் மேல் எரிச்சல் கொண்ட அக்பர் , 
காலப் போக்கில் தமது சமயப் பொறை உணர்விலிருந்து சிறிது 
வழுவி இஸ்லாம் சமயத்தவர்களையே வெறுக்கவும் தொடங்கினார் . 
புதிய பள்ளிவாசல்களைக் கட்டுவதற்கும் , பழையவற்றைப் 
பழுதுபார்ப்பதற்கும் அக்பர் தடை விதித்தார் . முகம்மது 
என்ற பெயரைப் பயன்படுத்துவதையும் சட்ட விரோத 
மாக்கினார் . தம்முடைய அவையில் இந்துக்களின் பழக்கமான 
மண்டியிட்டு அரசரை வணங்கும் முறையைப் புகுத்தினார் 
லாகூரில் உள்ள பள்ளிவாசல்களெல்லாம் குதிரைத் தொழுவங் 
மாற்றப்பட்டதால் , 

பள்ளிவாசலையோ 
குர்ரானையோ 

காணமுடியாது என்று எம்மேனுவல் பின் 
ஹெய்ரோ ( Emmanuel Pinheiro ) கூறுகிறார் . 


களாக 


அங்குப் 


அக்பரின் சமயக்கொள்கையைப்பற்றிய மதிப்பீடு 
இந்துக்களைத் திருப்திப்படுத்தி , 

அவருடைய ஆதர 
வைப் பெறும் அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் அக்பரின் 


அக்பர் 


307 


இல்லை . 


ஒருமைச் 


களுள் 


சமயக்கொள்கை அமைந்தது என்று கூறுவது பொருந்தாத 
ஒன்றாகும் . அக்பர் மறைப்பொருள் உணர்ந்த மெய்ஞ்ஞானி ; 
அவருக்குப் பல சமயக் கொள்கைகளில் பற்றும் நம்பிக்கையும் 

அசோகரைப் போன்று எல்லாக் கொள்கைகளையும் 
கொண்ட 

சமயத்தை ஏற்படுத்த நினைத்தார் . 
அக்பரின் முக்கிய நோக்கம் எல்லாச் சமயத்தவர்களிடத் 
திலும் முழுமையான நல்லுறவை ஏற்படுத்துவது ஆகும் .. 
எப்பொழுதும் அக்பரிடத்தில் குற்றமே காணும் பதௌனியின் 
கூற்றுகளை யும் , தங்கள் சமயத்திற்கு அக்பரைத் தழுவச் 
செய்வதில் ஏமாற்றமடைந்த சேசு சபையினரின் மொழிகளை 
யும் ஆதாரமாகக் கொண்ட ஸ்மித் , அக்பரின் சமயத்தைச் 
சரிவரப் புரிந்து கொள்ளாது , தெய்விகச் சமயம் அக்பரின் 
அறிவுடைமைக்கல்லாது அவருடைய அறியாமைக்கு நல்ல 
தொரு நினைவுச் சின்னமாகும் . முழுத் திட்டமும் கேலிக்குரிய 
பகட்டினாலும் வரையறையில்லாது 

இராட்சத உருவுக்கு 
வளர்ந்துவிட்ட எதேச்சாதிகாரத்தினாலும் முகிழ்த்த விளைவே 
யாகும் என்று கூறுகின்றார் . உண்மையில் 

அக்பரின் 
சமயத்தில் பகட்டோ அறியாமையோ எதேச்சாதிகாரத் 
தன்மையோ சிறிது கூட இல்லை . மிகுந்த அடக்கமுள்ள மனிதர் 

அக்பரும் ஒருவர் . தம்முடைய சமயத்தை எவர் 
மேலும் திணிக்க விரும்பாதது அவருடைய அடக்கத்திற்கும் 
பெருந்தன்மைக்கும் சிறந்த சான்றாகும் . தமது ஆட்சியின் 
இறுதிக் காலத்தில் இஸ்லாம் சமயத்திற்கு எதிராக அவர் 
நடந்து கொண்ட சில செயல்கள் , அச் சமயத்தின் மேல் 
அவருக்கிருந்த வெறுப்பின் 

அல்ல ; குறுகிய 
மனப்பான்மை கொண்டவர் அக்பரிடத்தில் ஊட்டிய எரிச்சலின் 
காரணமாக விளைந்த விளை வேயாகும் . 
அக்பரின் குணவியல்புகளும் மதிப்பீடும் 

ஜஹாங்கீரின் சுயசரிதையில் நடுத்தர உயரமும் , மா நிறமும் , 
வலிமை மிக்க உடற்கட்டும் , அகன்ற மார்பும் , நீண்ட கைகளும் 
உடையவர் என்று அக்பர் வருணிக்கப்படுகிறார் . 

அவருடைய 
தோற்றமும் அமைப்பும் இவ்வுலகத்து மனிதருடையன 
போல் காணப்படவில்லை . தெய்விகப் பெருமிதம் அவரிடம் 
காணப்பட்டது . அவருடைய உடலின் ஒவ்வோர் அங்குலத் 
தோற்றத் திலும் அரச உருவம் மிளிர்ந்தது . 

அவருடைய 
கண்கள் சூரிய ஒளியில் ஒளிரும் கடலைப் போல் இருந்தன 
என்று சேசு சபையின் 

உறுப்பினர் ஒருவர் வருணிக்கிறார் . 
சுறுசுறுப்பு மிகுந்தவர் ; குறைவான உறக்கம் ; அளவான 
உணவு அக்பரின் சிறந்த பழக்கங்களாகும் . புலால் உணவில் 


காரணமாக 


308 


இந்திய வரலாறு 


புலால் 


அவருக்குப் பெரு விருப்பம் எப்போதும் இருந்ததேயில்லை : 
பிற்காலத்தில் 

உண்பதையும் 

நிறுத்திவிட்டார் . 
வேட்டையாடுதல் , குதிரையேற்றம் , போலோ விளையாட்டு 
ஆகியவற்றில் அக்பருக்கு விருப்பம் அதிகம் . பகைவர்களைத் 
துரத்தி ஓடுவதிலும் , போர்க்களத்தில் சலியாது போரிடுவதிலும் 
அவருக்கு இணை அவரே . மழைக் காலங்களில் வெள்ளம் 
நிறைந்தோடும் 

ஆறுகள்களைக் 

குதிரைமீதமர்ந்து கடப்பதில் 
ஆர்வம் மிகுந்தவர் . 


எழுதப்படிக்கத் தெரியாதவராய் இருந்தாலும் அறிவு 
நிரம்பியவர் அக்பர் ; தத்துவம் , இறையியல் ( Theology ) , 
வரலாறு , அரசியல் போன்ற துறைகளில் ஈடுபாடு கொண்டிருந் 
தவர் . சிறந்த இலக்கிய ஆர்வமும் அவருக்கிருந்தது . பல்வேறு 
துறைகளைப்பற்றிய நூல்கள் நிறைந்த நூலகமொன்றையும் 
வைத்திருந்தார் . விவாதப் பொருள் ஒன்றைப்பற்றி அவர் 
கூரிய அறிவுடனும் தெளிவுடனும் விவாதிப்பதைக் கேட்க 
நேர்ந்த எவரும் அவருக்குப் பரந்த இலக்கிய அறிவும் , ஆழ்ந்த 
கல்வியறிவும் இருப்பதாக நினைப்பர் . அவர் எழுதப் படிக்க 
அறியாதவர் என்ற ஐயமே தோன்றாது என்று ஸ்மித் மொழிந் 
துள்ளமை இங்குக் குறிப்பிடத்தக்கதாகும் . கலை , கட்டடக்கலை , 
பொறியியல் துறை போன்றவற்றிலும் அக்பருக்கு நாட்டம் 
இருந்தது ; இசைக்கலையிலும் அவருக்கு ஈடுபாடு இருந்தது . 
குவாலியரைச் சேர்ந்த புகழ்மிக்க இசைக் கலைஞர் தான் 
செனைத் (Tansen ) தம் அவைக்கு அழைத்து அவரைப் பெருமைப் 
படுத்தினார் . இரு பாரசீக ஓவியர்களிடத்தில் ஓவியக்கலையையும் 
சிறிது காலம் அக்பர் பயின்றார் . 


வட இந்தியா முழுவதும் பரவியிருந்த பெரும் பேரரசை 
நிறுவி ஆட்சி செய்து வந்தாலும் , தாம் தோற்கடித்த மக்களின் 
உணர்ச்சிகளை அக்பர் புறக்கணிக்கவில்லை . இந்துக்களை நல்ல 
முறையில் நடத்தியதோடு , முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் 
இடையே பகைமையைத் தோற்றுவிக்கும் வேறுபாடுகளை 
யெல்லாம் களையமுயன்றார் . இவ்வாறு தம் ஆட்சிக் காலத்தில் 
இந்துக்கள் செலுத்தி வந்த புனிதப் பயணிகள் வரியையும் , 
ஜெஸியா வரியையும் ரத்து செய்தார் . தம் குடிமக்களின் சமய 
வேறுபாடுகளைப் போக்க முயன்றதும் , பொதுமைச் சமயம் 
ஒன்றை ஏற்படுத்தியதும் , தேசிய அரசை நிறுவியதும் இந்திய 
வரலாற்றில் சிறப்பான அத்தியாயங்களாக விளங்குகின்றன . 


அக்பர் 


309 


அக்பரின் ஆட்சிமுறை 


மத்திய அரசு 

பேரரசின் தலைவர் அக்பரே . அவரிடத்தில் ஆட்சித் துறை , 
சட்டத் துறை , நீதித் துறை ஆகியவற்றின் அதிகாரங்கள் 
குவிந்திருந்தன . இருப்பினும் இவ்வதிகாரங்களை மக்கள் 
நலனுக்காகவே பயன்படுத்தும் ஒளிர்வுசால் வல்லாட்சியாள 
ராகவே திகழ்ந்தார் . பேரரசின் நிருவாகத்தில் அக்பருக்கு 
உதவி புரியப் பல அமைச்சர்கள் இருந்தனர் . வக்கீல் ( Vakil ) 
அல்லது முதலமைச்சர் , பக்ஷி ( Bakshi ) அல்லது இராணுவ 
அமைச்சர் , சாதர் ( Sadar) அல்லது சமயத்துறை அமைச்சர் , 
வசீர் ( Wazir ) அல்லது பொருளாதார அமைச்சர் போன்ற 
அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் . 


மாநில ஆட்சிமுறை 

அக்பரின் பேரரசு பதினைந்து சுபாக்களாக ( Subhas ) 
அல்லது மாநிலங்களாகப் பிரிக்கப்பட்டிருந்தது . அவையாவன : 
1. காபூல் , 2. லாகூர் , 3. மூல்தான் , 4. டெல்லி , 5. ஆக்ரா , 
6. அயோத்தி , 7. அலகாபாத் , 8. ஆஜ்மீர் , 9. அஹமதாபாத் , 
10. மாளவம் , 11. பீஹாரம் , 12. வங்காளம் , 13. காந்தேஷ் , 
14. பீரார் , 15. அகமது நகர் . ஒவ்வொரு சுபாவும் பல 
சர்க்கார்களாகவும் (Sarkars ) அல்லது மாவட்டங்களாகவும் , 
ஒவ்வொரு சர்க்காரும் பல பர்கானாக்களாகவும் . ( Parganas ) 
பிரிக்கப்பட்டன . ஒவ்வொரு கபாவும் 

சுபா தாரால் 
நிருவகிக்கப்பட்டது . அவர் தம்முடைய மா நிலத்தின் படைத் 
துறை , ஊரியல் துறை , நீதித் துறை ஆகியவற்றின் அதிகாரங் 
களைப் பெற்றிருந்தார் . சுபாதாரை நியமிக்கின்ற , நீக்குகின்ற 
அதிகாரம் பேரரசுக்கு மட்டுமே உண்டு . மா நில 
நிருவாகத்தில் சுபாதாருக்குத் துணைபுரிவதற்காகத் திவான் , 
பக்ஷி , ஃபௌஜ்தார் , கொத்தவால் , காஸி , சாதர் , ஆமில் , 
பிடிக்ஸி , போத்தார் , வாகா - இ - நவிஸ் போன்ற கீழதிகாரிகள் 
இருந்தனர் . 


நிலவரித் திட்டம் 

அக்பருடைய சிறந்த நில வரித் திட்டம் உருக்கொள்ள உதவி 
யவர்களுள் மிகவும் முக்கியமானவர் இராஜா தோடர் மால் ; 
அவர் தொடக்கத்தில் தம்முடைய நிலவரித் திட்டத்தைக் 
குஜராத்தில் ( 1573-75 ) புகுத்திச் சோதனை செய்தார் . அது 
வெற்றிகரமாக இயங்கவே , பின்னர் பேரரசு முழுதும் அது 


310 


இந்திய வரலாறு 


அமலுக்குக் 

கொண்டுவரப்பட்டது . இம் முறையின்படி ஜரீப் 
( Jarib ) என்ற அளவுகோலைப் பயன்படுத்தி நிலங்கள் அளக்கப் 
பட்டன . அளக்கப்பட்ட நிலங்கள் நான்கு வகையாகப் 
பகுக்கப்பட்டன : 1. போலாஜ் ( Polaj ) - தொடர்ந்து சாகுபடி 
செய்யப்பட்ட நிலம் ; 2. பரோத்தி (Parauti) - மண் வளத்தைப் 
புதுப்பிப்பதற்காக ஓராண்டு அல்லது இரண்டாண்டுக் காலம் 
தரிசாக விடப்பட்ட நிலம் ; 3. சச்சர் (Chachar ) - மூன்று அல்லது 
நான்கு ஆண்டுகள் தரிசாக விடப்பட்ட நிலம் ; 4. பஞ்சர் 
( Banjar)- ஐந்து ஆண்டுகளாகவோ அல்லது அதற்கதிகமாகவோ 
சாகுபடி செய்யப்படாத நிலம் . 

முதல் மூன்று வகைகளுள் 
ஒவ்வொன்றும் மூன்று தரங்களாகப் பிரிக்கப்பட்டன . ஒரு 
வகையின் சராசரி விளைவு அதன் மூன்று தரங்களின் சராசரி 
விளைவைக்கொண்டு கணக்கிடப்பட்டது . இந்தச் சராசரி 
விளைவில் மூன்றிலொரு பங்கு வரியாக நிர்ணயிக்கப்பட்டது . 
வரியைப் பணமாகவோ தானியமாகவோ செலுத்தலா 
மெனினும் , பணமாகச் செலுத்தப்படுவதையே 

அரசு 
மிகுதியாக ஆதரித்தது . விவசாயிகளிடமிருந்து நேரடியாகவே 
வரி வசூலிக்கப்படுகின்ற ரயத்துவாரி முறை பின்பற்றப் 
பட்டது . 


பல 


குறைகளைக் 


மன்ஸப்தாரி முறை ( Mansabdari System ) 

படைத் தலைவர்களைத் தரவாரியாகப் பிரிக்கும் முறைக்கே 
மன்ஸப் தாரி முறை என்று பெயர் . ஜாகீர் தாரி முறையில் 
இருந்த 

கண்ட அக்பர் , மன்ஸப்தாரி 
முறையைப் படைத் துறையில் புகுத்தினார் . மன்ஸப்தார்கள் 
முப்பத்து மூன்று வகையினராகப் பிரிக்கப்பட்டிருந்தனர் . 
ஒவ்வொரு வகையையும் சேர்ந்த ஒவ்வொரு மன்ஸப்தாரரும் 
பேரரசுப் படைக்குத் தமக்குரிய எண்ணிக்கையுள்ள குதிரைப் 
படையைத் திரட்டிக் கொடுக்க வேண்டும் . 7000 குதிரை 
முதல் 10,000 குதிரை வரையுள்ள தரங்கள் , முதல் மூன்று 
உயர்ந்த வகைகளைச் சேர்ந்தவை . இவ்வகையினர் பெரும் 
பாலும் அரச குடும்பத்தினராகவே இருப்பர் . மற்ற வகையினர் 
10 குதிரை முதல் 5000 குதிரை வரையுள்ள தரத்தினராவர் . 
அரசின் ஒவ்வோர் அதிகாரியும் ஏதாவது ஒரு தரத்தைச் 
சார்ந்த மன்ஸப்தாரராக இருப்பார் . மன்ஸப்தாரர்களின் 
தரத்தைப் பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ ஊதியம் 
அளிக்கப்பட்டது . கொடுக்கப்படும் ஊதியம் பெரும்பாலும் பண 
மாகவே இருக்கும் . சில சமயங்களில் பணத்திற்குப் பதிலாக 
நிலவரி வருவாய் ஒதுக்கப்பட்டது . அரசருக்குத் தேவைப் 
படுகின்றபொழுது மன்ஸப்தாரர்கள் படையைக் கொடுத்துதவ 


அக்பர் 


311 


வேண்டும் . பேரரசர் நிலையான சொந்தப் படை ஒன்றையும் 
அமைத்திருந்தார் . ஆனால் , அது சிறியது ; குதிரைகளுக்குச் 
சூடு போடும் முறையையும் அக்பர் பின்பற்றி வந்தார் . 


சமுதாயச் சீர்திருத்தங்கள் 

சமுதாயத் துறையிலும் அக்பர் சில முக்கியச் சீர்திருத்தங் 
களைச் செய்தார் . சதி ( Sati ) அல்லது உடன் கட்டை ஏறுதல் , 
பன்னிரண்டு வயதுக்குமுன் குழந்தைகளுக்குச் சுன்னத் 
செய்தல் தடுக்கப்பட்டன . விதவைகள் திருமணம் செய்து 
கொள்வதற்குச் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டனர் . 

எருது , 


65 


10 


rs 


s 


so 


சமர்கந்த் 


பால்க் குந்தூஸ் 


5 


ஓட் 


சிதரல் 


பஜெனா 
ஆபகானில்தானம் 

பெஷாவர் 
பசையல்காட் காங்ரர் 

லாக 


கி.பி. 1605 -ம் ஆண்டின் 
அக்பர் காலத்திய 

இந்தியா 


பொல்பூர் . ஜலந்தர் 


ஹிசார் . 

பானிபட்ட 


சொம்பல் 


---- 


an 


பகாளர் டெல்லி, 
ஆம்பர் 

மதுரா 


2s 


ஜோத்புரி 
அமர்கட் . 

பட்டயபுரி 
அன்வில்பொடி 
ஆமதாபா 


-ஹாஜியர் 


லாலாம் 


சித்தூர் 

பில்ஸா 


டஜ்ஜையினி 
மாண்டு 

கோண்டு 


கொம்பேர் 


10 


வா 


டைபூ ஆலிர்கள் கவில்கர் 


அகமத்கர் 


அரபிக்கடல் - 


பிஜப்பூர் 


கோல்குண்டா 


வங்காள விரிகுடா 


10 


பாயைக் 


காரர் 


10 


i 


எருமை , குதிரை , ஒட்டகம் ஆகிய மிருகங்களைக் கொல்லக் -- 
கூடாது என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது . குழந்தை மணத் 
திற்கும் அக்பர் ஆதரவு அளிக்கவில்லை என்று தெரிகிறது . 


$ 12 


இந்திய வரலாறு 


நூற்பட்டியல் 
Cambridge History of India : 

Volume IV . 
Vincent Smith : Akbar , The Great Mughul . 
Moreland : Agrarian Systems of Muslims in 

India , 
Ibn Hussain : Central Structure Mughu 

Government . 
Sarkar : Mughul Administration . 

Moreland ; India the duration of Akbar . 
Ishwari Prasad : History of Muslim Rule in India . 
A. L. Srivastava : History of India , 1000-1707 . 


11. ஜஹாங்கீர் ( 1605-1627 ) 


அக்பர் இறந்த ஒரு வாரத்திற்குப் பின் , 1605 ஆம் ஆண்டு 
நவம்பர் 3 ஆம் தேதி , சலீம் தம் முப்பத்தாறாவது வயதில் நூர் 
உத்தீன் முஹம்மது ஜஹாங்கீர் பாதுஷா காஸி ( Nur - ud -din 
Muhammed Jahangir Padsha Ghazi ) என்ற பட்டப்பெயரோடு 
ஆக்ராவில் அரசுகட்டில் ஏறினார் . ஜஹாங்கீரின் தன்மைகளைப் 
பற்றி அறிந்துகொள்வதற்கு நல்ல அடிப்படைச் சான்றுகள் 

ருக்கின்றன . அவரே எழுதி வைத்த சுயசரிதையைத் தவிர , 
அவருடைய அவைக்கு வந்து சென்ற டச்சுக்காரர்களும் , ஆங்கி 
லேயரும் , அவருடைய அவையிலேயே பல ஆண்டுகள் தங்கி 
யிருந்த சேசுசபைப் பாதிரிமார்களும் எழுதிய குறிப்புகளும் 
அவரைப்பற்றி அறிந்துகொள்வதற்குச் சிறந்த அடிப்படைச் 
சான்றுகளாக இருக்கின்றன . 


எப்பொழுதும் இன்பக் களியாட்டங்களில் நாட்டம் மிகுந்தவ 
ராக இருந்ததால் , அவருடைய வாழ்க்கையில் அவருக்கென்று 
எவ்விதப் பெருங்குறிக்கோளும் இல்லா திருந்தது . தம் நாட்டின் 
அரச பரிபாலனத்தைவிட மதுவையும் அபினியையும் மிகுதி 
யாக ஜஹாங்கீர் நேசித்தார் . அரச பரிபாலனத்தைத் தம் 
மனைவியான நூர்ஜஹானின் பொறுப்பில் விட்டுவிட்டார் . சமய 
விவகாரங்களிலும் அவருக்கு ஆர்வம் இல்லை . போர்ச்சுகீசியரிடம் 
படையுதவி பெறுவதற்காகச் சேசு சபையினரிடம் நல்லுறவு 
கொண்டிருந்தார் . 


ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்ததும் பன்னிரண்டு ஆணைகளைப் 
பிறப்பித்தார் . அவ் வாணைகளின்படி , போதை தரும் மதுவகை 
கள் தடைசெய்யப்பட்டன . குறிப்பிட்ட சில நாள்களில் விலங்கு 
கள் கொல்லப்படுவதும் , வலிந்து சொத்துகளைக் கைப்பற்று 
வதும் , குற்றவாளிகளின் மூக்குகளையும் காதுகளையும் அரிவதும் 


314 


ந்திய வரலாறு 


பல 


தடைசெய்யப்பட்டன் . இறந்துபோன தம் மூதாதையர் 
சொத்துகளுக்கு மக்கள் உரிமை பெற்றனர் ; குற்றவாளிகள் 
மன்னிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர் ; சுங்கவரி 
களும் 

வாணிக வரிகளும் நீக்கப்பட்டன ; ஜாகீர்களையும் 
மான்சப்களையும் வைத்திருக்கும் உரிமைகள் உறுதிப்படுத்தப் 
பட்டன . ஆக்ராக் கோட்டையில் 60 மணிகளைக் கொண்ட 
நீதிச் சங்கிலி ( Chain of Justice ) ஒன்று தொங்கவிடப்பட்டு , நீதி 
கேட்டு முறையிடுவோர் அச் சங்கிலியை இழுத்து , அரசரையும் 
சந்தித்து நீதி பெற்றுச்செல்ல வழிவகை செய்யப்பட்டது . 


ஜஹாங்கீருக்கும் , அவருடைய மகன் குஸ்ராவுக்கும் தொடக் 
கத்திலிருந்தே நல்லுறவு நிலவவில்லை . பாட்டனாரின் காலத் 
திலேயே அவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று 
அனுபவித்துக்கொண்டிருந்த குஸ்ராவ் , பேரரசிலேயே மிகவும் 
புகழ்பெற்ற இளவரசராய்த் திகழ்ந்தார் . அவருடைய தாய் 
மாமன் மான் சிங்கும் , மாமனாரும் அக்பரின் மாற்றாந்தாயின் 
புதல் வருமான கானி ஆஸம் அஸீஸ் கோக்கா ( Khan - i - Azam 
Aziz Koka ) போன்ற செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவும் 
அவருக்கு இருந்தது . ஜஹாங்கீர் பட்டத்துக்கு வந்த ஐந்து 
மா தங்களுக்குப் பிறகு குஸ்ராவ் ஆக்ராவை விட்டுப் பஞ்சாபிற்கு 
ஓடிப்போய் அங்குக் கலகம் செய்தார் . உடனே ஜஹாங்கீர் ஒரு 
பெரும் படையுடன் தம் மகனை அடக்கப் பஞ்சாப் நோக்கிப் 
புறப்பட்டார் . ஜலந்தருக்கு அருகில் இளவரசரின் படையைத் 
தோற்கடித்தார் . காபூலுக்குத் தப்பி ஓடிவிடுவதற்காகச் சீனாப் 
நதியைக் கடக்க முயன்றபொழுது , குஸ்ராவும் , ஹுஸேன் பேக் 
( Husain Beg ) , அப்துல் அஸீஸ் ( Abdul Aziz ) போன்ற 
அவருடைய ஆதரவாளர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டனர் . 
ஹுஸேன் பேக்கும் , அப்துல் அஸீஸும் பச்சைத் தோல்களால் 
மூடப்பட்டுக் கழுதைகளின் மீது வால்பக்கம் முகம் இருக்குமாறு 
உட்கார வைக்கப்பட்டு , நகர் முழுவதும் ஊர்வலமாக இழுத்துச் 
செல்லப்பட வேண்டுமென்று ஜஹாங்கீர் கட்டளையிட்டார் . 
இளவரசர் காலிலும் , கையிலும் விலங்கு பூட்டப்பட்டுத் தம் 
தந்தையின் முன் தர்பார் கூடியிருக்கும்பொழுது கொண்டுவரப் 
பட்டார் . ஜஹாங்கீர் அவரைக் கேவலமாக இகழ்ந்துரைத்த 
பின்னர் அவருடைய கண்களும் பிடுங்கப்பட்டன . சிறை 
யிலேயே தம் வாழ்நாளைக் கழித்து , 1622 ஆம் ஆண்டு குஸ்ராவ் 
காலமானார் . குஸ்ராவ் கலகம் செய்தபொழுது அவருக்குப் 
பணமும் கொடுத்து ஆசியும் கூறிய சீக்கியர்களின் ஐந்தாவது 
குருவான அர்ஜுனுக்குத் தூக்குத் தண்டனை அளித்தார் 


ஜஹாங்கீர் . 


315 


ஜஹாங்கீர் 


நூர்ஜஹான் 

1611 ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஜஹாங்கீர் , முன்பு 
மிஹிருன்னிஸா ( Mihr -un -nisa ) 6T SOTOJ 

அழைக்கப்பட்ட 
நூர்ஜஹானைத் திருமணம் செய்து கொண்டார் . மிஹிருன்னிஸா 
வின் பிறப்பு வளர்ப்புபற்றிய 

கதைகளைக் 

கற்பனையென்று 
தற்கால ஆசிரியர்கள் ஒதுக்கித் தள்ளிவிட்டனர் . முதாமித் கான் 
( Mutamid Khan ) என்பவருடைய இக்பால் நாமா - இ - ஜஹாங்கீரி 
( Iqbal Nama -i - Jahangiri ) நூர்ஜஹானின் வரலாற்றைக் கூறும் 
ஒரே ஒரு நம்பத்தகுந்த நூலாகும் . இந் நூலின்படி , அக்பரின் 
ஆட்சிக் காலத்தில் தம் மனைவி மக்களுடன் பாரசீகத்திலிருந்து 
வந்து இந்தியாவில் குடியேறிய மீர்ஸா கியாஸ் பேக் ( Mirza 
Ghiyas Beg ) என்பவரின் மகளே மிஹிருன்னிஸா ஆவாள் . 
அவள் இந்தியாவுக்கு வரும் வழியில் காந்தகாரில் பிறந்தாள் . 
அக்பருடைய ஆட்சியிலும் 

ஜஹாங்கீரின் 

ஆட்சியிலும் 
மீர்ஸா கியாஸ் பேக் உயர்ந்த பதவிகளை வகித்து வந்தார் . 
மிஹிருன்னிஸாவிற்குப் பதினேழாவது வயது நிரம்பியபொழுது 
அலி குலி பெக் ( Ali Quli Beg ) என்ற பாரசீக வீரருக்குத் 
திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள் . அலி குலிக்கு ஜஹாங் 
கீரின் ஆட்சித் தொடக்கத்தில் வங்காளத்தில் பர்த்வான் ஜாகீர் 
கொடுக்கப்பட்டது . அக் காலத்தில் அவருக்கு ஷெர் ஆஃப்கன் 
( Sher Afghan ) என்ற பட்டமும் கிடைத்தது . ஷெர் ஆஃப்கன் 
கீழ்ப்படியாமல் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் 
கேள்வியுற்றதும் , 1607 - ல் தம் ஒன்று விட்ட 

சகோதரரும் 
வங்காளத்தின் புதிய ஆளுநருமான குதுப் - உத்தீனை , ஷெர் 
அடக்குவதற்காக 

அனுப்பினார் . 
பர் த்வானில் குதுப் -உத்தீனுக்கும் ஷெர் ஆஃப்கனுக்கும் நடந்த 
போரில் குதுப் - உத்தீன் கொல்லப்பட்டார் . இதனால் சினமுற்ற 
குதுப் - உத்தீனின் படைவீரர் ஒருவர் ஷெர் ஆஃப்கனைக் குத்திக் 
கொன்றுவிட்டார் . மிஹிருன்னிஸாவும் அவருடைய இள வயது 
மகளும் ஆக்ராவுக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் , 
ஒரு சமயம் மிஹிருன்னிஸாவை ஜஹாங்கீர் சந்திக்க நேர்ந்தது 
என்றும் , அவரது எழிலில் மயங்கிய மன்னர் அவரை மணந்து 
கொண்டு தம்முடைய பட்டத்தரசியாகவும் ஆக்கிக்கொண்டார் 
என்றும் கூறப்படுகிறது . தம் புதிய மனைவிக்கு நூர்மஹால் 
( அரண்மனை ஒளி ) என்று பெயரிட்டு ஆசையோடு அழைத்த 
ஜஹாங்கீர் , 

சிறிது காலத்தில் 

காலத்தில் அப் பெயரிலும் திருப்தி 
அடையாது , நூர்ஜஹான் ( உலகின் ஒளி ) என்று அவரை 
அழைத்து மகிழ்ந்தார் . அக்பர் உயிரோடு இருக்கும் காலத்தில் 
மிஹிருன்னிஸா திருமணமாகாத கன்னியாக இருக்கும் பொழுதே 


என்று 


ஆஃப்கனை 


ஜஹாங்கீர் 


316 


இந்திய வரலாறு 


ஜஹாங்கீர் 

அவரைக் 


களுடைய 


என்று 


காதலித்தார் என்றும் , ஜஹாங்கீரின் 
காதல் வெறியே ஷெர் ஆஃப்கனின் இறப்புக்குக் காரணம் 
என்றும் கருதப்படும் கருத்துகள் , அக்காலத்து வரலாற்றாசிரியர் 

நூல்களிலும் ஐரோப்பியப் பயணிகளின் குறிப்பு 
களிலும் காணப்படவில்லை . எனவே , இக் கருத்துகள் வெறும் 
கற்பனைகளே என்று தற்கால ஆசிரியர்கள் கருதுகின்றனர் . 
ஆனாலும் மிஹிருன்னிஸா , ஷெர் ஆஃப்கனின் இறப்புக்குப் 
பின்னர் , பேரரசில் முக்கியப் பதவி வகித்த அவருடைய தந்தை 
யிடம் அழைத்துச் செல்லப்படாமல் அரண்மனைக்கு அழைத்து 
வரப்பட்டதற்குக் காரணம் என்ன 

விளங்கவில்லை . 
ஜஹாங்கீருடன் இரகசியக் காதல் உறவுகள் இருந்திருக்க 
வேண்டும் என்பதற்கு , அவர் 1615 - ல் லாகூரில் அனார்கலி 
என்ற தம் காதலிக்காக ஓர் அழகிய பளிங்குக் கல்லறையை 
எழுப்பி , அதில் கீழ்வரும் உணர்ச்சி மிகுந்த வாக்கியத்தைப் 
பொறித்தது சான்றாக அமைகிறது . 

என்னுடைய 
ஆசைக் காதலியின் முகத்தை இன்னொரு முறை காண முடியு 
மென்றால் மீட்பு நாள் வரைக்கும் நான் கடவுளுக்கு நன்றி 
செலுத்திக் கொண்டிருப்பேன் . நூர்ஜஹான் எழிலும் வனப்பும் 
மிகுந்தவர் ; பாரசீக மொழி இலக்கியங்களிலும் , கவிதைகளிலும் , 
மற்றப் பிற கலைகளிலும் மிகுந்த ஈடுபாடும் கொண்டவர் . 
மதிநுட்பம் , பரந்த மனம் , மன வலிமை , செயலாற்றுந்திறன் , 
பேராசை போன்றவை நூர்ஜஹானின் முக்கியக் குணங்களாகும் . 
பேரரசருடன் வேட்டை யாடச் செல்லுவதிலும் பெரு விருப்பம் 
உடையவர் . ஒரு சமயம் இவரே துப்பாக்கியினால் புலி ஒன்றைச் 
சுட்டு வீழ்த்தியிருக்கிறார் . துன்புற்றவர்களுக்கும் , அனாதைப் 
பெண்களுக்கும் புகலிடமாக விளங்கினார் . ஜஹாங்கீர் , குடியின் 
மேல் கொண்டிருந்த பற்றும் களியாட்டங்களில் செலுத்திய 
கவனமும் , நூர்ஜஹான் , அவர் மீதும் அரசிலும் ஆதிக்கம் 
செலுத்த வாய்ப்பாக அமைந்தன . தம்முடைய உறவினர்களை 
அரசின் உயர்ந்த பதவிகளில் நியமித்தார் . 

அவருடைய 
தந்தை கியாஸ் பேக் (Ghiyas Beg ) முதல் அமைச்சராக (Vakil) 
நியமிக்கப்பட்டிருந்தார் . சகோதரர் ஆஸஃப் கான் அரசவையில் 
முக்கியப் பெருமக்களுள் ஒருவராகச் சிறப்புப் பெற்றிருந்தார் . 
ஆஸஃப் கானின் மகள் அர்ஜுமந்து பானு பேகம் ( Arjumand 
Banu Bcgum ) இளவரசர் குர்ரத்திற்குத் திருமணம் செய்து 
கொடுக்கப்பட்டார் ; தம்முடைய முதல் கணவன் மூலமாகப் 
பெற்ற மகளை நூர்ஜஹான் பேரரசரின் இளைய மகனான இளவரசர் 
ஷாஹ்ரியருக்கு மணமுடித்து வைத்தார் . இவ்வாறு அரசிலும் , 
அரச சபையிலும் தம் நிலையை வலிமைப்படுத்திக்கொண்ட 
நூர்ஜஹான் , தம்முடைய உருவம் கொண்ட நாணயங்களையும் 


317 


ஜஹாங்கீர் 


அச்சிட்டு வெளியிட்டார் . தாமே அரச கட்டளைகளையும் ( firman ) 
பிரகடனம் செய்தார் . ஜரோகாக் காட்சிகளிலும் நூர்ஜஹானே 
பங்கெடுத்துக்கொண்டார் , அவைக்கு வந்த பிரபுக்கள் நூர்ஜ 
ஹானின் முன் விழுந்து வணங்கினர் . சுருங்கக் கூறின் நூர்ஜ 
ஹான் பேரரசியாகவே ஆட்சி செய்து வந்தார் . 


படையெடுப்புகள் 


வங்காளம் , மேவார் , தக்காணம் 

அக்பரின் ஆட்சிக் காலத்தில் வங்காளம் பேரரசோடு 
இணைக்கப்பட்டிருந்தாலும் , அங்கு ஆஃப்கானியத் தலைவர்களின் 
எதிர்ப்பும் கிளர்ச்சிகளும் இருந்து வந்தன . அக்பர் ஆட்சியின் 
இறுதிக் காலத்தில் உஸ்மான் கான் என்பவர் வங்காளத்தில் 
கிளர்ச்சி செய்தார் . ஆனால் , அக் கிளர்ச்சி அக்பரால் அடக்கப் 
படவேயில்லை . எனவே 1612 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதத்தில் 

வங்காளத்தின் மீது படையெடுத்துச் 
உஸ்மான் கானை வென்று , போர்க்களத்திலேயே கொன்றார் . 
இதற்குப் பின்னர் வங்காளத்தில் எவ்விதக் கிளர்ச்சியும் ஏற்பட 
வில்லை . ஜஹாங்கீரும் ஆஃப்கானியர்களுடன் நேச 

நேச உறவு 
பாராட்டி வந்ததால் , அவர்களும் பேரரசுக்கு அடங்கியே 
இருந்தனர் . 


சென்று 


ஜஹாங்கீர் 


அக்பரின் மேவார்ப் படையெடுப்பு முழு வெற்றியைத் தர 
வில்லை . பிரதாப் சிங்கும் , அவருக்குப் பின்னர் அவர் மகன் 
அமர் சிங்கும் சிஸோதிய வமிசத்தின் விடுதலையைப் போற்றிப் 
பாதுகாத்து வந்தனர் . ஜஹாங்கீரின் சமகாலத்தவரான அமர் 
சிங் , பிரதாப் சிங்கைப் போன்று வலிமையும் மன உறுதியும் 
மிக்கவர் அல்லர் . ஜஹாங்கீர் மேவார் நாட்டுக்கு எதிராகத் தம் 
மகன் இளவரசர் குர்ரத்தைப் படையுடன் அனுப்பிவைத்தார் . 
இராசபுத்திரப் படையைக் குர்ரம் தோற்கடித்தார் ; ராணா அமர் 
சிங் அடிபணிந்து உடன்படிக்கைக்குச் சம்மதித்தார் . அவ் வுடன் 
படிக்கையில் மொகலாயர்களின் மேலாண்மை அதிகாரத்தை 
ராணா ஒப்புக்கொண்டார் . அமர்சிங்கின் மகன் கரன் சிங் 
மொகலாயரின் அவைக்குச் செல்லவேண்டும் என்றும் , இராச 
புத்திர அரச குடும்பத்தைச் சேர்ந்த எந்தப் பெண்மணியும் 
பேரரசரின் அந்தப்புரத்திற்குச் செல்ல வேண்டியதில்லை என்றும் 
சித்தூர்க் கோட்டையை இராசபுத்திரர்கள் மேலும் வலுப் 
படுத்தக் 

கூடாது என்றும் அவ் வுடன்படிக்கை கூறிற்று . 
தம் தந்தையின் காலத்தில் 

அடிபணியவைக்க 

முடியாத 


318 


இந்திய வரலாறு 


ை 


மேவாரைத் தம்முடைய ஆட்சிக் காலத்தில் அடிபணியச் 
செய்த உடன்படிக்கையை ஜஹாங்கீர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக் 
கொண்டார் . ஆக்ரா அரண்மனையின் தோட்டத்தில் அமர் சிங் 
குக்கும் , கரன் சிங்குக்கும் இரு பளிங்குச் சிலைகளையும் ஜஹாங்கீர் 
வைத்தார் . கரன் சிங் மொகலாயப் பேரரசின் அவைக்கு எல்லா 
மரியாதைகளோடும் வரவேற்கப்பட்டு 5000 பேரடங்கிய 
படைக்கு மான் சப்பாகவும் நியமிக்கப்பட்டார் . இவ்வாறு 
மேவார் நாட்டு இராசபுத்திரர்களைப் பேரரசின் அதிகாரத்தின் 
கீழ்க் கொண்டுவந்த இளவரசர் குர்ரத்தின் புகழ் ஓங்கியது ; 
20,000 பேரடங்கிய படைக்கு மான் சப்பாகவும் நியமிக்கப் 
பட்டுப் பெருமைப்படுத்தப்பட்டார் . 


அக்பர் அகமது நகரின் மேல் படையெடுத்து அந் நாட்டிட 
மிருந்து பீரார் பகுதியை மட்டும் கைப்பற்றியிருந்தார் . எஞ்சிய 
பகுதிகளையும் வெல்ல நினைத்த ஜஹாங்கீர் அகமது நகர்ப் படை 
யெடுப்பைத் தொடங்கினார் . அக்காலத்தில் அகமது நகர அரசு , 
மாலிக் ஆம்பர் ( Malik Amber ) என்னும் அபிசீனிய அமைச்ச 
ரால் திறமையாக ஆட்சி செய்யப்பட்டு வந்தது . அவர் 
வருவாய்த் துறையைச் சிறந்த முறையில் சீர்திருத்தி , நாட்டின் 
பொருளாதார நிலையை வளப்படுத்தினார் . தம் படையில் 
மராத்திய வீரர்களையும் சேர்த்துக்கொண்டு , கொரில்லாப் போர் 
முறையையும் படைக்குக் கற்றுத்தந்து , அதை வலிமையுள்ள 
தாக ஆக்கியிருந்தார் . அவரிடத்தில் எவ்விதத்திலும் பற்றுக் 
கொண்டிருக்க முடியாத முதமீத் கான் ( Mutamid Khan ) என்ற 
மொகலாய அரசவையைச் சார்ந்த வரலாற்று நிகழ்ச்சித் 
தொகுப்பாளர் அவரைப்பற்றிப் பின்வருமாறு கூறுகிறார் : இவர் 
ஓர் அடிமை ; ஆனால் , திறமை மிக்கவர் ; பேராற்றல் , படைகளின் 
மேல் ஆதிக்கம் , மற்றவர்களைச் சரியாக மதிப்பிடும் கூர்ந்த 
மதி , ஆட்சிமுறைத் திறமை ஆகியவற்றில் இவருக்கு ஒப்பாரும் 
மிக்காரும் இல்லை . தாகின் ( Dakhin ) மொழியில் பர்கீ - கிரி 
( Barghi - piri ) என்றழைக்கப்பட்ட சூறையாடும் போர்முறையை 
நன்கு அறிந்திருந்தார் . நாட்டில் மலிந்திருந்த குழப்பத்தை 
அடக்கி , அமைதியை நிலை நாட்டித் தாம் இறக்கும் வரை 
பெருமையோடும் உயர்வோடும் வாழ்ந்தார் . பெருமைப்படும் 
முறையிலேயே அவர் வாழ்வும் முடிவடைந்தது . அபிசீனிய 
அடிமை ஒருவர் இவ்வளவு உயர்ந்த நிலையை எய்தியதாக 
வேறொரு சான்றினை வரலாற்றில் காண முடியாது . ஜஹாங்கீர் 
ஆட்சிக்கு வந்தவுடனேயே அகமது நகர்ப் படையெடுப்பை 
மேற்கொண்டார் . இளவரசர் பார்வேஸ் தலைமையின் கீழ் 
இயங்கிய மொகலாயப்படை பலகாலம் தொடர்ந்து மாலிக் 


319 


ஜஹாங்கீர் 


ஆம்பருடன் போரிட்டது . இதனால் எவ்விதப் பயனும் ஏற்படா 
ததை அறிந்த ஜஹாங்கீர் , 1616 - ல் பார்வேலைத் திரும்ப 
அழைத்துக்கொண்டு , இளவரசர் குர்ரத்தை அகமது நகருக்கு 
அனுப்பினார் . குர்ரம் , அகமது நகரையும் வேறு சில கோட்டை 
களையும் கைப்பற்றினார் . மாலிக் ஆம்பரும் 1616 ஆம் ஆண்டில் 
குர்ரத்தோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்தைச் செய்து கொண் 
டார் . தர்ரம் பெற்ற இவ் வெற்றிக்காக ஜஹாங்கீர் அவருக்கு 
ஷாஜஹான் ( உலகத்தின் அரசர் ) என்ற 

பட்டப்பெயரைச் 
சூட்டிச் சிறப்பித்தார் . மேலும் , பலவகையான பரிசுகளையும் 
அவருக்கு அளித்தார் . 30,000 ஸாத்துகள் , 20,000 ஸ்வார்கள் 
( Sawar ) ஆகியவற்றின் தலைமைப் பதவியும் குர்ரத்திற்கு 
அளிக்கப்பட்டது . ஆனால் , மொகலாயர்களின் அகமது நகர் 
வெற்றி , வெளித்தோற்றத்திற்கு வெற்றியாகக் காணப்பட்டதே 
யன்றி உண்மையான வெற்றியன்று . மாலிக் ஆம்பர் செய்து 
கொண்ட ஒப்பந்தம் ஒரு போலி ஒப்பந்தமேயாகும் . எப்போதும் 
போல் மாலிக் ஆம்பர் அகமது நகரில் தொடர்ந்து வலிமையுடன் 
ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார் . இலட்சக்கணக்கான 
ரூபாய்களும் , ஆயிரக்கணக்கான உயிர்களும் செலவிட்டும் 
மொகலாய எல்லை 1605 - ல் இருந்ததைக் காட்டிலும் ஒரு சிறிது 
கூட அப்பால் விரிவு அடையவில்லை . பர்ஹான்பூரில் இருந்த 
மொகலாயத் தளபதி கான் - இ -கானானை ( Khan -i - Khanan ) மாலிக் 
ஆம்பர் தாக்கினார் என்பதனால் 1621 - ல் மீண்டும் ஷாஜஹான் 
மாலிக் ஆம்பரின் மேல் படையெடுத்தார் . இம் முறையும் மாலிக் 
ஆம்பர் ஷா ஜஹானோடு ஒரு பொய்மையான ஒப்பந்தத்தைச் 
செய்து கொண்டார் . 1626 ஆம் ஆண்டு மாலிக் ஆம்பர் இறக் 
கும் 

அவர் சுதந்திரத்தோடு வலிமையுள்ளவராகவே 
ஆட்சி செய்துவந்தார் . 


வரை 


ஜஹாங்கீரின் 


பஞ்சாபின் வடகிழக்குப் பகுதியின் மலை நிலத்தில் அமைந்த 
காங்ராக் ( Kangra ) கோட்டையை 1620 ஆம் ஆண்டு நவம்பர் 
16 ஆம் தேதி 

படை தாக்கிக் கைப்பற்றிக் 
கொண்டது . இம் மகிழ்ச்சி தரும் வெற்றிக்கு ஈடு செய்யும் 
முறையில் ஓர் இழப்பும் நிகழ்ந்தது . அக்பரின் ஆட்சிக் காலத்தி 
லிருந்து மொகலாயப் பேரரசில் இணைந்திருந்த காந்தகார் 
1622 ஆம் ஆண்டு பாரசீகர்களால் கைப்பற்றப்பட்டுவிட்டது . 
அக் காலத்து ஆசியாவில் மிகப் பெரிய ஆட்சியாளர்களுள் 
ஒருவரான ஷா அப்பாஸ் ( Shah Abbas ) மொகலாய அதிகாரி 
களுக்கு நிறையப் பரிசுகளைக் கொடுத்து ஏமாற்றி , 1621- ல் 
காந்தகாரின் மேல் படை யெடுத்து இறுதியில் 1622 - ல் அதைக் 
கைப்பற்றிக்கொண்டார் . இழந்த காந்தகாரை மீட்பதற்காக 


320 


இந்திய வரலாறு 


ஜஹாங்கீர் 


ஜஹாங்கீர் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாயின . 
காந்தகார்ப் படையெடுப்புக்குத் தலைமை தாங்கிச் செல்லுமாறு 
ஷாஜஹானைக் கேட்டுக்கொண்டபொழுது , ஷாஜஹான் தாம் 
தலை நகரை விட்டுச் சென்றுவிட்டால் அரியணைக்குரிய தம் 
முடைய உரிமைகளை எல்லாம் நூர்ஜஹான் நீக்கிவிட்டுத் தம் 
முடைய மருமகனான ஷாஹ்ரியரின் உரிமைகளைப் பலப்படுத்திக் 
கொள்வார் என்று அஞ்சி , படையெடுப்புக்கு மறுத்துவிட்டார் . 
இதனாலும் , ஜஹாங்கீரின் 

ஆட்சியின் இறுதிக்காலத்தில் 
தோன்றிய கலகங்களினாலும் , பேரரசர் காந்தகாரை மீட்கும் 
முயற்சியில் வெற்றி பெறவேயில்லை . 


யாது 


1620- லிருந்து ஜஹாங்கீரின் உடல் நலம் குன்றத் தொடங் 
கியது . இதுவரைக்கும் ஷாஜஹானின் செயல்களுக்கு ஆதரவு 
தந்து வந்த நூர் ஜஹான் , இப்பொழுது தம் மருமகனான 
ஷா ஹ்ரியரை ஜஹாங்கீரின் வாரிசாக அரியணை ஏற்றவேண்டும் 
என்று நினைக்கத் தொடங்கினார் . ஷாஜஹான் பேராசையும் 
திறமையும் மிக்கவர் என்று நூர்ஜஹான் அறிந்திருந்தார் . 
எனவே , தம்முடைய விருப்பப்படி அவரை ஆட்டுவிக்க முடி 

என்பதையும் நூர்ஜஹான் நன்கு உணர்ந்திருந்தார் . 
எனவே , தம்முடைய செல்வாக்கும் ஆதிக்கமும் பேரரசில் 
தொடர்ந்து நிலைக்கவேண்டுமென்றால் , ஷாஹ்ரியர் அரசராக 
வேண்டும் என்று நூர்ஜஹான் விரும்பினார் . இச் செய்தியைப் 
பற்றிய வதந்தி ஷாஜஹான் தக்காணத்திலிருக்கும் பொழுது 
அவருக்கு எட்டியது ( 1621 ) . ஷாஹ்ரியருக்கு அரியணை கிட்ட 
வில்லையென்றால் இளவரசர் குஸ்ருவையாவது அரசராக்க 
வேண்டும் 

என்ற வதந்தியும் ஷாஜஹானுக்கு 

எட்டியது . 
ஷாஜஹான் பர்ஹான்பூரைக் கைப்பற்றியது தலைநகரில் எவ்வித 
மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தவில்லை . இதற்காக அவருக்கு எவ் 
விதச் சிறப்போ , பெருமையோ கூடக் காட்டப்படவில்லை . 
சூழ் நிலையில் தம் தந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று 
கேள்வியுற்ற ஷாஜஹான் , தம்முடன் தக்காணத்திலிருந்த 
குஸ்ருவைக் கொல்ல ஒருவனை நியமித்து 1622- ல் அவரைக் 
கொன்றார் . வயிற்று வலியால் குஸ்ரு இறந்துவிட்டார் என்று 
பேரரசருக்குச் செய்தியை ஷாஜஹான் அனுப்பினார் . கான் - இ - 
கானானோடு ஆக்ரா நோக்கிப் படையுடன் செல்ல ஷாஜஹான் 
நினைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் , ஜஹாங்கீர் 
அவரை வடமேற்கு எல்லைப் பகுதியில் காந்தகாரைக் கைப் 
பற்றப் 

படையெடுப்பு நிகழ்த்துமாறு கேட்டுக்கொண்டார் . 
காந்தகாரின் மேல் படையெடுக்க ஷாஜஹான் உண்மையில் 


821 


ஜஹாங்கீர் 


விரும்பவில்லை என்றாலும் , ஜஹாங்கீரின் மனம் ஏமாற்றமடை 
யாமல் இருப்பதற்கு வேண்டுமென்றே சில நிபந்தனைகளை 
விதித்தார் . தாம் காந்தகாருக்குப் படை நடத்திச் செல்லுகின்ற 
பொழுது , மொகலாயப் படை முழுவதற்கும் தலைமைத் தளபதி 
யாகவும் , பஞ்சாபின் கவர்னராகவும் நியமிக்கப்படல் வேண்டும் 
என்று பேரரசரைக் கேட்டுக்கொண்டார் . மேலும் , தம்முடைய 
குடும்பத்தினர் படையெடுப்பின் 

தங்குவதற்கு 
ரந்தாம்போர்க் 

கோட்டையைத் தம் வசம் ஒப்படைக்க 
வேண்டும் என்று ஷாஜஹான் கேட்டுக்கொண்டார் . 


பொழுது 


ஷா ஜஹான் 


ஷாஜஹானின் கலகம் ( 1623-25 ) 
இந் நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள நூர்ஜஹான் மறுத்து 
விட்டார் . வடமேற்குப் படையெடுப்பை நடத்த ஷாஹ்ரியரின் 
தலைமையின்கீழ் ஒரு படையை 

அமைத்து , ஷாஜஹானிட 
மிருந்து திறமைமிக்க அதிகாரிகளையும் , தீரமிக்க வீரர்களையும் 
அப் படைக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் 
நூர்ஜஹான் , ஷாஜஹானுக்குக் 

கட்டளையிட்டார் . 
கட்டளைக்குக் கீழ்ப்படியாது கலகம் செய்யத் தொடங்கினார் 
ஷாஜஹான் . தாம் முகாமிட்டிருந்த மாண்டு ( Mandu) விலிருந்து 

ஆக்ரா நோக்கிப் புறப்பட்டார் . ஆக்ராவில் 
அரசாங்கக் கருவூலத்தைக் கைப்பற்ற வேண்டும் என்பது 
அவரது நோக்கம் . ஷாஜஹானைத் தடுத்து நிறுத்துவதற்காக 
மகபத் கான் ( Mahabat Khan ) என்ற தளபதியின் தலைமையின் 
கீழ்ப் படையொன்றை அனுப்பினார் நூர்ஜஹான் . கி.பி. 
1623 ஆம் ஆண்டு டெல்லிக்கு அருகில் பலோச்பூர் ( Blochpur ) 
என்ற இடத்தில் , மகபத் கான் ஷாஜஹானைத் தோற்கடித்துத் 
தெற்கு நோக்கி விரட்டியடித்தார் . 

ஷாஜஹாஎன் தக்காணம் 
சென்று அங்கிருந்து வங்காளத்திற்குக் கிழக்குக் கடற்கரையோர 

விரைந்தார் . இதுவரைக்கும் ஷாஜஹானைத் துரத்தி 
யடித்து வந்த மகபத் கானின் படை , 

வங்காளத்திலிருந்து 
பீகாருக்கு ஷாஜஹான் தப்பி ஓடும்பொழுதும் துரத்தியடித்தது . 
மீண்டும் தக்காணம் நோக்கி ஓடிவந்த ஷாஜஹான் அகமது 
நகரில் மாலிக் ஆம்பரிடம் புகலிடம் தேடி வந்தார் . ஆனால் , 
அவருக்கு அடைக்கலம் அளிக்க மாலிக் ஆம்பர் மறுத்துவிடவே , 
தம் கலகத்தினால் இதுவரைக்கும் எப் பயனும் விளையவில்லை , 
இனிமேலும் எப் பயனும் விளையாது என்றுணர்ந்த ஷாஜஹான் , 
பேரரசருக்குக் கீழ்ப்படிந்து இணங்கிப் போக முன்வந்தார் . 
ஷாஜஹான் தம்முடைய புதல்வர்கள் தாரா ஷுக்கோவையும் , 
அவுரங்கசீப்பையும் தம்முடைய நன்னடத்தைக்கு ஜாமீனாக 

21 


மாக 


322 

இந்திய வரலாறு 
1625 - ல் அரசவைக்கு அனுப்பிவைத்தார் . தம்முடைய மற்றொரு 
மகன் மூரத்துடனும் , மனைவி 

மும்தாஜ் மஹாலுடனும் 
ஷாஜஹான் நாசிக்குச் சென்று தங்கியிருந்தார் . 


மகபத் கானின் கலகம் ( 1626 ) 


ஜஹாங்கீரின் 


ஆட்சித் தொடக்கத்தில் 500 வீரர்கள் 
கொண்ட மான்சப் பதவியை ஆஃப்கானியரான மகபத் கான் 
வகித்து 

வந்தார் . விரைவில் படிப்படியாக உயர்ந்த பதவி 
களிலும் நியமிக்கப்பட்டார் . 

ஜஹாங்கீரிடம் நன்றியுணர்வு 
மிகுந்திருந்த மகபத் கான் , பேரரசுக்குச் சிறந்த தொண்டுகளைப் 
புரிந்தார் . ஷாஜஹானின் கலகத்தை ஒடுக்குவதிலும் அவர் 
வெற்றி பெற்றார் . மகபத் கானின் உயர்வும் , சிறப்பும் , வெற்றி 
யும் நூர்ஜஹானுக்கும் அவருடைய சகோதரர் ஆஸஃப் கானுக் 
கும் மகபத் கானின் மேல் பொறாமை உணர்வை ஏற்படுத்தின . 
இதனால் மகபத் கானும் கலகம் செய்யத் தொடங்கினார் . பேரரசர் 
ஜஹாங்கீர் காபூலிலிருந்து 1626 ஆம் ஆண்டு திரும்பிக்கொண் 
டிருக்கும்பொழுது , அவரை ஜீலம் நதிக்கரையருகில் வழிமறித்துச் 
சிறைப்பிடித்தார் . ஆனால் , நூர்ஜஹான் எப்படியோ தப்பி 
விட்டார் . மகபத் கானை வென்று , தம் கணவரை விடுதலை செய் 
வதற்காகப் படையொன்றைத் திரட்டி வந்து மகபத் கானைத் 
தாக்கினார் . ஆனால் , மகபத் கான் நூர்ஜஹானை வென்று , 
ஜஹாங்கீருடன் அவரைச் சிறை வைத்தார் . ஆனால் , 
நூர்ஜஹான் மகபத் 

ஏமாற்றிவிட்டுத் தம்முடைய 
கணவரோடு ரோஹ்தாஸுக்குத் ( Rohtas ) தப்பி ஓடிவிட்டார் . 
வேறு வழியின்றி மகபத் கான் ஜஹாங்கீரிடம் அடிபணிந்தார் . 
சிந்துவில் தட்டாவை ( Thatta ) முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த 
ஷாஜஹானை அடக்க ஜஹாங்கீர் மகபத் கானை அனுப்பினார் . 
தமது பெருமையையும் , புகழையும் இழந்துவிட்ட நிலையில் , 
ஷாஜஹானோடு போரிடுவதற்குப் பதிலாக 1626 - ல் அவரோடு 
மகபத் கான் சேர்ந்து கொண்டார் . 

காஷ்மீரத்திலிருந்து திரும்பி வந்துகொண்டிருந்தபொழுது 
பீம்பாருக்கு ( Bhimbar ) அருகில் ஒரு கிராமத்தில் 1627 ஆம் 
ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஜஹாங்கீர் காலமானார் . 


கானை 


ஜஹாங்கீரைப்பற்றிய மதிப்பீடு 
ஜஹாங்கீரின் தன்மைகள் முரண்பாடு நிறைந்தவை . 
டெர்ரி ( Terry ) அவரைப்பற்றிக் கூறுவதாவது , அவ்வரசரின் 
( ஜஹாங்கீரின் ) மன இயல்புகள் முரண்பட்ட இரு எல்லைகளுக்கு 


323 


ஜஹாங்கீர் 


கின்றது . 


கக் 


வேறு 


அவரால் 


அடிக்கடி மாறுவனவாக இருந்தன என்றே எனக்குத் தோன்று 

ஏனெனில் , சில சமயம் அவர் கொடூரக் குணம் 
படைத்தவராக காட்சியளிப்பார் ; 

சில சமயங்களில் 
பரந்த நோக்கமும் , இளகிய மனமும் கொண்டவராகக் காணப் 
படுவார் . பெவரிட்ஜ் ( Beveridge ) கூறுவதாவது , 

உண்மை 
யில் ஜஹாங்கீர் முரண்பட்ட தன்மைகளின் 

விசித்திரமான 
கலவையாவார் . 

மனிதர்கள் உயிரோடு தோல் 
உரிக்கப்படுவதை அருகில் பார்க்க முடியும் . அதே சமயத்தில் 
நீதியிடத்துப் பற்றுக் கொண்டிருக்கவும் , வியாழக்கிழமை 
தோறும் மாலை நேரங்களில் பிறரிடம் உயர்ந்த தத்துவங்களைப் 
பேசும் தத்துவ ஆர்வமும் அவரால் கொண்டிருக்கவும் முடியும் ; 
அபுல் ஃபஸலைக் கொலை செய்ய இரக்கமின்றி ஆணையிடுவார் ; 
அதை ஒப்புக்கொண்டும் விடுவார் ; அரசாங்க யானைகள் குளிர் 
காலத்தில் தங்கள் மேல் குளிர்ந்த நீரை ஊற்றிக்கொண்டு 
நடுங்குவதைக் கண்டு இரக்கமும்படுவார் . ஜஹாங்கீரிடமிருந்த 
ஒரு நல்ல பண்பு , இயற்கையை உளமார ரசிப்பதும் , மனமார 
மலர்களை நேசிப்பதும் ஆகும் . 


அரண்மனையில் 


நீதியில் பற்றுடைய ஜஹாங்கீர் நீதிச் சங்கிலியைத் தம் 

கட்டுவித்தார் . குற்றம் புரிந்தவர்களுக்கு , 
அவர்கள் உயர்ந்த பதவிகள் வகித்தவர்களாக இருப்பினும் , 
எவ்விதச் சலுகைகளும் காட்டவில்லை . 

சட்டத்தின் முன் 
எல்லாரும் சமம் என்ற கொள்கையைக் கொண்டவர் ஜஹாங்கீர் . 
கலையுணர்வு மிகுந்த ஜஹாங்கீர் கலைஞர்களையும் , இலக்கியப் 
புலவர்களையும் 

ஆதரித்ததோடு , அவரும் நல்ல ஓவியராக 
விளங்கினார் . ஆக்ராவின் அரண்மனைச் சுவர்களில் அவரே 
எழுதிய ஓவியங்கள் அரண்மனைக்கு அணிகலன்களாகத் திகழ் 
கின்றன . அவர் எழுதிய துஸுக் ( Tuzuk- வாழ்க்கைக் குறிப்புகள் ) 
அவருடைய இலக்கியப் புலமைக்கு நல்லதொரு சான்றாகும் . 
கட்டடக் கலையிலும் அவருக்கு ஆர்வம் மிகுதி . அக்பரது 
கல்லறையின் சிறப்பமைப்பு ஜஹாங்கீரின் ஆலோசனையின்படி 
அமைக்கப்பட்டது 

ஆகும் . அவருடைய 

குடிப்பழக்கமும் , 
உண் 

ணும் பழக்கமும் அவருடைய மன இயல்புகள் 
அடிக்கடி மாறுவதற்குக் காரணமாக இருந்தன . அவருடைய 
சமயக் கொள்கையை வரையறை செய்வது எளிதன்று . எந்தச் 
சமயத்திலும் உறுதியான பற்று அவருக்கு இருந்ததாகத் தெரிய 
வில்லை . இருப்பினும் கடவுள் நம்பிக்கை அவருக்கு இருந்தது ; 
சமயத்தின் பேரால் யாரையும் துன்புறுத்தும் இயல்பு அற்றவர் ; 
மெய்ஞ்ஞானிகள் இந்துக்களாயினும் , முஸ்லிம்களாயினும் அவர் 
களோடுரையாடும் விருப்பமிக்கவர் ; சமயஞ்சார்ந்த ஓவியங்கள் 


அபினி 


324 

இந்திய வரலாறு 
குறிப்பாகக் கிறித்தவ சமய ஓவியங்களை மதித்துப் போற்றியவர் . 
ஆனால் இந்துக்கள் , பாரசீகர்கள் , கிறித்தவர்கள் ஆகியவர் 
களுடைய சமயச் சடங்குகளையும் , பழக்க வழக்கங்களையும் 
அவர் ஆதரிக்கவில்லை . 


நூல் பட்டியல் 


Ishwari Prasad : History of Muslim Rule in India.. 

Muzumdar 
Ray Chaudri & Datta Advanced History of India . 
A. L. Srivastava : History of India , 1000-1707 . 

Payne : Jahangir. 


12. ஷாஜஹான் 


ஷாஜஹானின் வாரிசுரிமைப் போராட்டம் 


ஜஹாங்கீர் இறந்தபொழுது ஷாஜஹான் தக்காணத்தில் 
இருந்தார் . ஜஹாங்கீரின் நான்கு புதல்வர் களுள் குஸ்ருவும் , 
பார்வேஸும் ஏற்கெனவே இறந்துவிட்டனர் . எஞ்சியிருந்தவர் 
ஷாஜஹானும் ஸாஹ்ரியருமே ஆவர் . ஜஹாங்கீர் இறந்த 
உடனேயே தம்முடைய மாமியாரின் 

தூண்டுதலின் பேரில் 
ஷாஹ்ரியர் லாகூரில் தம்மைப் பேரரசர் என்று பிரகடனம் 
செய்து கொண்டார் . ஆனால் , மும்தாஜ் மஹாலின் தந்தையான 
ஆஸஃப் கான் , ஷாஜஹான் பட்டத்திற்கு வர அரும்பாடுபட்டுக் 
கொண்டிருந்தார் . தக்காணத்திலிருந்து உடனடியாகத் 
தலை நகர் நோக்கி வரும்படி ஷாஜஹானை ஆஸஃப் கான் கேட்டுக் 
கொண்டுவிட்டு , மக்களின் திருப்திக்காக ஆக்ராவில் குஸ்ருவின் 
மகன் தாவர் பக்ஷை ( Dawar Baksh ) அரியணையில் ஏற்றி 
வைத்தார் . இதற்கிடையில் தம்முடைய சகோதரி நூர்ஜஹானை 
சிறையில் அடத்திருந்தார் . பின்னர் லாகூர் நோக்கிச் 
சென்று ஷாஹ்ரியரின் படையைத் தோற்கடித்து அவரைக் 
கைது செய்து கண்களைப் பறித்துக் குருடாக்கிச் சிறையிலும் 
அடைத்தார் . ஷாஜஹான் தக்காணத்திலிருந்து ஆக்ராவுக்கு 
விரைந்துவந்து தாவர் பக்ஷை அரியணையிலிருந்து அகற்றிவிட்டு 
1628 ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தம்மைப் பேரரசர் என்று 
பிரகடனம் செய்து கொண்டார் . அரச பதவியைப் பறிகொடுத்து 
விட்ட தாவர் பஷ் , பாரசீகத்திற்குத் தப்பி ஓடி விட்டார் . 
அவர் . 

இந்தியாவுக்குத் திரும்பவேயில்லை . தமக்கு எதிராக 
வேலை செய்த உறவினர்களையும் மற்றவர்களையும் ஷாஜஹான் 
அழித்தொழித்தார் . நூர்ஜஹான் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் 
கொண்டார் . 1646 ஆம் ஆண்டு அவர் இறக்கும் வரைக்கும் 
ஓய்வுப்பணம் அவருக்கு அளிக்கப்பட்டது . 


826 


இந்திய வரலாறு 


ஷாஜஹான் ஆட்சியின் தொடக்கத்தில் இரு கிளர்ச்சிகள் 
தோன்றின . 1628 - ல் பந்தேல்கண்டில் ( Bundelkhand ) 
பீர் சிங் பந்தேலாவின் (Bir Singh Bundela ) மகனான ஜுஜார் சிங் 
( Jujhar Singh ) என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது . மகபத் 
கான் படையெடுத்து அவரை வென்று அடிபணிய வைத்தார் . 
ஆனால் , மீண்டும் 1634 - ல் ஜுஜார் 

சிங் கிளர்ச்சியைத் 
தொடங்கும் முறையில் கோண்டுவானாவின் ( Gondwana ) 
மேல் போர்தொடுத்துப் பிரேம் 

நாராயணன் 

மகனின் 
வேண்டுகோளின்படி ஷா ஜஹான் தம்முடைய புதல்வர் 
அவுரங்கசீப்பை அனுப்பிவைத்தார் . அவுரங்கசீப் பத்தேல் 
அரசனைப் பல்வேறு இடங்களில் தோற்கடித்து விரட்டியடித்தார் . 
இறுதியில் ஜுஜார் சிங் கோண்டுவானாக் காடுகளில் ஓடி ஒளிந்து 
கொண்டார் . ஆனால் , அங்கு அவர் கோண்டு ( Gond s ) 
என மக்களால் கொல்லப்பட்டார் . 

அவருடைய புதல்வர்கள் 
கைது செய்யப்பட்டு இஸ்லாம் சமயத்திற்கு மாற்றப்பட்டனர் . 


இரண்டாவது கிளர்ச்சி தென்னிந்திய ஆளுநரான கான் 
ஜஹான் லோடியால் (Khan Jahan Lodi ) தோற்றுவிக்கப்பட்டது . 
இக் கிளர்ச்சி முந்தியதைவிட வலிமை மிக்கது . கான் ஜஹான் 
லோடி , அகமது நகரின் நிஸாம் ஷாஹி ஆட்சியாளர்களுடன் 
சேர்ந்துகொண்டு மராத்திய , இராசபுத்திர வீரர்களின் துணை 
யோடு கிளர்ச்சி செய்தார் . ஷாஜஹானின் படை இவரைப் 
பல்வேறு இடங்களில் விரட்டியடித்து , இறுதியில் கலிஞ்சருக்கு 
அருகில் தால் ஸிஹோந்தாப் ( Tal Sibonda ) போர்க்களத்தில் 
தோற்கடித்தது . போர்க்களத்திலேயே 

ஜஹான் 
லோடியும் கொல்லப்பட்டார் . 


கான் 


போர்ச்சுகீசியர்களுடன் போர் ( 1632 ) 


போர்ச்சுகீசியர்கள் அக்பரின் ஆட்சிக் காலத்தில் ஹூக்ளி 
யில் தங்களுடைய வாணிக மையத்தை அமைத்திருந்தனர் . 
காலப்போக்கில் ஹூக்ளியைச் சுற்றிலும் பல பெரிய கட்டடங் 
களையும் எழுப்பிக்கொண்டு வலிமையுள்ளவர்களாகத் திகழ்ந் 
தனர் . வாணிகத்தில் கவனம் செலுத்துவதோடு நின்றுவிடாமல் 
• விரும்பத்தகாத செயல்களிலும் ஈடுபடத் தொடங்கினர் . 
இந்து , முஸ்லிம் குழந்தைகளைக் கடத்திச் சென்று அவர்களை 
அடிமைகளாக்கி விற்றும் வந்தனர் . அரசி மும்தாஜ் மஹாலின் 
பணிப் பெண்கள் இருவரை ஒரு சமயம் இவர்கள் கடத்திச்சென்று 
விட்டனர் . இச் செயல்களினால் சீற்றமடைந்த ஷாஜஹான் 

ண்டு காஸிம் கானை ( Kasim Khan ) வங்காள 


1631 ஆம் 


327 


ஷாஜஹான் 


ஆளுநராக நியமித்து , போர்ச்சுகீசியர்களை ஒழிக்க அவருக்கு 
ஆணையிட்டார் . 1632 ஆம் ஆண்டு ஹூக்ளி முற்றுகையிடப் 
பட்டது . போர்ச்சுகல் நாட்டவர் 

படையில் 

10,000 - க்கு 
மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டனர் ; ஹூக்ளி கைப்பற்றப் 
பட்டது . 4000- க்கும் மேற்பட்ட போர்ச்சுகீசியப் படையினர் 
சிறைப்பிடிக்கப்பட்டு ஆக்ராவுக்குக் கொண்டு செல்லப்பட்டனர் . 


தென்னிந்தியக் கொள்கை.அகமது நகர்ப் 

படையெடுப்பு ( 1632 ) 


நகரின் 


தென்னிந்தியாவில் அக்பரின் ஆட்சிக் காலத்தில் 
காந்தேஷும் பீராரும் பேரரசோடு இணைக்கப்பட்டிருந்தன . 
ஜஹாங்கீரின் ஆட்சிக்காலத்தில் அகமது நகரைக் கைப்பற்றும் 
முயற்சி அந்நாட்டின் திறமைமிக்க முதல் அமைச்சரான மாலிக் 
ஆம்பரின் எதிர்ப்பினால் தோல்வியடைந்தது . 

ஷாஜஹான் 
ஆட்சிக்கு வந்ததும் , அகமது நகர்ப் படையெடுப்புக்கு நல்ல 
சூழ்நிலை அமைந்திருந்தது . அந் நாட்டில் உள் நாட்டுக் கலகமும் 
குழப்பமும் மலிந்திருந்தன . அக் காலத்தில் மாலிக் ஆம்பரின் 
மகன் ஃபதே கான் ( Fatah Khan ) அகமது நகர் நாட்டின் 
முதலமைச்சராக ஆட்சி செய்துவந்தார் . அவருக்கும் அகமது 

சுல்தான் நிஜாம் உல் - முல்குக்கும் நல்லுறவு நிலவ 
வில்லை . இதைப் பயன்படுத்திக்கொள்ள விரும்பிய பேரரசர் 
ஷாஜஹான் , ஃபதே கானுடன் சதியாலோசனைத் திட்டத்தில் 
இறங்கினார் . ஃபதே கானுடன் இரகசியக் கடிதத் தொடர்பு 
கொண்டு அவரைச் சுல்தான் நிஜாம் உல் - முக்கைக் கொல்ல , 
ஷா ஜஹான் 

தூண்டினார் . ஷாஜஹானின் விருப்பப்படியே 
ஃபதே கானும் 1630- ல் சுல்தான் நிஜாம் உல்- முல்கைக் கொன்று 
விட்டுச் சுல்தானின் பத்து வயது மகன் ஹூசேன் ஷாவை 
அரியணையில் ஏற்றி , ஆட்சிப் 

பொறுப்பு முழுவதையும் 
அபகரித்துக் கொண்டார் . தம்முடைய ஆட்சியை மொகலாமாயப் 
பேரரசரும் அங்கீகரிக்கிறார் என்று ஃபதே கான் நம்பிக்கொண் 
டிருந்தார் . ஆனால் , 1631 ஆம் ஆண்டு ஷாஜஹான் , மகபத் கானை 
அனுப்பி 

தெளல தாபாதை முற்றுகையிட ஆணையிட்டார் . 

மொகலாயர்களின் முற்றுகையை எதிர்த்துப் 
போரிட்டார் . இரண்டு மாதங்கள் தொடர்ந்து முற்றுகையிட்டும் 
வெற்றிபெறாத மொகலாயப்படை இறுதியில் 11 இலட்சம் 

ரூபாய் 
இலஞ்சமாக ஃபதே கானுக்குக் கொடுத்து அக் கோட்டையை 
1632 - ல் கைப்பற்றிக் கொண்டது . பெயரளவில் சுல்தானாயிருந்த 
ஹுஸேன் ஷாவுக்கு ஆயுள் தண்டனைக் கொடுக்கப்பட்டுக் 


ஃபதே 


கான் 


328 

இந்திய வரலாறு 
குவாலியர்க் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார் . சிறைக் 
கைதியாகவே இருந்து இறுதியில் சிறையிலேயே இறந்தார் . 
இவரோடு நிஸாம் ஷாஹிகளின் 

அரச வமிசம் ஒழிந்தது . 
ஃபதே கான் மொகலாயப் பேரரசில் அதிகாரியாக நியமிக்கப் 
பட்டார் . 


கோல்கொண்டா , பீஜப்பூர் 

மொகலாயப் பேரரசுப் படைகள் 1629 ஆம் ஆண்டு கோல் 
கொண்டாவையும் , 1631 - ல் பீஜப்பூரையும் தாக்கின . இவ்விரு 
நாடுகளும் ஷியா ( Shia ) பிரிவைச் சார்ந்த முஸ்லிம் நாடுகள் . 
ஸுன்னிப் பிரிவைச் சேர்ந்த ஷாஜஹான் இவ்விரு நாடுகளும் 
விடு தலையுடன் இயங்குவதை விரும்பவில்லை . 

அகமது நகர் 
அரசை மீண்டும் ஏற்படுத்தி வலுப்படுத்தும் முயற்சியில் இப் 
பொழுது ஈடுபட்டுக்கொண்டிருந்த ஷாஜி பான்ஸ்லேக்கு ( Shahji 
Bhonsle ) உதவிக்கொண்டு இருந்தன . இவ்விரு நாடுகளின் 
சுல்தான்களையும் , தம்முடைய மேலாண்மையை ஏற்று அடி 
பணிந்து ஆண்டுக் கப்பம் கட்டவேண்டும் என்றும் , ஷாஜிக்கு 
உ.தவிசெய்யக் கூடாது என்றும் ஷாஜஹான் கண்டிப்புடன் 
கேட்டுக்கொண்டார் . தம்முடைய இந்தக் கட்டளையை மேலும் 
வலியுறுத்திச் செயலாற்றும் முறையில் ஷாஜஹான் தென்னிந் 
தியாவிற்கு வந்தார் . 1636 ஆம் ஆண்டு பிப்ரவரி 21 ஆம் நாள் 
தௌலதாபாதை அடைந்த 

ஷாஜஹான் தென்னிந்திய 
தாக்கும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டார் . 
ஷாஜஹானின் வலிமைக்கு அஞ்சிய கோல்கொண்டாச் சுல்தான் 
அப்துல் ஷா , ஷாஜஹானுக்கு அடிபணிந்து அவருடைய 
மேலாண்மையை ஏற்றுக் கொள்ள இசைந்தார் . 
தோறும் பேரரசுக்குத் தவறாது கப்பம் கட்டவும் , தொழுகையின் 
போது அவருடைய பெயரில் குத்பா படிக்கவும் , நாணயங் 
களிலும் அவருடைய பெயரைப் பொறித்து அச்சிட்டு வெளி 
யிடவும் கோல்கொண்டாச் சுல்தான் சம்மதித்தார் . 


நாடுகளைத் 


ஆண்டு 


ஆனால் , பீஜப்பூர்ச் சுல்தான் ஆதில் ஷா ( Adil Sbab ) 
பேரரசின் கட்டளைக்கு அடிபணிய மறுத்ததால் , பேரரசின் 
படைகள் மூன்று திசைகளிலிருந்து பீஜப்பூரை ஒரே சமயத்தில் 
தாக்கத் தொடங்கின . வடகிழக்கில் கானி தௌரானின் (Khav -i 
Dauran ) தலைமையின்கீழ் ஒரு படையும் , மேற்குத் திசையி 
லிருந்து கானி ஜஹானின் படையும் , வடமேற்குத் திசையில் 
இந்துப்பூர் வழியாகக் கானி சமானின் படையும் பீஜப்பூரைத் 
தாக்கின . பீஜப்பூர்ப் படையினர் மொகலாயப் படைக்கு 


329 


ஷாஜஹான் 


உணவுப்பொருள்கள் வந்துசேராதவாறு தடுத்தும் , குடி நீரில் 
நஞ்சு கலந்தும் , அப் படை தலை நகர் நோக்கி வராதவாறு 
தடுத்து நிறுத்தித் தங்களுடைய தலை நகரான பீஜப்பூரைப் 
பாதுகாத்தனர் . ஆனால் , மொகலாயப் படையோ தலை நகர் 
தவிர , பீஜப்பூர் நாட்டின் மற்றப் பகுதிகளை யெல்லாம் சூறை 
யாடத் தொடங்கியது . இச் சூழ் நிலையில் வேறு வழியின்றி 
ஷாஜஹானுடன் சமாதானம் செய்துகொள்ளப் பீஜப்பூர்ச் 
சுல்தான் முன்வந்தார் . 1636 ஆம் ஆண்டு மே மாதம் 6 ஆம் 
தேதி ஷாஜகானுக்கும் பீஜப்பூர்ச் சுல்தானுக்கும் ஓர் உடன் 
படிக்கை ஏற்பட்டது . அவ்வுடன்படிக்கையின்படி பீஜப்பூர்ச் 
சுல்தான் 

போர் இழப்பீடாக மொகலாயப் பேரரசருக்கு 
20 இலட்ச ரூபாய் தந்து , அவருடைய மேலாண்மையை ஏற்றுக் 
கொள்ளுவதாகவும் வாக்களித்தார் . மேலும் , தாம் இனிமேல் 
கோல் கொண்டாவின் அரசியலில் மொகலாயப் பேரரசருக்கு 
விரோதமான முறையில் தலையிடுவதில்லை என்றும் உறுதி 
கூறினார் . இதற்குக் கைம்மாறாக , அகமது நகரில் ஒரு பகுதியை 
ஷாஜஹான் பீஜப்பூர்ச் சுல்தானுக்கு அளித்தார் . 


அரசப் பிரதிநிதியாக 


அவுரங்கசீப் தென்னிந்தி வின் 

நியமிக்கப்படல் 


1636 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் , தென்னிந்தியாவின் 
அரசப் பிரதிநிதியாக 18 வயது நிரம்பிய தம் மூன்றாவது மகன் 
அவுரங்கசீப்பை நியமித்துவிட்டு , ஷாஜஹான் தென்னிந்தியாவி 
லிருந்து தலை நகருக்குத் திரும்பினார் . காந்தேஷ் , பீரார் , தெலிங் 
கானா , தௌலதாபாத் ஆகிய பகுதிகளைக்கொண்டு மொகலா 
யர்களின் தக்காணப் பகுதி ஓரளவு விரிந்த மா நிலமாகவே 
விளங்கியது . 

மா நிலத்தில் 64 ) மலைக்கோட்டைகள் 
இருந்தன . ஒவ்வோர் ஆண்டும் 5 கோடி ரூபாய் இம்மா நிலத்தி 
லிருந்து பேரரசுக்கு வருவாய் வந்தது . காந்தேஷுக்கும் , 
சூரத்துக்கும் இடையில் உள்ள பக்லானா ( Baglana ) என்ற மலை 
நில மாவட்டத்தைத் தக்காண அரசப் 

பிரதி நிதியான 
வுடனேயே அவுரங்கசீப் கைப்பற்றினார் . பேரரசின் பணியில் 
இருந்த நவாஸ் கான் என்ற பாரசீகப் பிரபுவின் மகள் தில்ராஸ் 
பானு பேகம் ( Dilras Banu Begum ) என்பவரைத் திருமணம் 
செய்து 

கொள்வதற்காக , அவுரங்கசீப் 1687 - ல் ஆக்ராச் 
சென்றார் . ஆக்ராவில் தம்முடைய மூத்த மகன் தாரா ஷுக்கோ 
( Dara Shukob ) வின் செல்வாக்கிலிருந்த ஷாஜஹான் , அவுரங்க 
சீப்பிடம் வெறுப்புக்காட்டலுற்றார் . 


330 

இந்திய வரலாறு 
தீப் புண்ணால் அவதியுற்றுக் கொண்டிருந்த தம் அன்புச் 
சகோதரி ஜஹானாராவைப் பார்ப்பதற்காக 1644 ஆம் ஆண்டு 
மீண்டும் ஆக்ராவுக்கு அவுரங்கசீப் சென்றார் . ஆரிப் என்ற 
பெயருடைய அடிமை ஒருவரால் தயாரிக்கப்பட்ட களிம்பு 
ஒன்றினால் சில மாதங்களில் ஜஹானாரா முழுக்குணம் அடைந் 
தாள் . ஆக்ராவுக்கு வந்ததும் சில நாள்களில் தம்முடைய 
தென்னிந்திய அரசப் பிரதிநிதிப் பதவியை அவுரங்கசீப் 
துறந்துவிட்டார் ; சிறிது காலம் ஆக்ராவில் எவ்வித அரசப் 
பொறுப்புமில்லாமல் தனிமை வாழ்க்கை வாழத் தொடங்கினார் . 
அவுரங்கசீப் தம்முடைய பதவியிலிருந்து விலகிக் கொண்டதன் 
காரணம் தெளிவாகத் தெரியவில்லை . இருப்பினும் பேரரசர் 
அவுரங்கசீப்பிடம் வெளிப்படையாக வெறுப்புக் காட்டியதும் , 
தாரா 

ஷூக்கோவை மிகுதியாக நேசித்ததும் 
இருக்கவேண்டும் என்று கருதலாம் . 


காணமாக 


அவுரங்கசீப் இரண்டாம் முறையாகத் 
தென்னிந்தியாவின் அரசப்பிரதி நிதியாதல் 

[ 1653-57 ] 


1645 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் குஜராத் மாநிலத் 
தின் ஆளுநராக அவுரங்கசீப் நியமிக்கப்பட்டார் . அடுத்த 
ஆண்டே மத்திய ஆசியப் பகுதிகளான பால்க் ( Balkh) , பதக் 
ஷான் ( Badakshan ) ஆகியவற்றின் கவர்னராக மாற்றப்பட்டார் . 
இப் புதிய பதவியை வகித்த காலத்தில் காந்தகாரைக் 
கைப்பற்றும் முயற்சியில் அவுரங்கசீப் ஈடுபட்டுத் தோல்வி 
யடைந்தார் . 1653 ஆம் ஆண்டில் அவுரங்கசீப் இரண்டாம் 
முறையாகத் தென்னிந்திய அரசப்பிரதிநிதியாக நியமிக்கப் 
பட்டார் . 1644 ஆம் ஆண்டு அவுரங்கசீப் தென்னிந்தியாவி 
லிருந்து சென்ற பிறகு திறமையற்றவர்கள் அம் மாநிலத்தின் 
அரசப்பிரதிநிதியாகப் பதவிவகித்திருந்தனர் . அவர்களுடைய 
நிருவாகத்தில் குழப்பம் மிகுந்திருந்ததால் , தென் 
னிந்திய நாடுகளின் பொருளாதாரம் மிகுதியாகச் சீர்குலைந் 
திருந்தது . சீர்குலைந்திருந்த பொருளாதாரத்தைச் சீராக்கு 
வதில் 1653 ஆம் ஆண்டுக்குப் பிறகு அவுரங்கசீப் தீவிரமாக 
ஈடுபடத் தொடங்கினார் . அவுரங்கசீப்பின் இம் முயற்சிக்கு 
அவருடைய வருவாய்த்துறை அதிகாரியான முர்ஷித் குலி கான் 
( Murshid Kuli Khan ) சிறப்பாக உதவினார் . முர்ஷித் குலி கான் 
தொடக்கத்தில் காந்தகாரில் பாரசீக அதிகாரியாகப் பணி 


331 


ஷாஜஹான் 


யாற்றி வந்தார் . அவுரங்கசீப் 1653 - ல் தென்னிந்தியாவிற்கு 
வந்தபொழுது அவருடனேயே முர்ஷித் குலி கானும் தென்னிந்தி 
யாவிற்கு வந்துவிட்டார் . அவருடைய திறமையில் நம்பிக்கை 
வைத்த அவுரங்கசீப் , அவரைத் தொடக்கத்தில் தௌலதாபாத் , 
தெலிங்கானா ஆகியவற்றின் திவானாக நியமித்தார் . பிறகு 
பதவியுயர்வு கொடுத்துப் பீரார் , காந்தேஷ் பகுதிகளின் 
திவானாகவும் நியமித்தார் . பின்னர் அவுரங்கசீப் , முர்ஷித் குலி 
கானைத் தம்முடைய வருவாய்த்துறை அதிகாரியாகவும் 
நியமித்தார் . முர்ஷித் குலி கானின் துணையோடு தென்னிந்தியா 
வின் வருவாய்த்துறையில் நல்ல சீர்திருத்தங்களைச் செய்தார் . 
நிலவரி வசூல் செய்வதற்காகத் தென்னிந்தியா , பைங்காட் 
( Painghat ) அல்லது பள்ளப் பகுதி நிலங்கள் என்றும் பலாகாட் 
( Palaghat ) அல்லது மேட்டுப் பகுதி நிலங்கள் என்றும் இரு 
பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டன . காந்தேஷ் முழுவதும் , பீராரின் 
ஒரு பகுதியும் பள்ளப் பகுதி நிலமாகவும் , எஞ்சியவை மேட்டுப் 
பகுதி நிலமாகவும் பகுக்கப்பட்டன . நிலத்தை அளந்து 
தீர்வையை நிர்ணயித்தல் போன்ற தோடர் மாலின் முறையில் 
சில சீர்திருத்தங்கள் செய்து அம் முறையை முர்ஷித் குலி கான் 
தக்காணத்தில் புகுத்தினார் . வளங்குறைந்த நிலப்பகுதிகளில் 
ஒரு குறிப்பிட்ட தொகையையே நிரந்தரமாக வரியாக வசூலித் 
தார் . வளமிக்க பகுதிகளின் நிலங்களில் பயிரிடப்பட்ட பயிரின் 
அடிப்படையிலும் , பயன்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன வசதியின் 
அடிப்படையிலும் வரி விதித்து வசூலித்தார் . வேளாண்மை 
வளர ஏழை விவசாயிகளுக்குச் சுலபமான தவணை முறையில் 
திருப்பிக்கொடுக்கின்ற முறையில் அரசாங்கம் கடன் உதவியும் 
செய்தது . இச் சிறிய சீர்திருத்தங்களினால் தென்னிந்தியா 
வளங்கொழிக்கின்ற பகுதியானதோடு அல்லாமல் , அங்கு 
இந்திய அரசும் வலிமையுடையதாகத் திகழ்ந்தது . அவுரங்கா 
பாதிற்கு அருகில் பண்படுத்தப்படாத நிலம் சிறிது கூட இல்லை 
என்று 1658 - ல் பேரரசைச் சார்ந்த ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் . 


இவ்வாறு தென்னிந்திய உள் நாட்டு ஆட்சியில் 
திருத்தங்கள் செய்து வெற்றிகண்ட அவுரங்கசீப் , சுதந்திரமாக 
இயங்கிவந்த கோல்கொண்டா , பீஜப்பூர் 

ஷியா 
நாடுகளை வென்று இணைக்கும் வெளிநாட்டுக் கொள்கை 
யிலும் ஈடுபடலானார் . கோல்கொண்டா நாட்டின் சுல்தான் 
அப்துல்லா குதுப் ஷா , பேரரசருக்கு முறையாகக் கப்பம் 
கட்டத் தவறிவிட்டார் என்ற காரணத்தைக் காட்டி , அந் 

அவுரங்கசீப் படையெடுத்தார் . அப்துல்லா 
குதுப் ஷாவின் முதல் அமைச்சராக இருந்த மீர் ஜும்லாவின் 


நாட்டின்மேல் 


332 


இந்திய வரலாறு 


படை 


( Mir Jumla ) தூண்டு தலும் , ஒத்துழைப்பும் இப் 
யெடுப்புக்கு மற்றொரு காரணமாக இருந்தது . 


முகம்மது சையது என்பவர் மீர் ஜும்லாவின் இயற்பெய 
ராகும் . அவர் பாரசீக நாட்டைச் சேர்ந்த வணிகர் . வைரம் 
போன்ற விலையுயர்ந்த கற்களைக் கொண்டு வாணிகம் செய்து 
பெருஞ்செல்வராக 

ஜும்லா 

விளங்கினார் . வீரதீரச் 
செயல்களை ஆற்றவேண்டும் என்ற உணர்வோடு இந்தியாவிற்கு 
வந்த மீர் ஜும்லா கோல்கொண்டாச் சுல்தானிடம் வேலைக் 
கமர்ந்தார் . இயற்கையிலேயே ஆற்றல் மிகுந்த மீர் ஜும்லா 
மிக விரைவில் கோல்கொண்டாவில் படைத்துறையிலும் , ஆட்சி 
முறைத் துறையிலும் சிறந்து விளங்கினார் . அவருடைய திறமை 
யில் மயங்கிய கோல்கொண்டாச் சுல்தான் அவரைத் தம்முடைய 
முதலமைச்சராகவும் நியமித்துக்கொண்டார் . படிப்படியாக 
அரசாங்கத்தின் அதிகாரங்களையெல்லாம் கைப்பற்றிக்கொண்ட 
மீர் ஜும்லா சர்வாதிகாரியைப் போன்று ஆட்சி செய்யத்தொடங் 
கினார் . கருநாடகத்தின் சில பகுதிகளை வென்று அவற்றைத் 
தம்முடைய நேரடி அதிகாரத்தின் கீழ் வைத்துக்கொண்டார் . 
முந்நூறு மைல் நீளமும் , ஐம்பது மைல் அகலமும் கொண்ட 
அந்த நாட்டின் மூலமாக மீர் ஜும்லாவுக்குத் தனிப்பட்ட முறை 
யில் ஆண்டுக்கு ஐம்பது இலட்சம் ரூபாய் வருமானம் கிடைத் 
தது . வளர்ந்துவரும் அவருடைய அதிகாரத்தையும் , செல்வாக் 
கையும் கட்டுப்படுத்த சுல்தான் முயன்றபொழுது , மீர் ஜும்லா 
சுல்தானுக்கு எதிராக மொகலாயப் பேரரசுடனும் அவுரங்கசீப் 
புடனும் சூழ்ச்சித் திட்டங்களில் ஈடுபட்டார் . இதனால் சினமுற்ற 
சுல்தான் குதுப் ஷா , மீர் ஜும்லாவின் மகன் முகம்மது கானையும் , 
அவருடைய குடும்பத்தினரையும் சிறையிலடைத்தார் . 
ஜும்லாவின் குடும்பத்தினரை விடுதலை செய்ய வேண்டும் என்று 
கோல்கொண்டாவின் சுல்தானுக்குப் பேரரசர் ஆணையிட்டார் . 
இவ்வாணைக்கு அவர் பணிய மறுத்ததால் 1656 ஆம் ஆண்டு 
அவுரங்கசீப் , தம்முடைய மகன் முகம்மது சுல்தானைப் படை 
யுடன் கோல்கொண்டாவிற்கு அனுப்பினார் . சில நாள்களில் 
அவுரங்கசீப்பும் கோல்கொண்டாவிற்குச் சென்றார் . மொகலாயப் 
படை கோல்கொண்டா நாட்டைச் சூறையாடிவிட்டுத் தலை 
நகரை முற்றுகையிட்டது . இச்சமயத்தில் தாரா ஷுக்கோவும் 
ஜஹானாராவும் இப்படையெடுப்புத் தடைசெய்யப்படல் 
வேண்டும் என்று பேரரசரைக் கேட்டுக்கொள்ள , பேரரசர் 
ஷாஜஹானும் கோல்கொண்டா முற்றுகையை உடனடியாகக் 
கைவிடவேண்டும் என்று அவுரங்கசீப்பிற்கு ஆணையிட்டார் . 


ஷாஜஹான் 


333 


தந்தையின் ஆணைக்கிணங்கத் தனயனும் 1656 ஆம் ஆண்டு 
மார்ச்சு மாதம் 30 ஆம் 

தேதி கோல்கொண்டாவிலிருந்து 
வெளியேறினார் . 

கோல்கொண்டாச் சுல்தான் மொகலாயப் 
பேரரசருக்குப் போர் நஷ்டயீடாக 10 இலட்சம் ரூபாய் அளித்த 
தோடு ரங்கீர் ( Rangir ) மாவட்டத்தையும் அளித்தார் . மேலும் , 
தம் மகளை அவுரங்கசீப்பின் மகன் முகம்மது சுல்தானுக்குத் 
திருமணம் செய்து கொடுத்து , ஓர் இரகசிய ஒப்பந்தத்தின் 
மூலமாக 

முகம்மது சுல்தானைத் தமக்குப் பின்னர் 
கோல்கொண்டா நாட்டின் வாரிசாகவும் குதுப் ஷா ஆக்கினார் . 
இச்சூழ்நிலையில் மீர் ஜும்லா கோல்கொண்டாச் சுல்தானின் 
பணியிலிருந்து விலகி அவுரங்கசீப்பின் படையில் சேர்ந்து 
கொகாண்டார் . விரைவிலேயே மொகலாயப் பேரரசின் முதல் 
அமைச்சராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் . 


பீஜப்பூர் நாட்டின் சுல்தான் முகம்மது ஆதில் ஷா 1655 - ல் 
இறந்த பின்னர் , அந் நாட்டில் குழப்பம் மிகுந்தது . ஆதில் 
ஷாவுக்குப் பின்னர் அவருடைய பதினெட்டு வயது மகன் 
அரசரானார் . ஆனால் , இவர் உண்மையில் முகம்மது ஆதில் 
ஷாவின் மகன் அல்லரென்று கூறி , பீஜப்பூரின்மேல் படை 
யெடுக்கப் பேரரசின் அனுமதியைப் பெற்று , அந் நாட்டின் மீது 
1657 ஆம் ஆண்டு அவுரங்கசீப் படையெடுத்தார் . 
ஜும்லாவும் இப் படையெடுப்பில் கலந்துகொண்டார் . பீடார்க் 
கோட்டை , கல்யாணிக்கோட்டை ஆகியவற்றை 
அவுரங்கசீப்பின் படையினர் பீஜப்பூரில் கைப்பற்றினர் . 
சமயத்தில் தாரா ஷுக்கோவின் ஆலோசனையின் பேரில் 
ஷாஜஹான் இப் படையெடுப்பைக் கைவிட அவுரங்கசீப்பிற்கு 
ஆணையிட்டார் . பெரும் தொகையைப் போர் நஷ்ட ஈடாகக் 
கொடுத்ததோடு பீடார் , கல்யாணி , பரேந்தா ( Parenda ) 
ஆகிய கோட்டைகளையும் மொகலாயர்களுக்குத் தந்து 1657 - ல் 
பீஜப்பூர்ச் சுல்தான் சமாதானம் செய்து கொண்டார் . 1658 ஆம் 
ஆண்டு ஷாஜஹான் நோயுற்றதால் , அவருடைய புதல்வர் 
களுக்குள் வாரிசுரிமைப் போர் தொடங்கியது . இதனால் 
அவுரங்கசீப் 1658 - ல் தலை நகர் நோக்கி விரைந்தார் . 
வடமேற்கு எல்லைக் கொள்கை 

ஜஹாங்கீரின் ஆட்சிக் காலத்தில் 1622 ஆம் ஆண்டு 
பாரசீகப் பேரரசர் முதலாம் ஷா அப்பாஸ் ( Shah Abbas I ) 
காந்தகாரைக் கைப்பற்றிக் கொண்டிருந்தார் . ஜஹாங்கீர் 
இழந்த காந்தகாரை மீட்கும் முயற்சியில் 

ஷாஜஹான் 
ஈடுபட்டார் . காந்தகாரின் பாரசீக ஆளுநராக இருந்த அலி 


834 


இந்திய வரலாறு 


மர்தான் கானுக்கு (Ali Mardan Khan ) ஓர் இலட்சம் ரூபாய் 
இலஞ்சமாகக் கொடுத்தும் , மொகலாய அரசில் உயர்ந்த 
பதவி அளிப்பதாக ஆசைகாட்டியும் அலி மர் தான் கானைத் தம் 
பக்கம் ஷாஜஹான் வரவழைத்துக்கொண்டு , காந்த காரைக் 
கைப்பற்றிக் கொண்டார் . காந்தகார் நகரில் புதிய கோட்டை 
களை நிர்மாணித்து அதை மேலும் வலிமையுள்ள தாக 
ஷாஜஹான் ஆக்கினார் . பாரசீக அரசர் இரண்டாம் ஷா 
அப்பாஸ் 1648 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதத்தில் குளிர்காலம் 
தொடங்கியபொழுது காந்தகாரைக் கைப்பற்றுவதற்காகப் 
பெரும்படை ஒன்றை அனுப்பினார் . காந்தகாரின் மொகலாய 
ஆளுநர் தௌலத் கானின் வலிமையற்ற தன்மையைப் பயன் 
படுத்திக் கொண்ட பாரசீகப் படை 1649 ஆம் ஆண்டு பிப்ரவரி 
11 ஆம் தேதி மொகலாயர்களிடமிருந்து காந்தகாரைக் 
கைப்பற்றிக் கொண்டது . காந்தகாரை மீண்டும் பாரசீகர்களி 
மிருந்து கைப்பற்ற நினைத்த ஷாஜஹான் 1649 ஆம் ஆண்டு மே 
மாதத்தில் அவுரங்கசீப்பையும் அவருக்குத் துணையாகச் 
சாதுல்லா கானையும் ( Sadulla Khan ) படையுடன் காந்தகார் 
நோக்கி அனுப்பினார் . மொகலாயப்படை காந்தகாரைத் 
தாக்கியது . ஆனால் , பயனேதும் விளையவில்லை . செப்டம்பர் 
மாதத்தில் காந்தகார் முற்றுகையை அவுரங்கசீப் கைவிட்டு 
விட்டுத் தலை நகர் திரும்பினார் . சிறந்த ஏற்பாடுகளைச் செய்து 
மேலும் படையைப் பலப்படுத்தி 1652ஆம் ஆண்டு மீண்டும் 
காந்தகாரைக் கைப்பற்ற அவுரங்கசீப்பையும் சாதுல்லா 
கானையும் பேரரசர் அனுப்பினார் . படைகளுக்கு வேண்டிய 
உணவும் , படைக்கலன்களும் அவ்வப்பொழுது கிடைக்கத் 
தகுந்த ஏற்பாடு செய்வதற்காகப் பேரரசர் காபூலில் 
முகாமிட்டுத் தங்கியிருந்தார் . பாரசீகர்களின் திறமைமிக்க 
படையையும் , பீரங்கிப் படையையும் எதிர்த்துப் போரிடச் 
சக்தியற்ற மொகலாயப் படை , இம் முறையும் காந்தகாரை 
மீட்கும் முயற்சியில் தோல்வி அடைந்தது . மூன்றாவது முறை 
யாக 1653 ஆம் ஆண்டு மே மாதத்தில் மீண்டும் ஒரு படை 
தாரா ஷுக்கோவின் தலைமையின் கீழ்க் காந்தகாரு க் 
ஷாஜஹான் அனுப்பினார் . முந்திய முயற்சிகளைப் போன்றே இம் 
முயற்சியிலும் மொகலாயர்கள் வெற்றி பெறவில்லை . காந்தகாரை 
மீட்க எடுக்கப்பட்ட மூன்று படையெடுப்புகளுக்காகச் சுமார் 
பன்னிரண்டு கோடி ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டும் அப் படை 
யெடுப்புகள் தோல்வியிலேயே முடிவடைந்தன . மனந்தளர்ந்த 
ஷாஜஹான் காந்தகாரைக் கைப்பற்றும் முயற்சியைக் 
கைவிட்டார் . 


335 


ஷாஜஹான் 


மத்திய ஆசியக் கொள்கை 

ஷாஜஹான் தம் தந்தையையும் பாட்டனாரையும் போலவே 
மத்திய ஆசியாவிலிருந்த தம் மூதாதையரின் பண்டைய பகுதி 
களை மீண்டும் வெல்ல வேண்டும் என நினைத்தார் . தம் குடும் 
பத்தின் பாரம்பரிய உரிமைப் பகுதிகளாகிய பால்க் ( Balkh ) , 
பதக்ஷான் ( Badakshan ) என்ற மத்திய ஆசியப் பகுதிகளை 
எவ்வாறேனும் கைப்பற்ற வேண்டும் என்பது ஷாஜஹானின் 
விருப்பம் . 1645 - ல் பால்க் நாட்டில் ஏற்பட்ட குழப்ப நிலையைச் 
பாதகமாகப் பயன்படுத்திக் கொள்ள 

நினைத்த ஷாஜஹான் , 
அவ்வாண்டில் இளவரசர் முராத்தையும் ( Murad ) அலி மர் தான் 
கானையும் பால்க் , பதக்ஷான் பகுதிகளின் மேல் போர் 
தொடுத்துக் கைப்பற்றப் படைகொடுத்து அனுப்பினார் . 
மொகலாயப் படையினர் பால்க்கையும் , பதக்ஷானையும் கடும் 
போருக்குப் பின்னர் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றனர் . 
பால்க் நாட்டின் வசதியற்ற தட்பவெப்ப நிலையில் அங்கு இருக்க 
யலாத முராத் , பேரரசரின் விருப்பத்திற்கு 

மாறாக 
இந்தியாவுக்குத் திரும்பிவிட்டார் . 1646 - ல் அவுரங்கசீப்பை 
மத்திய ஆசியப் பகுதிகளுக்குப் பேரரசர் அனுப்பினார் . ஆனால் , 
அச் சமயத்தில் உஸ்பெக்குகள் தேசிய உணர்ச்சி பெற்று ஒன்று 
திரண்டு மொகலாயர்களை 

முழு மூச்சுடன் 

எதிர்த்தனர் . 
உஸ்பெக்குகளைத் தோற்கடித்துப் பால்க்கிலும் , பதக்ஷானினும் 
மொகலாயர்களின் ஆதிக்கத்தை நிலை நாட்ட அவுரங்கசீப் 
எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பயன்படாமல் போயின . 
1647 ஆம் ஆண்டு அவுரங்கசீப் உஸ்பெக்குகளால் தோற்கடிக்கப் 
பட்டு , விரட்டியடி 

க்கப்பட்டார் . பாபரின் ஆதிக்கத்தின் கீழ் 
உட்பட்டிருந்த பால்க்கையும் பதக்ஷானையும் கைப்பற்ற 
வேண்டும் என்று ஷாஜஹான் கண்ட 

கனவாகவே 
அமைந்துவிட்டது . 
ஷாஜஹானின் சமயக் கொள்கை 

அக்பர் இந்துக்களிடம் நட்புறவுக் கொள்கையைப் பின்பற்றி 
வந்தார் ஜஹாங்கீர் சமயத்துறையில் அக்கறையில்லாதவராக 
விளங்கினார் . 

ஷாஜஹான் இந்துக்களை வெறுக்கத் 
தலைப்பட்டார் . அவருடைய இக் கொள்கைக்கு அரசி மும்தாஜ் 
மஹாலின் ( Mumtaj Mahal ) செல்வாக்கு ஓரளவு காரணமாகும் . 
புதிதாகக் கட்டப்பட்ட இந்துக் கோயில்கள் தரைமட்டமாக்கப் 
படல் வேண்டும் என்று ஷாஜஹான் 1633 - ல் ஆணையிட்டார் . 
இவ்வாணைக்கிணங்க , காசியில் மட்டும் எழுபத்தாறு கோயில்கள் 
இடித்துத் தரைமட்டமாக்கப்பட்டன . அக்பரால் நீக்கப்பட்டு 
இருந்த இந்துக்களின் யாத்திரை வரியை ஷாஜஹான் மீண்டும் 


கனவு 


336 


இந்திய வரலாறு 


புதுப்பித்து வசூலிக்கத் தொடங்கினார் . 

ஏழை 

முஸ்லிம்கள் 
கிறித்தவ சமயத்தைத் தழுவுவதைத் தடுக்க ஷாஜஹான் நட 
வடிக்கைகளை எடுத்தார் . போர்ச்சுகீசியர் சமயப் பிரசாரம் 
செய்வதற்கும் அவர் பெருந்தடையாக இருந்தார் . இந்துக்களும் 
முஸ்லிம்களும் கலப்புத் திருமணம் செய்துகொள்வதை தடை 
செய்ததோடல்லாமல் , ஏற்கெனவே இந்துக்களைத் திருமணஞ் 
செய்து கொண்டிருந்த முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய 
கணவன்மார்களையும் , குழந்தைகளையும் விட்டு வரவேண்டும் 
என்று ஷாஜஹான் ஆணைகள் பிறப்பித்தார் . தங்களுடைய 
முஸ்லிம் மனைவியரைக் கைவிட விரும்பாத இந்து கணவர்கள் 
இஸ்லாம் சமயத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் 
வற்புறுத்தப்பட்டனர் . எனினும் , தம்முடைய மூத்த மகன் 
தாரா ஷுக்கோ இந்துக்களுடனும் தொடர்பு கொள்ளப் பேரரசர் 
அனுமதித்தார் . பேரரசரின் அவைக்களத்தில் சிறப்பு வாய்ந்த 
இந்துக்கள் ஆதரிக்கப்பட்டனர் . 


இந்தியாவில் மொகலாயர் ஆட்சியின் பொற்காலம் 

இந்தியாவில் மொகலாயர்களின் ஆட்சிக் காலத்தில் - ஷாஜ 
ஹானின் ஆட்சிக் காலத்தில் மொகலாயப் பேரரசு பரப்பில் 
விரிந்தும் , வலிமையில் சிறந்தும் விளங்கியது . அவுரங்கசீப்பின் 
ஆட்சிக்காலத்தில் பீஜப்பூர் , கோல்கொண்டா , மகாராஷ்டிரம் , 
கிழக்குக் கருநாடகம் ஆகிய பகுதிகள் பேரரசோடு சேர்க்கப் 
பட்டன . என்றாலும் , அவராட்சிக் காலத்தில் இப் பரந்த பேரரசு 
வலிமையையும் ஒற்றுமையையும் இழந்திருந்தது . பல புதிய 
நாடுகளை வெல்லுவதற்குப் பல புதிய போர்களை அவுரங்கசீப் 
தொடுத்தார் . இதனால் நாட்டின் பொருளா தாரம் மிகுதியாகப் 
பாதிக்கப்பட்டது . ஷாஜஹானின் பேரரசிலிருந்து காந்தகார் 
பிரிந்தது என்றாலும் , இதனால் பேரரசின் பொருளாதாரமோ 
வலிமையோ 

சிறிதும் 

பாதிக்கப்படவில்லை . மேலும் , 
ஷாஜஹானின் ஆட்சிக்காலம் ஓரமைதியான காலமாகும் . உள் 
நாட்டில் எவ்விதக் - கிளர்ச்சியோ குழப்பமோ ஏற்படாததோடு 
வெளிநாட்டுப் படையெடுப்புகளும் பேரரசின் மேல் நிகழவில்லை . 
ஷாஜஹானின் ஆட்சிக் காலம் வாணிகத் துறையிலும் சிறந்து 
விளங்கியது . இவருடைய காலத்தில் மேற்கு ஆசிய நாடுகளில் 
பேரரசின் பொருள்கள் மிகுதியாக ஏற்றுமதி செய்யப்பட்டன . 
ஐரோப்பிய நாடுகளோடு வாணிகத் தொடர்பும் ஷாஜஹானின் 
ஆட்சிக் காலத்தில் தான் தொடங்கியது . இச் சிறப்புகள் எல்லா 
வற்றையும்விட ஷாஜஹானின் காலம் எழில் வாய்ந்த கலைச் 
சின்னங்களைப் படைத்த பொன்னான காலம் 

லமாகும் . ஃபிரான்சு 


ஷாஜஹான் 


387 


பல 


நாட்டு மன்னர் பதினான்காம் லூயியைப் போன்று ஷாஜஹான் 
கலைகளில் மிகுந்த ஈடுபாடுள்ளவராகத் திகழ்ந்தார் . ஷாஜஹான் 
நகரங்களில் 

கட்டடங்களை எழுப்பியபோதிலும் , 
அவருடைய கட்டடக் கலை ஆர்வத்தை டெல்லி , ஆக்ரா ஆகிய 
நகரங்களில் கட்டப்பட்ட கட்டடங்கள் நன்கு எடுத்துக்காட்டு 
கின்றன . தம் அன்பு மனைவி மும்தாஜ் மஹாலின் கல்லறையின் 
மேல் அவர் நிறுவிய கலைக்கோயில் தாஜ் மஹால் , அவர் கட்டிய 
கட்டடங்களில் தலைசிறந்ததாகத் திகழ்கிறது . வெண்பளிங்குக் 
கல்லாலான தாஜ்மஹாலைக் கட்டிமுடிக்க இருபத்தோராண்டுகள் 
பிடித்தன . ஆறு கோடி 

ரூபாய்களுக்கு மேல் செலவிடப் 
பட்டன . மொகலாயக் கட்டடக்கலை தாஜ் மஹாலில் சிறந்து 
விளங்குகிறது . தாஜ் மஹாலைத் தவிர முத்து மசூதியையும் 
ஜூம்மா மசூதியையும் ஆக்ராவில் ஷாஜஹான் கட்டினார் . 
டெல்லியில் , திவானி - ஆம் ( Diwani Am ) , திவானி காஸ் ( Diwani 
Khass ) என்ற எழில்மிகு கட்டடங்களையும் ஷாஜஹான் கட்டினார் . 
இக்கட்டடங்கள் எல்லாம் பளிங்குக் கற்களாலானவை . 
புகழ்பெற்ற மயில் ஆசனம் உருவாக்கப்பட ஏழு ஆண்டு 
களும் ஒரு கோடி ரூபாயும் செலவாயின . பல பள்ளிவாசல்கள் , 
கோட்டைகள் , மாளிகைகள் ஆகியவற்றையும் லாகூர் , 
காபூல் , காந்தகார் , ஸ்ரீநகர் , அகமதாபாத் போன்ற இடங்களில் 
பல பூங்காக்களையும் ஷாஜஹான் நிர்மாணித்தார் . 


படை 


இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை ஷாஜஹானின் ஆட்சிக் 
காலம் பெற்றிருந்தது என்றாலும் , நாட்டின் பொருளாதாரம் 
சீர்குலைந்த நிலையில் இருந்தது . மாநில கவர்னர்களின் முறை 
கேடான ஆட்சியின் காரணமாக உழவர்களும் , தொழிலாளர் 
களும் வாழ்க்கையில் இன்றியமையாத தேவைகளைக்கூடப் பெற 
முடியாதவர்களாக 

அல்லலுற்றனர் . பரந்த பேரரசைக் 
கட்டிக்காக்கும் பணிக்காக ஏராளமான அதிகாரிகளை நியமித்து 
மிகுதியான ஊதியம் கொடுத்ததாலும் , பெரும் 
வைத்துக் காத்து வந்ததாலும் , அற்புதமான கலை எழில் 
வாய்ந்த கட்டடங்கள் பல கட்டப்பட்டதாலும் மக்களிடத்தில் 
இருந்து மிகுதியான வரிகள் வசூலிக்கப்பட்டன . ஃபிரெஞ்சு 
நாட்டுப் பயணிகளான பெர்னியர் ( Bernier ) , டேவர்னியர் 
( Tavernier ) ஆகியோர் அக் காலத்தில் மக்கள் அன்பவித்து 
வந்த துன்பங்களைப்பற்றிக் குறிப்பிட்டிருக்கிறார்கள் . வறட்சிக் 
காலங்களில் மக்களின் நிலை மேலும் பரிதாபத்திற்கு உரியதாக 
விளங்கியது . 1680-32 ஆண்டுகளுக்கிடையில் ஏற்பட்ட 
பஞ்சம் தக்காணம் , குஜராத் ஆகிய பகுதிகளை ஏறக்குறைய 

22 


188 


இந்திய வரலாறு 


பாலைவனங்களாக மாற்றியது . இதைப்பற்றி ஷாஜஹானின் 
அவைக்கள வரலாற்று ஆசிரியர் அப்துல் ஹமித் லாஹோரி 
(Abdul Hamid Lahori ) குறிப்பிடுவதாவது : இவ்விரு நாடுகளில் 
( தக்காணம் , குஜராத் ) வாழ்ந்த மக்கள் வறுமையின் எல்லைக்கே 
சென்றுவிட்டனர் . ஒரு பிடி சோற்றுக்காக உயிரையே விற்க 
முன்வந்தனர் . ஆனால் , வாங்குவதற்கு யாரும் இல்லை . 
உயர்ந்த பதவிகளை ஒரு துண்டு ரொட்டிக்காக விற்க விரும்பி 
னாலும் வாங்குவார் யாருமில்லை . எப்பொழுதுமே வாரி வழங்கிய 
கைகள் இப்பொழுது பிச்சைக்காகக் கைகளை ஏந்தி நின்றன . 
ஆடுகளின் இறைச்சிக்குப்பதில் நாய்களின் இறைச்சி விற்கப் 
பட்டன . மனிதர்களின் எலும்புப் பொடிகள் உணவு மாவு 
களுடன் கலந்து விற்கப்பட்டன . மனிதர்கள் மனிதர்களையே 
கொன்று உண்ணும் வறிய நிலை ஏற்பட்டது . தந்தை தன் 
அன்பு மகனைக் கொன்று உண்ணவும் கூச்சப்படவில்லை . 


வாரிசுரிமைப் போர் ( 1656-59 ) 


1857 ஆம் ஆண்டில் ஷாஜஹான் நோய்வாய்ப்படவே ,, 
அவருடைய நான்கு மக்களும் அரியணைக்காகத் தங்களுக் 
கிடையே வாரிசுரிமைப்போரில் ஈடுபட்டனர் . ஷாஜஹானின் 
அன்பைப் பெற்றிருந்த மூத்த மகன் தாரா ஷுக்கோ பஞ்சாபுக் 
கும் , வடமேற்கு மாநிலங்களுக்கும் அரசப்பிரதிநிதியாக இருந் 
தார் . அவர் ஆற்றலும் , தாராள மனமும் , கற்றோரைப் போற்றும் 
பெற்றியும் ஒருங்கே இணைந்தவராக விளங்கினார் . மற்றச் 
சமயத்தவர்களைப் பொறுக்கும் பொறையுணர்வும் அவரிடத்து 
மிகுந்திருந்தது . இந்துச் சமயத்து வேதங்களையும் , கிறித்தவர் 
களின் புதிய ஏற்பாட்டையும் (New Testament ) . சூஃபி ஞானி 
களின் நூல்களையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர் தாரா ஷுக்கே . 
அதர்வண வேதத்தையும் உபநிடதங்களையும் சமஸ்கிருதத்தில் 
இருந்து பாரசீக மொழியில் பெயர்த்து எழுதியிருக்கிறார் . இவ்வளவு 
சிறப்பான குணங்கள் பெற்றிருந்த போதிலும் தாராவிடத்தில் 
சினமும் செருக்கும் குடி கொண்டிருந்தன . இரண்டாவது 
மகனான ஷூஜா ( Shuja ) வங்காளத்தில் அரசப்பிரதிநிதியாக 
இருந்தார் . அவர் அறிவுமிக்கவராகவும் , நல்ல போர் ஆற்றல் 
நிரம்பியவராகவும் இருந்தாலும் , இன்பக் கேளிக்கைகளில் 
தாட்டம் மிகுந்தவராகக் காணப்பட்டார் . விடாமுயற்சி அற்றவர் 
ஆகவும் , சோம்பல் நிறைந்தவராகவும் ஷூஜா விளங்கினார் . 

சமயத்துறையில் ஷியாப் பிரிவைச் சார்ந்தவர் . 
மூன்றாவது மகன் அவுரங்கசீப் மற்றவர்களை விட மிகுந்த திறமை 
யும் ஆற்றலும் பெற்றவர் . போர் ஆற்றல் , அரசியல் சூழ்ச்சி , 


இவர் 


339 


ஷாஜஹான் 


ஆட்சித் திறமை ஆகியவைகளில் அவுரங்கசீப் சிறந்து விளங் 
கினார் . அவர் தென்னிந்திய அரசப் பிரதிநிதியாகப் பணியாற்றி 
வந்தார் . நான்காம் மகன் முராத் குஜராத்தின் ஆளுநராக 
இருந்தார் . இவரிடத்தில் ஒழுக்கம் சிறிதுமில்லை ; வீரம் 
படைத்தவராக இருந்தாலும் , குடிப்பழக்கத்திற்குப் பலியானவர் . 
இவ்வாறு தன்மைகளில் வேறுபட்டிருந்த சகோதரர்களிடையே 
வாரிசுரிமைக்காகப் போர் தொடங்கியதில் வியப்பில்லை . 


மான 


ஷாஜஹான் நோய்வாய்ப்பட்டிருந்த செய்தி எட்டியவுடனே 
சகோதரர்கள் ஒவ்வொருவரும் போருக்குத் தயாராகி , அவசிய 

ஏற்பாடுகளைச் செய்வதில் முனைந்தனர் . முதலில் 
கிளம்பியவர் ஷூஜா ஆவார் . 1657 செப்டம்பர் மாதத்தின் 
ஆரம்பத்திலேயே அவர் தம்மைப் பேரரசர் என்று பிரகடனம் 
செய்து தம்முடைய மா நிலமான வங்காளத்தின் தலை நகரான 
இராஜ்மகல் என்னுமிடத்தில் மணிமுடி சூட்டிக்கொண்டு , தம் 
பெயரிலேயே நாணயங்களையும் அச்சிட்டு வெளியிட்டார் . 
அடுத்தபடியாக , முராத் குஜராத்தின் தலைநகரான அகமதா 
பாதில் தம்மைப் பேரரசர் என்று அறிவித்துக்கொண்டார் . 
அதன் பின்னர் மாளவத்தில் அவுரங்கசீப்பைச் சந்தித்து அவர் 
தமக்குத் தம்முடைய முயற்சியில் உறுதுணையாக இருக்க 
ஒப்புதல் தரும் ஓர் ஒப்பந்தத்தையும் செய்து கொண்டார் . அவ் 
வொப்பந்தத்தின் சரத்துகள் பின் வருமாறு : 1. கொள்ளைப் 
பொருளில் மூன்றில் ஒரு பாகம் முராத் பஷுக்கும் மூன்றில் இரு 
பகுதிகள் அவுரங்கசீப்புக்கும் சேர வேண்டும் . 2. அரியணையைக் 
கைப்பற்றிய பிறகு பஞ்சாப் , ஆஃப்கானிஸ்தானம் , காஷ்மீர் , 
சிந்து ஆகியவை முராத்துக்கும் , பேரரசின் எஞ்சிய பகுதிகள் 
அவுரங்கசீப்பிற்கும் உரிமையானவையாகும் . இவ்வொப்பந்தத் 
திற்குப் பிறகு முராத்தும் , அவுரங்கசீப்பும் தம்முடைய படை 
களுடன் ஆக்ரா நோக்கி விரைந்தனர் . 


இதற்கிடையில் ஆக்ரா நோக்கி வந்துகொண்டிருந்த 
ஷூஜாவின் படையை , தாரா ஷுக்கோவின் மகன் சுலைமான் 
ஷுக்கோவின் தலைமையின் கீழ் இயங்கிய பேரரசுப்படை காசிக் 
கருகில் தோற்கடித்து வங்காளத்திற்கு விரட்டியடித்தது . 
முராத் , அவுரங்கசீப் ஆகியவர்களின் படைகள் ஆக்ராவிற்கு 
வருவதைத் தடுப்பதற்காக , 

தடுப்பதற்காக , ஜோத்பூரின் ஜஸ்வந்த் சிங் 
( Jaswant Singh ) , காசிம் கான் ஆகியவர்களின் தலைமையின் கீழ் 
மற்றொரு பேரரசுப் படை அனுப்பட்டது . 1658 ஆம் ஆண்டு 
ஏப்ரல் மாதம் 15 ஆம் தேதி தர்மாட் ( Dharmat ) என்ற 
இடத்தில் இருபடைகளும் சந்தித்துப் போரிட்டன . இப் போரில் 


840 


இந்திய வரலாறு 


யானை 


முராத்தும் , அவுரங்கசீப்பும் பேரரசுப்படையைத் தோற்கடித்து 
விரட்டியடித்தனர் . வெற்றி பெற்ற பின்னர் இருவரும் சாம்பல் 
( Chambal) வழியாக ஆக்ராக் கோட்டையிலிருந்து கிழக்குத் 
திக்கில் எட்டு மைல் தொலைவிலுள்ள சமூகார் (Samugarh ) என்ற 
சமவெளியை அடைந்தனர் . 50,000 பேர்களைக் கொண்ட 
ஒரு பெரும் படையைத் தாரா ஷக்கோ திரட்டிக்கொண்டு 
அவுரங்கசீப்பை எதிர்த்துத் தடுக்கச் சமூகார் நோக்கிச் சென்றார் . 
1658 ஆம் ஆண்டு மே மாதம் 29 ஆம் தேதி இரு படைகளும் 
சமூகாரில் சந்தித்துப் போரிட்டன இரு படைகளும் வீரத்துடன் 
போரிட்டன . தாரா ஷுக்கோவின் படையிலிருந்த இராசபுத்திர 
வீரர்கள் தங்கள் பாரம்பரியப் பெருமையைக் காக்கும் 
முறையில் வீர உணர்வுடன் போரிட்டுக் கொண்டிருந்தனர் . 
முராத்தும் , 

அவுரங்கசீப்பும் தாங்களே தங்கள் படைகளின் 
முன்னணியில் நின்று , தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது 
தீரத்துடன் போரிட்டனர் . துரதிருஷ்டமாக , தாரா அமர்ந்து 
போரிட்டுக் கொண்டிருந்த 

எதிரியின் அம்பினால் 
தாக்குண்டு காயமடைந்தது . உடனே 

தாரா அந்த யானை 
மீதிருந்து இறங்கி ஒரு குதிரை மீது ஏறிக்கொண்டார் . ஆனால் , 
தை அவருடைய படையினர் கவனிக்கவில்லை . உடனே 
படையினர் பீதியடைய , படையில் குழப்பம் ஏற்பட்டுத் தாறு 
மாறாகச் சிதறி ஓடத்தொடங்கினர் . தாராவின் பாசறையையும் , 
துப்பாக்கிகளையும் அவுரங்கசீப்பின் படையினர் கைப்பற்றிக் 
கொண்டனர் . 

சூழ் நிலையில் வேறு வழியின்றித் 
தாரா ஷக்கோ ஆக்ரா நோக்கித் தப்பி ஓடிவிட்டார் . வெற்றிப் 
பெருமிதத்தோடு முராத் , அவுரங்கசீப்பின் படையினர் ஆக்ரா 
நோக்கிச் சென்று அந் நகரை முற்றுகையிட்டனர் . யமுனை 
நதியிலிருந்து ஆக்ரா நகர்க்கோட்டைக்கு வந்துகொண்டிருந்த 
குடிநீரைத் தடுத்து நிறுத்துமாறு அவுரங்கசீப் கட்டளையிட்டார் . 
வேறுவழியின்றி ஷாஜஹான் , கோட்டையின் வாயிலைத் 
திறந்துவிடச் சம்மதித்தார் . ஷாஜஹான் சிறைப்படுத்தப் 
பட்டார் . கோட்டையிலிருந்த செல்வங்கள் அனைத்தையும் 
முராத்தும் , அவுரங்கசீப்பும் கைப்பற்றிக்கொண்டனர் . 


அவுரங்கசீப் இனி முராத்தை ஒழிக்கும் முயற்சியில் ஈடு 
படலானார் . திறமையிலும் , தந்திரத்திலும் முராத் அவுரங்க 
சீப்பிற்குச் சிறிதும் இணையாகார் . இவர்கள் இருவருமாக 
டெல்லிக்குத் தப்பி ஓடிவிட்ட தாராவைப் பிடிக்கப் பின் 
தொடர்ந்தனர் . வழியில் மதுராவில் அவுரங்கசீப்புக்கு ஒரு நல்ல 
சந்தர்ப்பம் வாய்த்தது , அவர் முராத்தைத் தமது பாசறையில் 


ஷாஜஹான் 


விருந்துக்கழைத்து , அவரை மிகுதியாகக் குடிக்கச்செய்து அந்த 
மயக்கத்தில் அவரைச் சிறைப்படுத்தி டெல்லிக்கு அனுப்பினார் . 
டெல்லியிலிருந்து முராத் குவாலியருக்கு அனுப்பப்பட்டு 
1661 ஆம் ஆண்டு அவுரங்கசீப்பின் கட்டளைப்படி தூக்கிலிட்டுக் 
கொல்லப்பட்டார் . 
முராத்தை ஒழித்தபிறகு அவுரங்கசீப் 

அவுரங்கசீப் ஷுஜாவையும் , 
தாராவையும் ஒழிப்பதில் முனைந்தார் . இதற்கிடையில் 
அவுரங்கசீப் டெல்லியில் ஆலம்கீர் காஸி (உலகை வெல்லுபவர் ) 
என்ற பட்டத்தைச் சூட்டிக்கொண்டு அரியணையில் அமர்ந் 
தார் . அவருடைய முடிசூட்டு விழா 1658 ஆம் ஆண்டு ஜூலை 
மாதம் 31 ஆம் தேதி நடந்தது . சமூகார்ப் போர்க்களத்தில் 
இருந்து தப்பி ஓடிச் சென்ற தாரா தொடக்கத்தில் டெல்லிக்குச் 
சென்று , அங்கிருந்து லாகூருக்குப் போய் , அதன் பிறகு மூல்தான் 
போய்ச் சேர்ந்தார் . 

தாரா 

சென்ற இடங்களிலெல்லாம் 
அவுரங்கசீப் பின்தொடர்ந்து கொண்டேயிருந்தார் . தாரா 
ஷக்கோவைக் கைது செய்யும் பொறுப்பைத் தம் 
நம்பிக்கைக்குப் பாத்திரமான அதிகாரிகளிடம் விட்டுவிட்டு , 
அவுரங்கசீப் மூல்தானிலிருந்து 1858 ஆம் ஆண்டு செப்டம்பர் 
மாதம் வங்காளம் நோக்கி விரைந்தார் . ஷூஜா பேரரசின் 
அரியணையைக் கைப்பற்றுவதற்கானத் தீவிரமான முயற்சிகளில் 
ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் . படைக்குத்தாமே தலைமைதாங்கி , 
ஷூஜாவை அவுரங்கசீப் எதிர்த்தார் . 1659 ஆம் ஆண்டு 
ஜனவரி மாதம் 5 ஆம் தேதி கஜ்வா ( Khajwah ) என்ற இடத்தில் 
போர் நடந்தது . அப்போரில் ஷூஜாவின் படை முற்றிலும் 
தோற்றுப் புறங்காட்டி ஓடியது . ஷூஜாவை மீர் ஜும்லா ஒரு 
பெரும் படையுடன் பின்தொடர்ந்து சென்று , இறுதியில் 
அவரை வங்காளத்தின் வழியாக டக்காவுக்குத் துரத்தியடித்து 
அங்கிருந்து 1660ஆம் ஆண்டு மே மாதம் அரக்கான் எல்லைப் 
புறத்திற்கு விரட்டியடித்தார் . அதன் பிறகு ஷூஜாவைப்பற்றி 
ஒரு விவரமும் தெரியவில்லை . அவரையும் , அவரது குடும்பத் 
தாரையும் அரக்கான் மலைவாசிகள் கொலை செய்திருக்கலாம் 
என்று சந்தேகிக்கப்படுகிறது . 

அவுரங்கசீப் வங்காளத்தில் ஷுஜாவை ஒழிக்க முயன்று 
கொண்டிருந்தபொழுது , அவருடைய அதிகாரிகள் தாராவைப் 
பல இடங்களில் விரட்டி அடித்துப் பின்தொடர்ந்துகொண்டு 
இருந்தனர் . மூல்தானிலிருந்து தாரா சிந்து நதியின் போக்கை 
யொட்டியே ஓடிப்போய்ப் பல்வேறு துன்பங்களுக்கிடையே 
தட்டாவிற்குப் ( Thatta ) போய்ச் சேர்ந்தார் . அங்கே அவரை 
ஆதரவுடன் வரவேற்பாரொருவருமில்லாதலால் 

அங்கிருந்து 


842 


இந்திய வரலாறு 


அவர் கட்ச் பிரதேசத்திற்கு ஓடினார் . ஆனால் , அவருடைய 
வீரர்கள் வரவர அவரை விட்டு நீங்கிக்கொண்டிருந்ததால் , 
அவரிடம் இப்போது குறைவான வீரர்களைக் கொண்ட சிறுபடை 
ஒன்றேயிருந்தது . அதனால் கட்சிலிருப்பதும் ஆபத்துக்கிடமானது 
என்றெண்ணி , அங்கிருந்து கத்தியவார் போய்ச் சேர்ந்தார் . 
அங்கே கவர்னராகவிருந்த ஷா நவாஸ் கான் ( Shah Nawaz 
Khan ) என்பவர் தாராவை ஆதரவுடன் வரவேற்றதுடன் , 
சூரத்தைக் கைப்பற்றுவதற்கும் உதவினார் . சூரத்தில் பெரும் 
படையொன்றையும் தாரா திரட்டிக்கொண்டு தம்மை ஓரளவு 
பலப்படுத்திக்கொண்டார் . அங்கிருந்து தென்னிந்தியாவிற்குச் 
செல்ல 

அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆலோசனை 
கூறினார்கள் . நண்பர்களின் ஆலோசனைப்படி நடந்திருந்தால் , 
தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு அவுரங்கசீப்புக்கு 
அச்சமூட்டுகின்ற நிலையில் நடந்து கொண்டிருந்திருக்க 
முடியும் . பிறருடைய ஆலோசனைப்படி நடக்கவிரும்பாதவர் 
தாரா 

ஷுக்கோ. துடுக்குமிகுந்த இயல்புடையவர் அவர் . 
தம்மைப் பின்தொடர்ந்து வந்துகொண்டிருந்த படையுடன் 
முன்பின் யோசிக்காமல் அவசரப்பட்டுப் 

போரிடலானார் . 
ஆஜ்மீருக்கருகில் தியோரை ( Deorai ) என்ற இடத்தில் போர் 
நடந்தது . அப் போரிலும் தோற்ற தாரா மீண்டும் சிந்து 
நாட்டிற்குத் தப்பி ஓடி , போலன் கணவாய்க் கருகில் தாதார் 
( Dadar ) எனும் பகுதியின் தலைவராயிருந்துவந்த ஜீவன் கான் 
(Jiwan Khan ) என்ற ஆஃப்கானியரிடம் அடைக்கலம் புகுந்தார் . 
நம்பிக்கைத் துரோகியான ஜீவன் கான் 1659 ஆம் ஆண்டு 
ஜூன் மாதம் 9 ஆம் தேதி தாராவைக் காட்டிக் கொடுத்து 
விட்டார் . கைப்பற்றப்பட்ட தாரா டெல்லிக்குக் கொண்டு 
வரப்பட்டுக் கந்தைத் துணிகள் அணிவிக்கப்பட்டு , யானையின் 
மீது அமர்த்தப்பட்டு , நகரத்தின் வீதிகளில் அனைவரும் 
காணுமாறு வலம்வரச் செய்யப்பட்டார் . அக் காட்சியை 
நேரில் கண்ட பெர்னியர் என்பவர் எழுதுகிறார் : கூடியிருந்த 
கூட்டம் மிகப் பெரியதாக இருந்தது . எங்கு நோக்கினும் மக்கள் 
அழுவதையும் , இரக்கம் தூண்டும் மொழியில் தாராவின் 
விதியை எண்ணி வருந்துவதையும் கண்டேன் ... ஒவ்வொரு 
பகுதியிலிருந்தும் மனத்தை அறுக்கத்தக்க அவலம் நிறைந்த 
அழுகை ஒலிகளைக் கேட்டேன் . ஆண்களும் , பெண்களும் , 
குழந்தைகளும் தங்களுக்கே ஒரு பெரிய கேடு நேர்ந்துவிட்டது 
போல அழுதுகொண்டிருந்தனர் . 1659 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 
மாதம் 80 ஆம் தேதி அவுரங்கசீப்பின் ஆணைப்படி கொல்லப் 
பட்டார் . 


848 


ஷாஜஹான் 


ஷாஜஹானின் குணவியல்புகள் 

1658 ஆம் ஆண்டு ஆக்ராவில் அவுரங்கசீப்பினால் சிறை 
வைக்கப்பட்ட ஷாஜஹான் , 1666 ஆம் ஆண்டு சிறைக் கைதி 
யாகவே உயிர் நீத்தார் . இளவரசராக இருந்தபொழுது ஷாஜ 
ஹான் புரிந்த சாதனைகள் அவருடைய ஆற்றலுக்கும் போர்த் 
திறமைக்கும் நல்ல சான்றுகளாகும் . மாலிக் ஆம்பரை இரு 
முறைகளிலும் வென்று தம் வீரத்தை நிலை நாட்டினார் . ஜஹாங் 
கீரால் இழக்கப்பட்ட காந்தகாரை வென்று அதை மீண்டும் 
இழந்தார் ஷாஜஹான் என்றாலும் , அவருடைய மத்திய ஆசியக் 
கொள்கையில் அவர் தோல்வியடைந்தார் என்றாலும் , இத் 
தோல்விகளுக்கு ஷாஜஹான் தனிப்பட்ட முறையில் காரணமாக 
விருக்கவில்லை . பேரரசின் இராணுவ நிலையே அத் தோல்விக்குக் 
காரணமாகும் . அக் குறைபாட்டிற்கு ஷாஜஹான் ஒருவர் 
மட்டுமே பொறுப்பாளி என்று கூறுவதற்கில்லை . 1631 , 1632 ஆம் 
ஆண்டுகளில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தின் போது மக்கள் 
பட்ட துன்பங்களைப் போக்குவதற்கு ஷாஜஹான் பெரிதும் 
முயன்றார் . ஆட்சிமுறையில் அக்கறையும் ஆர்வமும் மிகுந்தவர் 
ஆகக் காணப்பட்டார் . இயல்பிலேயே இரக்கமனம் படைத்து 
இருந்த ஷாஜஹான் 

அன்புமிக்க தந்தையாகவும் , ஆசை 
மிக்க கணவராகவும் இருந்தார் . பாரசீகம் , இந்தி ஆகிய 
மொழிகள் இரண்டிலும் 

புலமையுடையவராகத் 
திகழ்ந்தார் . கலையில் அவர் கொண்டிருந்த ஆர்வம் 
யிணையற்றது . 


போதிய 


நூல் பட்டியல் 


[ swari Prasad : History of Muslim Rule in India . 
A. L. Srivastava : History of India , 1000-1707 A.D. 


13. அவுரங்கசீப் ஆலம்கீர் ( 1658-1707 ) 


அடிப்படைச் சான்றுகள் 


அவுரங்கசீப்பின் ஆட்சியைப்பற்றி அறிந்துகொள்ள உதவும் 
அடிப்படைச் சான்றுகளை மூன்று வகையாகப் பிரிக்கலாம் . 
1. பாரசீக மொழி அடிப்படைச் சான்றுகள் . 2. அவுரங்கசீப்பின் 
கடிதங்கள் . 

3. மராத்தி மொழி அடிப்படைச் சான்றுகள் . 
மிர்ஸா முகம்மது 

காசிம் 

( Mirza Muhammed Kazim ) 
என்பவர் எழுதிய ஆலம்கீர் - நாமா ( Alangir - Nama ) , 
தென்னிந்தியாவில் மொகலாயப் படைக்கு எழுத்தராக இருந்த 
பீம்சென் ( Bhimsen ) என்பவர் எழுதிய நுஸ்கா - இ - தில்குஷா 
( Nuskha - i - Dilkusha ) , ஜோத்பூரில் மொகலாய அதிகாரியாகப் 
பணியாற்றிய ஈஸ்வர் தாஸ் ( Iswar Dass ) என்ற பிராமணர் 
ஃபுது ஹாத்- இ - ஆலம்கீர் (Futuhat - i- Alangir ) , முகம்மது ஹஹீம் 
காஃபி கான் ( Muhammad Hashim Khafi Khan ) என்பவர் 
எழுதிய முந்தகப் - உல் - லுபாப் ( Muntakhab - ul - Lubab ) ஆகிய 
பாரசீக மொழி நூல்கள் அவுரங்கசீப்பின் வரலாற்றைத் தெரி 
விக்கின்ற பாரசீகமொழி 

அடிப்படைச் சான்றுகளாகும் . 
அவுரங்கசீப் எழுதிய பல கடிதங்களும் அவரைப்பற்றி அறிய 
உதவுகின்றன . மராத்தி மொழி அரசவைக் கோவைகள் , 
மராத்தியர்களின் வரலாற்றையும் , அவுரங்கசீப்பின் தக்காணப் 
படையெடுப்புகளைப்பற்றியும் கூறுகின்றன . 


அவுரங்கசீப் 

இருமுறை முடிசூட்டு விழா நடத்தினார் . 
முதலில் 1658 ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஆக்ராவைக் 
கைப்பற்றியவுடனே எளிமையான முறையில் முடிசூட்டு விழா 
நடத்தினார் . இரண்டாவது முடிசூட்டு விழா அவர் அரியணை 
யேறியபொழுது 1659 ஜூன் மாதத்தில் சிறப்பாகக் கொண்டா 
டப்பட்டது . அவருடைய பெயரில் குத்பா படிக்கப்பட்டது . 


345 


அவுரங்சுசீப் ஆலம்கீர் 


பாதுஷா (பேரரசர் ) , காஸி ( புண்ணியவீரர் ) என்ற பட்டங் 
களுடன் ஆலம்கீர் ( உலகை வென்றவர் ) என்ற பட்டத்தையும் 
புனைந்துகொண்டார் . அரியணையேறியவுடனேயே பல வரிகளை 
அவுரங்கசீப் குறைத்தார் . 


வடகிழக்கெல்லைப் போர்கள் ( 1616-63 ) 


பிறப்பில் மங்கோலிய இனத்தைச் சார்த்தவர்களான 
ஆஹோம் ( Ahoms ) என்பவர்கள் மேற்குப் பர்மாவிலிருந்த 
தங்களுடைய சொந்த நாட்டைவிட்டு வெளியேறி , கி.பி. பதின் 
மூன்றாம் நூற்றாண்டிலேயே பிரம்மபுத்திரச் சமவெளியின் ஒரு 
பகுதியைக் கைப்பற்றி அங்குக் குடியேறியிருந்தனர் . பதினைந்து, 
பதினாறாம் நூற்றாண்டுகளில் படிப்படியாகத் தங்கள் எல்லையை 
மேற்கு நோக்கி விரிவுபடுத்திக்கொண்டு , ஓர் இராச்சியத்தையும் 
அவர்கள் அங்கு நிறுவினர் . அந்த இராச்சியம் வடமேற்கே 
பார் ( Bar ) நதிவரையிலும் தென்மேற்கே கலாங் ( Kalang ) நதி 
வரையிலும் பரவியிருந்தது . அப் பகுதிகளில் நிலைபெற்றுவிட்ட 
அவர்கள் , 

காலப்போக்கில் இந்துச் சமயத்தையும் இந்துப் 
பழக்க வழக்கங்களையும் மேற்கொண்டு இந்துக்களாகவே மாறி 
விட்டனர் . 

மொகலாயப் பேரரசும் வடகிழக்குப் பகுதியில் 
காமரூபா ( Kamarupa ) , கோவால்பாரா ( Goalpara ) போன்ற 
பகுதிகளை உள்ளடக்கி , பார் நதி வரைக்கும் பரவியிருந்தது . 
இதனால் மொகலாயர்களுக்கும் , ஆஹோம்களுக்கும் அடிக்கடி 
எல்லைப் போர்கள் நடந்து வந்தன . ஷாஜஹானின் ஆட்சிக் 
காலத்திலேயே கடுமையான போர்கள் நடந்து , இறுதியில் 
1639 ஆம் ஆண்டுத் தொடக்கத்தில் மொகலாயர்களுக்கும் 
ஆஹோம்களுக்குமிடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டதால் 
போர் நின்று அமைதி நிலவியது . ஆனால் , வாரிசுரிமைப் போர் 
நடந்துகொண்டிருந்த சமயத்தில் அக் காலத்தைச் சாதகமாகப் 
பயன்படுத்திக்கொண்ட ஆஹோம்கள் , 1658 - ல் கல்ஹத்தியைக் 
கைப்பற்றிக்கொண்டனர் . இதனால் வங்காள கவர்னராகப் 
பணியாற்றிவந்த மீர் ஜும்லா ஆஹோம்களைத் தண்டிப்பதற்காக 
1661 ஆம் ஆண்டு அவர்களின் மீது படையெடுத்தார் . 12,000 
குதிரை வீரர் , 30,000 காலாட்படையினர் அடங்கிய பெரும் 
படையோடும் , இப்படையெடுப்புக்கு இன்றியமையாத படகுகள் 
துப்பாக்கிகள் ஆகியவற்றோடும் மீர் ஜும்லா ஆஹோம்களின் 
நாட்டின் மேல் போர்த்தொடுத்தார் . இழந்த காமரூபாவோடு 
கூச்பீஹார் , அஸ்ஸாம் ஆகிய பகுதிகளையும் ஆஹோம்களிட 
மிருந்து கைப்பற்றினார் . அதன்பின்னர் பல துன்பங்களையும் 
பொருட்படுத்தாது , 1662 - ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 17 ஆம் 


. 


346 


இந்திய வரலாறு 


நாள் ஆஹோம் நாட்டின் தலை நகரான கார்காவோனையும் 
( Garhgaon ) மீர் ஜும்லா தாக்கினார் . ஆஹோம்களின் அரசர் 
ராஜா ஜ்யத்வாஜ் ( Raja Jayadwaj ) தம்முடைய செல்வங்களை 
யெல்லாம் தலை நகரிலேயே மொகலாயர்களுக்கு விட்டுவிட்டுத் 
தப்பி ஓடிவிட்டார் . 


ஜும்லாவின் வெற்றி நிலைத்து நிற்கவில்லை . கடுமையான 
மழைக் காலம் தொடங்கியதால் , மீர் ஜும்லாவின் படையினர் 
பல்வேறு இன்னல்களுக்குள்ளாயினர் . அவர்களுக்கு வேண்டிய 
உணவுப் பொருள்கள் கிடைக்கவில்லை . மழைக் காலமாதலால் 
படையில் நோய்களும் பரவத் தொடங்கின . இந் நோய்களைத் 
தடுக்கப் போதிய மருந்துகளும் அவர்களிடம் இல்லை . 

இவ் 
வின்னல்களையும் பொருட்படுத்தாது மழைக் காலம் முடிந்தவுடன் 
தொடர்ந்து போர் புரிந்தனர் . மொகலாயப் படையை மேலும் 
எதிர்த்துப் பயனில்லை என்று எண்ணிய ஆஹோம்கள் இறுதியில் 
சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டனர் . இவ்வுடன் 
படிக்கையின் படி ஆஹோம் அரசர் ஜ்யத்வாஜ் ஆண்டுதோறும் 
மொகலாயப் பேரரசருக்குக் கப்பம் கட்ட ஒப்புக்கொண்டார் . 
மொகலாயர்களின் இவ் வெற்றிக்கு ஈடுசெய்கின்ற முறையில் 
கொடுமையான பல இழப்புகளையும் அவர்கள் சந்தித்தனர் . 
அவர்களின் படையில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து 
விட்டனர் . அதோடுமட்டுமல்லாது , டாக்காவுக்குத் திரும்பி 
வரும்பொழுது 1863 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 30 ஆம் நாள் 
மீர் ஜும்லாவும் காலமானார் . மொகலாயர் பெற்ற வெற்றியும் கூட 
நிலைத்திருக்கவில்லை . ஏனெனில் , சில ஆண்டுகளுக்குப் பின்னர் 
ஆஹோம்கள் மீண்டும் காமரூபாவை மீட்க மொகலாயர்கள் 
எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தன . 


சிட்டகாங் வெல்லப்படல் 


தென்னிந்தியாவின் ஆளுநராகப் 

பணியாற்றிவந்த 
ஷெயிஷ்ட கான் ( Shaista Khan ) , மீர் 

ஜும்லாவின் 
மரணத்திற்குப் பிறகு 1664 ஆம் ஆண்டு வங்காளத்தில் 
ஆளுநராக நியமிக்கப்பட்டார் . அப்பதவியை அவர் 1877 முதல் 
1680 வரை இடைவெளிக் காலமான மூன்றாண்டு நீங்கலாகச் 
சுமார் முப்பது ஆண்டுகள் வகித்து வந்தார் . மொகலாயர்களிடம் 
வலிமை பொருந்திய கப்பற்படையில்லாததைத் தங்களுக்குச் 
சாதகமாகப் பயன்படுத்திக்கொள்ள நினைத்த போர்ச்சுகீசியரும் , 
பர்மாவின் அராகானைச் ( Arakan ) சேர்ந்த கடற்கொள்ளைக் 


அவுரங்கசீப் ஆலம்கீர் 


347 


காரர்களும் , வங்காளத்தில் டாக்கா வரைக்கும் உள்ள 
பகுதிகளில் சூறையாடி நாசம் விளைவித்து வந்தனர் . 
இதனால் வங்காள ஆளுநர் பதவியேற்றவுடனேயே வலிமை 
மிக்க கப்பற்படையின் உதவியால் அராகானியரைத் தாக்கி 
அவர்களுடைய முக்கிய நிலப்பகுதியான சிட்டகாங்கை ( Chitta 
gang) ஷெயிஷ்ட கான் 1666 - ல் கைப்பற்றிக்கொண்டார் . 
அதோடு வங்காளக்குடாக் கடலில் அவர்களின் அரண்போல் 
விளங்கிய சோந்திப் ( Sondip) என்ற தீவையும் ஷெயிஷ்ட கான் 
கைப்பற்றினார் . 


வரை 


வடமேற்கு எல்லைக் கொள்கை 

1667 ஆம் ஆண்டிலிருந்து 1675 ஆம் ஆண்டு 
இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தில் அவுரங்கசீப் தம் 
முழுக் கவனத்தையும் செலுத்தி , எல்லையில் தொல்லை தந்து 
கொண்டிருந்த ஆப்கானியக் கலகக்காரர்களை அடக்கினார் . 
தொடக்கத்தில் சில தோல்விகளை அவுரங்கசீப் பெற்றபோதிலும் 
இறுதியில் , 1675 - ல் கலகக்காரர் முழுமையாக அடக்கப்பட்டு 
எல்லையை வலிமைப்படுத்தினார் . அலிமர்தான் கானின் 
மருமகனான அமீர் கான் 

1878 - ல் காபூலின் ஆளுநராக 
நியமிக்கப்பட்டு 1698 வரைக்கும் அவர் அப் பதவியை வகித்து 
வந்தார் . அமீர் கான் காபூலின் ஆளுநராக இருந்தபொழுது 
ஆஃப்கானியக் கலகக்காரர்களிடம் பிரித்தாளும் கொள்கையைப் 
பின்பற்றி மேலும் கலகங்கள் தலையெடுக்காதவாறு செய்தார் . 
அவுரங்கசீப்பின் ஆப்கானியப் போர்களால் அவருடைய 
கருவூலம் மிகுதியாகப் பாதிக்கப்பட்டது . 


அவுரங்கசீப்பின் சமயக்கொள்கையும் , அதனுடைய 

விளைவுகளும் 

அவுரங்சீப் வைதிகப்பற்று மிகுந்த ஒரு ஸுன்னி முஸ்லிம் . 
அவருடைய சமயக்கொள்கை , பரந்தமனம் படைத்த தாராவின் 
சமயக்கொள்கைக்கு முற்றிலும் முரண்பட்டது . இயல்பிலேயே 
தூயவாதியான அவுரங்கசீப் , குர்ரான் கொள்கைகளை மிகக் 
கூர்மையாகக் கடைப்பிடிக்க முயன்றார் . தம்முடைய பிறந்த 
நாள் விழாவிலும் , முடி சூட்டு விழாவிலும் ஆடம்பரத்தைத் 
தவிர்த்தார் . தம் ஆட்சியின் பதினொன்றாம் ஆண்டிலிருந்து 
ஐரோகா தரிசனம் ( Jharokadarsan ) பழக்கத்தை நிறுத்தி 
விட்டார் . அதே ஆண்டில் அவர் இசைக்கும் அரண்மனையில் 
இருந்து விடை கொடுத்தார் . இசைக்கலைஞர்கள் வேலையில் 
இருந்து நீக்கப்பட்டனர் . 

பேரரசிலும் இசைக்குத் தடை 


848 


இந்திய வரலாறு 


விதிக்கப்பட்டது . இருப்பினும் மறைமுகமாக மக்களும் பிரபுக் 
களும் இசைப் பயிற்சியில் ஈடுபட்டுவந்தனர் . அரசாங்க 
வானியல் ஆராய்ச்சியாளரும் , ஜோதிடர்களும் வேலையிலிருந்து 
நீக்கப்பட்டனர் . ஆனால் , பேரரசின் கட்டளையால் நீக்கிவிட 
முடியாத அளவுக்கு முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் சோதிட 
நம்பிக்கை ஆழ்ந்து வேரூன்றியிருந்தது . நாணயங்களை மற்றச் 
சமயத்தவர்களும் பயன்படுத்தியதால் , 

நாணயங்களில் 
கலிமாவை ( Kalima) அச்சிடும் முறையை அவுரங்கசீப் ரத்துச் 
செய்தார் . நௌரோஸ் ( Nauroz ) விழாவும் , இந்து முஸ்லிம் 
களின் சமய விழாக்களும் , சந்தைகளும் , ஊர்வலங்களும் தடை 
செய்யப்பட்டன . சூதாட்டங்களையும் , போதை தரும் பொருள்களை 
உற்பத்தி செய்தல் , விற்றல் , பயன்படுத்தல் ஆகியவற்றையும் 
தடை செய்தார் . ஆடல் 

கணிகையரும் , 

விலை மா தரும் 
உடனடியாகத் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் 
அவ்வாறு இல்லையென்றால் நாட்டை விட்டு வெளியேறிவிட 
வேண்டுமென்றும் அவுரங்கசீப் ஆணை பிறப்பித்தார் . சதி ( Sati ) 
முறையும் சட்டவிரோதமாக்கப்பட்டது . தம் விதிமுறைகளை 
நடைமுறையில் கொண்டுவந்து அவற்றைக் கண்காணிப்பதற் 
காக முஹ்தாஸிப்ஸ் ( Muhtasibs) என்றழைக்கப்பட்ட பொது 
ஒழுக்கக் கண்காணிப்பாளர்களையும் அவுரங்கசீப் நியமித்தார் . 


அவுரங்கசீப்பின் இந்தச் சமுதாய , சமய விதிமுறைகள் 
தோல்வியே அடைந்தன . இசையை அழிப்பதில் அவுரங்கசீப் 
தோல்வியே அடைந்தார் . சூதாட்டம் , மது அருந்துதல் , 
போன்ற பழக்கங்கள் தொடர்ந்து இருந்தே வந்தன . விபசாரம் , 

போன்றவைகள் கைவிடப்படவேயில்லை . 1879 - ல் 
முஸ்லிம் அல்லாதவர்களின் மேல் ஜெஸியா வரியை மீண்டும் 
அவுரங்கசீப் விதித்தார் . இவ் வரியை நீக்கக் கோரி டெல்லிக் 
கோட்டையின் முன் கூடியிருந்த இந்துக்களின் மேல் யானைகளை 
ஏவிவிட்டார் . தட்டா , மூல்தான் , காசி ஆகிய மாநிலங்களில் 
இந்துக்கள் பொதுக்கூட்டங்களில் தங்கள் சமயத்தைப் 
பிரசாரம் செய்து வருகிறார்கள் என்றறிந்த பேரரசர் , 1669 ஆம் 
ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்துக்களின் கோயில்களையும் 
பள்ளிகளையும் அழிக்குமாறு தமது மா நில ஆளுநர்களுக்குக் 
கட்டளையிட்டார் . இக் கட்டளையைச் சிரமேற்கொண்டு 
ஆளுநர்கள் நிறைவேற்றி வைத்தனர் . 1669 ஆகஸ்டு மாதத்தில் 
காகியிலுள்ள பெரிய விசுவநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டது . 
1670 ஜனவரி மாதத்தில் மதுராவின் மிகச் சிறப்பான ஆலய 
மான கேசவராய் கோயில் தரைமட்டமாக்கப்பட்டதென்றும் , 
அந்த இடத்தில் மசூதியொன்று கட்டப்பட்டதென்றும் , 


அவுரங்கசீப் ஆலம்கீர் 


349 


க 


அறிந்து அவுரங்கசீப் திருப்தியடைந்தார் . பேரரசருடைய 
ஆணைப்படி அக்கோயில்களிலிருந்த விக்கிரகங்கள் ஆக்ராவிற்கு 
அகற்றப்பட்டு , அங்கு ஜஹானாரா மசூதியின் படிகளுக்கடியில் , 
பிரார்த்தனை செய்வதற்காக உட்செல்லுகின்ற முஸ்லிம்களால் 
மிதிபடுமாறு பதிக்கப்பட்டன . கத்தியவாரிலிருந்த சோம 
நாதபுரக்கோயிலும் இதே காலத்தில் அழிக்கப்பட்டது . 
அவுரங்கசீப் இராசபுத்திரர்கள் மேல் படையெடுத்தபொழுதும் 
( 1679-80 ) அதன் பிறகும் மேவாரில் மட்டும் , பெரியவையும் 
சிறியவையுமாக 240 கோயில்கள் இடிக்கப்பட்டன . 
இராசபுத்திரர்கள் தவிர மற்ற இந்துக்கள் குதிரை , யானை 
ஆகியவற்றின் மீது சவாரி செய்யக்கூடாது என்றும் , போர்க் 
கருவிகளை வைத்திருக்கக் கூடாதென்றும் 1695 - ல் அவுரங்கசீப் 
ஆணை பிறப்பித்தார் . இவ்வாறு அவுரங்கசீப் தம்முடைய 
சமயக் கொள்கையின் மூலமாக முஸ்லிம் அல்லாத மக்கள் 
அனைவரின் வெறுப்பையும் தேடிக்கொண்டார் . 


அவுரங்கசீப்பின் சமயக் கொள்கைக்கு எதிர்ப்பு 


ஜாத்துகள் (Jats) , பந்தேலாக்கள் ( Bundelas) , சத்நாமிகள் 
( Satnamis ) , சீக்கியர்கள் , இராசபுத்திரர்கள் . 

அவுரங்கசீப்பின் சமய வெறிக்கொள்கைக்கு எதிராக முதன் 
முதல் ஜாத்துகள் கடுமையான முறையில் கிளர்ச்சி செய்யத் 
தொடங்கினர் . மதுரா மாவட்டத்தில் அமைந்த கேசவராய்க் 
கோயிலை இடித்ததால் , அப்பகுதியைச் சேர்ந்த ஜாத்துகள் 
சினமுற்று வெகுண்டெழுந்தனர் . கோக்லா ( Gokla ) என்ற 
தில்பத் ( Tilpat ) ஜமீன்தாரின் தலைமையின்கீழ்க் கிளர்ந்து 
எழுந்த ஜாத்துகள் 1669 - ல் மதுராவிலிருந்த மொகலாயப் 
பௌஜ்தாரைக் கொன்றனர் . இதனால் மதுரா 

மாவட்டம் 
முழுவதும் ஓராண்டுக்காலம் குழப்பம் மிகுந்திருந்தது . பின்பு 
மதுராவின் புதிய பௌஜ்தாராய் நியமிக்கப்பட்ட ஹஸன் அலி 
கான் தம் வலிமை வாய்ந்த படையைக்கொண்டு ஜாத்துகளின் 
கிளர்ச்சியை 

அடக்கினார் . கோக்லாக் கைப்பற்றப்பட்டுக் 
கொல்லப்பட்டார் . 

அவருடைய குடும்பத்தினர் இஸ்லாம் 
சமயத்துக்கு மாற்றப்பட்டனர் . ஆனால் , இது ஜாத்துகளை 
நிரந்தரமாக ஒடுக்கி விடவில்லை . 1685 -ல் இராஜராம் 
என்பவரின் தலைமையின் கீழ் மீண்டும் ஜாத்துகள் கிளர்ச்சி செய் 
தனர் . 1688 - ல் சிகந்தராவிலிருந்த அக்பரின் கல்லறையையும் 
சூறையாடினர் . 1691 - ல் இராஜாராம் தோற்கடிக்கப்பட்டுக் 


350 


இந்திய வரலாறு 


கொல்லப்பட்டார் . ஜாத்துகளின் முக்கியக் 

கோட்டையும் 
தரைமட்டமாக்கப்பட்டது . ஆனால் , விரைவில் 

அவர்கள் 
சூராமன் ( Churaman ) என்பவரின் தலைமையின் கீழ் மேலும் 
வலிமையுள்ளவர்களாக மாறினர் . அவர்கள் அவுரங்கசீப்பின் 
இறப்புக்குப் பின்னரும் மொகலாயப் பேரரசுக்கு எ 

எதிராகத் 
தொடர்ந்து கலகம் செய்தனர் . 


ஜாத்துகளின் 


கிளர்ச்சியைப் போன்றே பந்தேலர்களும் 
மொகலாயப் பேரரசுக்கு எதிராகக் கலகஞ்செய்தனர் . பந்தேலா 
இளவரசர் சத்ரசால் ( Chhatrasal ) படைக்கலந்தாங்கி அவுரங்க 
சீப்பின் கொள்கைக்கு எதிர்ப்புத் தெரிவித்தார் . 

அவர் 
தொடக்கத்தில் ஒரு மான் சப்தாராக அவுரங்கசீப்பின் தென் 
னிந்தியப் படையில் 

பணியாற்றிவந்தார் . சிவாஜியின் 
எழுச்சியால் உந்தப்பட்டும் , மாளவம் , பந்தேல்கண்டு ஆகிய 
பகுதிகளில் அவுரங்கசீப் நிகழ்த்திய கொடுமைகளினால் 
அப்பகுதிகளின் மக்கள் அவுரங்கசீப்பை வெறுத்த நிலையைப் 
பயன்படுத்திக்கொண்டும் சத்ரசால் அவுரங்கசீப்புக்கு எதிராகப் 
போர்க்கோலம் பூண்டார் . 1671 ஆம் ஆண்டிலிருந்து பேரரசரின் 
படைகளுடன் போரிட்டுப் 

வெற்றிகளைப் பெற்றார் . 
இவற்றின் பயனாகக் கிழக்கு மாளவத்தில் பண்ணாவைத் 
( Panna ) தலை நகராகக் கொண்ட ஒரு சுதந்திரமான 

அரசை 
1751 - ல் தாம் இறப்பதற்கு முன்பே சத்ரசால் உருவாக்கினார் . 


பல 


1672 - ல் சத்நாமிகள் அவுரங்கசீப்பிற்கு எதிராகக் கலகம் 
செய்தனர் . பாட்டியாலா இராச்சியத்தில் நார்னோல் , ஆள்வார் , 
மேவாட் ஆகிய பகுதிகளில் சத்நாமிகள் மிகுதியாக வாழ்ந்து 
வந்தனர் இந்து சமய பக்தர்களான வர்கள் மொட்டை 
யடித்துக் கொண்டும் இருந்தனர் . நேர்மையான முறையில் 
வாணிகத்திலும் வேளாண்மையிலும் இவர்கள் ஈடுபட்டிருந்தனர் . 
அவர்களுடைய வாணிகம் சிறிய 

அளவிலேயே 

நடை 
பெற்றுவந்தது . மிகுதியான செல்வம் சேர்ப்பது தவறான தாகும் 
என்று நம்பி அதன்படியே வாழ்ந்தும் வந்தனர் . சத்நாமிகளில் 
ஒருவரை மொகலாயக் காலாட்படை வீரனொருவன் கொன்று 
விட்டதே சத்நாமிகளின் கலகத்திற்கும் எழுச்சிக்கும் காரண 
மாகும் . 1672 - ல் நார்னோலைக் கைப்பற்றிக் கொண்டனர் . 
இதனால் அவுரங்கசீப் சத்நாமிகளை ஒடுக்குவதற்காகப் பெரும் 

அனுப்பினார் . போர்ப் பயிற்சி பெறாத சத்நாமிகள் 
மொகலாயப் படையினரால் 

எளிதில் தோற்கடிக்கப்பட்டு 
ஒடுக்கப்பட்டனர் . ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சத்நாமிகள் 
மொகலாயர்களால் கொல்லப்பட்டனர் . 


படை 


அவுரங்கசீப் ஆலம்கீர் 


351 


சீக்கியர்களின் ஆலயங்களை 

அவுரங்கசீப் 

அழித்ததும் , 
அவருடைய சமய வெறிக்கொள்கையும் சீக்கியர்களைப் 
பேரரசுக்கு எதிராகக் கிளர்ந்தெழத் தூண்டின . கீக்கியர்களின் 
ஒன்பதாவது குருவான தேஜ் பஹ தூர் ( Tej Bahadur ) 1675 ஆம் 
ஆண்டு சிறைப்பிடிக்கப்பட்டு அவுரங்கசீப்பின் ஆணையின்படி 
கொலை செய்யப்பட்டார் . இதனால் மேலும் கொதித்தெழுந்த 
சீக்கியர்கள் இஸ்லாமையும் மொகலாயப் பேரரசையும் 
வெறுக்கின்ற பகைவர்களாக மாறினார்கள் . 


அக்பரின் காலத்தில் மொகலாயப் பேரரசின் நண்பர்களாக 
இருந்த இரா சபுத்திரர்கள் அவுரங்கசீப்பின் காலத்தில் பகைவர் 
களாக மாறினார்கள் . இராசபுதன் நாடுகளான மார்வாரையும் , 
மேவாரையும் எவ்வாறேனும் கைப்பற்றிப் பேரரசோடு இணைத்து 
விடவேண்டும் என்று அவுரங்கசீப் பெரிதும் விழைந்தார் . 
இதனால் பேரரசருக்கும் , இராசபுத்திரர்களுக்கும் 1679 
முதல் முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து போர்கள் நடைபெற்று 
வந்தன . இப் போர்களால் பேரரசின் கருவூலம் மிகுதியாகப் 
பாதிக்கப்பட்டதோடு , இந்தியாவில் அவுரங்கசீப்பின் 
ஆதிக்கமும் மங்கலாயிற்று . 


வட 


அவுரங்கசீப்பின் சமயக் கொள்கையைப் பற்றிய மதிப்பீடு 

வைதிக முஸ்லிமான அவுரங்கசீப் , தம்முடைய சமயத்தின் 
மேல் மிகுந்த பற்றும் நன்றியுணர்வும் கொண்டிருந்தார் . 
தம்முடைய பேரரசை இஸ்லாமியப் பேரரசாக மாற்றி , அப் 
பேரரசில் இருக்கின்ற குடிமக்கள் எல்லாரையும் இஸ்லாமியச் 
சமயத்தவர்களாகக் காணவேண்டும் என்ற தணியாத வேட்கை 
கொண்டிருந்தார் . மேலும் , தம்முடைய குடிமக்கள் எல்லாரும் 
புனிதக் குர்ரானின் கோட்பாடுகளுக்கு இணங்க வாழ்கின்ற 
முறையிலும் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று அவுரங்கசீப் 
விரும்பினார் . 

இதில் அவுரங்கசீப் 

பெருந்தோல்வியே 
அடைந்தார் . ஓர் அரசர் , எவ்வளவுதான் வலிமையுள்ளவராக 
இருந்த போதிலும் , விருப்பமில்லாத மக்களின் மேல் தம் 
சமயத்தைத் திணிக்க முற்படும்போது அம் முயற்சியில் அவ் 
வரசர் தோல்வியே அடைவார் என்ற உண்மையை அவுரங்கசீப் 
உணராததே அவருடைய சமயக் கொள்கையின் தோல்விக்குக் 
காரணமாகும் . இந்தியா பல்வேறு வகையில் வேறுபட்ட 
பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் கொண்டு வாழ்கின்ற 
மக்களைக் கொண்ட நாடு என்பதைச் சிறிதும் அவர் உணர 
வில்லை . மக்களின் ஆதரவும் , ஒத்துழைப்பும் இன்றிப் பேரரசை 


352 


இந்திய வரலாறு 


அரசியல் 


ஞானமும் 


நிர்மாணிக்க முடியாதென்றுணர்ந்த அக்பரின் இராசதந்திரமும் 
அவுரங்கசீப்பிடம் சிறிது கூட 

இல்லை . 
தம்முடைய சமயமும் நாட்டின் சமயமும் வெவ்வேறாக இருக்கக் 
கூடாது என்று அவர் எண்ணியது அவர் செய்த மிகப் பெரும் 
தவறாகும் . 

இதனால் நன்றியுடன் இருந்தவர்கள் பகைவர்களாக 
மாறினார்கள் . பேரரசின் வலிமையும் குன்றி , அது சிதைவுறு 
வதற்குக் காரணமாகவும் அமைந்துவிட்டது . 


இராசபுத்திரர்களுடன் போர் ( 1679-1709 ) 


மார்வார் நாட்டு ஜஸ்வந்த் சிங் , மொகலாயப் பேரரசின் 
போர்த் துறைப் பணியில் பதவி வகித்து மொகலாயப் பேரரசுக் 
காக நன்றியுடன் உழைத்து வந்தார் . ஆனால் , 1678 - ல் அவர் 
இறந்தவுடன் அவுரங்கசீப் படையை அனுப்பி மார்வாரைக் 
கைப்பற்றிக் கொண்டார் . ஜெஸியா வரியையும் புதுப்பித்து 
வசூலிக்கத் தொடங்கினார் . ஆனால் , நாட்டுப்பற்று மிகுந்த 
ராத்தோர்கள் ( Rathors ) தங்களுடைய நாட்டின் விடுதலையைப் 
பறிகொடுக்க விரும்பாததால் மொகலாயர்களின் ஆதிக்கத்தை 
ஒழிக்க வீறுகொண்டெழுந்தனர் . 


ஜஸ்வந்த் சிங் இறக்கின்றபொழுது கர்ப்பிணியாக இருந்த 
அவருடைய மனைவியர் 1679 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 
இரு ஆண் குழந்தைகளைப் பெற்றார்கள் . அவற்றுள் ஒன்று 
பிறந்தவுடனேயே இறந்து விட்டது . அஜீத் சிங் என்ற மற்றக் 
குழந்தையையும் , ஜஸ்வந்த் சிங்கின் மனைவிமார்களையும் கைப் 
பற்றுமாறும் , குழந்தைக்குத் தக்க வயது வரும் வரையில் , 
அதைத் தமது அந்தப்புரத்திலேயே வளர்க்குமாறும் தம்முடைய 
அதிகாரிகளுக்கு அவுரங்கசீப் உத்தரவிட்டார் . ஆனால் , 
ஜஸ்வந்த் சிங்கின் ஆதரவாளர்கள் அவுரங்கசீப்பின் ஆணைக்கு 
அடிபணியாது குழந்தையையும் , அரச மகளிரையும் தப்புவித்து 

பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது 
அவர்களைத் தாக்கிய மொகலாயப் படையினருடன் போரிட்டு 
மடிந்தனர் . அவர்களுடைய தலைவரான துர்க்காதாஸ் , ஜஸ்வந்த் 
சிங்கின் மனைவிமார்களையும் அஜீத் சிங்கையும் தப்புவித்துப் 
பாதுகாப்பாக 1679 ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஜோத்பூருக்கு 
அழைத்துச் சென்றார் . 


அவர்களைப் 


இச் சமயத்தில் அவுரங்கசீப் ஒரு பெரும் படையைத் திரட்டி 
அதை மூன்று பிரிவுகளாகப் பிரித்து ஒரு பிரிவுக்கு முஆஸ்ஸமை 
யும் ( Mu azam ) மற்றொரு பிரிவுக்கு ஆஸமையும் ( Azam ) 


அவுரங்கசீப் ஆலம்கீர் 


353 


பிறிதோர் பிரிவுக்கு அக்பரையும் தலைவர்களாக நியமித்து 
ஜோத்பூரை மூன்று பக்கங்களிலிருந்து தாக்க ஆணையிட்டார் . 
படைத்துறைச் செயல்களை ஊக்குவிப்பதற்காக 1679 ஆகஸ்டில் 
அவுரங்கசீப் ஆஜ்மீருக்கு வந்து அங்கு முகாமிட்டார் . 
தங்களுடைய நகரைக் காக்க ராத்தோர்கள் துர்க்கா தாஸின் 
தலைமையின் கீழ் வீரத்தோடு மொகலாயர்களின் முப்படைகளை 
யும் எதிர்த்தனர் . ஆனால் , இறுதியில் மொகலாயர்கள் வெற்றி 
பெற்று ஜோத்பூரைக் கைப்பற்றிக் கொண்டனர் . இளவரசர் 
அஜீத் சிங்கும் துர்க்காதாஸும் பாதுகாப்பைத் தேடி 
அபு 
மலைக்குத் ( Mt. Abu ) தப்பி ஓடிவிட்டனர் . மார்வார் நாடு 
மொகலாயப் பேரரசோடு இணைக்கப்பட்டது . 


பாது 


என்று 


மார்வார் நாட்டை மொகலாயர்கள் கைப்பற்றிக்கொண்ட 
பொழுது மேவார் நாட்டுச் சிசோதியர்கள் ( Sisodias ) விழிப் 
படைந்தனர் . மேவார் நாட்டு ராணா ராஜ் சிங் , அஜீத் சிங்கின் 
உறவினராவார் . அஜீத்சிங்கின் தாய் ஒரு சிசோதிய இளவரசி . 
ராணா 

மார்வாரின் இணைப்பு , மேவாரைப் 
காப்பற்ற நிலைக்கு உள்ளாக்கிவிடும் 

உணர்ந்து 
மொகலாயர்களை எதிர்க்க முன் வந்தார் . மேலும் , பல ஆண்டு 
களுக்குப் பிறகு புதுப்பிக்கப்பட்ட ஜெஸியா வரியும் அவருடைய 
சினத்தை அதிகப்படுத்தியது . ராத்தோர்களும் சிசோதியர் 
களும் இணைந்து மொகலாயர்களை எதிர்த்தனர் . ராத்தோர் 
சிசோதியக் கூட்டுறவின் மூலம் இராசபுத்திரரின் போர் , விடு 
தலையைக் காப்பதற்காக எழுந்த தேசிய எழுச்சியாகத் 
தோற்றமளித்தது . 


அவுரங்கசீப் உடனே மேவாரின்மீது படையெடுத்தார் . 
மொகலாயர்களின் படையை - துப்பாக்கிகளையும் கொண்ட 
வலிமை மிகுந்திருந்த படையை எதிர்த்துப் போரிடுவது நல்ல 
தன்று என்று நினைத்த ராஜ் சிங் , மேவாரின் நகரங்களையும் , கிரா 
மங்களையும் காலி செய்துவிட்டுக் குடிமக்கள் எல்லாருடனும் ஆர 
வல்லி மலைத்தொடரிலமைந்த கோட்டைக்குச் சென்றுவிட்டார் . 
இதனால் மொகலாயப் படையினர் மேவாரின் தலை நகரான 
உதயப்பூரையும் , புகழ்மிக்க சித்தூர்க்கோட்டையையும் கைப் 
பற்றிக் கொண்டனர் . இராசபுத்திரர்கள் 

முழுமையாக 
ஒடுக்கப்பட்டுவிட்டனரென்று கருதிய அவுரங்கசீப் , இளவரசர் 
அக்பரின் கீழ் இயங்கிய படையை இந்தூரைக் கட்டிக்காக்க 
விட்டுவிட்டு ஆஜ்மீரத்திற்குச் சென்றுவிட்டார் . ஆனால் , 
சித்தூரில் இருந்த மொகலாயப்படைக்கு ஆபத்து இருந்தே 

23 


354 


இந்திய வரலாறு 


வந்தது . சிசோதியர்கள் அடிக்கடி மலைகளிலிருந்து இறங்கி 
வந்து , கொரில்லாப்போர் முறையைக் கையாண்டு மொகலாயக் 
காவல் தளங்களைக் தாக்கினர் . 

அதனால் மொகலாயத் 
தளபதிகள் ஒவ்வொருவராக ஆபத்து நிறைந்த பெருமையைப் 
பெற 

விரும்பாது பதவிகளைத் துறந்தனர் . தங்கள் 
வெற்றிகளால் ஊக்கம் பெற்ற இராசபுத்திரர்கள் 1680 - ஆம் 
ஆண்டு மே மாதத்தில் இளவரசர் அக்பரின் படையினரைத் 
திடீரென்று தாக்கி மிகுதியான பொருள்களைக் கொள்ளை 
யடித்துச் சென்றனர் . இதையடுத்துச் சுமார் பதினைந்து நாள் 
களுக்குப் பின்னர் , களத்திலும் போரிட்டு அக்பரின் படையை 
இராசபுத்திரர்கள் தோற்கடித்தனர் . அக்பரின் திறமை 
யின்மையை அவுரங்கசீப் கண்டித்துச் சித்தூர்ப் படைக்கு 
இளவரசர் முஆஸ்ஸமைத் தளபதியாக நியமித்து அக்பரை 
மார்வாருக்கு அனுப்பினார் . 


இளவரசர் அக்பரின் கலகம் 


மனம் 


பதவியிலிருந்து அகற்றப்பட்ட அவமானத்தால் 
புண்பட்டிருந்த இளவரசர் அக்பர் , இராசபுத்திரர்களின் 
ஒத்துழைப்புடன் டெல்லி அரியணையைத் தமது தந்தையிட 
மிருந்து கைப்பற்ற முனைந்தார் . இராசபுத்திரர்களுடன் தாம் 
செய்த போர்களினால் அவர்களுடைய வீரத்தை நன்கு 
உணர்ந்திருந்த அக்பர் , அவர்களின் உதவியின் சிறப்பைப் 
பெரிதும் மதித்தார் . துர்க்காதாஸும் , மேவாரின் ராணாவும் 
அக்பரைப் பேரரசருக்கு எதிராகக் கலகஞ்செய்யத் தூண்டி , 
அவருக்கு உதவவும் முன்வந்தனர் . அக்பர் தம்மைப் பேரரசர் 
என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு தகவூர் கான் என்பவரைத் 
தமது முதலமைச்சராக்கினார் . அச்சமயம் , ஆஜ்மீரத்திலிருந்த 
அவுரங்கசீப்பிடம் போதுமான படையில்லை . எனினும் , 
தம்மை எதிர்த்து வரும் படையைத் தாக்கத் தகுந்த 
ஏற்பாடுகளைச் 

செய்து கொண்டிருந்தார் . இளவரசர் ! அக்பர் 
1681 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15 ஆம் தேதி ஆஜ்மீருக்கு 
அருகே படையுடன் வந்து சேர்ந்தார் . ஆனால் , அக்பர் 
ஆஜ்மீரத்தை உடனடியாகத் தாக்காமல் காலந்தாழ்த்திக் 
கொண்டிருந்துவிட்டார் . இதைத் தமக்குச் சாதகமாகப் 
பயன்படுத்திக்கொள்ள அவுரங்கசீப் பொய்க் கையெழுத்திட்ட 
ஒரு கடிதத்தைத் தயாரித்தார் . இராசபுத்திரர்களை ஏமாற்றி 
அழைத்துவந்த 

அக்பரை அவுரங்கசீப் பாராட்டும் 
அக் கடிதம் அமைந்திருந்தது . அக் கடிதம் 


முறையில் 


அவுரங்கசீப் ஆலம்கீர் 

355 
இராசபுத்திரர்களுக்குக் கிடைக்கின்ற முறையில் போடப்பட்டது . 
அவுரங்கசீப்பின் ராஜதந்திரம் பலித்தது . அக்பரின் மேல் 
சந்தேகம் கொண்டு இராசபுத்திரர்கள் அவரைக் கைவிட்டுப் 
போரிடாது சென்றுவிட்டனர் . ஆனால் , சில தினங்களுக்குப் 
பிறகு உண்மை வெளியானதும் இராசபுத்திரர்கள் அக்பருக்கு 
அடைக்கலம் தந்து காந்தேஷ்பக்லானா வழியாக மராத்திய 
அரசரான ஷாம்பூஜியின் அரண்மனைக்குப் பாதுகாப்புடன் 
அழைத்துச் சென்றனர் . ஷாம்பூஜி அடைக்கலம் அளிக்க 
மறுத்துவிடவே இளவரசர் அக்பர் பாரசீகத்திற்குச் சென்று 
விட்டார் . அங்கு அவர் 1704 - ல் காலமானார் . 


அவுரங்கசீப் விரைவில் மேவாருடன் 

அமைதி உடன் 
படிக்கை செய்துகொண்டார் . 1680 ஆம் ஆண்டில் ராஜ் சிங் 
இறந்தவுடன் மேவார் நாட்டு 

அரசரான அவன் மகன் 
ஜெய சிங்குடன் 1681 ஆம் ஆண்டு அவுரங்கசீப் உடன்படிக்கை 
செய்துகொண்டார் . ராணா மூன்று மா நிலங்களை மெகலாயப் 
பேரரசருக்கு அளித்தார் . மேவாரில் ஜெஸியா விதிப்ப 
தில்லை என்ற வாக்குறுதியை அவுரங்கசீப் அளித்தார் . 1686 ஆம் 
ஆண்டிலிருந்து பேரரசர் தம்முடைய கவனத்தைத் தக்கா 
ணத்தின் 

மேல் திருப்பத் தொடங்கியவுடன் , மார்வார் 
கொரில்லாப் போர் முறையைக் கையாண்டு மொகலாயருக்கு 
இடையூறுகள் விளைவித்தது . 

மார்வார் இராசபுத்திரர்கள் 
துர்க்காதாஸ் , அஜித் சிங் ஆகிய இருவரின் தலைமையின் கீழ் 
1687 முதல் 1707 வரை தொடர்ந்து போரிட்டனர் . 1707ஆம் 
ஆண்டு அவுரங்கசீப் இறந்தவுடன் அஜித் சிங் தம் நாட்டை 
மொகலாயர்களிடமிருந்து மீட்டுக்கொண்டார் . அவுரங்கசீப்பின் 
தவறான கொள்கையின் விளைவாக இராசபுத்திரரின் பகைமை 
அவருக்கு ஏற்பட்டது . பேரரசில் பல கலகங்கள் ஏற்படுவதற்கு 
அது ஒரு முக்கியக் காரணமாகும் . மொகலாயப் பேரரசின் 
தூண்களாக விளங்கிய இராசபுத்திரர்கள் அப் பேரரசின் 
பெரும் எதிரிகளாக மாறியதற்கு அவுரங்கசீப்பின் சமயக் 
கொள்கையே காரணமாகும் . 


அவுரங்கசீப்பும் தென்னிந்தியாவும் 

இளவரசர் அக்பர் ஷாம்பூஜியின் அவையில் 1681 - ல் 
அடைக்கலம் புகுந்தபோது அவுரங்கசீப் தம் கவனத்தைத் 
தென்னிந்தியா மீது செலுத்தத் தொடங்கி , அகமது நகர் 
நாட்டிலுள்ள அவுரங்காபாதில் 1682 ஆம் ஆண்டு மார்ச்சு 
மாதத்தில் தம் தலைமையகத்தை அமைக்கலுற்றார் . 

ஒரு 


356 


இந்திய வரலாறு 


பெரும் படையோடு அவர் தென்னிந்தியா நோக்கிச் சென்று 
அவுரங்கபாதில் முகாமிட்டார் . 

மகாராஷ்டிரத்திலும் 
கருநாடகத்திலும் வலிமை பொருந்திய மராத்தியப் பேரரசை 
உருவாக்கிவிட்டபின்னர் 1680 ஆம் ஆண்டில் சிவாஜி கால 
மானார் . சிவாஜியின் மகன் ஷாம்பூஜி தம் தந்தையைப் போன்று 
திறமையும் ஆற்றலும் அற்றவராக இருந்தாலும் , அவர் அவ் 
வப்போது மொகலாயப் பேரரசைத் தாக்கி அவுரங்கசீப்புக்குத் 
தொல்லைகள் கொடுத்து வந்தார் . தென்னிந்தியாவிலமைந்த 
மற்ற நாடுகளான பீஜப்பூரும் , கோல்கொண்டாவும் வலிமை 
யிழந்து சிதைந்த நிலையிலிருந்தன . மராத்தியர்களின் எழுச்சி 
யினால் மேலும் வலிவிழந்த பீஜப்பூர் , அவுரங்கசீப் அதன் 
மேல் படையெடுத்ததும் அவருக்கு உடனே பணிந்துவிட்டது . 
ஆனால் , கோல்கொண்டாக் கோட்டை மொகலாயர்களைக் 
கடுமையாக எதிர்த்து இறுதியில் அதுவும் அவுரங்கசீப்பின் 
இலஞ்சத்துக்குப் பலியாகி அடிபணிந்தது . 


பீஜப்பூர் கைப்பற்றப்படல் ( 1685-86 ] 


ஷியா அரசுகளான பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் 
வென்று அவற்றைத் தம் பேரரசோடு இணைக்க அவுரங்கசீப் 
விரும்பினார் . அவருடைய பீஜப்பூர்ப் படையெடுப்பைத் 
தடுக்கத் தாராவோ 

ஷா ஜஹானே இப்பொழுது இல்லை . 
1685 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பீஜப்பூர்க் கோட்டையை 
முற்றுகையிட்டார் . தொடக்கத்தில் 3 ஜப்பூர் வீரர்கள் மொக 
லாயர்களைக் கடுமையாக எதிர்த்தார்களென்றாலும் , உணவுப் 
பொருள்களுக்கும் , படைக்கலங்களுக்கும் தங்களுக்குத் 
தட்டுப்பாடு ஏற்பட்டதால் வேறுவழியின்றி அடிபணிந்தனர் . 
பீஜப்பூர்ச் சுல்தான் ஸிகந்தர்ஷா மொகலாயப் படைமுறையில் 
மன்ஸப்தாராக நியமிக்கப்பட்டு , அவருக்கு ஆண்டு ஒன்றுக்கு 
ஓய்வுப் பணமாக ரூபாய் 10,000 அவுரங்கசீப்பால் அளிக்கப் 
பட்டது. ஸிகந்தரின் அரண்மனையிலிருந்த ஷியா பிரிவின் 
கல்வெட்டுகளையும் , ஓவியங்களையும் அழிக்கப் பேரரசர் 
கட்டளையிட்டார் . விரைவில் பீஜப்பூரும் பாழடைந்த நகரமாக 
ஆக்கப்பட்டது . பீஜப்பூர்ச் சுல்தானின் அதிகாரிகளுக்கு மொக 
லாயப் பேரரசில் பதவிகள் கொடுக்கப்பட்டன . ஆனால் , அந் 
நாட்டின் அறிஞர்கள் , கலைஞர்கள் , கைவினைஞர்கள் , தொழி 
லாளர்கள் வாழ வழியின்றி வறுமையில் வாடினர் . பீஜப்பூர் 

மொகலாயப் பேரரசோடு இணைக்கப்பட்டது . அடில் 


நாடு 


அவுரங்கசீப் ஆலம்கீர் 


257 


ஷாஹி மன்னர்களுடைய புகழ்மிக்க வமிசமானது இவ்வாறு 
முடிவுற்றது . சுமார் இருநூறு ஆண்டுக் காலமாகத் தென்னிந்திய 
வரலாற்றில் சிறப்பிடம் பெற்றிருந்த அவ் வ செத்தின் கதி 
இறுதியில் இவ்வாறு ஆயிற்று . 


கோல்கொண்டா கைப்பற்றப்படல் ( 1685-87 ) 


தாக்கப் 


படை 


1885 ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் முஆஸ்ஸமின் 
தலைமையின்கீழ்க் கோல் கொண்டாவைத் 
ஒன்றை அவுரங்கசீப் அனுப்பினார் . கொள்கையில் ஷியாவாக 
இருந்ததற்கு மட்டுமன்றிக் கோல்கொண்டாவின் சுல்தான் 
அபுல் ஹஸன் ( Abul Hasan ) வேறு சில காரணங்களுக்காகவும் 
அவுரங்கசீப்பின் அதிருப்திக்கு ஆளாகியிருந்தார் . முறைப்படி 
கோல்கொண்டாவின் மீது போர்ப் பிரகடனம் செய்யப்பட்ட 
போது கோல்கொண்டாச் சுல்தானின் மீது கீழ்க் கண்ட குற்றச் 
சாட்டுகளும் சாற்றப்பட்டன : 1. தொடர்ந்து ஒழுக்கமுறை 
தவறிய வாழ்க்கை . 

2 . பிராமணர்களை அமைச்சர்களாக 
நியமித்தது . 3. ஒரு காபிருடன் ( ஷாம்பூஜி ) தொடர்பு வைத்துக் 
கொண்டது . 1685 ஆம் ஆண்டில் தொடங்கிய போர் சில காலம் 
நீடித்தது . இறுதியில் 1637 ஆம் ஆண்டு ஜனவரியில் அவுரங்க 
சீப்பே கோல்கொண்டாவுக்கு வந்து முற்றுகையை மும்முரப் 
படுத்தினார் . ஆனால் , அக் கோட்டையினுள் மிகுதியாக உணவுப் 
பொருள்களையும் படைக்கலங்களையும் கோல்கொண்டா வீரர்கள் 
வைத்திருந்ததால் நீண்ட 

காலம் மொகலாயர்களின் 
முற்றுகைக்கு ஈடு கொடுத்தனர் . வெடிமருந்துச் சுரங்கம் 
வைத்தல் , தாக்குதல் போன்ற முறைகளை மொகலாயர்கள் பின் 
பற்றியும் வெற்றி கிட்டவில்லை . இறுதியில் கோட்டைக் 
காவல் அதிகாரி ஒருவருக்கு இலஞ்சம் கொடுத்துக் கோட்டைக் 
கதவைத் திறக்கவைத்து மொகலாயப் படையினர் கோட்டை 
யினுள் நுழைந்தனர் . அபுல் ஹஸன் கைப்பற்றப்பட்டுச் 
சிறைப்படுத்தப்பட்டார் . பீஜப்பூருக்கு 

நேர்ந்த கதியே 
அவருடைய நாட்டுக்கும் ஏற்பட்டது . 1687 ஆம் ஆண்டு 
செப்டம்பர் 

மாதத்தில் கோல்கொண்டா மொகலாயப் 
பேரரசுடன் இணைக்கப்பட்டது . 


தக்காணத்தில் பீஜப்பூரையும் 

கோல்கொண்டாவையும் 
வென்று கைப்பற்றிய அவுரங்கசீப் , வலிமையோடு திகழ்ந்து 
வந்த மராத்தியர்களையும் ஒடுக்குவதில் முனைந்தார் . தொடக் 
கத்தில் அவருடைய முயற்சிகள் வெற்றிபெற்றன . 1689 ஆம் 


358 


இந்திய வரலாறு 


ஆண்டு மார்ச்சு மாதம் 11 ஆம் தேதி ஷாம்பூஜி கொல்லப் 
பட்டார் . அவருடைய தலை நகரான ராய்கார் கைப்பற்றப்பட்டது . 
அவருடைய சகோதரரான இராஜாராம் தப்பிவிட்டாலும் 
அவருடைய இளைய மகனான ஷாஹு உள்பட அவருடைய 
குடும்பத்தினர் எல்லாரும் சிறைப் பிடிக்கப்பட்டனர் . பேரரசர் 
தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் , திருச்சிராப்பள்ளி ஆகிய பகுதிகளிலும் 
தம்முடைய அதிகாரத்தைப் பரப்பி , அவற்றிடமிருந்து கப்பம் 
வசூலித்தார் . 


அவுரங்கசீப்பின் தென்னிந்தியக் கொள்கையைப்பற்றிய 
மதிப்பீடு 


கால் 


அரசின் 


மேலெழுந்தவாரியாக நோக்கும் பொழுது அவுரங்கசீப்பின் 
தென்னிந்தியக் கொள்கை ஒரு வெற்றிக் கொள்கையாகும் . 
ஆனால் , அவ் வெற்றியின் விலை மிகமிக அதிகமானது . 
நூற்றாண்டுக் காலமாகத் தென்னிந்தியாவில் அவுரங்கசீப் தம் 
கருத்தைச் செலுத்தியதால் வட இந்தியா மிகுதியாகப் புறக் 
கணிக்கப்பட்டது . அவுரங்கசீப் தென்னிந்தியாவில் இருந்த 
காலத்தில் டெல்லியிருந்த அவருடைய அதிகாரிகள் மா நில 
ஆளுநர்களுக்கு அதிகமான உரிமைகளை அளித்ததால் மத்திய 

அதிகாரம் வெகுவாகப் பாதிக்கப்பட்டது . இதன் 
விளைவாக 

1685 - ல் ஜாத்துகள் கலகஞ்செய்து , 1688 - ல் 
ஸிக்கந்திராவில் இருந்த அக்பரின் கல்லறையையும் சூறை 
யாடினர் . பந்தேலா அரசர் சத்ரசால் மொகலாயப் படைகளைப் 
பல சமயங்களில் வென்று கிழக்கு மாளவத்தில் சுதந்திரமான 
ஓர் அரசையும் நிறுவினார் . அமைதியின்மையும் , அதிகாரத் 
திற்குக் கீழ்ப்படியாத தன்மையும் பேரரசில் தலைவிரித்தாடின . 
ஆட்சிமுறைத் துறையிலும் சீர்கேடுகளும் இலஞ்ச ஊழல்களும் 
மலிந்தன . இதனால் வரிகள் வசூலிக்கப்படாமலேயே இருந்தன . 
வட இந்தியாவில் இருந்த மொகலாயப் படையினருக்கு 
ஊதியம் அளிக்கப்படவில்லை . இதனால் அப் படையினர் கலகஞ் 
செய்யவும் தொடங்கினர் . அரசருடைய ஆதரவின்றிக் கலையும் 
கல்வியும் வீழ்ச்சியுற்றன . “ ஸ்பானியக் குடற்புண் என்னை 
அழித்துவிட்டது என்று நெப்போலியன் கூறுவது வழக்கம் . 
அது போன்றே அவுரங்கசீப்பை வீழ்ச்சியுறச்செய்தது , “ தென் 
னிந்தியக் குடற்புண் எனக் கூறலாம் . தென்னிந்தியாவிலும் 
மராத்தியர்களை வெல்லவும் அடிபணிய வைக்கவும் அவுரங்க 
சீப்பினால் இயலவில்லை . அதற்கு மாறாக முன்னைவிட மராத்தி 
யர்கள் மேலும் வலிமை பெற்றுத் திகழ்ந்தனர் . 


359 


அவுரங்கசீப் ஆலம்கீர் 


கூட 


அவுரங்கசீப்பைப்பற்றிய மதிப்பீடு 

1707 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 3 ஆம் தேதி அகமது நகரில் 
அவுரங்கசீப் காலமானார் . அவுரங்கசீப்பின் சொந்த வாழ்க்கை 
போற்றுதலுக்குரியது . இளமைக் காலந்தொட்டே அறிவுக் 
கூர்மையுள்ளவராகவும் வீரமிக்கவராகவும் திகழ்ந்தார் . தம் 
ஆற்றலை வெளிப்படுத்துவதற்குக் கிடைத்த வாய்ப்புகளை அவர் 
பயன்படுத்தாமல் நழுவவிட்டதேயில்லை . ஆபத்துக் காலங்களில் 

நிதானமிழக்காமல் திறமையோடு நடந்துகொள்ளும் 
ஆற்றலைப் பெற்றிருந்தார் . இளவரசர் அக்பரின் மேல் இராசபுத் 
திரர்கள் ஐயம் கொண்டு அவரைப் புறக்கணிக்க வைத்ததில் 
அவுரங்கசீப்பின் சமயோசித அறிவின் சிறப்பை அறிய முடியும் . 
அவருடைய 

சொந்த வாழ்க்கை எளிமையும் , பக்தியும் , 
புலனடக்கமும் நிறைந்த சிறந்த வாழ்க்கையாகும் . அவர் 
எப்பொழுதும் உணர்ச்சிகளுக்கு அடிமையானதில்லை . விலக்கப் 
பட்ட உணவையும் பானத்தையும் உடையையும் அவுரங்கசீப் 
முழுமையாக விலக்கினார் . குர்ரான் அனுமதித்த நான்கு 
மனைவியர்களுக்குக் குறைவாகவே அவருடைய மனைவியரின் 
எண்ணிக்கை இருந்தது . இது பேரரசரின் புலனடக்கத்திற்கு 
ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் . அவர் சிறந்த கணவராகவும் 
தந்தையாகவும் திகழ்ந்தார் . சோம்பி 

இருப்பது அவருக்கு 
எப்பொழுதும் பிடிக்காது . அவர் இஸ்லாமியச் 

சமயத்து 
இறையியலின் ஆர்வமிக்க மாணவராகத் திகழ்ந்தார் . அழகாக 
எழுதும் கையெழுத்துக் கலையிலும் ( Calligraphy ) வல்லவராயிருந் 
தார் . ஆனால் , கலையையும் , இலக்கியத்தையும் அவர் ஆதரிக் 
காதது அவரிடத்திலிருந்த ஒரு பெரும் குறையாகும் . அவருடைய 
ஆதரவைப் பெற்று எழுதப்பெற்ற ஒரே நூல் ஃபதாவா - 
இ - ஆலம்கீர் ( Fatawa - i - Alamgir ) என்பதாகும் . அவுரங்கசீப் 
பக்தி மிக்க முஸ்லிம் . தூய குர்ரானின் விதிமுறைகளுக்கு ஒப்ப 
வாழ்ந்தார் . ஒரு முறை பால்க் போரில் அவரைச் சுற்றிலும் 
போர் நடந்துகொண்டிருந்த பொழுதும் , தொழுகை நேரத்தில் 
மண்டியிட்டுத் தம்முடைய வழிபாட்டைச் செய்து முடித்தார் . 
அவர் தமது சமயக் கொள்கையில் மிகவும் 

உண்மையாக 
இருந்தார் என்பதை மறுக்க 

முடியாது . ஆனால் , அக் 
கொள்கையில் அளவுக்கு மீறிய பிடிவாதத்தோடு அவர் 
நடந்து கொண்டது அவரை ஒரு சமய வெறியராக ஆக்கியது . 
பாரசீக , அரேபிய மொழி இலக்கியங்களில் அவர் 

சிறந்த 
புலமை மிக்கவராகத் திகழ்ந்தார் . 

பல்வேறு சிறப்பான இயல்புகளை அவுரங்கசீப் கொண்டு 
இருந்தாலும் , அவர் இந்தியாவின் ஆட்சியாளராகப் பெருந் 


360 


இந்திய வரலாறு 


என் 


தோல்வியே அடைந்தார் . ஒரு பேரரசிற்குப் பெருமையும் 
புகழும் மக்களின் ஒத்துழைப்பினாலேயே 

கிடைக்கின்றன 
என்பதை அவர் உணர்ந்திருந்ததாகத் தெரியவில்லை . இந்துக்கள் 
நிறைந்த இந்திய நாட்டை ஆட்சி செய்கின்ற அரசருக்குச் 
சமயத் துறையில் பரந்த நோக்கம் இன்றியமையாதது 

ற கருத்தையும் அவர் உணர்ந்திருக்க வில்லை . அவர் 
ஒருவரையும் நம்பாத தன்மை கொண்டவர் . உமது பிள்ளை களை 
நீங்கள் நம்பாதீர்கள் . அவர்களுடன் நெருங்கிய தொடர்பும் 
கொள்ளாதீர்கள் . உலகியல் சார்பான மக்கள் யாவரும் சூழ்ச்சிக் 
காரர்கள் . அவர்களை நம்பி எதையும் செய்ய வேண்டாம் 
என்று அவர் தம் புதல்வர்களுக்குத் தம் இறுதிக் காலத்தில் 
அறிவுரை கூறினார் . 


நூல் பட்டியல் 


Sarkar : History of Auranguzeb, 3 Vols . 
Sarkar : India of Aurangazeb . 
Tod : Annals and Antiquities 
0y | 

Rajastan , 3 Vols. 
Ishwari Prasad : History of Muslim Rule in India . 
Mazumdar , Ray Chaudri ) 

& Datta | Advanced History of India . 
A. L. Srivastava : History of India , 1000-1707 . 


14. சீக்கியர்களின் எழுச்சி 


சீக்கியச் சமயத்தை ஏற்படுத்தியவர் குரு நானக் ( 1469 
1538 ) ஆவார் . பதினைந்து , பதினாறாம் நூற்றாண்டுகளில் இந்திய 
வரலாற்றில் சிறப்புப்பெற்றுத் திகழ்ந்த சமயப் புத்துணர்வின் 
ஒரு பகுதியே சீக்கியர் இயக்கமாகும் . கபீரின் ஆன்மிக 
வழித்தோன்றலாகத் திகழ்ந்த குரு நானக் , சமயப் பொதுமை 
உணர்வையும் சமயங்களின் ஒருமைப்பாட்டையும் போதித்தார் . 
சமயச் சடங்குகளுக்கு முடிவுகட்டி , ஒழுக்க முறைகளுக்கு 
முக்கியத்துவம் கொடுத்து வாழவேண்டும் என்று தம்முடைய 
அன்பர்களைக் குருநானக் கேட்டுக்கொண்டார் . 

கல்லறை 
களுக்குப் பயணம் செய்வதும் , அமர்ந்து தியானம் செய்வதும் , 
புண்ணிய நீராடலும் , சமயம் ஆகாது ; தூய்மையற்ற உலகில் 
தூய்மையோடு வாழ்தலே 

வாழ்க்கையாகும் 

என்று 
குரு நானக் கருதினார் . அவருக்கு இரு புதல்வர்கள் இருந்த 
போதிலும் , தம்முடைய சீடர்களுள் ஒருவரான அங்கதர் 
( Angad ) என்பவரைத் தம் ஆன்மிக வாரிசாகத் தேர்ந்தெடுத் 
தார் . குரு அங்கதர் ( 1538-52 ) , குரு அமரதாஸ் ( 1552-74 ) , 
குரு இராமதாஸ் ( 1574-81 ) , குரு அர்ஜுனதேவர் ( 1581 
1606 ) ஆகியவர்கள் நானக்குக்குப் பிறகு அடுத்தடுத்துக் குரு 
பதவியை வகித்தனர் . இவர்கள் எல்லாரும் சீக்கியச் சமயத்தினை 
வலிமையுறச் செய்தனர் . 


சமய 


சமய 


குரு அங்கதர் குருமுகி வரி வடிவத்தைக் கண்டுபிடித்தார் . 
சீக்கியர்களின் இலக்கியங்கள் இவ்வரி வடி 

விலேயே 
எழுதப்பட்டிருக்கின்றன . குரு இராமதாசிடம் , அக்பர் மிகுந்த 
ஈடுபாடு கொண்டிருந்தார் . குரு இராமதாசுக்குப் பிறகு குரு 
பதவி பாரம்பரியச் சொத்தாக மாறியது . இராமதாஸ் அமிர்த 
சரஸைக் கட்டுவித்தார் . அதுவே நாளடைவில் சீக்கியர்களின் 
முக்கிய யாத்திரை ஸ்தலமாக ஆயிற்று . குரு அர்ஜுன் 


362 


இந்திய வரலாறு 


சமய அமைப்பின் பொருளாதாரத்தைச் சீர்ப்படுத்தியும் , ஆதி 
கிரந்தத்தைத் ( Adi Granth ) தொகுத்தும் சீக்கியக் சமயத்தின் 
அடித்தளத்தை மேலும் வலிமையுறச் செய்தார் . முந்திய 
சீக்கியக் குருக்கள் , பண்டைய இந்து , முஸ்லிம் ஞானிகள் 
ஆகியோரின் நூல்களிலிருந்து பொறுக்கியெடுக்கப்பட்டுத் 
தொகுக்கப்பட்ட தொகுதியே ஆதிகிரந்தமாகும் . குரு அர்ஜுன் 
விரைவில் செல்வமும் , செல்வாக்கும் மிகுந்தவராக மாறினார் . 
இவருடைய தலைமையின் கீழ் , சீக்கியர்களின் எண்ணிக்கை 
பஞ்சாப் முழுவதும் பெருகிப் பரந்திருந்தது . கலகம் செய்த 
இளவரசர் குஸ்ருவுக்குக் குரு அர்ஜுன் ஆசி கூறியதால் 
ஜஹாங்கீர் அவருக்கு இரண்டு இலட்சம் ரூபாய் அபராதம் 
விதித்தார் . அவ்வபராதத்தை அவர் கட்ட மறுத்ததால் இராஜ 
துரோகக் குற்றம் சாற்றப்பட்டு , 

தண்டனை 
விதிக்கப்பட்டுக் கொல்லப்பட்டார் . 


மரண 


குரு அர்ஜுன் கொலை செய்யப்பட்ட பிறகு , அவருடைய 
மகன் ஹரி கோவிந்தர் குரு பீடமேற்றார் . அவர் தம்மைப் 
பின்பற்றியவர்களைக் கொண்டு ஒரு படையை அமைத்தார் . 
தம்முடைய தந்தையின்மேல் விதிக்கப்பட்ட 

அபராதத் 
தொகையைக் கட்டவில்லை என்ற காரணத்தால் ஹரிகோவிந்தர் 
ஜஹாங்கீரால் குவாலியரில் பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை 
வைக்கப்பட்டார் . ஜஹாங்கீர் இறந்த பிறகு ஹரிகோவிந்தர் 
ஷாஜஹானுடைய அதிகாரிகளை எதிர்த்துப் போர் செய்வதில் 
தொடர்ந்து ஈடுபட்டார் . 1628 - ல் அமிர்தசரஸுக்கு அருகில் 
சங்கிரம ( Sangrama ) என்ற இடத்தில் மொகலாயப் படையைத் 
தோற்கடித்தார் . என்றாலும் இவர் இறுதியில் மொகலாயப் 
படையினரால் தோற்கடிக்கப்பட்டுக் காஷ்மீர் மலைகளில் 
அமைந்த கிரத்பூருக்கு ( Kirathpur ) விரட்டியடிக்கப்பட்டார் . 
‘ குரு அர்ஜுனின் பொருளாதாரக் கொள்கையும் , அவர் 
மகனின் படை முறையும் பேரரசினுள் சீக்கியர்களுக்கென்று 
ஒரு தனி நாட்டை உருவாக்கிவிட்டன . ஹரிகோவிந்தருக்குப் 
பின்னர் , ஹர் ராய் ( Har Ray - 1645-61 ) , ஹர் கிஷன் (Har Kishen , 
1661-64 ) ஆகியோர் அடுத்தடுத்துக் குரு பட்டம் பெற்றனர் . 

ஹரிகோவிந்தருடைய மூத்த மகனான குரு தித்தர் தமது 
தந்தைக்கு முன்பே இறந்துவிட்டதால் ஹரிகோவிந்தருடைய 
பேரரான ஹர் ராய் அவருக்குப் பின்னர் குருவானார் . ஹர் ராய் 
அமைதியான இயல்புடையவர் . தாம் குரு பதவி வகித்த 
காலத்தின் பெரும்பகுதியை அவர் கிரத்பூர் ( Kirathpur ) என்னு 
மிடத்தில் கழித்தார் . 

அரசியல் விவகாரங்களில் 

அவர் 


சீக்கியர்களின் எழுச்சி 


363 


தலையிட்டுக் கொள்ளவில்லை . ஆனால் , 1658 - ல் , மொகலாயப் 
பேரரசுக்காக வாரிசுரிமைப்போர் நடந்து 

கொண்டிருந்த 
பொழுது , ஹர் ராய் , தம் நண்பரான தாரா ஷக்கோ , அவுரங்க 
சீப்பினுடைய படையால் 

துரத்தப்பட்டுப் பஞ்சாபிற்கு ஓடி 
வந்த சமயம் , அவருக்கு ஆசியும் சிறிது பொருள் உதவியும் 
அளித்தார் . குரு ஹர் ராய்க்குப் பிறகு அவருடைய இளைய மகன் 
ஹர் கிஷன் என்பவர் தமது ஆறாவது வயதில் 1664 ஆம் ஆண்டு 
சீக்கியர்களின் குருவானார் . அவர் பெரியம்மையால் பாதிக்கப் 
பட்டு இறந்தவுடன் , குரு ஹரி கோவிந்தரின் இரண்டாவது 
மகன் தேஜ் பகதூர் ( Tej Bahadur ) குருபீடம் ஏறினார் . தம் 
தந்தை தேர்ந்தெடுத்துத் தங்கியிருந்த கிரத்பூருக்கு அருகில் 
சட்லெஜ் நதியின் கரையில் உள்ள மாகோவால் ( Makhowal ) 
என்னும் இடத்தைத் தம் இருப்பிடமாகத் தேர்ந்தெடுத்து 
அங்குத்தங்கி வாழ்ந்துவந்தார் . அவுரங்கசீப் இந்துக் கோயில் 
களை அழிக்க முனைந்த சமயத்தில் , அதற்குக் கடுமையான 
எதிர்ப்பைத் தெரிவித்தார் . அவுரங்கசீப் சீக்கியர் கோயில்களை 
இடிக்க முற்பட்ட பொழுது , காஷ்மீரின் பிராமணர்களைத் 
குரு தேஜ் பகதூர் தூண்டிவிட்டுப் பேரரசுக்கு எதிராகக் கலகம் 
செய்வித்தார் . இவற்றை அவுரங்கசீப்பினால் பொறுத்துக் 
கொள்ள முடியவில்லை . இதனால் தேஜ் பகதூர் சிறைப்பிடிக்கப் 
பட்டு , டெல்லிக்குக் கொண்டுவரப்பட்டார் . அவரை இஸ்லாம் 
சமயத்தைத் தழுவுமாறும் இல்லையென்றால் கொல்லப்படுவார் 
என்றும் அவுரங்கசீப் அச்சுறுத்தினார் . இஸ்லாம் சமயத்தைத் 
தழுவுவதைவிட இறப்பதே மேல் என்று தேஜ் பகதூர் கருதினார் . 
அவர் ஐந்து நாள்கள் சித்திரவதை செய்யப்பட்டு இறுதியில் 
கொல்லப்பட்டார் . குரு தேஜ்பகதூரின் தியாகம் , சீக்கியர்களைப் 
போர் ஆர்வம் மிகுந்தவர்களாக ஆக்கிற்று . மொகலாயர்களை 
எதிர்க்கும் கடும் பகைவர்களாகவும் சீக்கியர்கள் மாறினர் . 


தேஜ் பகதூருக்குப் பின்னர் அவருடைய மகன் கோவிந்த் 
1675 - ல் சீக்கியர்களின் குருவாக ஆனார் . தமது தந்தைக்கும் , 
தமது இனத்தவர்க்கும் இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காகப் 
பழிவாங்க அவர் உறுதி பூண்டார் . இந் நோக்கத்திற்காகச் 
சீக்கியர்களைத் தயார் செய்யும் பணியில் அவர் ஈடுபட்டார் . 
உணர்ச்சி மிகுந்த இத்தலைவரின் கீழ் , கீக்கியச் சமயம் முற்றிலும் 
புதியதொரு தன்மையைப் பெற்றது . சீக்கியர்களிடம் உறுதி 
யான நோக்கத்தையும் , மொகலாயர்களை எதிர்த்துத் தங்களைக் 
காத்துக்கொள்ளும் நோக்கத்தையும் , தங்களுடைய நாட்டின் 
விதியை நிர்ணயிக்கப் பிறந்தவர்கள் என்ற உணர்வையும் குரு 
கோவிந்த் ஊட்டினார் . சக்தி தேவதையை ( Goddess force ) 


364 

இந்திய வரலாறு 
ஒவ்வொரு சீக்கியரும் வழிபட வேண்டும் என்று அவர் சீக்கியர் 
களுக்கு ஆணையிட்டார் . சீக்கியர் அனைவரும் தங்கள் உடலில் 
ஏதாவது 

பகுதியில் எஃகினாலான 

ஏதாவதொரு 
ஆயுதத்தைத் தரித்திருக்கவேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் . 
சீக்கியர்கள் நீண்ட கூந்தலையும் ( Kesh ) , சீப்பையும் 
( Kangha ) , உடைவாளையும் (Kripan ) , அரைக்கால் சட்டையை 
யும் ( Kachcha ) , அரைக்கச்சையையும் ( Kada ) அணியவேண்டும் 
என்று குரு கோவிந்த் கட்டளையிட்டார் . கலப்பை பிடிக்கும் 
பணியினின்றும் விலக்கி 

அவர்களை 

வாளேந்துபவர்களாக 
மாற்றினார் . அவர் சீக்கிய இனத்திற்குக் கால்ஸா ( Khalsa) என்ற 
பெயர் கொடுத்தார் . கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 
என்று அதற்குப் பொருள் . சிங்கம் என்று பொருள்படும் சிங் 
( Singh ) என்ற பட்டப் பெயரை எல்லாச் சீக்கியர்களுக்கும் 
கொடுத்தார் . வெற்றி கொள்வதற்காகவே சீக்கியர்கள் பிறந்து 
இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்தில் 
பதியவைத்தார் . சுருங்கக்கூறின் , குரு கோவிந்த் சிங்கின் 
போதனைகளால் சீக்கியர்களின் உள்ளங்களில் பக்தியுணர்வும் , 
வீரநோக்கும் ஆழப் பதிந்தன . குரு கோவிந்த் சிங் ஆதி 
கிரந்தத்தில் ஒரு புதிய பகுதியையும் சேர்த்தார் . அதற்குப் 
பத்தாவது பேரரசரின் கிரந்தம் ( Daswer Padshah Ka Granth ) 
என்று பெயர் . தம்முடைய படையில் ஜாத்துகளையும் சேர்த்துக் 
கொண்டார் . அவுரங்கசீப்பின் உதவியையும் பெற்றிருந்த 
வடக்குப் பஞ்சாபின் மலைப்பகுதி அரசர்களோடு பல போர் 
களிட்டு வெற்றி பெற்றார் . இப்போர்களினால் சீக்கியர்கள் போர் 
அனுபவமிக்க வலிமையுள்ளவர்களாகத் திகழ்ந்தனர் . மொக 
லாயர்கள் , மாகோவால் என்ற இடத்தில் அமைந்த 
கோவிந்தரின் கோட்டையை ஐந்து முறை தாக்கிய பொழுது , 
அவ்வைந்து முறைகளிலும் குரு கோவிந்த் அவர்களை வெற்றிகர 
மாக முரியடித்தார் . ஆனால் , இறுதியில் அவர் தோற்கடிக்கப் 
பட்டு அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டார் . வேட்டையாடப் 
பட்ட விலங்கைப் போன்று பல்வேறிடங்களுக்கு ஓடி இறுதியில் 
1705 - ல் தென்னிந்தியாவைச் 

அடைந்தார் . 
அக்காலத்தில் அவர் தம்முடைய நான்கு புதல்வர்களையும் 
இழந்துவிட்டார் . அவுரங்கசீப் இறந்த பிறகு அவர் வடஇந்தியா 
விற்குத் திரும்பி , அப்பொழுது மொகலாயப் பேரரசுக்காக 
நடந்துவந்த வாரிசுரிமைப் 

போரிலும் பங்கு கொண்டார் . 
மீண்டும் 1707 ஆம் ஆண்டில் முஆஸ்ஸமோடு ( பகதூர் ஷா ) 
தக்காணத்திற்கு வந்தார் . 1708 - ல் ஆஃப்கானிய வெறியன் 
ஒருவனால்- தம்மாலேயே ஆதரிக்கப்பட்டவனால் கோதாவரி நதிக் 


சென்று 


சீக்கியர்களின் எழுச்சி 


265 


கரையில் அமைந்த நாதேரா (Naderab ) என்ற நகரில் கொல்லப் 
பட்டார் . 


நூல் பட்டியல் 


Erskine : History of India under Babar and Humayun , 

Vol. I and Vol. II. 
Elliot : History of India IV , V , VI and VII . 

Oanungo : Sher Shah . 
S. K. Banerjee : Humayun Badshah . 

Cambridge : History of India IV . 
Vincent Smith : Akbar, the great Moghul . 

Sarkar : Moghal Administration . 
Beni Prasad : History of Jahangir . 
B. P. Saxena : History of Shah Jahan of Delhi. 

Sarkar : History of Aurangazeb , 3 Vols. 
Grant Duff : History of the Marathas, 3 Vols. 


15. மராட்டியர்களின் எழுச்சி 


பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய 
மராட்டியர்களின் எழுச்சி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியத் 
திருப்பத்தை உண்டாக்கியது . அவர்களுடைய இவ்வெழுச்சிக்குச் 
சிவாஜிதான் காரணமாவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை . 
ஆனால் , அவருடைய 

புகழ்பெற்ற சாதனைகள் வெற்றி 
பெறுவதற்குப் பலவகையான காரணங்களும் இருந்தன . 


முதலாவதாக , மராட்டிய நாட்டின் நிலவியல் அமைப்பு 
அவர்களைத் தேசிய எழுச்சிக்குத் தகுதியுள்ளவர்களாக உருவாக் 

அந்நாடு வடக்கிலிருந்து தெற்காகச் சயாத்திரி 
( Sahyadri ) மலைத்தொடராலும் , கிழக்கிலிருந்து மேற்காக 
விந்திய சாத்பூரா மலைத்தொடர்களாலும் சூழப்பட்டிருந்தது . 
இம் மலைகளில் எண்ணற்ற கோட்டைகளும் அமைந்திருந்தன . 
இம் மலைகளும் , கோட்டைகளும் நாட்டைப் பகைவர்களிடம் 
இருந்து காத்துக்கொள்ள இயற்கையான பாதுகாப்புகளாக 
விளங்கி வந்தன . இந் நாட்டில் மழை குறைவு என்பதாலும் , 
கற்கள் நிறைந்த நிலம் என்பதாலும் மராட்டிய நாடு மண்வளம் 
அற்ற நாடாய் இருந்தது . இதனால் இங்கு வாழ்ந்த மக்கள் 
தங்கள் உணவிற்காகக் கடுமையாக உழைக்க வேண்டி 
யிருந்தது . இக் கடுமையான உழைப்பின் காரணமாக அந் 
நாட்டு மக்கள் தன்னம்பிக்கை , வீரம் , விடாமுயற்சி , மனவுறுதி 
போன்ற சீரிய தன்மைகளைப் பெற்றிருந்தனர் . இரண்டாவதாக , 
மராட்டியர்களின் 

சமயச் சீர்திருத்தவாதிகளான ஏகநாத் , 
துக்காராம் , இராமதாஸ் , வாமன பண்டிதர் போன்றவர்கள் 
பக்தியையும் சமத்துவத்தையும் போதித்து வந்தனர் . இவர் 
களுடைய போதனைகளினால் இனப்பற்றும் , ஒற்றுமை உணர்வும் 
மராட்டியர்களிடையே 

வளர்ச்சியடைந்தன . மூன்றாவதாக 
மராட்டியர்களுடைய இலக்கியங்களும் , மொழியும் தேசிய 


367 


மராட்டியர்களின் எழுச்சி 


உணர்வை அவர்களிடத்தில் ஊட்டி அவர்களை எழுச்சிமிக்கவர் 
களாக ஆக்கின . சமயச் சீர்த்திருத்தவாதிகளால் இயற்றப்பட்ட 
பக்திப் பாடல்கள் அவர்களுடைய உள்ளங்களில் புதியதோர் 
உணர்வினை ஊட்டின . பதினைந்து , பதினாறாம் நூற்றாண்டுகளில் 
ஏராளமான மராட்டிய இலக்கிய நூல்கள் வெளிவந்தன . 


பல 


தென்னிந்தியச் சுல்தானியங்களின் அரசுகளில் மராட்டியர் 
பதவிகளை 

வகித்திருந்ததால் அவர்கள் அரசியல் , 
படைத்துறை போன்ற துறைகளில் அனுபவமிக்கவர்களாக 
இருந்தனர் . சிவாஜியின் தந்தை ஷாஜி அகமதுநகர் சுல்தானின் 
படையில் போர் வீரராகத் தொடக்கத்தில் பணியாற்றினார் . 
படிப்படியாக உயர் பதவிகளையும் அவர் வகித்தார் . 
முராரி ராவும் , மதன் பண்டிதரும் , இராஜ்ராய் குடும்பத்தைச் 
சேர்ந்தவர்களும் அவ்வப்பொழுது கோல்கொண்டா அரசில் 
அமைச்சர்கள் , திவான்கள் போன்ற பதவிகளை வகித்து 
வந்தவர்கள் ஆவர் . பீஜப்பூர் ஆதில் ஷா ஹி சுல்தான்களிடம் 
நர்ஸோ காலே ( Narso Kale) , யேசு பண்டிதர் (Yesu Pandit) 
போன்றவர்கள் முக்கியப் பதவிகள் வகித்துப் பணி புரிந்து 
இருக்கின்றனர் . பாமினி அரசின் படைத்துறையிலும் , பிறகு 
பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் பாமினி அரசு சிதைந்த 
தால் ஏற்பட்ட 

படைத்துறைகளிலும் 
சிலேதர் , பர்கிர் ( Bargir) போன்ற பதவிகளில் ஏராளமான 
மராட்டியர்கள் பணியாற்றினர் . 


ஐந்து 


அரசுகளின் 


சிவாஜியின் வரலாறு 

சிவாஜி ஜுன்னாருக்கு அருகில் உள்ள ஷிவ்னர் ( Shivner ) 
மலைக்கோட்டையில் 1630- ல் பிறந்தார் . தற்காலத்து வரலாற்று 
ஆசிரியர்கள் சிலர் அவர் 1627 - ல் பிறந்ததாகக் கருதுகின்றனர் . 
சிவாஜியையும் 

அவருடைய தாயான ஜீஜாபாயையும் 
( Jija Bai ) தா தாஜி கொண்டதேவ் (Dadaji Khondadev ) என்ற 
திறமைமிக்க பிராமணர் ஒருவரின் கண்காணிப்பில் 

விட்டு 
விட்டு , ஷாஜி தம்மிரண்டாவது மனைவியுடன் புதிய ஜாகீரான 
கருநாடகத்திற்குச் சென்றுவிட்டார் . தம் கணவரால் புறக் 
கணிக்கப்பட்ட ஜீஜாபாய் அறிவும் , பண்பும் , நல்லொழுக்கமும் 
மிக்கவர் . தம்முடைய மகன் சிவாஜிக்கு 

பக்தி 
ஆகிய உணர்வுகளைக் கொண்ட கதைகள் சொல்லி , அவருடைய 
இளமை உள்ளத்தில் வீரத்தையும் , பக்தியையும் ஊட்டினார் . 
சிவாஜி தம்மன்னையின் விருப்பதேவதையும் குலதேவதையு 
மான பவானி தேவியிடத்து மிகுந்த பக்தி கொண்டவரானார் . 


வீரம் , 


368 


இந்திய வரலாறு 


2 


புதல்வர்கள் தங்கள் 

தங்கள் அன்னை களின் ஊக்கத்தினால் சிறப்பு 
அடைந்தனர் என்பது உண்மையாயின் சிவாஜியின் வாழ்க் 

உருவாக்குவதற்கு ஜீஜாபாயின் செல்வாக்கு முக்கிய 
மானதாக இருந்தது . மேலும் , 

அதுவே 

சிவாஜியின் 
வலிமைக்கும் மூல காரணமாயிருந்தது . 


கையை 


பூனாவில் 


சிவாஜியின் வாழ்க்கையை உருவாக்கி அமைப்பதில் ஜீஜா 
பாய்க்கு அடுத்து , தாதாஜி கொண்டதேவ் முக்கியமானவர் 
ஆவார் . அவர் 

ஹாஜியின் வாகீர்களைக் கண் 
காணித்து வந்ததோடு , சிவாஜியையும் வளர்த்து ஆளாக்கினார் . 
அவர் சிவாஜிக்குப் போர்ப் பயிற்சி , குதிரை ஏற்றம் முதலிய கலை 
களைக் கற்றுக்கொடுத்தார் . வலிமையான படை அமைத்தல் , 
கோட்டைகளை எதிரிகளிடமிருந்து காத்தல் , கொரில்லாப்போர் 
முறை 

போன்றவற்றையும் , சிவாஜி , தாதாஜி கொண்ட 
தேவிடம் கற்றார் . சிவாஜி இளமைக் காலத்தில் மாவல் ( Maval) 
நாட்டு மலை இன மக்களுடனும் நெருங்கிப் பழகினார் . 
சிறுவர்க ளோடு சேர்ந்துகொண்டு மலைப் பகுதிகளிலெல்லாம் 
சிவாஜி சுற்றியதால் இளமையிலேயே அவர் மலைகளில் அமைந்த 
வழிகளை யும் , பள்ளத்தாக்குகளையும் நன்கு அறிந்திருந்தார் . 
இது அவருடைய பிற்கால வாழ்க்கைக்குச் சிறப்பாகப் பயன் 
பட்டது . மாவலிகள் அவருடைய மிகச் சிறந்த போர் வீரர் 
களாகவும் , நல்ல நண்பர்களாகவும் , நன்றிமிகுந்த தளபதி 
களாகவும் மாறினர் . 


மாவல் 


பஞ்சாபைச் சேர்ந்த இரஞ்சித் சிங்கைப் போன்றே சிவாஜி 
யும் சிறு வயதிலேயே 

அதாவது தமது பத்தென்பதாம் 
வயதிலேயே பொது வாழ்க்கையைத் தொடங்கினார் . மொக 
லாயர்களின் படையெடுப்புகளாலும் , உள் நாட்டில் மிகுந்திருந்த 
குழப்பத்தினாலும் அக் காலத்தில் பீஜப்பூர் நாடு வலிமை குன்றி 
யிருந்தது . இதைத் தமக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக்கொள்ள 
நினைத்த சிவாஜி , பீஜப்பூர்ச் சுல்தானின் மலைக்கோட்டை 
களைக் கைப்பற்றுகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டார் . 1646 - ல் 
பூனாவிற்குத் தென்மேற்கில் சுமார் இருபது மைல் தூரத்திலிருந்த 
தோர்னா ( Torna ) மலைக்கோட்டையை அவர் கைப்பற்றினார் . 
அக் கோட்டைக்குக் கிழக்கே ஐந்து மைல் தூரத்தில் ராஜ்கர் 
( Rajgarh ) கோட்டையைக் கட்டினார் . 1647 ஆம் ஆண்டு 
தாதாஜி கொண்டதேவ் இறந்தபின்னர் மேலும் சுதந்திரம் 
உள்ளவராகச் 

சிவாஜி செயலாற்றத் தொடங்கினார் . 
பீஜப்பூர் அதிகாரிகளிடமிருந்தும் , தனிப்பட்டவர்களிடமிருந்தும் 


மராட்டியர்களின் எழுச்சி 


869 


வன்முறை , இலஞ்சம் , தந்திரம் ஆகியவற்றைப்பயன்படுத்தி 
மேலும் கோட்டைகளைக் கைப்பற்றினார் . அவர் பல புதிய 
கோட்டைகளையும் கட்டினார் . இவற்றின் பயனாகச் சங்கிலித் 
தொடர் போன்று பல மலைக்கோட்டைகளால் பாதுகாக்கப்பட்ட 
ஒரு நிலப்பகுதிக்கு விரைவிலேயே சிவாஜி உரிமையுடைய 
வரானார் . சிவாஜியின் இச் செயல்களால் சினமுற்ற பீஜப்பூர்ச் 
சுல்தான் , சிவாஜியின் தந்தை ஷாஜியைச் சிறையிலடைத்தார் . 
இதனால் சிவாஜி தம் செயல்களைச் சிறிது காலம் ( 1649-55 ) 
நிறுத்தி வைத்திருந்தார் . இறுதியில் சிவாஜி பீஜப்பூர்ச் 
சுல்தானுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையிலும் ஈடுபடக் 
கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஷாஜி விடுதலை செய்யப் 
பட்டார் . அவுரங்கசீப் பீஜப்பூரைத் தாக்கியபொழுது , 1657 - ல் 
சிவாஜி மொகலாயப் பகுதியான 

அகமது நகரையும் , 
ஜூன்னாரையும் தாக்கினார் ; ஜூசூர் நகரத்தைக் கொள்ளை 
யடித்தார் . ஆனால் , 

மொகலாயப் படையினரால் 1657- ல் 
சிவாஜி தோற்கடிக்கப்பட்டார் . பீஜப்பூர்ச் சுல்தான் ஆதில் ஷா 
அவுரங்கசீப்புடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்ட 
பொழுது , சிவாஜியும் அவுரங்கசீப்புக்கு அடிபணிந்து அமைதி 
உடன்படிக்கை செய்து கொண்டார் . 


1658 ஆம் ஆண்டு சிவாஜி மீண்டும் தம் படையெடுப்புக் 
கொள்கையைக் தொடர்ந்து கல்யாண் , பிவந்தி ( Bhiwandi ) , 
மாஹத் (Mahad ) ஆகிய வட கொங்கணப் பகுதிகளைக் கைப் 
பற்றினார் . மொகலாயப் படையெடுப்பிலிருந்து தாற்காலிகமாக 
விடுதலை பெற்றிருந்த பீஜப்பூர்ச் சுல்தான் தம்முடைய தளபதி 
யான அப்ஸல் கானின் ( Afzal Khan ) தலைமையின் கீழ் ஒரு 
பெரும் படையை அனுப்பி , 

சிவாஜியை 

உயிருடனோ பிண 
மாகவோ கொண்டுவர ஆணையிட்டார் . சிவாஜி அச்சமயத்தில் 
பிரதாப்கார் கோட்டையில் தங்கியிருந்தார் . அப்ஸல் கான் 
சதாராவிற்கு ( Satara ) வடக்கே இருபது மைல் தொலைவிலுள்ள 
வை ( Wai ) என்ற இடத்தைப் பதினைந்து நாள்களுக்குள் 
அடைந்தார் . அதற்கு மேலும் மலைப்பகுதி வழியாக முன்னேற 
முடியாது என்றுணர்ந்த அப்ஸல் கான் , அங்கிருந்து கொண்டே 
சிவாஜியுடன் தொடர்புகொள்ளும் பொருட்டு மராட்டிய 
பிராமணர் கிருஷ்ணாஜி பாஸ்கர் என்பவரைச் சிவாஜியிடம் 
அனுப்பினார் . அப்ஸல் கானின் நோக்கம் தாம் தங்கியிருந்த 
இடத்திற்குச் சிவாஜியைப் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 
அழைத்து வஞ்சகமாகக் கொல்லுவதேயாகும் . தூது சென்ற 
கிருஷ்ணாஜியும் சிவாஜியிடம் , அப்ஸல் கானின் சூழ்ச்சியைத் 

24 


870 


இந்திய வரலாறு 


தெரிவித்திருந்தார் . இதனால் எச்சரிக்கையாயிருந்த சிவாஜி , 
முன்னேற்பாடாகத் தம் ஆடையினுள் ஆயுதங்களை மறைத்து 
வைத்துக்கொண்டு அப்ஸல் கானைச் சந்திக்கச் சென்றார் . 
வலிமையும் பேருருவமும் கொண்ட அப்ஸல் கான் , சிவாஜியை 
வரவேற்கும் முறையில் இரு கைகளாலும் தழுவிக்கொண்டு , 
ஒளித்துவைத்திருந்த கத்தியால் அவரைக் குத்த முயன்றார் . 
தம் ஆடைகளுக்குள் சிவாஜி இரும்புக் கவசம் அணிந் 
திருந்ததால் அப்ஸல் 

அப்ஸல் கான் கத்தியால் குத்தியபொழுது 
அவருக்குத் தீங்கு ஏற்படவில்லை . சிவாஜி உடனே தமது இடக் 
கையில் மாட்டிவைத்திருந்த புலி நகங் களைக் கொண்டு அப்ஸல் 
கானுடைய உடலில் அழுத்தி , அவருடைய பிடியைத் 
தளர்த்தச் செய்து தமது வாளால் அவரைக் குத்திக் கொன்றார் . 
துவரைக்கும் மறைந்திருந்த சிவாஜியின் படை தலைவரை 
இழந்துவிட்ட பீஜப்பூர்ப் படையைத் தாக்கி அவர்களுடைய 
பாசறையையும் கொள்ளையிட்டது ( 1659 நவம்பர் , 30 ) . 
இதற்கடுத்த இரண்டு ஆண்டுகளிலும் சிவாஜி தென் கொங்கணப் 
பகுதிகளை வெற்றிகரமாகத் தாக்கிப் பீஜப்பூர் வரைக்கும் 
முன்னேறிவிட்டார் . இவருடைய முன்னேற்றத்தைத் தடுக்க 
அனுப்பப்பட்ட ருஸ் தம் கான் ( Rustam Khan ) சிவாஜியால் 
தோற்கடிக்கப்பட்டார் . இறுதியில் சிவாஜியோடு பீஜப்பூர்ச் 
சுல்தான் சமாதானம் செய்துகொண்டார் . 1661 ஆம் ஆண்டு 
நடந்த உடன்படிக்கையின்படி , அதுவரை சிவாஜி வென்றிருந்த 
பகுதிகளுக்கு அவரைத் தலைவராகப் பீஜப்பூர்ச் சுல்தான் 
அங்கீகாரம் செய்தார் . 


சிவாஜியை ஒடுக்குவதற்காக அனுபவம் மிக்க தளபதியான 
ஷயிஸ்த கான் ( Shayista Khan) என்பவரை 1660 ஆம் ஆண்டில் 
அவுரங்கசீப் தக்காணத்தின் ஆளுநராக நியமித்தார் . பதவியை 
ஏற்றவுடனே அவர் பூனாவினுள் நுழைந்து சாகன் ( Chaban ) 
கோட்டையை கைப்பற்றிய பின்னர் , கல்யாண் மாவட்டத்தி 
லிருந்த மாராட்டியர்களையும் விரட்டியடித்தார் . பீஜப்பூர்ச் 
சுல்தானுடன் உடன்படிக்கையை முடித்துக்கொண்டு மொக 
லாயர்களைத் தாக்கும் முயற்சியில் சிவாஜி ஈடுபட்டார் . ஆனால் , 
இத் தாக்குதல்களினால் எவ்விதப் பயனும் விளையவில்லை . 

. 
தந்திரத்தினால் தான் காரியத்தைச் சாதிக்க முடியும் என்று 
நினைத்த சிவாஜி , 400 வீரர்களுடன் மாறுவேடம் அணிந்து 
கொண்டு பூனாவினுள் நுழைந்து , இரவு நேரத்தில் ஷயிஸ்த 
கானின் பாசறையைத் திடீரென்று தாக்கினார் . ஷயிஸ்த கான் 
தம் அறையிலிருந்து ஜன்னல் வழியாகத் தப்பி ஓட முனைந்த 
பொழுது தமது மூன்று விரல்கன இழந்துவிட்டார் . மேலும் , 


871 


மராட்டியர்களின் எழுச்சி 


அப்ஸல் கானின் மகன் , தளபதி , நாற்பது பணியாளர்கள் , 
அந்தப்புரத்தின் ஆறு மகளிர்கள் ஆகியோர் மராட்டியர்களால் 
கொல்லப்பட்டனர் ( 1663 ஏப்ரல் 15 ) . தப்பி ஓடிய ஷயிஸ்த கான் 
பாதுகாப்புப் பெறும் பொருட்டு அவுரங்காபாதிற்குச் சென்றார் . 
ஷயிஸ்த கானின் திறமையின்மையினாலேயே தோல்வி 
ஏற்பட்டது என்று கருதிய அவுரங்கசீப் , அவரை 1663 ஆம் 
ஆண்டு மே மாதத்தில் பதவி நீக்கம் செய்தார் . சிவாஜியின் 
இத் துணிகரச் செயல் அவருடைய புகழை மேலும் உயர்த்தியது . 
இதைப் போன்றே வேறொரு துணிகரச் செயலையும் சிவாஜி 
செய்தார் . மேற்குக் கடற்கரையில் வாணிகத்தில் சிறந்து , 
செல்வத்தில் செழிப்புடனிருந்த சூரத் நகரை 1664 ஆம் ஆண்டு 
ஜனவரி மாதத்தில் தாக்கி , அதைச் சூறையாடினார் . சூரத்தி 
லிருந்த மொகலாய ஆளுநர் சிவாஜியை எதிர்த்து நிற்காது 
அஞ்சி அந் நகரத்திலிருந்து தப்பி ஓடி விட்டார் . அந் நகரில் 
இருந்த டச்சுக்காரர்களும் , ஆங்கிலேயர்களும் சிவாஜியை 
வெற்றிகரமாக எதிர்த்துத் தங்களுடைய தொழிற்சாலைகளைப் 
பாதுகாத்துக் கொண்டனர் . ஒரு கோடி ரூபாய் பெறுமான 
கொள்ளைப் பொருள்களுடன் சிவாஜி சூரத்திலிருந்து திரும்பினார் . 
சிவாஜியை அடக்கும் பொருட்டு ஆம்பர் நாட்டின் ராஜா ஜெய் 
சிங்கை அவுரங்கசீப் அனுப்பினார் . அவருக்குத் துணையாக , 
திலிர் கானின் ( Dilir Khan ) தலைமையின்கீழ்த் தேர்ந்தெடுக்கப் 
பட்ட வீரர்களைக் கொண்ட ஒரு படையையும் அனுப்பிவைத்தார் . 
போர் அனுபவமும் திறமையும் மிகுந்த ஜெய் சிங் , மராட்டியத் 
தளபதிகளும் அவர்களுடைய குடும்பத்தினரும் தங்கியிருந்த 
புரந்தர்க் கோட்டையைத் தாக்கினார் . இக் கோட்டையைத் 
தாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த முனார் பாஜி தேஷ்பாண்டே 
யும் ( Munar Baji Deshpande ) , 300 மா வலி இன வீரர்களும் 
மொகலாயர்களால் கொல்லப்பட்டனர் . 
மொகலாயப்படை சிவாஜியின் தலை நகரான ராய்கார் கோட்டை 
யையும் தாக்கியது . இச்சமயத்தில் சிவாஜி 1665 ஆம் ஆண்டு 
ஜூன் 22 ஆம் தேதி ஜெய் சிங்குடன் புரந்தர் உடன்படிக்கை 
யினைச் செய்துகொண்டார் . இவ்வுடன்படிக்கையின் படி சிவாஜி 
பன்னிரண்டு கோட்டைகளைத் தமக்காக வைத்துக்கொண்டு 
எஞ்சிய இருபத்து மூன்று கோட்டைகளை மொகலாயர்களுக்குக் 
கொடுத்து விட்டார் . மேலும் , 5000 குதிரைகளைக் கொண்ட 
படையொன்றையும் அளிக்க சிவாஜி உறுதி கூறினார் . பீஜப்பூர் 
மாவட்டத்தில் சில பகுதிகளில் சௌத் , சர்தேஷ்முகி ஆகிய 
வரிகளை வசூல் செய்வதற்குச் சிவாஜிக்கு இவ்வுடன்படிக்கை 
அனுமதியளித்தது . இவ்வுடன்படிக்கையை அடுத்துச் சில 
மா தங்களில் ஜெய் சிங் பீஜப்பூரைத் தாக்கியபொழுது சிவாஜி 


பிறகு 


372 


இந்திய வரலாறு 


அவருக்கு 9000 வீரர்களைக் கொண்ட படையைக் கொடுத்து 
உதவினார் . ஆனால் , இப்படையெடுப்பு வெற்றி பெறவில்லை . 


ஜெய் சிங் , சிவாஜியைத் தம் மகனோடு ஆக்ராவிலிருந்த 

சென்று 
அரசவைக்குச் 

வருமாறு வேண்டிக்கொண்டார் . 
வேண்டிய மரியாதையும் , பாதுகாப்பும் அளிக்கப்படும் என்றும் 
உறுதி கூறினார் . சிவாஜியும் ஒப்புக்கொண்டார் . பேரரசின் 
வலிமையைத் தெரிந்துகொண்டால் , தமது அடுத்த முயற்சி 
களுக்குப் பயனுள்ள தாக இருக்கும் எனக் கருதியே சிவாஜியும் 
ஆக்ரா செல்ல இசைந்தார் . அவுரங்கசீப்பின் ஊழியரான சித்தி 
( Siddi ) என்பவரின் 

ஆதிக்கத்தின் கீழ் அப்பொழுதிருந்த 
ஜன் ஜீராத் தீவைத் தாம் பேரரசருடன் பேசிப் பெற்றுக் கொள்ள 
வேண்டும் என்ற நோக்கத்தையும் சிவாஜி ஆக்ரா செல்லுமுன் 
கொண்டிருந்திருக்கலாம் . 1666 ஆம் ஆண்டு மே மாதத்தில் 
சிவாஜி ஆக்ராவுக்குச் சென்றார் . ஆனால் , அங்கு அவருக்கு உரிய 
மரியாதை தரப்படவில்லை . இதனால் அவமானம் அடைந்த 
சிவா ஜி , கோபாவேசத்தில் கடுமையாக அவுரங்கசீப்பைத் 
தாக்கிப் பேசிவிட்டார் . உடனே , சிவாஜி சிறையிலடைக்கப் 
பட்டார் . தமக்கு விடுதலையளிக்க வேண்டும் என்று மூன்று 
மாதக் காலமாகச் சிவாஜி அதிகாரிகளின் மூலமாகப் பேரரசரை 
வேண்டிக்கொண்டும் பயன் விளையவில்லை . இறுதியில் ஒரு 
தந்திரத்தைக் கையாண்டு தப்பித்துக் 

கொள்வது என்று 
தீர்மானித்தார் . அவர் நோயுற்றிருந்ததாகவும் , அந் நோயில் 
இருந்து குணமடைந்துவிட்டதாகவும் பாசாங்கு செய்தார் . 
இதற்காகக் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற முறையில் 
ஒவ்வொரு நாள் மாலையிலும் பிராமணர்களுக்கும் , பிச்சைக்காரர் 
களுக்கும் உணவுப் பொருள்களும் , பழங்களும் சிறையிலடைக்கப் 
பட்ட அறையிலிருந்து கூடைகள் மூலமாக வெளிச்செல்வதற்கு 
ஏற்பாடு செய்து கொண்டார் . அப்படி அனுப்புவது வழக்கமாகி 

சில நாள்களுக்குப் பின்னர் , காவலாளர்கள் 
வெளியே செல்லும் கூடைகளைச் சோதிக்காமல் விட்டுவிட்டனர் . 
அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு நாள் சிவாஜியும் அவர் மகனும் 
அக் கூடைகளில் 

ஒளிந்திருந்து தப்பி வெளியேறிவிட்டனர் 
( 1666 ஆகஸ்ட் 29 ) . தந்தையும் மகனும் துறவிகளைப்போல் 
வேடமணிந்து கொண்டு மதுராவுக்கு விரைந்து சென்றனர் . 
மதுராவில் தம் மகன் ஷாம்பாஜியைத் தென்னிந்திய பிராமணர் 
ஒருவரினாதரவில் விட்டுவிட்டுக் கிழக்கு வங்காளம் , ஒரிஸ்ஸா , 
கோண்டுவானா வழியாகச் சிவாஜி தம் நாட்டிற்குத் திரும்பி 
வந்து சேர்ந்தார் . 


விட்டது . 


மராட்டியர்களின் எழுச்சி 


873 


1887 ஆம் ஆண்டு ஜெய் சிங் தென்னிந்தியாவிலிருந்து 
திருப்பி அமைக்கப்பட்டு , ஜோத்பூரின் ஜஸ்வந்த் 
தென்னிந்திய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் . ஜஸ்வந்த் சிங் 
சிவாஜியுடன் நட்புறவோடு நடந்துகொண்டார் . அச் சமயத்தில் 
வடமேற்கு எல்லைப்புறப் பகுதிகளில் தம் கவனத்தைச் 
செலுத்த விரும்பிய அவுரங்கசீப் , தென்னிந்தியாவிலிருந்த 
படையின் பெரும்பகுதியை வடமேற்கு எல்லைப்புறத்திற்கு 
அனுப்பினார் . சிவாஜியுடன் சமாதானம் செய்து கொள்ளுமாறு 
ஜஸ்வந்த் சிங் பேரரசரைக் கேட்டுக்கொண்டார் . ஜஸ்வந்த் 
சிங்கின் வேண்டுகோளின்படியே சமாதான உடன்படிக்கை 
செய்துகொள்ளப்பட்டது . அதன்படி அவுரங்கசீப் சிவாஜிக்கு 
ராஜா என்ற பட்டத்தையும் கொடுத்ததோடு , ஷாம்பூஜிக்கு 
5000 மன் ஸ்ப்தார் பதவியையும் அளித்தார் . சிவாஜிக்குப் 
பேரரசில் ஒரு ஜாகீர் அளிக்கப்பட்டது . ஆனால் , பேரரசருக்குக் 
கீழ்ப்படிந்த சிற்றரசராக இருக்க சிவாஜி விரும்பவில்லை . 
தென்னிந்தியாவில் மொகலாயப் படையே 

இல்லாததைத் 
தமக்குச் சாதகமாக ஆக்கிக்கொண்ட சிவாஜி 1670 ஆம் ஆண்டு 
மொகலாயர்களை எதிர்த்து மீண்டும் போர்க்கோலம் பூண்டார் . 
1665 ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட புரந்தர் உடன்படிக்கை 
யின்படி மொகலாயர்களுக்குத் தாம் விட்டுக்கொடுத்த கோட்டை 
களை யெல்லாம் கைப்பற்றிக்கொள்ள சிவாஜி 1670 ஆம் ஆண்டு 
படையெடுத்தார் . இதில் வெற்றியும் பெற்றார் . மொகலாயர்ளிடம் 
இருந்து 

கோட்டைகள் எல்லாம் மீட்கப்பட்டன . 
மொகலாயப் பகுதிகளும் சூறையாடப்பட்டன . 1670 - ல் 
அக்டோபர் மாதத்தில் இரண்டாம் முறையாகச் சூரத்தைத் 
தாக்கி மிகுதியான செல்வங்களையும் கொள்ளை யடித்தார் . இதன் 
பின்னர் மொகலாய மாநிலங்களான காந்தேஷ் , பீரார் , அகமது 
நகர் ஆகியவற்றையும் சிவாஜி சூறையாடத் தொடங்கினார் . 
தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த மொகலாயத் 
தளபதிகளும் சிவாஜியினால் தோற்கடிக்கப்பட்டனர் . 1672 ஆம் 
ஆண்டு அவுரங்கசீப் ஜஸ்வந்த் சிங்கைத் தொன்னிந்தியாவி 
லிருந்து திருப்பி அழைத்துக்கொண்டு திலிர் கானையும் , மகபத் 
கானையும் தென்னிந்தியாவிற்கு அனுப்பிவைத்தார் . சூரத்துக்குத் 
தெற்கிலிருந்த பகுதிகளையும் , ஹுப்ளி , கர்வர் 

( Karvar ) , 
அங்கோலா ( Ankola ) ஆகிய பகுதிகளையும் இச்சமயத்தில் சிவாஜி 
கைப்பற்றிக் கொண்டார் . இவை பீஜப்பூருக்குச் சொந்தமாய் 
இருந்தவை . அச்சமயத்தில் பீஜப்பூர்ச் சுல் தான் இரண்டாம் 
அலி ஆதில் ஷா காலமானதால் பீஜப்பூரிலிருந்து சிவாஜிக்கு 
எதிர்ப்புக் கிளம்பவில்லை . மொகலாயர்களிடமிருந்தும், பிஜப்பூரிட 


374 


இந்திய வரலாறு 


மிருந்தும் தாம் கைப்பற்றிய எல்லாப் பகுதிகளிலும் சிவாஜி 
சௌத் வரியை வசூலித்தார் . 


தம்முடைய புகழின் உச்சியிலிருந்த இக்காலத்தில் , சிவாஜி 
1874 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16 ஆம் தேதியன்று வேதச் 
சடங்குகளுடன் ராய் காரில் சத்திரபதி என்ற பட்டமேற்று 
முடிசூட்டு விழாக் கொண்டாடினார் . இதன் பிறகும் தாம் கால 
மாகும் வரை மொகலாயப் பேரரசிடத்திலும் , பீஜப்பூர் நாட்டி 
டத்திலும் பகைமையே பாராட்டி வந்தார் . தென்னிந்தியாவில் 
பீஜப்பூருக்குச் சொந்தமான பகுதிகளைக் கைப்பற்றுவதில் 
உதவிபெறும் பொருட்டு , சிவாஜி 1677 ஆம் ஆண்டு கோல் 
கொண்டாச் சுல்தான் குதுப்ஷாவோடு ஓர் கூட்டினை ஏற்படுத்திக் 
கொண்டார் . குதுப் ஷா கொடுத்து தவிய துப்பாக்கிப் படை 
யோடும் , தம்முடைய 90,000 வீரர்களைக் கொண்ட காலாட் 
படையோடும் , குதிரைப் படையோடும் தென் இந்தியாவின் 
மேல் படையெடுத்து ஓராண்டுக் காலத்திற்குள் ( 1677 ) செஞ்சி , 
திருவண்ணாமலை , வேலூர் , தஞ்சாவூர் , மற்றும் கருநாடகத்தின் 
அண்டைப் பகுதிகளையும் சிவாஜி கைப்பற்றினார் . தஞ்சாவூரைத் 
தம் ஒன்றுவிட்ட சகோதரர் எக்கோஜி (Ekoji ) யிடம் ஒப்படைத் 
தார் . கோலார் , பெல்லாரி போன்ற மைசூர்ப் பகுதிகளையும் 
வென்று , தம் ஆதிக்கத்தின் கீழ்க் கொண்டுவந்தார் . தாம் 
வென்ற பீஜப்பூரின் இப் பகுதிகளில் சௌத் வரியையும் சிவாஜி 
வசூலித்தார் . இவ்வாறு தென்னிந்தியாவில் முஸ்லிம்களின் 
ஆதிக்கத்கிற்குச் சிவாஜி முடிவுகட்டினார் . தம்முடைய ஐம்பத்து 
மூன்றாவது வயதில் 1680 ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 ஆம் தேதி 
சிவாஜி காலமானார் . 


சிவாஜியின் குண இயல்புகளும் அவரைப்பற்றிய மதிப்பீடும் 

டெல்லிச் சுல்தானியக்தின் முஸ்லிம் ஆதிக்கத்திற்கு எதிராக 
ஹரிஹரரும் , புக்கரும் விஜயநகரப் பேரரசைத் தோற்றுவித்தது 
போல , அவுரங்கசீப்பின் பிற்போக்குக் கொள்கையை எதிர்த்து 
மராட்டியர்களின் நாட்டை சிவாஜி உருவாக்கினார் . மராட்டிய 
நாட்டை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டபொழுது , 
குறுக்கிட்ட தடைகளையெல்லாம் அவர் உடைத்தெறிந்தார் . 
தம்முடைய இளமைக் காலந்தொட்டே சிவாஜிக்கு இந்துச் 
சமயத்தின் மேல் மிகுந்த பற்று இருந்துவந்தது . ஓர் இந்துப் 
பேராசை உருவாக்க வேண்டும் 

பேரவாவும் 
அவருக்குத் தொடக்கத்திலிருந்தே இருந்து வந்தது . தம் 
சமயத்தின் மேல் அவர் கொண்டிருந்த பற்று , அவரைச் சமய 


என்ற 


மராட்டியர்களின் எழுச்சி 


375 


வெறியாளராக மாற்றவில்லை . அவர் முஸ்லிம் ஆதிக்கத்தை 
எதிர்த்தாரே தவிர இஸ்லாம் சமயத்தை எதிர்க்கவில்லை . 
முஸ்லிம் ஞானிகளைச் சிவாஜி பெரிதும் போற்றினார் . பள்ளிவாசல் 
நிலங்களுக்கு வரி விலக்கம் செய்தார் . 


சிவாஜி சிறந்த வீரராகவும் தளபதியாகவும் திகழ்ந்தார் . 
கொரில்லாப் போர்முறையிலும் , மலைக்கோட்டைகளைக் 
கட்டுவதிலும் ஆற்றலும் திறமையும் கொண்டிருந்தார் . சிவாஜி 
தாராள மனமும் , வயதானவர்களை மதிக்கும் பான்மையும் 
மிக்கவர் . சிவாஜியை வஞ்சகத்தின் பிதா , சாத்தானின் 
சாதுரியமுள்ள மகன் என்பன போன்ற வசைமொழிகளால் 
ஏசிய காஃபி கான் ( Khai Khan ) என்பவர் கூட , அவருடைய 
வீரர்கள் கொள்ளையடிக்கின்ற பொழுதுங் கூட மசூதிகள் , கடவு 
ளின் புத்தகம் , பெண்டிர் முதலானோருக்கு எவ்விதத் தீங்கும் 
இழைக்கக்கூடாது என்று அவர் (சிவாஜி ) ஆணையிட்டிருந்தார் . 
புனிதக் குர்ரானின் பிரதியொன்று அவரது கையில் கிடைத்தால் 
அதைப் புனிதப் பொருளாக மதித்துத் தம்முடைய முஸ்லிம் வீரர் 
களுக்கு அளித்துவிடுவார் என்று கூறியுள்ளார் . 


சிவாஜியின் சொந்த வாழ்க்கை தூய்மை நிறைந்தது . அக் 
காலத்து அரசர்களிடமிருந்த ஒழுக்கக் குறைகளை இவரிடத்துப் 
பார்க்க முடியாது . கற்றோரை ஆதரிக்கின்ற பண்பு இவரிடத்தில் 
மிகுந்திருந்தது . தம்முடைய வீரர்கள் பாசறைக்குப் 
பெண்களை அழைத்துவரக்கூடாது என்று சிவாஜி கட்டளை 
யிட்டார் . தம்மைப் போன்றே தம்முடைய படை வீரர்களும் 
ஒழுக்கம் மிகுந்தவர்களாக விளங்கவேண்டும் என்று சிவாஜி 
விரும்பினார் . 


பாக்கர்களின் ( Bhakhars) இலௌகிகப் பற்று மிகுந்த 
மராட்டிய நூலாசிரியர்கள் சிவாஜி விட்டுப்போன பொருள்களின் 
பட்டியல் ஒன்றைத் தயாரித்து வைத்திருக்கின்றனர் . 
அப் பட்டியலில் இத்தனை யானைகள் , குதிரைகள் , போர் 
வீரர்கள் , அடிமைகள் , நகைகள் , பொன் , வெள்ளி என்றும் 
இவ்வளவு வாசனைத் திரவியங்கள் , உலர்ந்த பெருந்திராட்சை 
என்றும் கணக்கெடுத்து எண்ணிக்கையையும் அளவையும் 
குறிப்பிட்டுள்ளனர் . ஆனால் , பின்சந்ததியர்களுக்குச் சிவாஜி 
விட்டுச்சென்ற மிகப் பெரிய பொருளை அவர்கள் குறிக்கத் தவறி 
விட்டார்கள் . அது மராட்டியர்களின் புதிய வாழ்வேயாகும் . 


876 


இந்திய வரலாறு 


சிவாஜியின் ஆட்சிமுறை 


சிவாஜியின் பேரரசு சுயராஜ்யம் ( Swarajya ) , முகலை 
( Mughalai ) என்ற பகுதிகளைக் கொண்டது . சுயராஜ்யம் என்பது 
சிவாஜிக்கு உரிய நாடு . இது அவருடைய ஆட்சிமுறைக்கு 
உட்பட்டிருந்தது . முகலை என்பது அவருடைய சுயராஜ்யத்துக்கு 
வெளியே அமைந்தது . இப் பகுதிகளில் சௌத் ( Chauth ) , 
சர்தேஷ்முகி ( Shardeshmukhi ) என்ற வரிகளை வசூலிக்கும் உரிமை 
மட்டும் அவருக்கு இருந்தது . சுயராஜ்யம் வடக்கில் ராம் நகரில் 
இருந்து தெற்கில் கங்காவதி ஆறு வரைக்கும் ( அங்கு இருந்த 
போர்ச்சுகீசிய , ஆங்கிலேயப் பகுதிகள் நீங்கலாக ) கிழக்கில் 
பக்லானா ( நாசிக் மாவட்டம் ) பகுதியிலிருந்து தெற்கில் சதாரா , 
கோலாப்பூர் மாவட்டங்கள் வரைக்கும் பரவியிருந்தது . மைசூரில் 
பெல்லாரி , கோலார் , பெங்களூர் , தமிழகத்தில் வேலூர் , 
திருவண்ணாமலை , செஞ்சி , ஆரணி , தஞ்சாவூர் ஆகிய பகுதி 
களும் சிவாஜியின் ஆதிக்கத்தின்கீழ் இருந்தன . சிவாஜியின் 
அரசு மூன்று மாநிலங்களாகப் 

களாகப் பிரிக்கப்பட்டு , ஒவ்வொரு 
மா நிலத்திற்கும் ஒவ்வோர் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருந்தார் . 
ஒவ்வொரு மா நிலமும் பிரந்துகள் ( Pranis ) என்ற மாவட்டங் 
களாகப் பிரிக்கப்பட்டிருந்தன . கிராமங்களில் பஞ்சாயத்து 
முறை பின்பற்றப்பட்டு , கிராமங்களில் ஏற்படுகின்ற வழக்குகளை 
விசாரித்துத் தீர்ப்புக் கூறும் அதிகாரம் பஞ்சாயத்துகளுக்கு 
இருந்தது . 


சிவாஜியின் அரசு , மொகலாய அரசைப் போன்றே 
முடியரசாகும் . எல்லா அதிகாரங்களும் சத்திரபதியிடம் குவிந்து 
இருந்தன. ஆட்சிமுறை நிருவாகத்தை நடத்துவதற்கு அஷ்டப் 
பிரதான் ( Ashta Pradhan ) என்ற எட்டு அமைச்சர்களைக் 
கொண்ட சபை சிவாஜிக்கு உதவியது . அவருக்கு ஆலோசனை 
கூறும் அதிகாரம் மட்டுமே இச் சபைக்கு உண்டு. அந்த எட்டு 
அமைச்சர்களின் பதவிகள் . 


1. பேஷ்வா ( Peshwa ) அல்லது முதல் அமைச்சர் : இவர் 
நாட்டின் பொது நலன்களையும் அவற்றின் முன்னேற்றத்திற்குரிய 
வழி வகைகளையும் கவனித்துக்கொள்ள வேண்டும் . 

2. அமாத்தியர் ( Anatya ) அல்லது நிதியமைச்சர் : 
எல்லாப் பொதுக் கணக்குகளையும் சரிபார்த்துக்கொள்வது 
இவரது பணியாகும் . 


மராட்டியர்களின் எழுச்சி 


877 


3. மந்திரி : அரசரின் செயல்களை நாள்தோறும் பதிவு 
செய்து கொண்டு , அப் பதிவேட்டைப் பாதுகாத்தலும் , 
அரசவையின் நிகழ்ச்சிகளைக் குறித்து வைத்துக்கொண்டு அக் 
குறிப்பேட்டைப் பாதுகாத்தலும் மந்திரியின் பொறுப்பாகும் . 

4. சச்சிவா ( Sachiva ) அல்லது கண்காணிப்பாளர் : 
அரசரின் தபால் போக்குவரத்து இவ்வமைச்சரின் பொறுப்பில் 
விடப்பட்டுக் கண்காணிக்கப்பட்டு வந்தது . 

5. சுமந்த் ( Sumant ) அல்லது அயல் நாட்டுச் செயலாளர் . 
6. சேனாபதி ( Senapathi ) அல்லது தலைமைத் தளபதி . 

7. பண்டிட்ராவும் , தானாதியக்ஷாவும் ( Pandit Rao & 
Davadhyaksha ) சமயம் , அறம் முதலியவற்றை மேற்பார்வை 
யிட்டு வந்தார்கள் . 

8. நியாயதீஸா ( Niyayadbisa ) அல்லது தலைமை நீதிபதி . 

நியாயதீஸாவும் , பண்டிட்ராவும் தவிர மற்ற அமைச்சர்கள் 
எல்லாரும் தங்களுடைய கடமைகளோடு படைத்துறை 
அதிகாரங்களையும் பெற்றிருந்தனர் . 

விவசாயிகளிடமிருந்து நேரடியாக அதிகாரிகள் மூலமாக 
வரி வசூலிக்கும் ரயத்துவாரி முறை பின்பற்றப்பட்டது . வரி 
வசூலிப்பதற்காகப் பிரந்த் என்ற மாவட்டங்கள் ஒவ்வொன்றும் 
பல பர்கானாக்களாகப் ( Parganas) பிரிக்கப்பட்டன . நிலங்கள் 
கவனமாக அளக்கப்பட்ட பின்னரே நிலங்களின் அளவு நிர்ண 
யிக்கப்பட்டது . ஒரே சீரான அளவுமுறை பின்பற்றப்பட்டது . 
விளைச்சலில் 30 சதவிகிதம் அரசாங்க வரியாக வசூலிக்கப் 
பட்டது . பின்பு சிவாஜி மற்ற வரிகளையும் , தீர்வைகளையும் 
ஒழித்தபிறகு அவ்வரிவிகிதத்தை 40 சதவிகிதமாக உயர்த்தினார் . 
வரியைப் பணமாகவோ தானியமாகவோ கொடுக்கலாம் . 
விவசாயிகளுக்குக் கால்நடைகளும் , விதைகளும் வாங்குவதற்கு 
அரசு கடன் கொடுத்து உதவியது . 

சுயராஜ்யத்திற்கு வெளியே உள்ள மொகலாயர்களிட 
மிருந்து கைப்பற்றிய பகுதிகளில் சௌத் , சர்தேஷ்முகி என்ற 
வரிகளைச் சிவா ஜி வசூலித்தார் . சிவா ஜி வென்ற பகுதிகளில் நில 
வருமானத்தில் நான்கில் ஒரு பகுதியாக வசூலிக்கப்பட்ட வரியே 
சௌத் வரியாகும் . மகாராட்டிரத்தின் சர்தேஷ்முக் ( முக்கிய 
தலைவர் ) என்ற முறையில் அப் பகுதிகளில் மேலும் 10 சத 
விகிதத்தை வரியாக வசூலித்தார் . அவ் வரியே சர்தேஷ்முகி 
என்றழைக்கப்பட்டது . சௌத் , சர்தேஷ்முகி என்ற வரிகளை 


878 


இந்திய வரலாறு 


வசூல் செய்யும் உரிமையால் , மராட்டியர்கள் தங்கள் ஆட்சிக்கு 
உட்பட்ட பகுதிகளுக்கு அப்பாலுள்ள மாவட்டங்களிலும் தங்கள் 
செல்வாக்கைச் செலுத்தி , நாளடைவில் அப் பகுதிகளைத் 
தங்கள் இராச்சியத்துடன் இணைத்துக்கொள்ள 

வசதி 
ஏற்பட்டது . 


ஏழு 


தளபதி 


சிவாஜி படைமுறையில் புதிய சீர்திருத்தங்களைப் 
புகுத்தினார் . ஒரு நிலையான வலிமைமிக்க 

படையை அவர் 
ஏற்படுத்தினார் . இப்படையில் காலாட்படை , குதிரைப்படை 
என்ற இரு பிரிவுகள் இருந்தன . குதிரைப்படையில் 4000 
வீரர்களும் , காலாட்படையில் 10 000 வீரர்களுமிருந்தனர் . 
நாயக் ( Nayak ) என்பவர் பத்துக் காலாட்படை வீரர்களின் 
பகுதித் தலைவராவார் . ஐந்து நாயக்குகளுக்கு ஒரு ஹவில்தாரும் 
( Havildar ) , இரண்டு அல்லது மூன்று ஹவில்தார்களுக்கு ஒரு 
ஜூமல்தாரும் ( Jugnaldar ) , பத்து ஜூமல் தார்களுக்கு ஒரு 
ஹஸாரியும் ( Hazari ) தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர் . 
ஹஸாரிகளுக்கு ஒரு ஸார் - இ - நௌபத் ( Sar - i - Navbat ) என்ற 

தலைவராக நியமிக்கப்பட்டார் . இவ் வதிகாரிகள் 
காலாட்படை அதிகாரிகளாவர் . குதிரைப்படை வீரர்கள் 
இரு வகைட் படுவர் : ( 1 ) பார்கிகள் ( Bargis ) , ( 2 ) சிலாதார்கள் 
( Siladars ) . அரசாங்கத்திடமிருந்து குதிரைகளையும் மற்றப் 
போர்க்கருவிகளையும் பெற்றுக் குதிரைப்படையில் பணியாற்றிய 
வர்கள் பார்கிகள் என்றும் , குதிரைகளையும் மற்றப் போர்க் 
கருவிகளையும் தாங்களே கொண்டுவந்து பணியாற்றிய வீரர்கள் 
சிலாதார் கள் என்றும் அழைக்கப்பட்டனர் . இருபத்து ஐந்து 
குதிரை வீரர்களுக்கு ஒரு ஹவில்தாரும் , ஐந்து 
தார் களுக்கு ஒரு ஜூமல்தாரும் , பத்து ஜூமல்தார்களுக்கு 
ஒரு ஹஸாரியும் தலைவர்களாக இருந்தனர் . ஐந்து ஹஸாரி 
களுக்கு ஒரு ஸார்- இ - நௌபத் தலைவராக இருந்தார் . காலாட் 
படையின் ஸார் - இ - நௌபத்தும் , குதிரைப் படையின் ஸார் . 
இ - நௌபத்தும் சேனாபதிக்குக் ( Senapati ) கட்டுப்பட்டிருந்தனர் . 
படைத்துறையின் எல்லா 

அதிகாரிகளுக்கும் ஊதியமாகப் 
பணமே கொடுக்கப்பட்டது . 


ஹவில் 


மலைக்கோட்டைகள் நாட்டின் பாதுகாப்பில் முக்கியப் 
பங்கைப் பெற்றன . எல்லாக் கோட்டைகளும் சிறப்பான 
முறையில் கண்காணிக்கப்பட்டன . சிவாஜி 240 கோட்டைகளைப் 
பெற்றிருந்தார் . அவற்றுள் ராய்கார் கோட்டை சிறப்புமிக்கது . 
ஒவ்வொரு கோட்டையிலும் தேவையான அளவு நீர்வசதியும் , 
உணவுவசதியும் செய்து தரப்பட்டது . படைப்பொருள்களும் 


மராட்டியர்களின் எழுச்சி 


879 


போதுமான அளவு ஒவ்வொரு கோட்டையிலும் இருந்தன . 
ஒவ்வொரு கோட்டையும் ஹல்தார் , Fusof ( Sabni ) , 
ஸார் - இ - நௌபத் என்ற சம அந்தஸ்துள்ள அதிகாரிகளின் கண் 
காணிப்பில் இருந்தது . அம் மூன்று பேரும் ஒன்றாயிருந்து பணி 
யாற்றியதுடன் , ஒவ்வொருவரும் மற்றவர்களைக் கண்காணித்துக் 
கொள்ளும் அதிகாரமும் அவர்கட்குக் கொடுக்கப்பட்டது . 

சிவாஜி தம் படைவீரர்களிடத்தில் ஒழுங்கையும் கட்டுப் 
பாட்டையும் நிலைநாட்டினார் . அவருடைய நேரடிப் பார்வை 
யிலேயே வீரர்கள் படையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டனர் . 
படைவீரர்கள் பாசறைகளில் பெண்களை உடன் வைத்திருக்கக் 
கூடாது என்ற விதி கடுமையாகப் பின்பற்றப்பட்டது . இந்த 
விதியை மீறுகின்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது . 
பசுக்களையும் , பெண்டிரையும் , பிராமணர்களையும் 
கவர்ந்துவரக் கூடாது என்றும் சிவாஜி தம் வீரர்களுக்குக் 
கட்டளையிட்டார் . பர்கிகிரி ( Bargigiri ) , முல்க்கிரி ( Mulkgiri ) 
போன்ற கொரில்லாப் போர்முறைகள் கையாளப்பட்டன . 

காலாட்படை , குதிரைப்படை ஆகிய படைகள் தவிர 
யானைப்படை , ஒட்டகப்படை , துப்பாக்கிப்படை , கப்பற்படை 
போன்ற பிரிவுகளும் சிவாஜியின் படையிலிருந்தன . 1000 
யாளைகளும் , 1500 ஒட்டகங்களும் இவருடைய படையில் 
இருந்தன . ஆனால் , அவைகள் சுமை தூக்குவதற்கு மட்டுமே 
பயன்படுத்தப்பட்டன . 

அவருடைய துப்பாக்கிப் படையின் 
வலிமையைப்பற்றி ஒன்றும் தெரியவில்லை . ஆனால் , ஓர்ம் 
( Orme ) என்பவர் , அவர் எண்பது பீரங்கிகளையும் , பொருத்துப் 
பூட்டுகளுக்கு வேண்டிய காரீயத்தையும் சூரத்திலிருந்த 
ஃபிரெஞ்சு டைரக்டரிடமிருந்து வாங்கினார் என்று கூறுகிறார் . 
மகாராட்டிர நாடு கடற்கரைப் பகுதியில் அமைந்திருந்ததால் , 
கப்பற்படையின் முக்கியத்துவத்தையும் சிவாஜி நன்கு உணர்ந்து 
இருந்தார் . கொலாபா ( Colaba ) என்றவிடத்தில் 200 கப்பல்களைக் 
கொண்ட 

பெரும் கடற்படைமை அமைத்தார் . 
இக் கப்பல்கள் உருவத்தில் சிறியவை ; போரிலும் சிறப்பாகப் 
பயன்படவில்லை . அபிசீனியர்களிடமிருந்து கடற்படைப் பகுதி 
கனக் காத்துக்கொள்வதற்கும் , பொருள்கள் ஏற்றிச் செல்கின்ற 
மொகலாயக் கப்பல்களைத் தாக்குவதற்குமே இக் கப்பல்கள் 
பயன்படுத்தப்பட்டன . 
ஷாம்பஜியும் , அவருக்குப்பின் வந்தோரும் 

சிவாஜிக்கு ஷாம்பூஜி , இராஜாராம் என்ற இரு புதல்வர்கள் 
இருந்தனர் . சிவாஜிக்குப் பிறகு ஷாம்பூஜி பட்டத்திற்கு 


380 


இந்திய வரலாறு 


வந்தார் . அவர் களியாட்டங்களில் விருப்பமுடையவராக இரு 
போதிலும் வீரமிக்கவராயிருந்தார் . வட இந்தியாவிலிருந்து 
வந்த கவி குலஷ் ( Kavi Kulash ) என்ற பிராமணர் அவருடைய 
முக்கிய ஆலோசகராக இருந்தார் . கவி குலஷ் ஒழுக்கமற்றவர் . 
அவருடைய ஆலோசனை களின்படி நடந்துவந்த ஷாம்பூஜி 
மராட்டியப் 

பேரரசைத் திறமையுடன் கட்டிக் காக்கின்ற 
அக்கறை சிறிது மில்லாமல் இருந்தார் . பேரரசுக்கு எதிராகக் 
கலகம் செய்த இளவரசர் அக்பருக்குத் தம் அவையில் 
1682 ஆம் ஆண்டில் புகலிடமளித்தார் . ஆனால் , அவுரங்கசீப் 
பிற்கு எதிராக வலிமை பொருந்திய ஒரு கூட்டினை ஏற் 
படுத்த ஷாம்பூஜி தவறிவிட்டார் . தொடக்கத்தில் மொகலாயர் 
களுக்கு எதிராகச் சில படையெடுப்புகளை நடத்திப் போர் 
புரிந்தார் என்றாலும் , தம்முடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் 
தீய வழிகளில் நடக்கலானார் . இதனால் நாட்டில் இவருக்கு 
எதிராகவும் , கவி குலஷுக்கு எதிராகவும் சதித் திட்டங்களும் 
கலகங்களும் தோன்றின . சங்கமேஸ்வரம் என்ற இடத்தில் 
ஷாம்பூஜி குடித்துக்கொண்டும் , களியாட்டங்களில் ஈடுபட்டுக் 
கொண்டுமிருந்த சமயத்தில் , 1684 ஆம் ஆண்டு பிப்ரவரியில் 
முக்காரப் கான் ( Mukarrab Khan ) ஷாம்பூஜியையும் , கவி 
குலஷையும் சிறைப்பிடித்தார் . மூன்று வாரங்கள் சித்திரவதை 
செய்யப்பட்டு அதன் பின்னர் அவுரங்கசீப்பின் ஆணையின் பேரில் 
மார்ச்சு மாதம் 11 ஆம் தேதி கொல்லப்பட்டனர் . 


ஷாம்பூஜி கொல்லப்பட்டவுடன் அவருடைய சகோதரர் 
இராஜாராம் , ஷாம்பூஜியின் மகனான ஷா ஹுவின் பிரதிநியாக 
ஆட்சி புரியத் தொடங்கினார் . 1689 ஆம் ஆண்டு அக்டோபர் 
மாதத்தில் மொகலாயப் படையினர் ராய்கார் கோட்டையைத் 
தாக்கிக் கைப்பற்றிக் கொண்டு , ஷாம்பூஜியின் மனைவியையும் 
மகன் ஷாஹுவையும் சிறைப்பிடித்து டெல்லியின் அரண்மனை 
அந்தப்புரத்திற்குக் கொண்டு சென்றனர் . இராஜாராம்ராய்காரில் 
இருந்து தப்பிச் செஞ்சிக்கு ஓடிவிட்டார் . மொகலாயர்கள் 
மராட்டியர்களின் 

கோட்டைகளை ஒன்றன் பின் ஒன்றாகக் 
கைப்பற்றிக் கொண்டனர் . மராட்டியப் பேரரசு வீழ்ந்துவிடும் 
நிலையை அடைந்தது . ஆனால் , சிவாஜி ஊட்டிய உணர்வு 
மராட்டியர்களிடம் அவ்வளவு விரைவில் மறைந்துவிடவில்லை . 
மகாராட்டிரத்தில் தேசிய உணர்வை இராமசந்திர பந்த் 
(Ramachandra Pant ) , சங்கராஜி மால்ஹர் ( Shankaraji Malhar ) , 
பரசுராம் திரிம்பக் ( Parasuram Trimbak) போன்ற தலைவர்கள் 
தட்டி எழுப்பினர் . 1701 ஆம் ஆண்டு பரசுராம் திரிம்பக் 
மகாராட்டிரத்தின் காப்பாளரானார் . தலைவர்கள் மொக 


மராட்டியர்களின் எழுச்சி 


381 


லாயர்கன் 

கடுமையாகப் போரிட்டனர் . 
சமயத்தில் சாந்தாஜி கோர்பாடே ( Santaji Ghorpade ) , தானாஜி 
ஜாதவ் ( Dhanaji Jadav ) என்ற வீரமிக்க இருவர் மராட்டியர் 
களின் தளபதிகளாக வாய்த்தனர் . இத் தளபதிகளின் 
தலைமையின் கீழ் இயங்கிய மராட்டியப்படை , மொகலாயப் 
பாசறையையும் நாட்டுப்பகுதிகளையும் தாக்கிச் சூறையாடிற்று . 
மொகலாய அதிகாரிகளும் கூட. மராட்டியர்களின் படையில் 
சேர்ந்து கொண்டனர் . 


1691 ஆம் ஆண்டு செஞ்சியை முற்றுகையிட 
ஜுல்ஃபிகார் கானை ( Zalskar Kban ) அவுரங்கசீப் அனுப்பினார் . 
பல ஆண்டுகள் தொடர்ந்து முற்றுகை நடந்தது . இறுதியில் 
1698 ஆம் ஆண்டு செஞ்சி கைப்பற்றப்பட்டது . இராஜாராம் 
அங்கிருந்து சதாராவுக்குத் தப்பி ஓடிவிட்டார் . இதற்கிடையில் 
சாந்தாஜி கோர்பாடே இறந்துவிட்டிருந்ததால் இராஜாராம் 
தாமே மராட்டியப் படைக்குத் தலைமை தாங்கித் தென்னிந்தியப் 
பகுதிகளின் வடக்குப் பகுதியில் மொகலாயப் படையை எதிர்த் 
துத் தாக்குதல்கள் நிகழ்த்தினார் . அவுரங்கசீப்பே நேரில் வந்து 
மொகலாயப் படைகளுக்கு ஊக்கமூட்டினார் . 

போர் நடந்து 
கொண்டிருந்த பொழுது ஸிமாகார் ( Simhagarh ) என்றவிடத்தில் 
1700 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 12 ஆம் தேதி இராஜாராம் 
காலமானார் . இதன் பின்னர் சதாராவையும் மொகலாயர்கள் 
கைப்பற்றிக் கொண்டனர் . 


இராஜாராம் காலமான பிறகு அவருடைய மனைவி தாராபாய் 
தம்முடைய மகன் மூன்றாம் சிவாஜியின் பிரதிநிதியாகவிருந்து 
மராட்டிய நாட்டை ஆட்சி புரியலானார் . ஆனால் , அவரை 
இராஜாராமின் மற்றொரு மனைவியான ராஜஸ்பாய் ( Rajas Bai ) 
எதிர்க்கலானார் . இவருக்கு இரண்டாம் ஷாம்பூஜி என்ற மகன் 
இருந்தார் . இரு தரப்பினருக்கும் ஆதரவாளர்கள் இருந்தனர் . 
இறுதியில் தாராபாய் வெற்றி பெற்றார் . அவருடைய தலைமை 
யின்கீழ் மராட்டியப் படை மொகலாய நாட்டில் 

மாளவம் 
வரைக்கும் உள்ள பகுதிகளைச் சூறையாடிற்று . 1707 ஆம் ஆண்டு 
அவுரங்கசீப் இறந்தவுடன் பட்டத்திற்கு வந்த அஸம் ஷா 
( Azam Shah ) சிறைப்பட்டிருந்த ஷாஹுவை விடுதலை செய்தார் . 
தம்முடைய உரிமைகளை விட விரும்பாத தாராபாய் ஷாஹுவை 
யும் எதிர்த்தார் . 1707 ஆம் ஆண்டில் பூனா மாவட்டத்திலுள்ள 
கெட் ( Kbad ) என்றவிடத்தில் நடந்த போரில் ஷாஹு தாரா 
பாயைத் தோற்கடித்தார் . ஷா ஹு சதாராவை 1708 - ல் 
கைப்பற்றிக்கொண்டு அவ்வாண்டின் தொடக்கத்தில் முடிசூட்டிக் 


882 


இந்திய வரலாறு 


கொண்டார் . தாராபாய் கோலாப்பூரில் குடியேறி , அங்கு ஒரு 
போட்டி அரசை அமைத்தார் . தொடர்ந்து மராட்டியர்கள் 
இடையே உள் நாட்டுப் போர் 

நடைபெற்றது . 1712 ஆம் 
ஆண்டில் இப் போர் முடிவடைந்தது . இதன் பிறகு பேஷ்வாக்கள் 
செல்வாக்குப் பெறத் தொடங்கினர் . 


நூல் பட்டியல் 


Sarkar : Shivaji and His Times . 
Rawlinson : Shivajl the Maratta . 
Grant Duff : History of the Mahrattas , 3 Vols . 

Sen : Maratha Administration . 
Ranado : Rise of the Maratha power .. 

Sardesai : Main Currents of Maratha History . 
Ishwari Prasad ; History of Muslim Rule in India . 


16. மொகலாயரின் மத்திய ஆசியக் 

கொள்கை 


மொகலாயர்கள் மத்திய ஆசியாவிலுள்ள ட்ரான்ஸ் 
ஆக்ஸியானா ( Trans - Oxiana ) விலிருந்து வந்தவர்கள் . எனவே , 
அவ் வமிசத்தின் தொடக்கக் கால அரசர்கள் , தங்களுடைய 
மூதாதையர்களின் மத்திய ஆசியப் பகுதிகளைக் கைப்பற்ற 
வேண்டும் என்ற பேரவாக் கொண்டிருந்தனர் . பாபர் இந்தியா 
வின்மேல் படையெடுத்து வட இந்தியாவில் 

மொகலாய 
அரசை நிறுவிய பின்னர் , தம்முடைய சிறப்புமிக்க மூதாதை 
யரான தைமூரின் தலை நகராக விளங்கிய ஸாமர்க்கண்டை வெல்ல 
வேண்டும் என்று விரும்பினார் . ஆனால் , அதற்கு அவருக்குக் 
காலமே 

கிட்டவில்லை . ஹுமாயூனுக்கும் மத்திய ஆசியப் 
பகுதிகளை வெல்லவேண்டுமென்ற ஆசை இருந்தது . ஆனாலும் 
அவருக்கும் போதிய அவகாசம் கிடைக்கவில்லை . அவருடைய 
மகன் ஜஹாங்கீர் களியாட்ட மயக்கத்தில் தம்முடைய காலத் 
தைக்கழித்து வந்ததால் , மத்திய ஆசியப் படையெடுப்பைப்பற்றி 
அவர் நினைத்துக்கூடப் பார்க்கவில்லை . அப்படியே அவருக்கு 
அந்த எண்ணம் தோன்றியிருந்தாலும் அப் படையெடுப்புக்கு 
வேண்டிய ஆற்றல் அவரிடத்தில் இல்லாதிருந்தது . ஆனால் , 
ஷாஜஹான் ஆட்சிப் பொறுப்பை ஏற்ற காலத்திலிருந்தே 
மத்திய ஆசியப் பகுதிகளான பால்க்கையும் ( Balkb ) , பதக் 
ஷானையும் ( Badakshas ) வெல்ல வேண்டும் என்ற ஆர்வம் 
கொண்டிருந்தார் . இப் பகுதிகளை வென்ற பின்னர் தைமூரின் 
தலைநகரான ஸாமர்க்கண்டை வெல்ல வேண்டும் என்றும் அவர் 
எண்ணியிருந்தார் . இந்துகுஷ் மலையைத் தாண்டிச் சென்று 
மத்திய ஆசியப் பகுதிகளை வெல்ல முடியுமா ? அவ்வாறே வென் 
றாலும் அதனால் இந்தியப் பேரரசுக்கு ஏதாவது நன்மை 
விளையுமா ? என்பதையெல்லாம் அவர் சிந்தித்துப் பார்க்கவில்லை . 
ஆக்ஸஸ் ( Oxur ) பகுதியிலுள்ள பொக்காரா ( Bhokara ) நாட்டின் 


384 


இந்திய வரலாறு 


அரசரான நாஸர் முகம்மது கானின் மகன் அப்துல் அஜீஸ் 
( Abdul Aziz ) என்பவர் தம் தந்தைக்கு எதிராக 1646 ஆம் 
ஆண்டில் கலகம் விளைவித்தார் . 

இது தமக்குச் சாதகமான 
சூழ்நிலை என்று கருதிய ஷா ஜஹான் தம்முடைய மத்திய ஆசியப் 
படையெடுப்பைத் தொடங்கினார் . 1846 ஆம் ஆண்டு இளவரசர் 
முராத் , அலி மர்தான் கான் ஆகியவர்களின் தலைமையின் கீழ் 
50,000 குதிரைப்படை , 10,000 காலாட்படையினர் கொண்ட 
ஒரு பெரும்படையை மத்திய ஆசியா நோக்கி ஷாஜஹான் 
அனுப்பி வைத்தார் . எவ்வித எதிர்ப்புமின்றி மொகலாயப் 
படை 1646 ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் வெற்றிகரமாகப் 
பால்க்கினுள் நுழைந்தது . அந் நாட்டின் அரசர் மொகலாயப் 
படையைக் 

கண்டு அச்சம் கொண்டு பாரசீகத்திற்குத் தப்பி 
ஓடிவிட்டார் . இயற்கையிலேயே களியாட்டங்களில் விருப்பம் 
மிகுந்திருந்த முராத் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் 
பால்க்கில் தங்கி இருப்பதை விரும்பாது , அங்கிருந்து தந்தை 
யின் அனுமதியைப் பெறாமலே இந்தியாவிற்குத் திரும்பி 
விட்டார் . ஷாஜஹான் அதன் பின்னர் அவுரங்கசீப்பையும் 
சாதுல்லா கானையும் பால்க்குக்கு அனுப்பிவைத்தார் . 
அப்போது உஸ்பெக்குகள் தேசிய உணர்வால் உந்தப்பட்டுத் 
தங்களுக்குள் வேறுபாடுகளை மறந்து ஒன்று திரண்டு மொகலா 
யர்களை எதிர்த்தனர் . உஸ்பெக்குகளின் எதிர்ப்புக்கு முன்னால் 
ஒன்றும் செய்ய இயலாதவர்களாய் அவுரங்கசீப்பும் சாதுல்லா 
கானும் இந்தியாவுக்குத் திரும்பிவிட்டனர் . 

ஷாஜஹான் 
பால்க் படைடயெடுப்பைப்பற்றிச் சர் . ஜே . என் . சர்க்கார் கூறுவ 
தாவது , ஷாஜஹானின் முட்டாள் தனமான பால்க் போர் 
இவ்வாறு முடிவுற்றது . இப் போருக்காக இந்தியக் கருவூலம் 
ரண்டாண்டுகளில் நான்கு கோடி ரூபாய்களைச் செலவிட்டது . 
ஆனால் , வெல்லப்பட்ட நாட்டிலிருந்து 22 ) இலட்சம் 
ரூபாயே கிடைத்தது . பால்க்கில் ஓர் அங்குலம்கூட வெல்லப் 
படவில்லை . 

அதை ஆண்ட அரசமரபிலும் மாற்றம் ஏற்பட 
வில்லை . பால்க்கின் அரியணையில் வேறு எந்த எதிரியும் வந்து 

பால்க் கோட்டையில் சேமித்து வைக்கப்பட் 
டிருந்த ஐந்து இலட்சம் ரூபாய் பெறுமான தானியங்களும் , 
மற்றக் கோட்டைகளில் 

வைக்கப்பட்டிருந்த 
வேறு பல பொருள்களும் புகாரியர்களுக்கே விடப்பட்டன . 
இதைத் தவிரப் பணமாக 50,000 ரூபாய் நாஸர் முகம்மதுவின் 
பேரர்களுக்கும் , 25,000 ரூபாய் தூதர்களுக்கும் கொடுக்கப் 
பட்டன . போரில் 50,000 வீரர்கள் உயிர் துறந்தனர் . 
அதைவிடப் பத்து மடங்கு வீரர்கள் ( பாசறை வீரர்கள் 


அமரவில்லை . 


சேமித்து 


மொகலாயரின் மத்திய ஆசியக் கொள்கை 


385 


உட்பட ) மலைகளில் மிகுந்திருந்த பனியாலும் , குளிராலும் 
மாண்டனர் . டமேற்கு எல்லையைக் கடந்து ஆக்கிரமிப்பு 
ஆசை மிகுந்த பேரரசு செய்த இப் போர்களுக்காக இந்தியா 
இவ்வளவு பயங்கரமான விலையைக் கொடுக்க வேண்டி 
யிருந்தது . 


நூற்பட்டியல் 


Ishwari Prasad : History of Muslim Rule in India . 
A.L. Srivastava : History of India , 1000 - 1707 . 


25 


17. மொகலாயர்களின் ஆட்சிமுறை 


மொகலாய அரசின் தன்மை 

ஒரு சிறந்த ஆட்சிமுறையை இந்தியாவில் நிறுவிய தற் 
கான மதிப்பு அக்பருக்கே உரியதாகும் . அவருக்கு முந்திய 
இருவரில் பாபருக்கு உள் நாட்டு அரசுமுறையை வலிவுபடுத்தப் 
போதிய காலமோ வாய்ப்போ இல்லை . ஹுமாயூனுக்கு அதைச் 
செய்வதற்கு விருப்பமோ திறமையோ இல்லை . மிக உயர்ந்த 
அரசியல் மேதகைமையைப் பெற்றிருந்த அக்பர் , ஆட்சி 
முறை ஒழுங்கமைப்பின் சில கூறுகளில் சூர்களின் எடுத்துக் 
காட்டுகளுக்குக் கடமைப்பட்டிருக்கிறார் . மொகலாயர்களின் 
அரசும் இந்தியக் கூறுகள் , இந்தியக் கூறல்லாத பிற கூறுகள் 
இவற்றின் இணைப்பே என்று பொதுவாகக் கூறலாம் . இன்னும் 
சரிவரக் கூறுவதென்றால் 

இந்தியப் பின்னணியில் 
அமைந்த பாரசீக - அராபிய முறையாகும் . மொகலாய ஆட்சி 
முறை இராணுவ ஆட்சிமுறையை ஒத்திருந்தது . அவ்வரசின் 
ஒவ்வோர் அதிகாரியும் படைவீரர் பட்டியலில் தம் பெயரைப் 
பதிவு செய்து கொள்ள வேண்டும் . தவிர , அவ்வாட்சி முறையில் 
அரசரே அரசியல் , சமயம் 

ஆகியவற்றின் தலைவரா 
யிருந்தார் . எல்லா அதிகாரங்களும் மத்திய அரசினிடத்தில் 
குவிக்கப்பட்டிருந்தன . அரசரின் அதிகாரம் அளவில்லாதது . 
சட்டம் பெரும்பாலும் அவருடைய வாய்ச்சொல்லேயாகும் . 
அவருடைய விருப்பத்தை எவரும் மறுத்துக்கூற முடியாது . 
அரசாங்கத்தில் அவரே உயர் தலை மையான அதிகாரம் உடைய 
வராயும் , அரசாங்கத்தின் தலைவராயும் , அரசப்படைகளின் 
தளபதியாயும் , நீதியின் ஊற்றாயும் , தலையார்ந்த சட்டமியற்று 
பவராயும் விளங்கினார் . அவரே கடவுளின் கலிஃபா 
( Khalifa ) ஆவார் . இஸ்லாமிய மரபுகளையும் இஸ்லாமிய வேத 
நூல்களையும் அனுசரித்து அவற்றின் விதிகளுக்கு அவர் உடன் 
பட்டு நடக்கவேண்டியவராவார் . இருந்தபோதிலும் செயல் 


மொகலாயர்களின் ஆட்சி முறை 


387 


முறையில் வலிமை வாய்ந்தவர் அரசர் . மதச் சட்டத்தையும் 
வேண்டுமானால் மீறி நடக்க முடியும் . அரசர் தம்மைக் கலந்து 
ஆலோசிக்கக் கடமைப்பட்டுள்ளாரென்று அமைச்சர்கள் கூறிக் 
கொள்வதற்கில்லை . அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக் 
கொள்வதோ 

தட்டிக் கழிப்பதோ எல்லாம் 

அரசரின் 
விருப்பத்தைப் பொறுத்தே அமைந்திருந்தன . உண்மையில் 
எல்லாம் பேரரசரின் ஆளுமையையும் அவருடைய அமைச்சர் 
களின் ஆளுமையையும் பொறுத்திருந்தன . இந்தியாவின் முதல் 
ஆறு மொகலாய அரசர்கள் நல்ல பொது அறிவு படைத் 
திருந்தனர் . ஆகவே , அவர்களுடைய முடியாட்சி பொறுக்க 
முடியாத கொடுமையுடன் மக்களின் உரிமைகளையும் , வழக்கங் 
களையும் மிதித்து நாசமாக்குமளவுக்குச் சீர்கேடுற்றதாகிவிட 
வில்லை . 

நாட்டின் நன்மை கருதும் சர்வாதிகாரிகளின் 
உணர்ச்சியைப் பெற்றிருந்த அந்த அரசர்கள் , தங்கள் குடி 
மக்களின் நலத்திற்காகப் பல்வேறு வகைகளில் கடுமையாக 
உழைத்தனர் . மத்திய ஆட்சித் தலை நகரைச் சுற்றிலுமுள்ள 
பகுதிகளிலும் , மா நிலங்களின் அரசப்பிரதிநிதி அரசாங்கங்கள் 
இருக்குமிடங்களிலும் மக்களுக்கு வேண்டிய 

நன்மைகளை 
அவர்கள் செய்துவந்தனர் . இருந்தபோதிலும் அக் காலத்தில் 
அரசாங்கம் எவ்விதச் சமுதாய வேலையையும் மேற்கொள்ள 
வில்லை . கிராமப்புறங்களில் கடுமையான குற்றம் அல்லது அரச 
ஆணைக்கு எதிர்ப்புத் தெரிவிக்கப்படும்வரை அரசாங்கம் கிராம 
மக்களின் வாழ்க்கையில் தலையிடவில்லை . ஒரு 

வகையில் 
பார்த்தோமானால் , மொ கலாயப் பேரரசர்களின் மாபெரும் சக்தி 
அளவிடப்பட்டதாகவே இருந்தது . அதாவது , அவர்களுடைய 
கட்டளைகள் பேரரசுக்கு நெடுந்தொலைவிலுள்ள இடங்களில் 
எளிதாக வற்புறுத்தப்பட இயலாமல் இருந்தன . சோட்டா 
நாக்பூர் (Chotta Nagpur ) , சந்தால் (Saotal) போன்ற மலைப் 
பிரதேசங்களில் பேரரசின் ஆணை பெரும்பாலும் செல்லத் 
தக்கதாக இருக்கவில்லை . 


மொகலாயப் பேரரசர்கள் வாரிசுரிமைக் கொள்கையைச் 
சரிவரப்பின்பற்றவில்லை . திறமைசாலியான இளவரசன் ஒருவன் 
தனது மூத்த சகோதரனைப் பதவியினின்றும் விலக்கி அரச 
பதவியேற்பதுண்டு . இதனால் 

வாரிசுரிமைப் போர்கள் 
ஏற்பட்டன . மொகலாயப் பேரரசர்கள் கலிஃபாவைத் தங்கள் 
தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை . 


பல 


மொகலாயப் பிரபுக்களின் சபை துருக்கியர்கள் , தார்த் 
தாரியர்கள் , பாரசீகர்கள் , இந்திய முஸ்லிம்கள் , இந்துக்கள் 


388 


இந்திய வரலாறு 


ஆகியவர்களைக் கொண்டதாக இருந்தது . சில ஐரோப்பியர் 
களும்கூடப் பெருமக்களுக்குரிய பட்டங்களைப் 

பெற்றனர் . 
பெயரளவில் பிரபுத்துவம் பரம்பரையாக வருவதன்று . ஆனாலும் , 
பண்பில் முழுதும் அதிகாரத் தொடர்புடையதாகவே இருந்தது . 
ஒரு பிரபுவின் வாழ்க்கை அக்கறை முழுவதும் அவருடைய 
ஜாகீரின் நலத்தைப்பற்றியதாகவே இருந்தது . அவர் இறந்த 
பிறகு அவருடைய ஜாகீர் மீண்டும் அரசர் வசமாகிவிடும் . 
பட்டங்களும் ஊதியமும் பொதுவாகத் 

பொதுவாகத் தந்தையிடமிருந்து 
மகனுக்கு மாற்றப்பட முடியாது . அவ்விதப் பறிமுதல் கொள்கை 
யின் விளைவு மிகவும் தீங்கு விளைவிப்பதாக இருந்தது . பெரு 
மக்கள் மிக ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொண்டிருந் 
தனர் . வீண் ஆடம்பரங்களில் தமது வாழ்க்கை முழுவதும் 
பணத்தை விரயமாக்கிக்கொண்டிருந்தனர் . பெருமக்கள் குழு 
பொதுமக்களின் சுதந்திரத்தைக் காப்பாற்ற முடியாததாகவும் , 
அரசரின் முடியாட்சிக்கு எவ்விதத் தடையும் விதிக்க முடியாத 
தாகவும் இருந்தது . அது பரம்பரையாக வந்த சுதந்திரமுடைய 
பெருமக்களின் குழுவாக இருக்கவில்லை . 

அவர்களுடைய 
மதிப்பும் செல்வமும் ஒவ்வொரு தலைமுறையிலும் அரசரின் 
தயவையே நம்பியிருக்க வேண்டிய தாய் இருந்தது . ஆகவே , 
அவர்கள் அரசரின் விருப்பத்திற்கு எதிராகத் துணிந்து ஒன்றும் 
சொல்ல இயலாதவர்களாயும் , அரசரின் கொடுங்கோன்மைக்கு 
எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்க முடியாதவர்களாயும் இருந்தனர் . 


பொது ஊதியமும் மைய அரசும் 


படை 


பேரரசுக்குப் 

இன்றியமையாததாக இருந்தது . 
ஆகவே , படைத்துறைப் பலத்தைப் போற்றி வைத்துக் கொள்வ 
தற்காக மொகலாயர்கள் மிகுந்த எண்ணிக்கையுள்ள அயல் 
நாட்டுத் துணிகரச் செயல் வீரர்களை அமர்த்திக்கொள்ள 
வேண்டியிருந்தது . ஆனால் , அக்பரின் காலந்தொட்டு அக் 
கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டது . இந்தியா இந்தியருக்கே 
என்ற கொள்கையைக் கடைப்பிடித்த அவர் , இந்துக்களுக்கும் 
அதிகாரம் கொடுத்து வந்தார் . இருந்தபோதிலும் மொகலாயப் 
பொது ஊழியத்தில் அயல் நாட்டுக் கூறுகளே அதிகமாக 
இருந்தன . ஜஹாங்கீர் , ஷாஜஹான் ஆகியவர்களின் காலங் 
களில் பொதுப்பணித் துறையின் பொதுப்பண்பு மாறாமல் 
அப்படியே இருந்தது . ஆனால் , அப் பணித்துறையின் திறமைக் 
குறைவு ஜஹாங்கீர் காலத்திலேயே ஆரம்பமாகி அவர் மகன் 
ஷாஜஹான் காலத்தில் மேலும் அதிகமாயிற்று . அவுரங்கசீப்பின் 
காலத்தில் நிலைமை மேலும் மோசமடைந்தது . 


மொகலாயர்களின் ஆட்சி முறை 


389 


அரசாங்கத்தின் பணித்துறை மன்ஸப்தாரி முறையின் 
அடிப்படையில் அமையப்பெற்றிருந்தது . ஒவ்வோர் அதிகாரி 
யும் மன்ஸப் ( Mansab ) அல்லது மதிப்புமிக்க பதவியும் ஊதியமும் 
உள்ள அரசாங்கப் பணியில் அமர்த்தப்பட்டனர் . அதனால் 
அவர்கள் அரசாங்கத்தின் படைத்துறைக்குப் படை வீரர்களை 
அளிப்பதற்குக் கடமைப்பட்டிருந்தனர் . இவ்விதமாக 
மன்ஸப்தார்கள் நாட்டின் அதிகாரப் பிரபுக்களாக உருவாயினர் . 
உண்மையில் படை , பிரபுத்துவம் , நாட்டு ஆட்சி இவை 
யெல்லாம் ஒன்றாய்க் கலந்த முறையாகவே பிரபுக்களின் 
முறை அமைந்திருந்தது . பத்துப்பேருக்குத் தளபதி முதல் 
10,000 பேருக்குத் தளபதி வரை முப்பத்துமூன்று அதிகாரப் 
பதவிப் பிரிவுடைய அதிகாரிகளை அக்பர் பதவிக்கு நியமித் 
திருந்தார் . அக்பர் ஆட்சியின் நடுப்பகுதி வரை ஒரு சாதாரண 
அதிகாரியின் உயர்ந்த அந்தஸ்து 5,000 ஆள்களுக்குத் தளபதி 
யாயிருப்பதுதான் . 1,000 முதல் 10,000 வரையுள்ள ஆள் 
களுக்குத் தளபதியாயிருப்பதற்கு அரச குடும்பத்தைச் சேர்ந் 
தவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . எனினும் , ஆட்சியின் 
முடிவில் அந்தக் கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது . அவருக்குப் 
பின்வந்தவர்களின் காலத்தில் அதிகாரிகள் இன்னும் உயர்ந்த 
பதவிகளுக்கு உயர்த்தப்பட்டனர் . 

பேரரசர்களே மன்ஸப் 
தார்களை நேரடியாகத் தேர்ந்தெடுத்தனர் . அவர்களுக்குப் 
பதவியுயர்வு அளித்தனர் . அரசர்களே அவர்களை வேலையி 
லிருந்தும் நீக்கினர் . ஒவ்வோர் அதிகாரப் பிரிவினருக்கும் 
சம்பள விகிதம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது . அந்த ஊதியத்தைக் 
கொண்டு அவர்கள் குதிரைகள் , யானைகள் , கழுதைகள் , 
வண்டிகள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டி 
எதிர்பார்க்கப்பட்டது . ஆனால் , மன்ஸப்தார்கள் இந்த விதியை 
மிகவும் அரிதாகவே நிறைவேற்றினர் . மன்ஸப்தாரரின் மதிப்புப் 
பரம்பரையாக வருவதன்று . அரச ஊழியப் பணியார்களுக்குப் 
போதுமான அளவு பயிற்சித் தரப்படவில்லை . எந்த நேரத்திலும் 
முற்றிலும் புதிய பணியை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசர்கள் 
அதிகாரியை ஏவலாம் . சரியான வேலைக்குச் சரியான ஆளைத் 
தேர்ந்தெடுப்பதற்கான வியக்கத்தக்க 

வியக்கத்தக்க திறமையை அக்பர் 
பெற்றிருந்ததனால் இம்முறையின் தீங்குகள் தவிர்க்கப்பட்டன . 
ஆனால் , அரசர்களின் ஆளுமையில் மாற்றம் ஏற்பட்டபோது 
பிற்காலத்தில் இம்முறையில் தீங்குகள் விளைய ஆரம்பித்தன . 


390 


இந்திய வரலாறு 


பணமாக 


ஜாகீர்களைப் 


டைய 


அதிகாரிகள் இரு விதங்களில் தங்கள் ஊதியத்தைப் பெற்று 
வந்தனர் . அரசாங்கத்திலிருந்து 

அவர்களுக்குச் 
சம்பளம் வருவதுண்டு . 

சிற்சில சமயங்களில் 

தற்காலிக 
முறையில் அவர்களுக்கு ஜாகீர்கள் அளிக்கப்பட்டு வந்தன . 

பெற்றார்கள் எனினும் அவற்றின் நிலங்களில் 
அவர்கள் உரிமை 

கொண்டாடுவதற்கில்லை . அவர்களும் 
சம்பளத்திற்குச் சரிசமமான நில வருவாயைக் குறிப்பிட்ட நிலங் 
களிலிருந்து வசூலித்து அதை அனுபவிக்க அவர்கள் அனுமதிக் 
கப்பட்டனர் . ஜாகீர்தார்கள் 

குடியானவர்களை அநீதியாக 
நடத்துவதிலிருந்து தவிர்ப்பதற்காக ஒரு மன் ஸப்தாரிடமிருந்து 
இன்னொரு மன்ஸப்தாருக்கு ஜாகீர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டு 
வந்தன . ஆனாலும் , ஜாகீர்முறை அதைப் பெற்றவர்களுக்கு 
அளவு மீறிய சக்தியையும் , சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தது . 
அவைபோன்ற குறைகளைத் தவிர்ப்பதற்காக ஷெர்ஷாவும் 
அக்பரும் தம்முடைய அதிகாரிகளுக்குப் பணமாகச் சம்பளம் 
கொடுக்க முயன்றனர் . ஜாகீர்களைக் கல்சா ( Khalsa ) நிலங் 
களாக மாற்ற முற்பட்டனர் . எவ்வகையில் ஊதியம் கொடுக் 
கப்பட்ட போதிலும் ஊதியம் சற்று அதிகமாகவே இருந்தது . 
அதனால் மிகவும் புதிய துணிகரச் செயல் புரியவல்ல மேலை 
நாட்டினரும் மத்திய ஆசியாவினரும் அப் பணிக்கு ஈர்க்கப்பட் 
டனர் . அவுரங்கசீப்பின் காலத்துக்கு முன் இல்லா விடினும் 
அவர் காலத்திற்குப் பின்பு பொதுப்பணித்துறையில் பலவித 
தீங்குகளும் ஊழல்களும் தோன்றலாயின . 


களாவன : 


அரசாங்கத் துறைகளும் தலைமை அதிகாரிகளும் 

நிருவாகம் நடைபெறுவதற்காக ஆட்சி முறை பல்வேறு 
துறைகளாகப் பிரிக்கப்பட்டிருந்தது . 

அதன் 

கணக்கற்ற 
விஷயங்களைக் கவனிப்பதற்காக அதிகாரிகளை மொகலாயப் 
பேரரசர்கள் நியமித்தனர் . அரசாங்கத்தின் முக்கியத் துறை 

( அ ) கானிசமான் ( Khan- i- Saman ) - பேரரசர் 
அரண்மனைத் துறைத் தலைவர் . ( ஆ ) திவான் ( Diwan ) - இவர் 
பொறுப்பில் கஜானா வைக்கப்பட்டிருந்தது . ( இ ) மீர் பஷி ( Mir 
Bakshi) - படைத்துறைச் சம்பளம் வழங்கும் கணக்கு அலவலகத் 
தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் . ( ஈ ) தலைமைக் காஸி 
( Chief Qazi ) - நீதித்துறையின் பொறுப்பை ஏற்றிருந்தார் . ( உ ) 
தலை மைச் சதர் ( Chief Sadr ) அல்லது சதர் - உஸ் - சுதூரின் 
( Sadr - us -sudur ) கீழ் மத அறக்கட்டளைகளும் கொடைகளும் 
வைக்கப்பட்டிருந்தன . ( ஊ ) முஹ்தாஸிப் ( Muhtasib) என்ற 
அதிகாரியின்கீழ்ப் 

ஒழுக்கக் கட்டுப்பாட்டுத்துறை 


பொது 


மொகலாயர்களின் ஆட்சி முறை 


391 


அமைக்கப்பட்டிருந்தது . திவான் அல்லது வசீர் நிதி , நீதி 
இவற்றின் முழுப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தவர் . அவர் 
தாம் அரசாங்கத்தின் மிக உயர்ந்த அதிகாரியாவார் . மீர் பக்ஷி 
பல்வேறு தொழில்களைக் கவனித்து வந்தார் . அரசாங்கத்தின் 
எல்லா அதிகாரிகளுக்கும் சம்பளம் வழங்கும் பொறுப்பை 
அவர் தாம் ஏற்றிருந்தார் . கொள்கையைப் பொறுத்தவரையில் 
அவர் படைத்துறையைச் சேர்ந்தவராய் இருப்பினும் அவர் 
படைக்கு ஆள் திரட்டல் , மன்ஸப்தார்கள் போன்ற உயர் அதி 
காரிகளின் பெயர்ப்பட்டியல் தயாரித்தல் போன்ற பணிகளையும் 
செய்து வந்தார் . போருக்குத் தயாராகும் தறுவாயில் அவர் 
பேரரசின் முன்பு படைவீரர்களின் முழுப்பெயர்ப் பட்டியலையும் 
சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது . காஜிமைன் என்ற உயர் 
அதிகாரி அரசாங்க அரண்மனை வேலைகளைக் கவனிக்கவேண்டி 
யிருந்தது . முஹ்தாஸிப்கள் அல்லது 

ஒழுக்கக் 
கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நபிகள் நாயகத்தின் உத்தரவுகளையும் 
ஒழுக்க விதிகளையும் நாட்டு மக்கள் பின்பற்றுமாறு கவனித்துக் 
கொண்டனர் . 


பொது 


மற்றும் சில கீழ்நிலை அதிகாரிகளும் இருந்தனர் . மீர் 
ஆதிஷ் ( Mir - Atizb ) அல்லது தரோகா - இ - தோப்கானா ( Daroga 
Topkhana - பீரங்கிப்படைத் தலைவர் ) , தாக்சௌதியின் தரோ 
கா ( Daroga of Dagchouti - தபால் போக்குவரத்துத் துறைத் 
தலைவர் ) , நாணயச்சாலையின் தரோக் , மீர் மால் ( Mir Mal ) 
அல்லது லார்ட் பிரிவி சீல் ( அரசரின் தனி முத்திரையின் தலைவர் ) , 
முஸ்தாஃபி ( Musthafi ) அல்லது தணிக்கைத்துறை அதிகாரி , 
நாஸிர் - இ - புயுதாத் ( Nazir-i- Buzutat ) அல்லது அரசாங்கத் 
தொழிற்சாலையின் கண்காணிப்பாளர் , முஷரீஃப் ( Musharif ) 
அல்லது நிலவருவாய்த்துறைச் செயலாளர் , மீர் பஹ்ரி ( Mir 
Babri- கப்பல் துறையின் தலைவர் ) , மீர் பார் ( Mir Barr ) 
அல்லது வனத்துறைக் கண்காணிப்பாளர் , வாகா- இ-நவிஸ் 
( Waga - i- Naviz ) அல்லது செய்தி கொணர்ந்தளிப்போர் , மீர் 
அர்ஸ் ( Mir Arz ) அல்லது பேரரசுக்கு அளிக்கப்பட்ட மனுக்களின் 
பொறுப்பாளர் , மீர் மன்ஸில் ( Mir Manzil ) , மீர் தோஸக் 
( Mir Tozak- சடங்குகளின் தலைவர் ) ஆகியோராவர் . 


காவல் துறை 


நாட்டுப்புறங்களில் குற்றங்களைத் தடுப்பதற்கும் , கண்டு 
பிடிப்பதற்கும் மொகலாயர்கள் எவ்விதப் புதிய ஏற்பாடுகளை 
யும் செய்யவில்லை . அவ்விதப் பொறுப்புப் பண்டைக் காலந் 


892 


இந்திய வரலாறு 


தொட்டே கிராமத் தலைவர்களிடமும் அவருடைய ஆட்களான 
காவலாளிகளிடமும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது . அமைதிக் 
குலைவுக் காலத்தில் மட்டும் சில சமயங்களில் குழப்பம் ஏற்படும் 
நாட்டுப் புறங்களில் அந்தமுறை ஓரளவு பாதுகாப்பு 
அளிப்பதாக இருந்தது . நகரங்களிலும் பட்டணங்களிலும் 
அப் பொறுப்பு கொத்தவால்களிடமிருந்தது . கொத்தவால் 
களின் கடமைகள் பலவாறாயிருந்தன . ( அ ) திருடர்களைக் 
கண்டு பிடிப்பது , (ஆ ) விலைகளை ஒழுங்குபடுத்துவது , எடை 
களையும் அளவுகளையும் சரிபார்ப்பது , ( இ ) இரவில் காவல் 
செய்வது , குற்றங்கள் புரியப்படுவதைத் தடுக்க நகரைச் சுற்றி 
வருவது , ( ஈ ) குடிமக்கள் , சாலைகள் இவற்றைப்பற்றிய பதிவேடு 
களை வைத்திருப்பது , ( உ ) அயலாரின் இயக்கங்களை மேற்பார் 
வையிடுதல் , ( ஊ ) நாடோடிகளிடமிருந்து ஒற்றர்களைத் தேர்ந் 
தெடுத்து அமர்த்துவது , அருகிலுள்ள கிராமங்களில் நடக்கும் 
செய்திகளைச் சேகரிப்பது , பற்பல மக்களின் வருவாயினையும் 
செலவினையும்பற்றிய விவரங்களைத் தொகுப்பது , ( ஏ ) வாரிசு 
களின்றி இறந்துவிட்ட அல்லது காணாமற்போனவர்களின் 
சொத்து உடைமைகளைக் கண்டுபிடித்து அவற்றைக் கண் 
காணிப்பது , எருதுகள் , எருமைக்கடாக்கள் , குதிரைகள் , 
ஒட்டகங்கள் இவற்றைக் கொல்வதைத் தடுப்பது , ( ஐ ) விதவை 
களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களை உடன் கட்டை 
ஏற்றுவதைத் தடுப்பது , பன்னிரண்டு வயதுக்கு முன்பு சுன்னத் 
செய்வதைத் தடுப்பது . இவ்விதமாக நகர்ப்புறங்களில் அமைதி 
யையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் காப்பதே கொத்த 
வால்களின் முக்கியமான வேலை என்பது பல சான்றுகளி 
லிருந்தும் நமக்குத் தெரிய வருகின்றது . மாவட்டங்களில் 
( சர்க்கார்கள் ) ஃபௌஜ்தார் ( Foujdar ) என்ற அதிகாரிகள் 
சட்டத்தையும் ஒழுங்கையும் காத்து வந்தனர் . அவர் நாட்டில் 
நிலையாக வைக்கப்பட்டிருந்த படைகளின் தலைவராவார் . 
அவருடைய கடமைகளும் பலவாக இருந்தன . சிறு கிளர்ச்சிகளை 
ஒடுக்குவது , கொள்ளைக் கூட்டங்களைக் கலைப்பது அல்லது 
கைது செய்வது , எல்லாக் கடுங்குற்றங்களையும் கண்டுபிடிப்பது , 
நிலவரி வசூலிக்கும் அதிகாரிகள் , குற்ற நடுவர் , ஒழுங்குக் 
கட்டுப்பாட்டு அதிகாரி ஆகியோருக்கு எதிர்ப்புத் தெரிவிப் 
போரை வன்முறையினால் அச்சுறுத்தல் முதலியனவாகும் . 
போலீஸ் ஏற்பாடுகள் ஒரு சில வகைகளில் மிகவும் சிறந்தவை 

இருந்தன . ஆனால் , பொது மக்களின் பாதுகாப்பு 
இடத்துக்கு இடம் , காலத்துக்குக் காலம் வேறுபட்டுக்கொண்டே 
இருந்தது . 


மொகலாயர்களின் ஆட்சிமுறை 


393 


ஜஹாங்கீரின் 


சட்டமும் நீதியும் 

மொகலாயர்கள் காலத்தில் சட்டமென்பதாக ஒன்று 
இருக்கவில்லை . எழுதிவைக்கப்பட்ட சட்டமுறைகளும் கிடை 
யாது . 

காலத்தில் பன்னிரண்டு கட்டளைகள் 
பிறப்பிக்கப்பட்டன . அவுரங்கசீப்பின் காலத்தில் 

காலத்தில் முஸ்லிம் 
சட்டத்தின் சாரமான ஃபத்வா - இ - ஆலம்கிரி ( Fatva - i - Alamgiri ) 
ஒன்று தயாரிக்கப்பட்டது . நீதிபதிகள் , குர்ரானின் கட்டளைகள் 
அல்லது விதிகள் , ஃபத்வாக்கள் அல்லது மிகச் சிறந்த ஜூரி 
களினால் மதச்சட்டத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் , 
கானுக்கள் ( Qanuks ) அல்லது பேரரசர்களின் ஆணைகள் 
இவற்றின் அடிப்படையில் தான் தமது தீர்ப்புகளையே அவர்கள் 
பின்பற்றி வந்தனர் . சிற்சில வேளைகளில் இவையெல்லாம் 
தெளிவாக அவர்களுக்கு வழிகாட்டா தபோது , தனது 
மனச்சாட்சிக்குப் பொருந்திய கொள்கைகளை மேற்கொண்டனர் . 
இவற்றையெல்லாம்விடத் தெய்விகக் கட்டளைகளுக்கு 
மாறுபடாதபோது பேரரசரின் சட்ட விளக்கங்கள் அப்படியே 
ஏற்றுக்கொள்ளப்பட்டன . 

மொகலாய அரசர்கள் விரைவாக நீதி வழங்குவதைத் தங்க 
ளுடைய முக்கியக் கடமைகளுள் ஒன்றாகக் கருதினர் . அரசரே 
முக்கிய வழக்குகளைத் தீர்மானித்தார் . மீர் அர்ஸ் ( Mir Alz) 
என்ற நீதிபதிகள் பொதுமக்களின் வழக்குகளைப் பெற்று அரச 
ரிடம் சமர்ப்பிப்பர் . தீர்க்கப்பட வேண்டியிருந்த வழக்குகள் 
உண்மையில் ண்ணற்றவையாக இருந்ததனால் ஏழு மீர் 
அர்சுகள் நியமிக்கப்பட்டிருந்தனர் . அக்பர் நீதி வழங்குவதில் 
மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் . நான் அநியாயச் செயல் 
செய்வேனானால் எனக்கு எதிராக நானே தீர்ப்பு வழங்கிக் 
கொள்வேன் என்று அவர் கூறியதிலிருந்தே அவர் எவ்வளவு 
அக்கறை காட்டினார் என்பது புலனாகிறது . அவர் தீர 
ஆலோசியாமல் குற்றவாளிகளுக்குக் கொடுந் தண்டனைகள் 
விதிப்பதில்லை . மக்கள் ஒழுங்காக நீதி பெறவேண்டும் என்பதற் 
காக ஜஹாங்கீரின் அரண்மனை வாயிலில் நீதி மணிகள் கட்டி 
வைக்கப்பட்டிருந்தன . ஷா ஜஹான் , அவுரங்கசீப் போன்ற 
மற்ற அரசர்களும் நீதியின் மேல் பெரும் காதலைக் கொண்டிருந் 
தனர் . எல்லா அதிகாரிகளையும் தாண்டிக்கொண்டு பேரரசர்களை 
அணுகுவது அவ்வளவு எளிதாக இல்லாவிடினும் ஒரு சில 
காலத்திலாவது மக்கள் நேரடியாக அணுகுவதற்கான 
வாய்ப்புகள் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன . 

காஸி - உல்- காஸாத் ( Qaz - i- ul - Qazat ) என்ற அதிகாரி 
தலைமை நீதிபதியாக இருந்தார் . மாகாணத் தலை நகரங்களில் 


394 


இந்திய வரலாறு 


காஸிகளை அவர் தாம் நியமித்தார் . இந்துக்களாயிலும் முஸ்லிம் 
களாயினும் அவர்களைப்பற்றிய 

சிவில் குற்ற வழக்குகளைக் 
காஸிகள் விசாரணை செய்துவந்தனர் . முஃப்திகள் ( Muftis ) 
முஸ்லிம் சட்டங்களுக்கு விளக்கம் கூறி வந்தனர் . 

காஸிகள் 
நேர்மையாகவும் நியாயமாகவும் நீதியாகவும் ஒருசார்பின்றியும் 
இருக்கவேண்டும் என்றும் , கட்சிக்காரர்களிடமிருந்து பணம் 
வாங்கக் கூடாது என்றும் , பொதுமக்கள் எவராலும் நடத்தப்படும் 
விருந்துபசாரம் போன்ற நிகழ்ச்சிகளில் அவர்கள் கலந்து 
கொள்ளக்கூடாது என்றும் எதிர்ப்பார்க்கப்பட்டது . வறுமையே 
அவர்களுடைய பெருமையாக இருக்கவேண்டுமென்றும் எதிர் 
பார்க்கப்பட்டது . ஆனாலும் , நடைமுறையில் அவர்கள் தங்கள் 
அதிகாரத்தைத் தவறான வழிகளில் பயன்படுத்தி வந்தனர் . 
காஸிகள் தலைமை தாங்கிய நீதிமன்றங்களைத் தவிர அவற்றின் 
கீழ்த் தொடக்க நீதிமன்றங்கள் இருக்கவில்லையாதலின் , 
கிராமத்தினரும் சிறு நகரத்தினரும் தங்கள் ஊர்களில் காஸிகள் 
இல்லாததால் சாதி நீதிமன்றம் அல்லது பஞ்சாயத்துகளிடமோ 
நடு நிலைமை தவறாத நடுவர் ( Salis ) ஒருவரிடமோ முறையிட்டும் , 
பலாத்காரத்தைப் பயன்படுத்தியும் தங்கள் வழக்குகளைத் 
தீர்த்துக் கொண்டனர் . 


நகர , மாநில நீதிமன்றங்களுக்கும் மொகலாயப் பேரரசரே 
தலைவராய் இருந்தார் . பேரரசரே நீதியின் ஊற்றாகவும் , கடைசி 
முறையீட்டு நீதிமன்றமாகவும் விளங்கினார் . சிற்சில வேளைகளில் 
சில்லறை வழக்குகளையும் அவர்களே தீர்த்தனர் . பேரரசரைக் 
கேட்காமலேயே தண்டனை விதிக்கப்படலாம் . உறுப்புக்குறைத் 
தல் , உறுப்புச் சிதைத்தல் , கசையாலடித்தல் போன்ற கடுந் 
தண்டனைகளையும் நீதிமன்றங்கள் விதிக்கலாம் . ஆனால் , 
தூக்கிலிடுவதற்குப் பேரரசரின் இசைவு தேவையாக இருந்தது . 
தற்போதைய கிறைச்சாலைகளைப் போன்ற அமைப்பு அக் 
காலத்தில் இல்லையாயினும் கைதிகள் கோட்டைகளில் அடைத்து 
வைக்கப்பட்டிருந்தனர் . 


வருவாய்த்துறை அமைப்பு 


வருவாய் , பேரரசுக்குரிய வருவாய் என்றும் , மாகாண 
வருவாய் என்றும் இரண்டாகப் பிரிக்கப்பட்டிருந்தது . மத்திய 
அரசாங்கத்து நிதி அதிகாரிகளைக் கேளாமல் வசூலிக்கப்பட்டுச் 
செலவு செய்யப்பட்ட மா நில அல்லது உள் நாட்டு வருவாய் 
பற்பல சிறு சுங்கங்கள் , உற்பத்தி , அனுபோகம் , வாணிபம் , 
தொழில்கள் , சமுதாய வாழ்க்கையின் நிகழ்ச்சிகள் 


பல 


மொகலாயர்களின் ஆட்சிமுறை 


395 


இவற்றையெல்லாம்விடப் போக்குவரத்து இவற்றின் மீதெல்லாம் 
விதிக்கப்பட்ட வரிகள் ஆகியவற்றின் மூலம் கிடைத்து வந்தது . 
நில வருமானம் , 

சுங்கங்கள் , 

நாணயச்சாலை , பரம்பரைச் 
சொத்துரிமை , கொள்ளை , இழப்பீடுகள் , நன்கொடைகள் , 
தனியுரிமைகள் , தலவரி இவையெல்லாம் மத்திய அரசின் 
முக்கிய வருமான மூலங்களாகும் . இவற்றுள் எல்லாம் நில 
வருமானமே தலையார்ந்த வருமான மூலமாக இருந்தது . 


சூர்களின் காலத்தில் பல முக்கிய வருமானத் திட்டங்கள் 
வகுக்கப்பட்டன . ஆனால் , அவையெல்லாம் ஷெர்ஷாவின் 
மறைவுக்குப் பின்பு நாட்டில் குழப்பம் ஏற்பட்ட காலத்தில் 
கைவிடப்பட்டன . இருந்தபோதிலும் அக்பர் பண்டைக் 
காலத்து அரசாங்க அமைப்பு முறையையும் , பழங்காலத்து 
வழக்கங்களையும் , நடைமுறைகளையும் மரபுரிமையைப் போல் 
கைக்கொண்ட தனால் நிலைமையைப் பெருமளவு சமாளித்துக் 
கொள்ள முடித்தது . அவர் பட்டத்துக்கு வந்தபோது மூன்று 
வகைப்பட்ட நிலங்கள் இருந்தன . கல்சா ( Khalsa ) அல்லது 
அரசருக்குரிய நிலங்கள் . ஒரு சில பிரபுக்கள் அனுபவித்து வந்த 
ஜாகீர் நிலங்கள் . இவற்றிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு 
பகுதியை அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்குச் செலுத்திவிட்டு , 
மீதியைத் தாங்கள் வைத்துக் கொள்வர் . இலவசமாக உழுது 
கொள்வதற்கு விடப்பட்டவையான சயூர்கல் ( Sayurghal ) 
நிலங்கள் . சுதந்திரமாக ஆட்சிபுரிய விரும்பிய காலந்தொட்டு 
அக்பர் வளர்ந்துவரும் தம்முடைய பேரரசின் பொருள் வளங் 
களைச் சீர்திருத்தியமைக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந் 
திருந்தார் . அப்போது அவருடைய அரசின் வருவாய் நிலை 
மிகவும் மோசமாகவே இருந்தது . அந்த நெருக்கடியான 
வேளையில்தான் 1570-71 - ல் ராஜா தோடர் மால் ( Raja Todar 
Mal ) என்பவரின் உதவியைப் பெற்று , முஸஃபர் கான் நில 
வருமானத்தில் புதிய மதிப்பீட்டு முறையைத் தயாரித்தார் . 
அந்தமுறை உள் நாட்டுக் கானுங்கோக்களால் ( Qanungos ) 
உருவாக்கப்பட்டுத் தலை மையகத்தில் பத்து உயர்ந்த கானுங் 
கோக்களால் சரிபார்க்கப்பட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையில் 
அமைந்ததாகும் . குஜராத 

பாத் மொகலாயர்களால் வெல்லப்பட்ட 
பிறகு , தோடர் மால் அங்கே ஒழுங்கான நில அளவை செய்து , 
நிலத்தின் பரப்புக்கும் தன்மைக்கும் ஏற்றவாறு வரி விதிப்புச் 
செய்தார் . 1575-76 - ல் அக்பர் பழைய நில வருவாய்ப் பரப்புகளை 
யெல்லாம் ஒழித்துவிட்டு , குஜராத் , வங்காளம் , பீஹார் ஆகிய 
மாகாணங்களைத் தவிர , பேரரசு முழுவதையும் ஆண்டு தோறும் 
கோடி வருமானம் தரக்கூடிய பெரிய பகுதிகளாகப் பிரிக்கும் 


396 


இந்திய வரலாறு 


புதிய - அதே சமயத்தில் மிகவும் ஆபத்தான பரிசோதனையைப் 
புகுத்தினார் . அந்தப் பெரிய பகுதிகளுக்குக் கரோரி என்ற 
அதிகாரியையும் நியமித்தார் . வரி வசூலிப்பதும் , உழவுக்கு 
ஊக்கமும் ஆதிக்கமும் அளிப்பதும் அந்த அதிகாரிகளின் 
முக்கியக் கடமைகளாகும் . ஆனால் , வெகுவிரைவிலேயே அக் 
கரோரிகள் கொடுமை வாய்ந்தவர்களாகிவிட்டனர் . ஊழல்கள் 
செய்யத் தலைப்பட்டனர் . அவர்களுடைய செய்கைகளினால் 
உழவர்கள் பெருந்தொல்லைகளுக்கு ஆளாயினர் . 

அதனால் 
அவர்களுடைய பதவிகள் ஒழிக்கப்பட்டன . பழைய வருவாய்ப் 
பகுப்புகள் மீண்டும் மேற்கொள்ளப்பட்டன . 


கி.பி. 1582 - ல் தோடர் மால் திவானி அஷ்ராஃப் (Diwan - 
Ashraf ) என்ற பதவிக்கு நியமிக்கப்பட்டார் . அப்பொழுது பல 
முக்கிய நிலவருவாய்ச் சீர்திருத்தங்கள் புகுத்தப்பட்டன . அது 
வரை வரி மதிப்பீடுகள் ஆண்டுதோறும் விளைச்சல் , நிலவரி 
விலைகளின் புள்ளி விவரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் 
அறுதி செய்யப்பட்டு வந்தன . அந்த முறையைக் கையாண்ட 
தனால் அரசாங்கத்தின் தேவைகள் ஆண்டுதோறும் மாறிக் 
கொண்டே இருந்தன . இக்குறைகளை நிவர்த்தித்து , நிலவரியில் 
ஒழுங்கினைப் புகுத்துவதற்காகத் தோடர் மால் நடவடிக்கைகளை 
எடுத்தார் . அவருடைய நிலவரி வசூல் திட்டத்தின் முக்கியச் 
சிறப்பியல்புகளாவன : ( அ ) நிலத்தை அளவிடுதல் , ( ஆ ) நிலப் 
பகுப்பீடு , ( இ ) வரி வீதத்தை வரையறுத்தல் . நிலங்கள் மிக்க 
கவனத்துடன் அளக்கப்பட்டன . நிலத்தை அளப்பதற்கான 
பழைய அலகுகளின் நீளம் பருவத்துக்குப் பருவம் மாறுபட்டு 
வந்தது . அதனால் அவற்றை மாற்றிச் சுமார் முப்பத்து மூன்று 
அங்குல நீளத்திற்குச் சமமாக இலாஹிகள் அல்லது கஜம் , தனப் 
( Tanab ) அல்லது கூடாரக்கச்சை இரும்பு வளையங்களால் 
சேர்க்கப்பட்ட மூங்கில் ஜரிப் ( Jarib ) ஆகியவை புகுத்தப்பட்டன . 
நிலங்கள் விளைச்சலின் தொடர்ச்சி அல்லது தொடர்ச்சி 
யின்மைக்கு ஏற்றவாறு நான்கு வகையாகப் பிரிக்கப்பட்டன . 
( 1 ) போலாஜ் ( Polaj ) அல்லது ஆண்டுதோறும் பயிரிடக்கூடிய 
நிலம் . ( 2 ) பெரௌதி ( Parauti ) அல்லது விளைச்சல் சக்தியை 
மீண்டும் பெறுவதற்காக உழுது விதைக்காமல் சிறிது காலம் 
விட்டு வைக்கப்படும் நிலம் . ( 3 ) சச்சர் ( Chachar ) அல்லது மூன்று 
அல்லது நான்கு ஆண்டுகள் 

உழுது விதைக்காமல் 
விடப்படும் நிலம் : ( 4 ) பாஞ்சார் ( Banjar ) அல்லது ஐந்தாண்டுகள் 
அல்லது அவற்றிற்கு மேலும் பயிரிடப்படாத 

நிலம் . 


வரை 


மொகலாயர்களின் ஆட்சிமுறை 


397 


உண்மையாகப் பயிரிடப்பட்ட பகுதிக்கு மட்டுமே வரி விதிக்கப் 
பட்டது . 

ஒவ்வொரு பிரிவுக்குமுரிய நிலத்தின் சராசரி 
விளைச்சலை உறுதியாக அறிவதற்காக மூன்று தரங்களாகப் 
பிரிக்கப்பட்டிருந்த அந் நிலங்களின் விளைச்சல் சராசரிக் கணக் 
கில் எடுத்துக் கொள்ளப்படும் . விளைச்சலில் மூன்றில் ஒரு 
பங்கு அரசாங்கத்துக்குப் பங்காகும் . அதனை ரயத்துகள் 
பணமாகவோ தானியமாகவோ செலுத்தலாம் . பயிர்களுக்கு 
ஏற்றவாறு பண விகிதங்கள் வேறுபட்டன . வட இந்தியாவிலும் 
குஜராத்திலும் ஒரு சில மாறுதல்களுடன் தக்காணத்திலும் மேற் 
கொள்ளப்பட்ட நிலவருமான முறை ரயத்துவாரி ( Rayatwari ) 
எனப்படும் . 

அதாவது நிலத்தை உண்மையாகப் பயிரிடு 
பவர்களே ஆண்டுதோறும் நிலைத்த வரியைச் செலுத்தக் 
கடமைப்பட்டவர்களாவர் . 


ஆட்சிமுறைக்காகவும் , நிலவருவாயை வசூலிப்பதற்காகவும் 
பேரரசு சுபாக்களாகவும் ( Subhas ) அவை சர்க்கார்களாகவும் 
( Sarkar ) பிரிக்கப்பட்டிருந்தன . பல பர்கானாக்கள் ( Pargana) 
அடங்கியது ஒரு சர்க்கார் . ஒரு பர்கானாவில் பல கிராமங்கள் 
இருந்தன . அமர்குஜார் ( Amarguzar ) அல்லது மாவட்ட நிலவரி 
வசூல் அதிகாரிகளுக்குத் துணையதிகாரிகளின் பெரிய குழு உதவி 
இருந்தது . 

அரசாங்கத்தின் ஊழியர்களாக அல்லாது 
கிராமங்களின் ஊழியர்களாக இருந்தவர்கள் கிராம முகத்தம் 
( Muqaddam - கிராமத் தலைவர் ) , கிராமப் பட்வாரி ( Patwari ) 
என்பவர்களாவர் . இவர்களைத் தவிர அளப்பவர்கள் , பருவ 
காலப் பயிர் விளைச்சலைப்பற்றிப் புள்ளி விவரம் தயாரிக்கும் 
கார்க்குன்கள் ( Karkuna ) ஆகியவர்களும் இருந்தனர் . கனுங் 
கோக்கள் கிராமங்கள் செலுத்த வேண்டிய நிலவருவாய்பற்றிய 
பதிவேடுகளை வைத்திருந்தனர் . பிதிக்சி ( bitikchi ) என்பவர் 
கணக்கர் . போட்தார் ( Potdar) என்பவர் மாவட்டக் கஜானாப் 
பொறுப்பாளர் . வரிகளைப் 

போதுமான 

கவனத்துடனும் , 
எச்சரிக்கையுடனும் வசூலிக்க வேண்டுமென்றும் , விளைவில்லாத 
காலத்தில் அதட்டிக் கேட்கக்கூடாதென்றும் அரசர்கள் வரி 
வசூல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தனர் . வரிவசூல் 
செய்கையில் பயிரிடுவோரிடம் சற்றுத் தாராள மனப்பான்மை 
யுடனும் கண்ணோட்டத்துடனும் நடந்துகொள்ள வேண்டு 
மென்றும் , எல்லா அப்வாப்புகளையும் ( Abwabs ) கைவிட்டுவிட்டு 
உழவர்களின் துன்பத்தைப்போக்க வேண்டுமென்றும் அதிகாரி 
களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது . அதிகாரிகளின் மீது குற்றம் 
சாற்றப்பட்டால் பேரரசர்கள் அதனை மிக உன்னிப்பாகக் 
கவனித்தனர் . ஒரு சிலரை வேலையிலிருந்தும் நீக்கிவிட்டனர் . 


398 


இந்திய வரலாறு 


வருமான வசூல் பொறுப்பினை ஏற்றிருந்த கீழ் அதிகாரிகள் 
ஊழல் , கையாடல் இவற்றிற்கு அப்பாற்பட்டவராய் இருக்க 
வில்லையாயினும் , பொதுவாக உயர்ந்த அதிகாரிகள் நேர்மை 
யாளராயும் நாட்டு நலனில் ஆர்வம் கொண்டவர்களாயும் 
இருந்தனர் . இவ்விதமாக வருமானமுறையின் தோல்வி அல்லது 
வெற்றி நாட்டின் மையத்தில் இருந்த ஆட்சி முறையின் இயல் 
பையும் தன்மையையும் பொறுத்திருந்தது . அம் முறையில் 
குறைபாடுகள் இருந்தன என்பதை மறுக்க முடியாது . இருந்த 
போதிலும் மொத்தத்தில் அதன் கொள்கைகள் சிறந்தவையா 
யிருந்ததோடு , விரும்பத்தக்க செயல்முறை அறிவுரைகளே 
அதிகாரிகளுக்குக் கொடுக்கப்பட்டும் வந்தன . ரயத்துகள் 
ஓரளவு பாதுகாப்புப் பெற்றனர் . அரசாங்கத்தின் பொருளா 
தாரம் அடிக்கடி ஏற்றத் தாழ்வுறாதபடி தடுக்கப்பட்டது . தவிர , 
ரயத்துகள் வரி செலுத்தாவிடில் அவர்களுடைய உடைமைகள் 
பறிக்கப்படவில்லை . விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கினை 
வசூலிக்கும்படி வற்புறுத்தியது உயர்வாகத் தோன்றினாலும் , 
அரசாங்கம் பல வகையான வரிகள் , தீர்வைகள் இவற்றைத் 
தள்ளுபடி அல்லது குறைப்புச் செய்த 

தமையால் 

ரயத்து 
களுக்கு அது ஒரு சுமையாகக் காணப்படவில்லை . 


UOL 


படை 


நிரந்தரமான படை எதையும் அரசாங்கம் வைத்திருக்க 
வில்லை . ஆனால் , பெயரளவில் பேரரசில் வசிக்கும் எல்லாப் 
பலம் வாய்ந்த குடிமக்களும் பேரரசப் படையின் சக்திவாய்ந்த 
போர்வீரர்களேயாவர் . மொகலாயப் 

மன் ஸப்தாரி 
முறையின் அடிப்படையில் அமைந்திருந்ததாகும் . மன்ஸப் 
தாரிகளைத் தவிர மன்ஸப்தார்கள் அதிகாரத்தின்கீழ் வைக்கப் 
பட்டு அரசாங்கத்தினரால் சம்பளம் கொடுக்கப்பட்ட துணைத் 
துருப்புகள் அல்லது தாக்கிலிகளும் ( Dakhilis ) ஒரு தனிப் 
பட்ட உயர்ந்த மதிப்புள்ள குதிரை வீரர்களான அஹா தீக் 
களும் ( Ahadis ) இருந்தனர் . அஹாதீக்கள் எனப்படுபவர்கள் 
பொதுவாகப் பேரரசைச் சுற்றி இருந்தனர் . அவர்கள் 
மற்றெவருக்கும் கீழ்ப்படிய வேண்டியதில்லை . மன்ஸப்தாரி 
முறையில் ஊழல்கள் இருந்தன . படையில் பொய்ப்படை 
வீரர்கள் இருந்ததனால் மந்தகாலத்தில் படை 

துன்புறவே 
நேர்ந்தது . பிரபுக்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட 

அளவு 
ஆள்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஒருவருக்கொருவர் 
ஆள்களைக் கடன் கொடுத்து வந்தனர் . சிற்சில வேளைகளில் 
தெருக்களில் 

சுற்றும் சோம்பேறிகளைப் பிடித்துப் பொதி 


மொகலாயர்களின் ஆட்சி முறை 


399 


சுமக்கும் மட்டக் குதிரைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்து 
படையில் சேர்த்து , அவர்களையும் மற்றத் திறமை வாய்ந்த வீரர் 
களோடு வைத்து எண்ணுமாறு செய்துவிடுவர் . இவ்விதத் 
தீங்கான பழக்கங்களை ஒழிப்பதற்காக அக்பரின் அரசாங்கம் பல 
முயற்சிகளை மேற்கொண்டது . குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 
முறை 

போர்வீரர்களை அழைப்பதற்கான ஒழுங்கு விதிகள் 
புகுத்தப்பட்டன . மன்ஸப்தாரின் படைவீரர் பெயர் விளக்கப் 
பட்டியல் தயாரிக்கப்பட்டது . அதில் படைவீரரின் பெயர் , 
தந்தையின் பெயர் , இனம் அல்லது ஜாதி , பிறப்பிடம் , ஆள் 
தோற்றம் பற்றிய விளக்கங்கள் குறிக்கப்பட்டன . தாகோ 
மஹல்லி ( Dag - o - Maballi ) அல்லது வெறுமனே தாக் என 
அழைக்கப்படும் குதிரைகளுக்குக் குறியிடும் வழக்கம் மீண்டும் 
கொண்டுவரப்பட்டது . இவ்வித நடவடிக்கைகள் எடுத்துக் 
கொள்ளப்பட்டதென்றாலும் தீங்குகள் முற்றிலும் மறைந்துவிட 
வில்லை . 

மொகலாயப்படைகள் நான்கு பிரிவுகளாகப் பிரிக்கப்பட் 
டிருந்தன . அவை குதிரைப்படை , காலாட்படை , பீரங்கிப் 
படை , கடற்படை . இவற்றில் குதிரைப்படை மிக முக்கியமான 
தாகும் . படை பெரும்பாலும் சாதாரண நகரமக்கள் , உழவர்கள் 
இவர்களைக் கொண்டமைக்கப்பட்டதாக இருந்தது . பீரங்கிகள் 
பயன்படுத்தப்பட்டன . பீரங்கிப்படையின் 

முழு 
வதையும் அரசாங்கமே 

ஏற்றுக்கொண்டது . வலிமைமிக்க 
கடற்படை ஒன்றை மொகலாயர்கள் அமைக்கவில்லை . 
அக் காலத்திய கடற்படைத் துறையின் பணிகள் பற்பலவாக 
இருந்தன . ( 1 ) ஆற்றில் போக்குவரத்துக்காக 

எல்லாவகை 
யான படகுகளையும் கட்டுவது . ( 2 ) போர் யானைகளை ஏற்றிச் 
செல்வதற்காக வலிமை வாய்ந்த படகுகள் இணைத்துக் கட்டு 
வது . ( 3 ) திறம்படைத்த கப்பலோட்டிகளைத் தேர்ந்தெடுப்பது . 
( 4) ஆறுகளைக் கண்காணிப்பது . ( 5 ) ஆற்றுச் சுங்கங்களையும் 
வரிகளையும் விதிப்பதும் அவற்றை வசூலிப்பதும் . பொதுவாக 
மொகலாயர்களின் கடற்படை. நிறுவனம் மிகவும் 

சக்தி 
வாய்ந்த ஒன்றாகத் தென்படவில்லை . 

மொகலாயர்களின் படை சக்திவாய்ந்ததாக இருப்பினும் 
அதில் பல குறைகள் இருந்தன . அப்படை ஒரு தேசியப் 

இருக்கவில்லை . பலவகைக் கூறுகளின் 
யாகவே அது இருந்தது . அக் கூறுகள் பல நாட்டுக்குரிய முறை 
களையும் , போருக்கான தந்திரங்களையும் பின்பற்ற முயன்றதனால் 
காலப் போக்கில் படை வீரர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்த 
துடன் நிருவகிப்பதற்கும் , கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற் 


செலவு 


. 


படையாக 


கலவை 


400 


ந்திய வரலாறு 


கும் இயலாததால் சிக்கல் மிகுந்ததாகவும் ஆகிவிட்டது . 
இரண்டாவதாக , 

படைவீரர்கள் நேரடியாகப் பேரரசுக்குக் 
கடமைப் பட்டவர்களாய் இல்லாமல் , தங்களுக்கு மேலிருந்த 
அடுத்த அதிகாரிகளுடனும் , வேலைக்குத் தேர்ந்தெடுப்போருட 
னும் அதிகத்தொடர்பு கொண்டிருந்தனர் . பொறாமையினாலும் , 
கடும் போட்டியாலும் சீர்கெட்டுக்கொண்டிருந்த அவர்கள் , 
போர்களில் வெற்றிபெறமுடியவில்லை . இறுதியாகப் பாசறை 
யிலும் போருக்கு அணிவகுத்துச் செல்லும்போதும் மொகலாயப் 
படை ஆடம்பரமும் , படாடோபமும் மிகுந்ததாய்க் காணப் 
பட்டதனால் அது தன் திறமையை இழக்க நேரிட்டது . இது 
போன்ற குறைகளை அக்பர் 

அக்பர் போன்றவர்கள் நிவர்த்திக்க 
முயன்ற போதிலும் , பொதுவாகப் பேரரசப்படை கட்டுக்குள் 
அடக்க முடியாத நகரும் நகரமாகவே தோன்றியது . படை 
போருக்குச் செல்கையில் போரில் ஈடுபடாதவர்களும் அதனுடன் 
சென்றனர் . இதனால் பேரரசப்படை ஓர் ஆட்டு மந்தையைப் 
போலவோ நாடகக் 

கொட்டைகையைப் போலவோ 
இருந்தது . படையின் இவ்வித நிலை மொகலாயப் பேரரசின் 
சீர்குலைவிற்கு ஒரு முக்கியக் காரணமாயிற்று என்று கூறினால் 
அது மிகையாகாது . 


பல 


மாநில அரசாங்கம் 

பேரரசு மிகவும் பரந்ததாக இருந்ததனால் அது 
மாநிலங்களாகப் பிரிக்கப்பட்டிருந்தது . 1579-1580 - ல் அக்பர் 
தம் பேரரசைப் பன்னிரண்டு மா நிலங்களாகப் பிரித்தார் . 
அவரது ஆட்சியின் முடிவின்போது அந்த எண்ணிக்கை 
பதினைந்தாக உயர்ந்தது . அது 

ஜஹாங்கீர் காலத்தில் 
பதினேழாகவும் , அவுரங்கசீப் காலத்தில் இருபத்தொன்றாகவும் 
ஆயிற்று . மாநில ஆட்சி அமைப்புமுறை மைய அரசாங்கத் 
தின் சரியான மாதிரியாகவே இருந்தது . ஒவ்வொரு மா நிலம் 
அல்லது சுபாவுக்கும் ஓர் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருந்தார் . 
அவர் சிபா சாலார் ( Sipha Salar ) என்றும் , தலைமைத் தளபதி 
அல்லது சாஹிப் சுபா ( Sahib Subba ) என்றும் அல்லது 
வெறுமனே சுபேதார் என்றும் அதிகாரமுறையில் நாஸிம் 
( Nazim ) என்றும் பலவாறாக அழைக்கப்பட்டார் . அவர் ஒவ் 
வொரு சுபாவின் உள் நாட்டுப் படைத்துறை ஆட்சி ஆகிய 
வற்றின் பொறுப்பை ஏற்றிருந்தார் . அவர்கீழ் திவான் , பக்ஷி, 
ஃபௌஜ் தார் , கொத்தவால் , காஸி , சதா , ஆயில் , பிதிக்சி , 
போட்தார் , வாகா - இ- நாவிஸ் 

கீழதிகாரிகளும் 
இருந்தனர் . மா நிலத்தின் தலைமை 

வருமான 
அதிகாரியாவார் . அவர் அடிக்கடி சுபேதாருக்குப் போட்டி 


போன்ற 


திவான் 


மொகலாயர்களின் ஆட்சிமுறை 


401 


யாளராக இருந்தார் . அவ்விருவருள் ஒருவரும் அளவு 
அதிகாரம் பெற்றுவிடக்கூடாதென்று ஒருவரையொருவர் கண் 
காணித்துக்கொள்ள வேண்டுமென்று இருவருக்கும் கட்டளை 
யிடப்பட்டிருந்தது . 

நூல் பட்டியல் 


Blochman : Aini Akbari I. 

Abul Fazl : Akbarnamah . 
R. P. Tripathi : Some Aspects of Indian Culture . 
Edward and Garret : The Mughal Rule in india . 


Mazumdar , Raychauiti } Advanced History of India . 


and Datta 
A. L. Srivastava : History of India , 1000-1707 A.D. 


26 


18. மொகலாயர்களின் காலத்தில் 

சமூக , பொருளாதார நிலை 


மொகலாயர்களின் காலத்திலிருந்த இந்திய மக்களின் 
வரலாற்றில் அவர்களுடைய சமுதாய வாழ்க்கையும் , பொருளா 
தார நிலையும் நமக்குச் சுவையளிப்பனவாயிருக்கின்றன . அக் 
காலத்திய ஐரோப்பியப் பயணிகள் எழுதிவைத்துச் சென்ற 
குறிப்புகளும் , ஐரோப்பியத் தொழிற்சாலைகளின் பதிவேடுகளும் 
அதனை அறிந்துகொள்வதற்கு உதவுகின்றன . அக் காலத்துப் 
பாரசீக மொழியில் எழுதப்பட்ட வரலாற்று நூல்களிலும் நாட்டு 
மொழிகளில் தோன்றிய இலக்கியங்களிலும் ஆங்காங்கே பல 
குறிப்புகள் காணப்படுகின்றன . 


சமுதாய நிலைகள் 


சமூகத்தின் அமைப்பு 

அரசரின் தலைமையில் அமைந்திருக்கும் ஜமீன் அமைப் 
பினைப் போலவே சமூகமும் அமைந்திருந்தது . அரசருக்கு 
அடுத்தபடியாக அதிகாரிகளாயிருந்த பிரபுக்கள் சிறப்புப் பதவி 
களும் சிறப்புரிமைகளும் பெற்றின்புற்றனர் . அதுபோன்ற 
சிறப்புகளைப் பொதுமக்கள் கனவிலும் பெற முடியாதவர்களா 
யிருந்தனர் . ஆகவே , அவர்களுடைய வாழ்க்கையில் அவை 
ஒரு வேறுபாட்டினைத் தோற்றுவித்தன . பிரபுக்கள் செல்வத்தி 
லும் சுகபோகங்களிலும் மூழ்கித் திளைத்தனர் . அதற்குமாறாகப் 
பொதுமக்களின் நிலை மிகவும் இரங்கத்தக்கதாக இருந்தது . 

. 
செல்வ வளத்தில் மூழ்கிக்கிடந்த பிரபுக்கள் ஆடம்பரம் நிறைந்த 
வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர் . குடிப் பழக்கங்களிலும் 
கும்மாளமிடுவதிலும் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருந்தனர் . 
தங்களுடைய சொத்துகள் தங்கள் இறந்த பிறகு தங்களது வாரிசு 
களுக்குச் சேரா என்றறிந்திருந்த அவர்கள் சிக்கனமாய்ச் 
சேமித்து வைக்க முடியாதவர்களாக இருந்தனர் . மது , மாது 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


403 


பல 


இவற்றில் அளவு மீறிய ஈடுபாடு பிரபுக்களிடம் பொதுவாகக் 
காணப்பட்டதனால் சமுதாயத்தில் பல தீங்குகள் தோன்றிக் 
கொண்டிருந்தன . பெண்களை அந்தப்புரத்தில் வைத் 
திருப்பது மிகச் சாதாரண பழக்கமாயிருந்தது . செல்வமிக் 
கோரின் உணவும் ஆடையும் வளமிக்கனவாயும் விலையுயர்ந்தன 
வாயும் இருந்தன . அவர்கள் மிக உயர்வாக அலங்கரிக்கப்பட்ட 
மாளிகைக் கட்டடங்களில் வாழ்ந்தனர் . வீட்டிற்குள் ஆடும் 
விளையாட்டுகளிலும் திறந்தவெளிகளில் ஆடும் விளையாட்டு 
களிலும் அவர்களுக்கு மிக்க ஈடுபாடு இருந்தது . 


நாட்டின் செல்வத்தை வெளிநாட்டினர் கொண்டுபோவ 
தற்குத் தடை விதிக்கப்பட்டிருந்ததனால் அயல் நாட்டுப் பிரபுக் 
களின் குழு நாட்டின் செல்வத்தைச் சிதைத்துவிடவில்லை . 
அரசாங்கம் ஒழுங்குறத் தன் சக்தியைத் தீவிரப்படுத்தி 
வைத்திருக்கும் வரை பிரபுக்கள் நாட்டிற்குச் சிறந்த வகையில் 
தொண்டாற்றி வந்தனர் . ஆனால் , பின்னாளில் அவர்கள் தங்கள் 
பழைய பண்பாட்டு நிலையை இழந்து மிகவும் ஒழுக்கங்கெட்டு 
நடக்கலாயினர் . அவுரங்கசீப்பின் காலத்தில் அச் சீர்குலைவு 
மேலும் அதிகமாயிற்று . பிற்காலத்தில் தந்திரமிக்க ஒழுக்கங் 
கெட்ட பிரபுக்களின் போட்டிகளும் , சதிகளும் சமுதாய 
வாழ்க்கையில் பற்பல தீங்குகளை விளைவித்ததுடன் , அக்காலத்து 
அரசியல் குழப்பங்களையும் ஏற்படுத்திக்கொண்டிருந்தன . 


பிரபுக்களுக்குக்கீழ் நடுத்தர வகுப்பினர் இருந்தனர் . 
அவர்கள் பெரும்பாலும் சிக்கனமான வாழ்க்கையை மேற் 
கொண்டு , படாடோபமான செலவுகளைச் செய்யாது தங்கள் 
பதவிகளுக்கும் , தொழில்களுக்கும் பொருந்தியவாறு வாழ்க்கைத் 
தரத்தை அமைத்துக் கொண்டனர் . பொதுவாக , வணிகர்கள் 
எளிய மட்டுமீறாத வாழ்க்கையை நடத்தினர் . மேற்குக் கடற் 
கரையிலிருந்த வணிகர்கள் தங்களது பரந்த வாணிகத்தால் 
பெருஞ்செல்வத்தை ஈட்டி ஆடம்பர வாழ்க்கையை நடத்தி 
வந்தனர் . 


சமுதாயத்தின் கீழ்ப்படியைச் 

சார்ந்தவர்களின் நிலை 
சற்றுக் கடினமாகவே இருந்தது . அவர்கள் உடுப்பதற்கு உடை 
இல்லாமலும் , குளிர்காலங்களில் கம்பளி உடைகளும் காலணி 
களும் இல்லாமல் பெரும் துன்பப்பட்டனர் . அவர்களுடைய 
மற்றும் பல தேவைகள் மிகக் குறைந்தவையாய் இருந்ததனால் 
சாதாரண உணவுக்கு அவர்கள் அவ்வளவாகக் கஷ்டப்பட 


404 


இந்திய வரலாறு 


வில்லை . ஆனால் , பஞ்சம் ஏற்பட்ட காலத்திலும் பெரும் பற்றாக் 
குறை ஏற்பட்ட காலத்திலும் அவர்கள் பெருந்துன்பங்களுக்கு 
ஆளாயினர் . தவிர , அரசு அதிகாரிகளும் அவர்களை - குறிப்பாகக் 
குடியானவர்களைப் 

பலவகையிலும் துன்புறுத்திக்கொண்டு 
இருந்தனர் . 


நூல் 


சமுதாயப் பழக்கங்களும் நடைமுறைகளும் 

செல்வர்களிடம் காணப்பட்ட தீய குணங்கள் பலவும் 
சாதாரண மக்களிடம் காணப்படவில்லை . செல்வமிக்கோர் 
உண்டு குடித்துக் களித்தனர் . குடியில் மூழ்கிக்கிடந்தனர் என்று 
கூறினால் அது மிகையாகாது . ஆனால் , தாரண மக்கள் 
ஒரு சில வேளை களில் குடித்தார்கள் எனினும் , குடியில் மூழ்கிய 
வர்களாக அவர்கள் தென்படவில்லை . 

தங்கள் உணவில் 
அவர்கள் மிதமானவர்களாகவும் , அயலார்களிடம் மரியாதை 
உள்ளவர்களாகவும் நடந்து கொண்டனர் . 
இந்துக்களாயினும் முஸ்லிம்களாயினும் 

சோதிட 
களிலும் கொள்கைகளிலும் நம்பிக்கையுடையவராய் இருந்தனர் . 
சதி , பாலிய விவாகம் , வரதட்சணை போன்றவைகளெல்லாம் 
அந்தக் காலத்து முதன்மையான சமுதாய நடைமுறைகளாக 
இருந்தன . அக் குறைகளை அக்பர் நிவர்த்திக்க முயன்றார் . 
ஆனால் , அவரது முயற்சிகள் செயல்முறையில் அவ்வளவு 
வெற்றிபெற்றதாகத் தெரியவில்லை . பதினெட்டாம் நூற்றாண் 
டில் , குறிப்பாக வங்காளத்தில் சமுதாயத் தீங்குகள் பெருமளவும் 
அதிகரித்து வந்தன . ஆனால் , அக் காலத்தில் மராட்டியச் 
சமுதாயம் வரதட்சணை போன்றவற்றை ஊக்குவிக்கவில்லை . 
பேஷ்வாக்கள் (Peshwas ) மகாராஷ்டிரச் சமுதாய சமய விஷயங் 
களில் சிறந்த கட்டுப்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர் . அவர் 
களுடைய திருமண ஒழுங்குமுறைகள் தாராள கோட்பாட்டின் 
அடிப்படையில் அமைக்கப்பட்டவையாக இருந்தன . கட்டாயத் 
திருமணம் 

செய்வதை அவர்கள் எதிர்த்தனர் . விதவைத் 
திருமணப் பழக்கம் பஞ்சாப் , யமுனைச் சமவெளியிலிருந்த 
ஜாத்துகளிடம் ( Jats ) காணப்பட்டது போல் மஹாராஷ்டிரத்துப் 
பிராமணரல்லாதாரிடமும் காணப்பட்டது . 
கணவர்களுக்கு மனைவியாயிருக்கும் வழக்கமும் ஜாத்துகளிடம் 
இருந்தது . 


ஒரு பெண் 


பல 


பதினெட்டாம் நூற்றாண்டில் சமுதாய வாழ்க்கை வருந்தத் 
தக்க முறையில் சீர்கேடுற்றிருந்தது . அந்த நூற்றாண்டின் 
முடிவிலும் , அடுத்த நூற்றாண்டின் தொடக்கத்திலும் சமுதாயப் 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


405 


பழக்கங்களிலும் , அரசியலிலும் , சமயம் , கலை இவற்றிலும் பல 
சீர்குலைவுகளை நாம் காண்கின்றோம் . மக்கள் மனிதத்தன்மை 
யையே விட்டுவிட்டிருந்தனர் போலும் ! ஆகவேதான் அக்காலம் 
மிக இருண்டகாலம் எனக் கருதப்படுகிறது . 


கான 


எல்லா வகையிலும் சீர்குலைவு ஏற்பட்ட தென்றாலும் , இந்துக் 
களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர் என்பது குறிப் 
பிடத்தக்கதாகும் . பல நூற்றாண்டுகளாகக் கடும் மனக் கசப்பு 
ஏற்பட்டிருந்த அந்த இரு இனங்களுக்குமிடையே இப்பொழுது 
நட்புறவு தொடர்ந்து இருந்துவந்தது . அதுபோன்ற ஒற்றுமை 
நிரந்தரமாக இருக்கவேண்டுமெனப் பலவாறாகப் பாடுபட்டனர் . 
அவுரங்கசீப்பின் ஆட்சிக் காலத்திலும் கூட அவ்வொற்றுமைக் 

எடுத்துக்காட்டுகள் காணப்பட்டன . பதினேழாம் நூற் 
றாண்டின் இந்திக் கவிதை நூலான பத்மாவதி ( Padmavathi ) 
என்ற நூலை வங்காள மொழியில் அலாவல் ( Alawal ) என்ற 
முஸ்லிம் கவிஞர் மொழி பெயர்த்துள்ளார் . அவர் வைணவ 
சமயக் கருத்துகளைப்பற்றிப் பல கவிதைகள் இயற்றியுள்ளார் . 
சையது சகோதரர்களுள் ஒருவரான அப்துல்லா கான் (Abdullah 
Khan ) வசந்த உற்சவம் , ஹோலி ( Holi ) பண்டிகை ஆகியவற்றை 
விமரிசையாகக் கொண்டாடினார் . சிராஜ் - உத் - தௌலாவும் 
( Siraj - ud - Daulah ) , மீர் ஜாஃபரும் ( Mir Jaffar ) தங்கள் நண்பர் 
களுடனும் , உறவினர்களுடனும் ஹோலி பண்டிகையில் கலந்து 
கொண்டு மகிழ்ந்தனர் . தௌலத் ராவ் சிந்தியாவும் ( Daulut Rao 
Sindhia ) அவருடைய அதிகாரிகளும் முஸ்லிம்களைப் போலவே 
பச்சை ஆடைகள் உடுத்திக்கொண்டு முஹர்ரம் ( Muharram ) 
ஊர்வலங் களிலும் கலந்து கொண்டனர் . 


பொருளாதார நிலைகள் 


அக்பருக்கு முற்பட்ட காலத்தில் இந்தியாவின் பொருளா 
தார நிலையை அறிந்து கொள்வதற்குத் தக்க சான்றுகள் இல்லை . 
பாபரின் நினைவுகளுள் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை எந்த 
அளவிற்கு நம்பலாம் என்பதைப்பற்றி வரலாற்றாசிரியர்கள் 
ஐயங்களைத் தெரிவித்துள்ளனர் . குல்பதன் பேகம் ( Gulbadan 
Begam ) இயற்றியுள்ள ஹுமாயூன் நாமாவில் ( Humayun Nama ) 
அங்குமிங்குமாக வரும் விவரங்கள் இந்தியப் பொருளாதார 
நிலையை அறிந்துகொள்ள உதவுகின்றன . ஷெர்ஷா தாம் 
அரசரானதும் பல பொருளாதாரச் சீர்திருத்தங்களைப் புகுத்தி 
னார் . அவையெல்லாம் மக்களின் 

பொருளாதார நிலையை 


406 


இந்திய வரலாறு 


வளர்ச்சியடையச் செய்திருக்கவேண்டும் . அவர் பழைய காசு 
முறையை 

மாற்றி , தாம் ( Dam ) என்னும் புதிய செப்பு 
நாணயத்தை வெளியிட்டார் . வாணிகத்திற்குத் தடையாக 
இருந்த எல்லா உள்நாட்டு வரிகளையும் நீக்கி , ஒரு 

சில 
வரிகளை மட்டும் விதித்து வாணிகத்தைப் பெருகவைத்தார் . 
ஷெர்ஷா ரூபாய் என்ற நாணயத்தை முதன் முதலாக வெளி 
யிட்டார் . அதற்காக அவர் இந்திய ரூபாய் நாணயத்தின் 
தந்தை அழைக்கப்படுகிறார் . இவருடைய 

நாணய 
முறையை அக்பரும் பின்பற்றினார் . நாணய முறையில் ஷெர்ஷா 
வின் தாம் அவுரங்கசீப்பின் காலம் வரையில் நாணயமாக 
இருந்தது . ஒரு வெற்று ரூபாயின் மதிப்பு 40 தாம்களெனக் 
கணக்கிடப்பட்டது . 


என 


அக்பருடைய காலத்துப் பொருளாதார நிலையை அறிந்து 
கொள்வதற்கு அபுல் ஃபஸல் எழுதிய அய்னி அக்பரி ( Aini 
Akbari ) என்ற நூல் பெருமளவும் உதவுகின்றது . தவிர அக் கால 
ஐரோப்பிய வணிகர்கள் , பயணிகள் , ஆசிரியர்கள் ஆகியவர் 
ளுடைய எழுத்துகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்த ஐரோப்பியத் 
தொழிற்சாலைப் பதிவேடுகளிலிருந்தும் மாபெரும் மொகலாய 
அரசர்களின் காலத்திய பொருளாதார நிலையை அறிந்து கொள்ள 
முடிகின்றது . 


அந்த மாபெரும் மொகலாய 

அரசர்களின் 

காலத்தில் 
இந்தியாவின் முக்கிய நகரங்களில் செல்வமும் செழிப்பும் 
கொழித்திருந்தன . ஆக்ரா , ஃபதேபூர் ( Fatehpur ) ஆகியவை 
மிகப் பெரிய நகரங்களாகும் . இலண்டனை ( London ) விடப் 
பெரிய தாயும் மக்கள் நெருக்கம் மிகுந்ததாயும் உள்ளன . 
அவ்விரு நகரங்களுக்குமிடையே இருந்த தூரம் பன்னிரண்டு 
மைல்களாக இருந்தபோதிலும் , வழிநெடுகிலும் உணவுப் 
பொருள்கள் முதலியன நிறைந்த கடைகள் இருந்தன . கடைகள் 
மலிந்திருப்பதால் அவ் வழியில் செல்வோர் ஒரு நகரத்திற்குள் 
இருப்பது போலவும் மக்கள் நெருங்கியிருப்பதால் ஒரு கடைத் 
தெரு அல்லது சந்தைக்குள் இருப்பது பேலவும் உணர்ந்தனர் 
என்று ஃபிட்ச் ( Fitch ) என்பவர் குறிப்பிடுகிறார் . பஞ்சாப் ஒரு 
பரந்த மாகாணம் ; மிகச் சிறந்த பயன் விளைக்கும் நகரம் ; 
லாகூர் 

தலை நகரம் ; பொருளாதாரத்திலும் மக்கள் 
தொகையிலும் மிக்கது . இந்தியாவிலேயே வாணிகத்தின் 
தலையார்ந்த நகரங்களுள் ஒன்றாகும் என டெர்ரி ( Terry ) குறிப் 
பிடுகிறார் . தந்தை மான்செர்ரேட் ( Father Manserrate) என்பவர் 
லாகூர் , ஐரோப்பா அல்லது ஆசியாவில் எந்த நகரத்திற்கும் 


அதன் 


407 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


இரண்டாவது நகரமன்று என்று கூறியுள்ளார் . அதேபோல 
காந்தேஷிலிருந்த ( Kandesh ) பர்கான்பூர் ( Burbanpur ) நகரமும் 
குஜராத்திலிருந்த அகமதாபாத் நகரமும் செல்வ வளமுள்ள 
நகரங்களாக விளங்கின . கிழக்கு இந்தியாவில் வாரணாசி , 
பாட்னா ( Patna ) , ராஜ்மஹால் ( Raj Mahal ) , பர்த்வான் (Burdh 
wan ) , ஹூக்ளி ( Hughli ) , டாக்கா ( Dacca ) , சிட்டகாங் ( Chittagong ) 
போன்ற நகரங்களிலும் செல்வச் செழிப்பு மிகுந்திருந்தது . 


பரந்த வாணிகப் போக்குவரத்துக்காகப் பாதைகள் வழி 
யாகவும் , ஆறுகள் வழியாகவும் செய்திப் போக்குவரத்துகள் 
நடைபெற்றுவந்தன . ஆனால் , போக்குவரத்துச் சாதனங்கள் 
விஞ்ஞான ரீதியில் அமைந்தவையாக இருக்க வில்லை . ஒரு சில 
நெடுஞ்சாலைகளைத் தவிர மற்றப் பாதைகள் அனைத்தும் பொது 
வாகக் கப்பியிடப்படாதவையாய் இருந்தன . எனினும் , உள் 
நாட்டுப் பயணத்தின் முக்கிய வழிகள் தெளிவாக வரையறுக்கப் 
பட்டிருந்தன . நெடுஞ்சாலைகளில் நெடுகிலும் மரங்கள் நடப்பட் 
டிருந்தன . பயணிகள் களைப்பாறுவதற்காகச் சராய்கள் ( Sarais) 
கட்டி விடப்பட்டிருந்தன . ஒரு சில ஆறுகளில் ஆண்டு முழுவதும் 
படகுகளை ஓட்டிச் செல்ல முடிந்தது . வேறு சிலவற்றில் 
ஆண்டின் ஒரு பகுதிக் காலத்தில் தான் முடிந்தது . மிகப் 
பாரமான பொருள்களை அந்த ஆறுகளில் மிக எளிதாக ஏற்றிச் 
செல்ல முடிந்தது . செய்திப் போக்குவரத்துகளின் பாதுகாப்புப் 
பெரிதளவும் நாட்டின் ஆட்சிமுறையின் 

திறமையைப் 
பொறுத்தே இருந்தது . மாபெரும் சூர் அரசர்கள் பல நெடுஞ் 
சாலைகளையும் , செய்திப் போக்குவரத்துகளையும் ஏற்படுத்தி 
வைத்திருந்தனர் . அவர்களுடைய மேற்கோளை மொகலாய 
அரசர்களும் பின்பற்றினர் . பல பாலங்களையும் , நீர்தேக்கங் 
களையும் சாலைகளையும் மாபெரும் மொகலாயர்கள் கட்டினர் . 
அவற்றினால் மக்களுக்கு அளவில்லா நன்மைகள் ஏற்பட்டன . 


அக்கால உழவுப் பயிர்கள் இக்காலப் பயிர்களைப் போலவே 
இருந்தன . இக்காலத்தைப் போல் அப்போதும் குறிப்பிட்ட 
நிலங்களில் குறிப்பிட்ட பயிர்களை விளைவிக்கும் முறை கையாளப் 
பட்டு வந்தது . உணவு உற்பத்தியில் சிறந்த அறிவும் தேர்ச்சியும் 
பெற்றவர்களையும் , தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்களையும் 
அக்பர் பல்வேறிடங்கட்கும் அனுப்பி , வேளாண்மையையும் 
மற்றும் பல தொழில்களையும் 

வளப்படுத்தினார் . 
ஆக்ரா , ஃபதேபூர் , 

அகமதாபாத் முதலிய இடங்களில் 
அரசாங்கத் தொழிற்சாலைகளிருந்தன . லாகூரில் ஜமக்காளங் 
களும் , ஃபதேபூர் சிக்ரி , குஜராத் , பர்ஹான்பூர் , டாக்கா 


லாகூர் , 


408 


இந்திய வரலாறு 


ஆகிய இடங்களில் 

பருத்தியாடைகளும் நெய்யப்பட்டன . 
வியாபாரப் பெருக்கத்திற்காகச் சுங்க வரிகள் மிகக்குறைவாகவே 
வசூலிக்கப்பட்டன . இந்தியாவிலிருந்து வியாபாரிகள் தங்கத்தை 
அயல் நாடுகளுக்குக் கொண்டுபோவதற்குத் தடை விதிக்கப்பட் 
டிருந்தது . அவுரி (Indigo ) யமுனைச் சமவெளியிலும் மத்திய 
இந்தியாவிலும் பெருமளவில் விளைவிக்கப்பட்டும் உற்பத்தி 
செய்யப்பட்டும் வந்தது . பருத்தி , 

பருத்தி , பட்டு ஆகியவற்றைக் 
கொண்டு நாடெங்கிலும் பலவிடங்களில் துணி நெய்யப்பட்டு 
வந்ததனால் அவற்றின் தேவைகளுக்காக நாட்டின் சில பகுதி 
களில் பருத்தியும் பட்டும் பெருமளவில் விளைவிக்கப்பட்டன 
1605 - ல் புகையிலை பயிரிடுவது வழக்கத்திற்கு வந்தது . இக் 
காலத்தில் இருப்பது போலவே அக்காலத்திலும் உழவுக் 
கருவிகள் இருந்தன . ஆனாலும் , அக்காலத்தில் செயற்கை 
நீர்ப்பாசன முறைகள் இருக்கவில்லை . உள் நாட்டு அதிகாரிகள் 
அடிக்கடி உழவர்களைத் தொல்லைப்படுத்தி வந்தனர் . 


அக் 


தக்க பருவங்களில் மழை பொழியவில்லையாதலால் அடிக்கடி 
பஞ்சங்கள் ஏற்பட்டுக்கொண்டிருந்தன . அதனால் குடியான 
வர்கள் பெருந்துன்பங்களுக்கு ஆளாயினர் . மொகலாயர்களின் 
காலத்தில் அரசு பஞ்ச நிவாரணத்திற்காக எவ்விதமான ஒழுங் 
கான நீண்ட கால முயற்சிகளும் செய்யவில்லையா தலால் , 
குடியானவர்களின் துன்பங்கள் மேலும் அதிகமாயின . அரசர்கள் 
அளித்த சிறு நிவாரண உதவி போதுமானதாக இருக்கவில்லை . 
அதனால் , பல குடியானவர்கள் பட்டினியால் மடிந்தனர் . 
பஞ்சத்தையொட்டி ஏற்பட்ட கொள்ளை நோயினாலும் பலர் உயிர் 
துறந்தனர் . கி.பி. 1556-57 - ல் ஆக்ராவுக்கும் பயானாவுக்கும் 
அருகே பயங்கரப் பஞ்சம் ஒன்று ஏற்பட்டது . அச் சமயத்தில் 
மக்கள் ஒருவரை ஒருவர் கொன்று தின்று கொண் டிருந்ததைத் 
தாமே நேரில் கண்டதாகப் பதௌனி கூறுகிறார் . இந்தியாவில் 
வளம் வாய்ந்த மாகாணங்களுள் ஒன்றான 

குஜராத்தில் 
1573.1574 - ல் பஞ்சமும் கொள்ளை நோயும் தோன்றின . 
அதனால் , பலர் அந்நாட்டிலிருந்து வெளியேறி வெளிநாடு 
களுக்குச் சிதறிச் சென்றனர் . 1594 

1598 
மீண்டும் அந்நாடு பஞ்சத்தில் சிக்கிக் கிடந்தது . அப்போது 
மக்கள் மக்களைத் தின்றதோடல்லாமல் வீதிகளிலும் பாதை 
களிலும் பிணங்கள் கிடந்து வழிமறித்தன . அம் மக்களின் 
துன்பங்களை நீக்க அக்பர் முயன்றார் . ஆனால் , முயற்சிகளில் 
வெற்றி ஏற்படவில்லை . கி.பி. 1630-32 - ல் அதே போன்ற மிகப் 
பயங்கரமான பஞ்சம் தக்காணத்திலும் குஜராத்திலும் தோன்றி 

அதனால் மிகவும் பயங்கர விளைவுகள் ஏற்பட்டன . 


முதல் 


வரை 


. 


409 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


ஷா ஜஹான் அளித்த நிவாரண உதவி பட்டினி கிடந்து சாகும் 
மக்களின் துன்பத்தைக் குறைக்கப் போ தியதாயில்லை . 
கி.பி. 1630-32 - ல் மிகப் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது . 


மிக 


துணி 


வகையான 


காலத்து மக்கள் பலதிறப்பட்ட பரந்த தொழில் 
முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தனர் . அத் தொழில் முயற்சியைக் 
கொண்டு உள் நாட்டுப் பிரபுக்கள் , வியாபாரிகள் இவர்களின் 
தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள முடிந்ததோடல்லாமல் , 
ஐரோப்பாவிலிருந்தும் , ஆசியாவின் மற்றப் பாகங்களிலிருந்தும் 
வந்த வணிகர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள 
முடிந்தது . பருத்தித் துணி உற்பத்தி மிக முக்கியமான 
தொழிலாக இருந்தது . மிக உயர்ந்த ரகப் பருத்தி பாட்னா , 
குஜராத் , காந்தேஷ் , பர் ஹான்பூர் , ஜான்பூர் , வாரணாசி , 
உத்தரப்பிரதேசம் , பீஹார் , ஒரிஸ்ஸா , வங்காளம் போன்ற 
இடங்களில் உற்பத்திச் செய்யப்பட்டது . டாக்கா மாவட்டத்தில் 
நுட்பமான மஸ்லின் 

நெய்யப்பட்டுவந்தது . 
கிழக்கு வங்காளத்தில் சாபாஸ்பூர் , சோனார்கேயன் ஆகிய 
இடங்களில் நெசவுத்தொழிலைப் பலர் நம்பியிருந்தனர் . அந்த 
உற்பத்தி மிகச் சிறந்ததாயும் , உயர்ந்ததாயுமிருந்தது . சாயத் 
தொழிலும் வளர்ந்தோங்கி வந்தது . காடாப்பருத்தித் துணி 
களுக்குச் சாயம் தோய்க்கப்பட்டது . பல்வேறு 
அழகிய வண்ணமும் , உருவமும் அமைந்த பூக்கள் அல்லது 
வடிவங்கள் துணியில் அச்சடிக்கப்பட்டன . பருத்தி நெசவுத் 
தொழிலுடன் பட்டு நெசவுத்தொழிலும் இருந்தது . பட்டு நெசவு 
லாகூர் , ஆக்ரா , ஃபதேபூர் சிக்ரி , குஜராத் ஆகிய இடங்களில் 
நடைபெற்றுவந்தது . இருந்தபோதிலும் வங்காளம்தான் அத் 
தொழிலின் மிக முக்கிய 

இருந்தது . 

சால்வை , 
கம்பளம் இவற்றை நெய்யுந்தொழில்களுக்கு அக்பர் பெரும் 
ஆதரவு கொடுத்தார் . காஷ்மீரமும் லாகூரும் அத் தொழிலின் 
முக்கியக் கேந்திரங்களாக இருந்தன . கப்பல் கட்டும் தொழிலும் 
அக் 

காலத்தில் ஓரளவாவது மேற்கொள்ளப்பட்டு வந்தது . 
இந்தியாவில் முக்கியமாக வெடிமருந்துக்காகப் பயன்படுத்தப் 
படுவதும் டச்சு , ஆங்கிலேய வணிகர்களால் வெளியே ஏற்றுமதி 
செய்யப்பட்டதுமான வெடியுப்புப் பதினேழாம் நூற்றாண்டில் 
இந்தியாவின் பல பரவலான பாகங்களிலும் உற்பத்தி செய்யப் 

இந்தியத் தீபகற்பத்திலும் , இந்தியக் கங்கைப் 
பகுதியில் பீஹார் பிரிவிலும் உற்பத்தி செய்யப்பட்டது . அக் 
காலந்தொட்டுப் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதி 
வரை பீஹார் அப் பொருளின் உற்பத்திக்குச் சிறப்பான பெயர் 
பெற்றிருந்தது . 


மையமாக 


பட்டது . 


410 


இந்திய வரலாறு 


இப் பெருந்தொழில்களைத் தவிர மொகலாயர்கள் காலத்தில் 
பல்வேறு கைத்தொழில்களும் இருந்தன . பல சான்றுகளின் 
மூலம் இது வெளியாகின்றது . பல வினோதமான பெட்டிகள் , 
இரும்புப் பெட்டிகள் , பேனா உறைகள் , கம்பளங்கள் , மற்றச் 
சிறந்த உற்பத்திப் பொருள்கள் எல்லாம் 

இந்தியாவில் 
கிடைத்து வந்தன . சிந்துவில் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட 
தட்டங்கள் , பல கைகள் , எழுதும் பொருள்கள் , மற்றும் இவை 
போன்றவை உள் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டன . அவை 
மிகவும் அழகு வாய்ந்தவையாக இருந்தன . தந்தம் , கருங்காலி 
ஆகியவை அவற்றில் பதிக்கப்பட்டிருந்தன . பொருள் உற்பத் 
திக்கு அரசாங்கம் ஊக்கம் அளித்தது என்றாலும் , உற்பத்திப் 
பொருள்களை மிகுதியாகப் பயன்படுத்தும் நடுத்தர வகுப்பினரிட 
மிருந்து நெசவாளிகள் தமது வருவாயைப் பெற்றனர் . பிரபுக் 
களும் அதிகாரிகளும் அவர்களை மிகக் கடுமையாக நடத்தித் 
துன்புறுத்தியதுடன் , பொருள்களைக் குறைந்த விலைக்கு விற்கும் 
படியும் வற்புறுத்தினர் . அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட 
அப் பொருள்களை வலிந்து வாங்கிக்கொண்டனர் . ஆகவே , 
தங்கள் தொழில்களிலிருந்து கிடைக்கும் பொருளாதார நன்மை 
யும் , இலாபமும் நெசவாளர்களுக்கும் , கைத்தொழிலாளர் 
களுக்கும் கிடைக்கவில்லை . இருந்தபோதிலும் பிரபுக்கள் மிக 
உயர்ந்த 

உற்பத்திப் பொருள்களின் மீது சுவையார்வம் 
பெற்றிருந்ததனால் அவற்றின் தரம் குறையாதபடி நட 
வடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன . 


வாசனைப் 


பொருள்களின் 

விலைகள் பொதுவாகக் குறைவாகவே 
இருந்தன . குறிப்பாக எல்லாராலும் பயன்படுத்தப்படும் 
பொதுப் பொருள்களான அரிசி , காய்கறிகள் ; 
பொருள்கள் , இறைச்சி , கால்நடை , பால் போன்ற பொருள் 
களின் விலை மிகக் குறைவாய் இருந்ததென அபுல் ஃபஸல் 
குறிப்பிடுகின்றார் . நாட்டில் பொருள்கள் ஏராளமாகக் கிடைத்த 
தற்கு அயல் நாட்டுப் பயணிகள் சான்று கூறுகின்றனர் . 
அக்பர் , ஜஹாங்கீர் காலத்தில் கூலிக்கு வேலை செய்யும் 
நிலமில்லாத வேலையாள் ஒருவன் இப்போதைவிட அப்போது 
நிறையச் சாப்பிடுவதற்கேற்ற வசதி இருந்தது என்று 
வின்ஸென்ட் ஸ்மித் எழுதுகிறார் . ஆனாலும் , 

மொகலாயர் 
காலத்துப் பொதுமக்களுக்குச் செல்வ வளமிக்க பொற்காலம் 
எதுவும் ஏற்பட்டு விடவில்லை . ஏனெனில் , பொருள்களின் 
விலைகள் குறைந்திருந்த போதிலும் அவர்களுடைய வருமானம் 
விகிதாச்சாரத்தில் மிகவும் குறைந்ததாகவே இருந்தது . 
ஆனாலும் , அவர்களுடைய தேவைகளும் மிகக் குறைவாகவே 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


411 


இருந்தன . வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் நிறைந்ததாயிருக்க 
வில்லை . நகவே , 

அதிருப்தியினால் மனம் புழுங்கிக்கொண் 
டிருந்தனர் என்று கூறுவதற்கில்லை . 


மொகலாயர் காலத்தில் பெரும் பகுதியில் இந்திய நாடு 
ஆசியா , ஐரோப்பாவின் வெவ்வேறு நாடுகளுடன் தீவிரமான 
அயல் நாட்டு 

வணிகத்தைக் கணிசமாகச் செய்துவந்தது . 
தங்கத் தகடுகள் , கச்சாப்பட்டு , குதிரைகள் , உலோகங்கள் , 
தந்தம் , பவழம் , ஆம்பர் , விலையுயர்ந்த நவரத்தினங்கள் , 
வெல்வெட்டுகள் , வண்ணவடிவங்கள் வரையப்பட்ட துணிகள் , 
அகலத் துணிகள் , வாசனைப்பொருள்கள் , மருந்துகள் , பீங்கான் 
பாத்திரங்கள் , ஆஃபிரிக்க அடிமைகள் ஆகியவை இந்தியா 
வின் முக்கிய இறக்குமதிகளாகும் . பல்வேறு நெசவுத்துணிகள் , 
மிளகு , அவுரி , அபினி , பல்வகைக் கலப்புச் சரக்குகள் ஆகிய 
வற்றை இந்தியா அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவந்தது . 
வடமேற்கில் ஏற்றுமதி வாணிகத்திற்கு இரண்டு முக்கியமான 
நிலமார்க்கங்கள் இருந்தன . அவை லாகூரிலிருந்து காபூலுக் 
கும் , மூல்தானிலிருந்து காந்தகாருக்கும் செல்லும் வழிகளாகும் . 
ஆனால் , இந்த வழிகளில் அவ்வப்பொழுது களவுகள் நிகழ்ந்தன . 
அந்தச் சாலைகளுக்குத் தக்க பாதுகாப்பும் 

கிடையாது . 
வாணிகத்திற்கு ஆறுகளும் , கடலும் பயன் விளைவிப்பனவாக 
இருந்தன . சிந்துவில் லாகூரிபந்தர் ( Laboribundar ) , குஜராத் 
தில் சூரத் ( Surat) , பரோச் ( Broaeh ) , காம்பே ( Cambay) , 
பஸ்ஸெய்ன் ( Bassein ) , சௌல் ( Chaul ) , ரத்னகிரியிலுள்ள 
( Ratnagiri ) டாபுல் (Dabul) , கோவா ( Goa ) , பட்கல் ( Bhatkal ) , 
மலபாரில் கள்ளிக்கோட்டை ( Calicut ) , கொச்சி ( Cochin ) 
ஆகியவை இந்தியாவின் மிக முக்கியத் துறைமுகங்களாகும் . 
மற்றும் தெற்கில் நாகப்பட்டினம் ( Nagapattinam) , கிழக்கில் 
மசூலிப்பட்டினம் ( Masulipatinam) , மற்றும் சில சிறு துறை 
முகங்களான சட்கோயன் , சிரியூர் , வங்காளத்தில் சிட்டகாங் , 
சோனார் கேயன் ஆகியவையும் முக்கியத் துறைமுகங்களாக 
விளங்கின . 

மிகக் குறைந்த சுங்க வரிகளையே 
விதித்தது . 

வியாபாரிகள் நாட்டிலிருந்து வெள்ளியை எடுத்துச் 
செல்வதற்கு மிகக் கண்டிப்பான தடை விதிக்கப்பட்டிருந்தது . 
அக்பர் காலத்திலிருந்து இந்திய வாணிகத்தில் ஆங்கிலேயர் 
களும் டச்சுக்காரர்களும் மிகத் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் . 
அந்த அன்னியர்கள் படிப்படியே நாட்டில் பல்வேறு இடங்களில் 
தொழிற்சாலைகளை நிறுவினர் . மிக விலையுயர்ந்த பொருள்கள் 
செல்வமிக்கவர்களுக்கே இருந்ததனால் ஐரோப்பிய வியாபாரிகள் 


அரசாங்கம் 


412 


இந்திய வரலாறு 


தாம் 


இந்தியச் சரக்குகளை விலைக்கு வாங்கத் தங்கள் நாடுகளி 
லிருந்து தங்கத்தகடுகளை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது . 
மொகலாயர் காலத்தில் ஐரோப்பிய வியாபாரிகள் 
விரும்பியபடி நடந்துகொள்ள முடியவில்லை . பொதுவாக மிகக் 
கூர்மையான அறிவும் , தந்திரமும் படைத்த இந்திய வியாபாரி 
கள் , தரகர்கள் இவர்களோடும் வாணிகப் பொருள்களின் 
ஏகபோக உரிமை பெற்றவர்களோடும் ஐரோப்பிய வியாபாரிகள் 
சிறிது தொல்லை அனுபவிக்க நேரிட்டதோடல்லாமல் , உள் 
நாட்டுக் கவர்னர்கள் , உயர் அதிகாரிகள் இவர்களின் தொல்லை 
களையும் அவர்கள் அனுபவிக்க நேரிட்டது . ஆகவே , அந்த 
வியாபாரிகள் பல வகையிலும் இந்திய வியாபாரிகளை மகிழ் 
வித்துத் திருப்திப்படுத்த 

திருப்திப்படுத்த முயன்றனர் . சமயங்களில் 
தங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறப்பெற்றனர் ; வேறு 
சில சமயங்களில் ஏமாற்றமுற்றனர் . 


சில 


அதன் 


அவுரங்கசீப்பின் ஆட்சியிறுதிக் காலத்தில் அமைதியும் 
அரசியல் ஒழுங்கும் மறைந்து விட்டதனால் இந்தியாவின் 
பொருளாதார வளமும் சீர்குலையத் தொடங்கிற்று . அவ்வரசர் 
நடத்திய இடையறாத போர்கள் , ஆட்சியின் ஒளி மங்கிய நிலை , 
கஜானா காலியான நிலை ஆகியவையெல்லாம் அமைதியையும் 
ஒழுங்கையும் குலைத்தன . 

விளைவாக விவசாயம் , 
தொழில்கள் , வியாபாரம் ஆகியவை பெரிதும் பாதிக்கப்பட்டன . 
சிறிது காலம் வியாபாரம் முற்றிலும் தடைப்பட்டு நின்றது . 
பதினேழாம் நூற்றாண்டின் முடிவில் கப்பலில் அனுப்புவதற்குப் 
போதுமான 

துணிகளை ஆங்கிலேயர்கள் பெறமுடியவில்லை . 
இவ்விதமாக நாட்டில் ஒரு 

பொருளாதார 

வறுமை 
ஏற்பட்டது . தேசிய 

தேசிய இருப்புக் குறைந்ததுடன் இயந்திரம் 
இயக்கும் சக்தியும் நாகரிகத்தரமும் விரைவாகக் குறைந்து 
வந்தன . நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கலையும் 
பண்பாடும் மறைந்துகொண்டிருந்தன . மற்ற மாகாணங்களைக் 
காட்டிலும் போரில் ஈடுபடாத 

வங்காளம் தன் 
பொருள் வருவாய்களை யெல்லாம் அவுரங்கசீப்பின் தக்காணப் 
போர்களுக்கு அனுப்பி வந்தமையால் , அந்தச் சுபா பெரும் 
பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியது . மொகலாயப் 
பேரரசர்களும் 

அதனை 

மிக நன்றாகச் சுரண்டிக் 
கொண்டிருந்தனர் . 


நிலை 


சுபாவான 


கி.பி. 1757 - ல் ஆங்கிலேயர்கள் வங்காளத்தில் தமது 
கொடியை நாட்டுவதற்கு முன்பே நாட்டின் பொருளாதாரச் 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


413 


அரசவையில் 


சீர்குலைவு தொடங்கிவிட்டது . மேலும் பல காரணங்கள் அதனை 
விரைவுபடுத்தின . இந்தியப் பொருளாதார வரலாற்றின் மிக 
இருண்டகாலம் என்று உண்மையில் கூறுவதற்குப் பதினெட்டாம் 
நூற்றாண்டில் , குறிப்பாக வங்காளத்தில் அச்சீர்குலைவு பல 
காரணங்களை முன்னிட்டு ஏற்பட்டதாகும் . மத்திய அரசின் 
பலவீனம் , 

அதன் விளைவாக 

தோன்றிய 
கிளர்ச்சிகள் , சதிகள் ஆகியவை மிக முக்கியக் காரணங்களா 
கும் . 1738-39 - ல் ஏற்பட்ட பாரசீகப் படையெடுப்பு , மராட்டியர் 
களும் , இமயமலைச் சாதியினரும் , மக்குகளும் , போர்ச்சுகீசியப் 
கடற்கொள்ளை களும் செய்த சீரழிவுகள் , தஸ்தக்கைத் தவறாகப் 
பயன்படுத்துதல் , ஆங்கிலக் கம்பெனியின் குமாஸ்தாக்களும் , 
முகவர்களும் அவர்களுடைய தனிப்பட்ட வாணிகத்தில் 
வாணிகச் சிறப்புரிமைகளைத் தவறாகப் பயன்படுத்தியமை , 
உப்பு , வெற்றிலை , புகையிலை போன்ற வாழ்க்கைக்கு இன்றியமை 
யாத தேவையான சில பொருள்கள் மீது ஆங்கில வாணிகக் 
குழு தனியுரிமை பெற்றிருந்தமை , வாணிகக் குழுவின் முதலீட் 
டிற்காகப் பொருந்தொகை இலவசமாகப் பெற வேண்டுமென்று 
வணிகர்களும் நெசவாளர்களும் செய்த ஒடுக்கம் , 
1755 - லிருந்து நாட்டின் பெரும் செல்வம் நாட்டைவிட்டு 
இறைத்துச் செல்லப்பட்டமை ஆகிய இவையெல்லாம் நாட்டில் 
பொருளாதாரச் சீர்குலைவினை ஏற்படுத்திவிட்டன . அதனுடன் 
கிழக்கு இந்திய வாணிகக் குழுவும் நவாப்பின் அரசாங்கத்தைப் 
படிப்படியாக அமுக்கிவந்ததன் 

விளை வா 

பாகப் படைகளையும் , 
அரசவைகளையும் , உள்ளூர் அரசாங்கச் செயலகங்களையும் 
கலைக்க நேர்ந்தது . அதனால் , பலர் வேலை இழந்து கொள்ளை 
யடிப்பதைத் தொழிலாகக் கொண்டனர் . 


கல்வியும் இலக்கியமும் கலையும் 


தற்காலக் கல்வி முறையைப் போல் மொகலாயர் காலத்தில் 
அரசாங்கத்தால் நிறுவப்பட்டுக் கண்காணிக்கப்பட்ட கல்வி 
நிலையம் 

எதுவும் இருக்கவில்லை . ஆனால் , ஆரம்பப்பள்ளி ,, 
நடு நிலைப்பள்ளி, உயர் நிலைப்பள்ளி போன்ற கல்வி நிலையங்கள் 
அக் காலத்திலும் இருந்தன . ஆட்சியாளரும் , அவர்களால் 
கொடை அளிக்கப்பட்டோரும் மசூதிகள் , மடங்கள் , தனிப்பட்ட 
முனிவர்கள் , 

அறிஞர்கள் 

கள் இவர்களுக்கு நிலக்கொடைகள் 
அல்லது பணம் கொடுப்பதன் மூலம் அவ்வகைக் கல்விக்குப் 
பேருக்கமளித்து வந்தனர் . பழங்காலத்தில் கோயில்கள் பள்ளி 
களாகப் பணியாற்றியது போலவே இக்காலத்தில் மசூதிகள் 
கல்வி நிலையங்களாக அல்லது மக்தப்புகளாகப் பணியாற்றின . 


414 


இந்திய வரலாறு 


அந்த மக்தப்பின் அருகிலிருந்த சிறுவர்களும் , சிறுமிகளும் 
தொடக்கக் கல்வியைப் பெற்றனர் . நகரங்களிலும் , கிராமப் 
புறங்களிலும் இருக்கும் மாணவர்களின் நன்மைக்காக இந்தி , 
சமஸ்கிருத இந்திய மொழிப் பள்ளிகள் அமைக்கப்பட்டிருந்தன . 


மொகலாய அரசர் பலரும் கல்விக்கு மிகுந்த ஆதரவு 
தந்தனர் . பாபரின் காலத்தில் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் 
கட்டுவது 

பொதுப்பணித்துறையின் கடமைகளுள் ஒன்றாக 
இருந்தது . சோம்பல் மிக்கவராய் இருந்த ஹுமாயூனும் கல்வி 
யில் பெருவிருப்பம் கொண்டவராய் இருந்தார் , நிலவியலிலும் 
வான இயலிலும் அவருக்கு மிக்க நாட்டமிருந்தது . புத்தகங்கள் 
படிப்பதை அவர் பெரிதும் விரும்பினார் . 

டெல்லியில் ஒரு மதர் 
சாவை நிறுவினார் . புராணகிலாவில் ஷெர்ஷா கட்டி வைத்த 
இன்ப மாளிகை ஒன்றை ஹுமாயூன் நூலகமாக மாற்றினார் . 
கல்வி வளர்ச்சியில் அக்பரின் ஆட்சி ஒரு புதிய சகாப்தத்தைத் 
துவக்கி வைத்தது . அவர் தமது ஆட்சிக் காலத்தில் ஃபதேபூர் 
சிக்ரி , ஆக்ரா இவற்றிலும் மற்றும் சில இடங்களிலும் கல்லூரி 
களைக் கட்டினார் . முஸ்லிம் கல்வியின் நிலையை உயர்த்த அவர் 
பெருமுயற்சி எடுத்துக்கொண்டார் . பிற மதங்களைப் பொறுத்துக் 
கொள்ள வேண்டும் என்ற கொள்கையில் ஆழ்ந்த நம்பிக்கை 
கொண்டிருந்த அக்பர் , மதர்சாக்களில் இந்துக்கள் கல்வி பெறுவ 
தற்கும் வழிகளை வகுத்துக் கொடுத்தார் . ஜஹாங் கீருக்கு இலக் 
கியச் சுவை சிறிது இருந்தது . பாரசீக , துருக்கிய மொழிகளை 
நன்கு கற்றறிந்தவராயுமிருந்தார் . அவர் வாரிசு இல்லாமல் 
செல்வரோ பயணியோ இறந்து விட்டால் அவர்களுடைய 
சொத்துப் பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்கப் பணத்துடன் 
சேர்க்கப்படுமென்றும் , அப் பணம் மதர்சாக்களையும் மடங் 
களையும் பழுதுபார்ப்பதற்காகச் செலவிடப்படும் என்றும் ஒரு 
விதியைப் பிறப்பித்திருந்தார் . பட்டத்துக்கு வந்ததும் அவர் 
முப்பதாண்டுகளாகப் பறவைகள் , விலங்குகள் முதலியவற்றின் 
குடிவாழ்க்கைக்கு இருப்பிடமாக இருந்த பல மதர் சாக்களையும் 
பழுதுபார்த்து அவற்றை மாணவர்களையும் பேராசிரியர்களையும் 
கொண்டு நிறைத்தார் . கட்டடங்கள் கட்டுவதில் மிக்க அக்கறை 
கொண்டவர் ஷாஜஹான் . இருப்பினும் அவர் இளமையில் 
துருக்கி மொழியில் கல்வி பயின்று வந்தார் . இரவில் நூல்களைப் 
படித்தார் . மாணவர்களுக்கு உதவிச் சம்பளமும் பரிசுகளும் 
கொடுத்துக் கல்விக்கு ஊக்கமளித்தார் . அவருடைய முயற்சி 
யால் டெல்லியில் ஒரு கல்லூரியும் நிறுவப்பட்டது . பாழடைந்து 
கிடந்த தாருல் ( Darul Baga ) 

என்றழைக்கப்பட்ட 
கல்லூரியைப் பழுதுபார்த்தார் , 


பகா 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


415 


ஷாஜஹானின் மகன் தாரா ஷக்கோ ( Dara Shukob ) மிகப் 
பெரிய அறிஞராகத் திகழ்ந்தவர் ; அராபியமொழி , பாரசீக 
மொழி , வட மொழி ஆகியவற்றில் பெரும்புலமை பெற்றிருந்தவர் . 
உபநிஷதங்கள் , பகவத்கீதை ( Bagavat Gita ) , யோக வசிஷ்ட 
இராமாயணம் முதலிய வற்றின் மொழிபெயர்ப்புகளையும் , முஸ்லிம் 
துறவிகளின் கால அட்டவணைகளையும் , சூஃபி தத்துவம்பற்றிய 
பல நூல்களையும் , மற்றும் பல புகழ்பெற்ற நூல்களையும் இயற்றி 
யவர் . அவுரங்கசீப் உயர்ந்த கல்வியைப் பெற்றவராயிருந்தவர் . 
கல்வி வளர்ச்சிக்குச் சிறப்பாக எதையும் செய்யவில்லை 
என்றாலும் பொதுவாக 

முஸ்லிம் கல்விக்காக எல்லாவகை 
ஊக்கங்களையும் அளித்துவந்தார் ; பற்பல கல்லூரிகளையும் பள்ளி 
களையும் நிறுவினார் . 


மொகலாயர்களின் காலத்தில் ஒருவகை பெண் கல்வியும் 
நிலவியது . அரசக் குடும்பத்தைச் சேர்ந்த மகளிரும் பணக்காரப் 
பிரபுக்களின் மகளிரும் தம்முடைய வீடுகளிலேயே கல்வி பயின்று 
வந்தனர் . இந்துக்களில் நடுத்தர வகுப்பினரின் பெண்கள் 
பள்ளிகளில் ஆண்பிள்ளைகளுட 

டன் சேர்ந்த தொடக்கக் கல்வி 
கற்றனர் . அவர்களுள் 

சிலர் பிற்காலத்தில் மத 
இலக்கியத்தில் மிகுந்த சிறப்புப் பெற்று விளங்கினர் . அக்பர் 
காலத்தில் அரசகுடும்பத்தைச் சார்ந்த பெண்களுக்கு ஒழுங்கான 
கல்விப் பயிற்சி அளிக்கப்பட்டது . அவ்விதம் கல்வி பெற்ற 
மொகலாயப் பெண்டிர்கள் பிற்காலத்தில் இலக்கியத்தில் பெரும் 
புகழ் பெற்று விளங்கினர் . பாபரின் மகள் குல்பதன் பேகம் , 
ஹுமாயூன் நாமா என்ற நூலை இயற்றினார் . நூர்ஜஹான் , 
மும்தாஜ் மஹால் , ஜஹானாரா பேகம் , ஜெபுன்னிஸா ஆகியோர் 
உயர்ந்த கல்வி பெற்ற மகளிராவர் ; பாரசீக , 

அராபிய 
இலக்கியங்களில் பெரும்புலமை பெற்றிருந்தவராவர் . நுட்பமான 
அராபிய பாரசீக அறிஞராயிருந்த ஜெபுன்னிஸா ( Jeb - un-Nisa) 
கையெழுத்துக் கலையிலும் வல்லவராயிருந்தார் ; வளமான ஒரு 
நூலகத்தையும் வைத்திருந்தார் . 


பல 


ஆதரவைப் 


தைமூரின் ஆட்சியாளர்கள் இலக்கியத்திற்கும் , கல்விக்கும் 
பெரும் ஆதரவு அளித்தவர்கள் . 

அறிஞர்கள் தோன்றி 
அக்பரின் 

பெற்றுச் 

சுவைமிக்க முக்கியமான 
பல நூல்களை எழுதினர் . திரிவேணியைச் ( Triveni ) சேர்ந்த 
வங்காளக் கவிஞரும் , சந்தி - மங்கல் என்ற நூலின் ஆசிரியரும் 
அக்பர் காலத்தில் வாழ்ந்தவருமான மாதவாச்சாரியா ( Madhava 
Charya ) கல்வியின் பெரும் புரவலர் என்று அக்பரை வானளாவப் 
புகழ்ந்துள்ளார் . 


416 


இந்திய வரலாறு 


அக்பருடைய காலத்தில் பலவகைப்பட்ட நூல்கள் இயற்றப் 
பட்டன . அக் காலத்தில் பாரசீக இலக்கியத்தை மூன்று தலைப்பு 
களாகப் பிரிக்கலாம் . அவை ( 1 ) வரலாற்று நூல்கள் ( 2 ) மொழி 
பெயர்ப்புகள் ( 3 ) கவிதையும் செய்யுளும் என்பவையாகும் . 
முல்லா தாவூத் இயற்றிய தார்கி அல்ஃபி ( Tark - i - A16 ) யும் , அபுல் 
ஃபஸல் எழுதிய அய்னி அக்பரியும் , அக்பர் நாமாவும் , நிஸாம் 
உத் - தீன் எழுதிய தபகாத் - இ- அக்பாரி ( Tabakat - i- Akbari) யும் , 
ஃபெய்ஸி சர்ஹிந்தி எழுதிய அக்பர் நாமாவும் , அப்துல் பாகி 
எழுதிய மா - ஆசீர் - இ -ரஹீமி ஆகியவையும் அக்பர் காலத்தில் 
எழுதப்பட்ட சிறப்புமிக்க வரலாற்று நூல்களாகும் . மாசீர் - இ 
ரஹ்மானி என்ற நூல் அப்துர் ரஹிம் கானிகானான் என்பவரின் 
ஆதரவு பெற்று எழுதப்பட்டதாகும் . இலக்கிய ஆசிரியராயும் , 
வரலாற்றாசிரியராயும் இருந்த அபுல் ஃபஸல் , அக்பர் காலத்தில் 
பாரசீக மொழியில் மிகச் சிறந்த நூலாசிரியராக இருந்தார் . 
பேரரசின் உத்தரவின்படி சமஸ்கிருத மொழியிலிருந்து பல 
நூல்கள் பாரசீகத்தில் மொழி பெயர்க்கப்பட்டன . பல முஸ்லிம் 
அறிஞர்கள் மகாபாரதத்தைப் பாரசீகத்தில் மொழிபெயர்த்தனர் . 
அப் பகுதிகளெல்லாம் ஒன்றாகத் தொகுக்கப்பட்டன . அத் 
தொகுப்பிற்கு ரஜ்ம் நாமா எனப் பெயரிடப்பட்டது . கடும் 
உழைப்பு மேற்கொண்டு பதௌனி இராமாயணத்தை மொழி 
பெயர்த்தார் . 

ஹாஜி 

இப்ராஹிம் சர்ஹிந்து அதர்வண 
வேதத்தைப் பாரசீகத்தில் மொழி பெயர்த்தார் . கணக்கு 
நூலான லீலாவதியை ஃபைஸி ( Faizi ) மொழி பெயர்த்தார் . 
முகம்மல்கான் என்பவர் தஜக் ( Tazak ) என்ற வான இயல் நூலைப் 
பாரசீகத்தில் மொழி பெயர்த்தார் . அப்துர் ரஹீம் கானிகான் , 
வாகியாத் - இ -பாபரி என்ற நூலை மொழி பெயர்த்தார் . மௌலானா 
ஷா முஹம்மது ஷா ஹா பாதி காஷ்மீர் வரலாற்றை மொழி 
பெயர்த்தார் . ஒரு சில கிரேக்க , அராபிய நூல்களும் பாரசீகத் 
தில் மொழி பெயர்க்கப்பட்டன . அக்பரின் ஆதரவு பெற்றுச் 
சிறப்புடன் திளைத்துக்கொண்டிருந்த கவிஞர்களும் செய்யுள் 
செய்வோரும் மிக உயர்ந்த நூல்களை வெளியிட்டனர் . செய்யுள் 
செய்வோரில் மிகச் சிறந்த புகழ் பெற்று விளங்கியவர் கிஸலி 
( Ghizali ) என்பவர் . அவருக்கு அடுத்து முக்கியமானவர் அபுல் 
ஃபஸலின் உடன் பிறந்தவரான ஃபைஸி என்பவர் ஆவார் . 
மிகவும் மதிப்பு மிக்க கஸல்களை (Ghazals ) நிஷாம்பூர்வாசியான 
முஹம்மது ஹுஸேன் நாஸிலி இயற்றினார் . அதுபோலவே 
ஷிராஸ் நகரைச் சார்ந்த சையது ஜமாலுத்தீன் உர்ஃபி அக் 
காலத்திலேயே 

சிறந்த கசி தாக்களை ( Qasidas ) 
இயற்றியவராக விளங்கினார் . 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


417 


பல 


சமய 


மிகச் சிறந்த இலக்கிய ஆர்வம் படைத்த ஜஹாங்கீரும் 
கல்வியறிஞர்களுக்குப் பெரிதும் ஆதரவளித்தார் . அவருடைய 
சுயசரிதை மிகவும் அழகாக எழுதப்பட்டதாகும் . அவருடைய 
அரசவையைப் பல அறிஞர்கள் அலங்கரித்தனர் . அவர்களுள் 
கியாஸ் பேக் ( Ghiaz Baig ) , நகிப் கான் ( Nagib Khan ) , 
முதமித் கான் ( Mutamid Khan ) , நியாமதுல்லா ( Niyamathullah ) , 
அப்துல் ஹக் தெஹ்ல்வி ( Abdul Hag Dehlvi ) முதலியோர் மிகச் 
சிறந்தவர்கள் . ஜஹாங்கீரின் ஆட்சிக்காலத்தில் எழுதப்பட்ட 
வரலாற்று நூல்களுள் மிகவும் சிறந்தவை மாசிரி ஜஹாங்கிரி , 
இக்பால் நாமா- இ - ஜஹாங்கிரி , ஜீப்த் - உத் - தவாரிக் என்பவை 
யாகும் . ஷாஜஹானும் கற்றறிந்தோரை ஆதரிப்பதில் மற்றவர் 
களுக்குப் பின்தங்கவில்லை . 

கவிஞர்கள் , 
நெறிவல்லார்கள் , வரலாற்றாசிரியர்கள் இவர்களெல்லாம் 
அவருடைய அரசவையில் பெரும் புகழ் பெற்று விளங்கினர் . 
பாதுஷா நாமா என்ற நூலை இயற்றிய அப்துல் ஹமீது லாஹீரி , 
மற்றொரு பாதுஷா நாமாவின் ஆசிரியரான அமினாலி கஜ்வினி , 
ஷாஜஹான் நாமா என்ற நூலை இயற்றிய ரானா இயைத் கான் , 
அமலி சாலி என்ற நூலை எழுதிய முகம்மது சாலி ஆகியவர்கள் 
ஷாஜஹான் 

காலத்திய தலையார்ந்த வரலாற்றாசிரியர்களாக 
இருந்தனர் . வைதிகப்பற்றுடைய ஸுன்னி மதப்பிரிவினரான 
அவுரங்கசீப் முஸ்லிம் சமய நெறி , சட்டவியல் இவற்றில் ஒரு 
திறனாய்வு மிக்க அறிஞராய்த் திகழ்ந்தார் . கவிதையை அவர் 
விரும்பவில்லை. தம்முடைய ஆட்சியின் வரலாறுகளை எழுதுவதை 
அவர் எதிர்த்தார் . காஃபி கான் ( Kafi Khan ) இயற்றிய முன் தகப் 
புல்லு பாப் என்ற வரலாற்று நூல் மிகவும் ரகசியமாக எழுதப் 
பட்டதாகும் . அவ்விதமே மீர்ஸா முஹம்மது காஸிப் - ஆலம்கிரி 
நாமா என்ற நூலையும் , முஹம்மது சாகீமா ஆசீர்- இ - ஆலம்கிரி 
என்ற நூலையும் , சுஜன் ராகத்ரி குலாசத் -உத்- தாரீக் என்ற 
நூலையும் , பீம்சேன் நுஷ்கா -இ - துல்குஷா என்ற நூலையும் , 
ஈஸ்வர் தாஸ் ஹாத் - இ - ஆலம்கிரி 

நூலையும் 
மறைவாகவே எழுதினர் . 


பது 


என்ற 


அக்பர் நிலை நாட்டிய அமைதியும் ஒழுங்கும் , மக்கள் புரிந்து 
கொள்ளும் மொழியில் பல முனிவர்கள் பிரசுரித்த மத இயக்கங் 
களைப்பற்றிய பொதுமைக் கருத்துகளும் பிற்காலத்தறிஞர்களின் 
மேதகைமையைத் தூண்டி விட்டன . அந்த மேதகைமையே 
பலவகைகளில் வெளியாயிற்று . அந்த நிலையில் தான் இந்துஸ் 
தானி இலக்கியத்தின் பொற்காலமெனப் பதினாறாம் , பதினேழாம் 
நூற்றாண்டுகள் கருதப்படும் அளவுக்கு அக்காலத்தில் பல 
நூல்கள் இயற்றப்பட்டன . கி.பி. 1526 ஆம் ஆண்டுக்குப் பிறகு 

27 


418 


இந்திய வரலாறு 


முதன்மை ஆசிரியராக விளங்கிய மாலிக் முகம்மது ஜயசீ 
1540 - ல் பத்மாவதி என்ற புகழ் வாய்ந்த தத்துவக் காப்பியத்தை 
எழுதினார் . அந்தக் கவிதையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த 
அக்பர் அவ் வாசிரியருக்கு ஆதரவு காட்டினார் . அக்பருடைய 
பேரரசில் திகழ்ந்து கொண்டிருந்த பீர்பால் ( Birbal ) புகழ் பெற்ற 
கவிஞராவார் . கவிப்பிரியர் என்று அவருக்கு அக்பர் பட்டப் 
பெயர் வழங்கினார் . ராஜா மான் சிங்கும் ( Raja Man Singh ) 
இந்தியில் செய்யுள்கள் இயற்றினார் ; கல்வியைப் போற்றினார் . 
அக்பரின் அமைச்சர்களுள் மிகச் சிறந்தவரான கானிகானான் 
அப்துர் ரஹிம் என்பவர் தோகாக்களை எழுதியுள்ளார் . 
நரஹரி , ஹரி நாத் கன்ஞ்ச் ஆகியவர்களும் 

அவருடைய 
அரசவையில் 

மிகவும் சிறப்புப் பெற்ற நூலாசிரியர்களாக 
விளங்கினர் . 


பல 


அக் காலத்திய கவிதை மதச்சார்புள்ள தாகவே இருந்தது . 
கிருஷ்ணன் அல்லது இராமன் இவர்களுடைய வழிபாட்டை 
விளக்குங் கருத்துகளே அதில் நிரம்பியிருந்தன . கிருஷ்ண வழி 
பாடு யமுனைச் சமவெளியில் மிகவும் பெருகியிருந்தது . வல்லபாச் 
சாரியருடைய சீடரான சூர்தாஸ் ( Surdas ) மிகப் புகழ் பெற்றவர் . 
குருட்டுக் கவிஞரான அவர் ஆக்ராவில் இருந்து வந்தார் . 
சூர் சாகர் என்ற நூலை மக்கள் மொழியிலேயே எழுதினார் . 
அதில் கிருஷ்ணனின் இளமை வாழ்க்கையின் லீலைகளை விளக்கிக் 
கூறியுள்ளார் . கிருஷ்ணனின் அழகைப்பற்றியும் , அவனுடைய 
அன்புக்குரிய இராதாவின் எழிலைப்பற்றியும் அவர் பல செய்யுள் 
களை இயற்றினார் . அதே வழிபாட்டினைச் சார்ந்த மற்ற முக்கிய 
மான கவிஞர்கள் ராஸ் பஞ்சாத்யாயி என்ற நூலின் ஆசிரியர் 
நந்ததாஸ் , சௌராஸீ வைஷ்ணவ கீவார்த்தா என்ற நூலை 
உரைநடையில் எழுதியவரான விட்டல் நாத் , பரமானந்ததாஸ் , 
கும்பன் தாஸ் , விட்டல் நாத்தின் முஸ்லிம் சீடரான வரும் பிரேம 
வார்த்திகா என்ற நூலை எழுதியவருமான ராஸ் கான் என்பவரும் 


ஆவர் . 


இராம வழிபாட்டைப்பற்றி எழுதிய ஆசிரியர்களுள் மிகச் 
சிறந்தவர் துளசிதாஸ் ஆவார் . வாரணாசியில் 

தனித்த 
ஓரிடத்தில் தனியாக வாழ்ந்து வந்த அவர் மிக உயர்ந்த கவிஞர் 
மட்டுமல்லாது இந்துஸ்தானத்து மக்களுக்கு ஆன்மிகக் 
குருவாகவும் இருந்தார் . நாடெங்கிலும் அவருடைய புகழ் பரவி 
இருந்தது . அவர் எழுதிய நூல்களுள் மிகவும் புகழ்பெற்றது 
இராமசரிதமானஸ் என்பதாகும் . அந்தக் காலத்தில் தான் 
கவிதைக் கலையினை ஒழுங்குபடுத்த முதன் முதலாக முயற்சி 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


419 


செய்யப்பட்டது . சூர்ச்சாவின் சாந்தியா பிராமண கேசவதாஸ் , 
சுந்தர் சேனாபதி , திரிபாதி சகோதரர்கள் முதலானோர் அம் 
முயற்சியில் ஈடுபட்டனர் . இவர்கள் அனைவரும் ஷாஜஹானின் 
ஆட்சிக் காலத்தில் மிகவும் புகழ் பெற்று விளங்கினர் . 


பல வைணவ 


அக்காலத்தில் மிக அற்புதமான வைணவ இலக்கியங்கள் 
வங்காளத்தில் தோன்றின . கர்ச்சாக்கள் அல்லது வர்ணங்கள் , 
பதங்கள் , பாட்டுகள் போன்ற அதன் வெவ்வேறு துறை 
களும் , சைதன்னிய தேவரின் வரலாறுகளும் வங்காள மக்களின் 
உள்ளங்களில் பக்தி , பரந்த மனப்பான்மை ஆகிய உணர்ச்சிகளை 
ஊட்டியதுடன் அக் காலத்தில் அம் மாகாணத்தின் சமுதாய 
நிலையைக் கண்ணாடி போல் எடுத்துக்காட்டின . 
நூலாசிரியர்கள் தோன்றினர் . அவர்களுள் மிகச் சிறந்தவர்கள் , 
சைதன்னிய சரிதாம்ருத என்ற நூலின் ஆசிரியரான கிருஷ்ண 
தாஸ் கவிராஜ் , சைதன்னிய பாகவதம் என்ற நூலை இயற்றிய 
ஜயானந்தர் , சைதன்னிய 

மங்கள் என்ற பெயருடைய 
சைதன்னிய தேவரின் மிகப் புகழ்பெற்ற வரலாற்றின் ஆசிரிய 
ரான நரஹரி சக்ரவர்த்தி என்பவர்கள் . அந்தக் காலத்தில் 
பெருங்காப்பியங்கள் , பாகவதம் முதலியவற்றின் எண்ணிலாத 
மொழி பெயர்ப்புகளும் , சந்தீதேவி , மனசாதேவி இவர்களைப் 
போற்றி எழுதப்பட்ட நூல்களும் மிகுதியாக இயற்றப்பட்டன . 
அவற்றுள் மிக முக்கியமானவை காஸிராம் எழுதிய மகாபாரதம் , 
முகுந்தராம் சக்ரவர்த்தி எழுதிய கவிகங்கண சந்தீ என்பன 
வாகும் . கவிகங்கண சந்தீ என்ற நூல் இன்றும் வங்காளத்தில் 
போற்றப்பட்டு வருகின்றது . 


ஆர்வம் 


பல 


நூல் 

படைத்த பேரரசர் நூலகங்களைத் 
தோற்றுவித்தார் ; மிகவும் விலையுயர்ந்த கையெழுத்து நூல்கள் 
சேர்த்துவைக்கப்பட்டன . அக்பர் உருவாக்கிய நூலகத்தில் 
பல்லாயிரக்கணக்கான நூல்கள் இருந்தன . அவை முறையாக 
வெவ்வேறு பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டிருந்தன .. ஆனால் , 
அவுரங்கசீப்பின் ஆட்சிக் காலத்தில் அரசவை ஆதரவு நின்று 
விட்டதனால் இந்தி இலக்கிய வளர்ச்சி தடை 

டப்பட்டுப்போயிற்று . 
அக் காலத்தில் உருது மொழியில் பல கதைகள் எழுதப்பட 
வில்லை . ஆனாலும் , தக்காணத்தில் பல உருது நூலாசிரியர்கள் 
இருந்தனர் . 


பிற்கால மொகலாயர் ஆட்சியில் தொல்லைகள் மிகுந்திருந்த 
போதிலும் 

இலக்கியப்பணி கவனிக்கப்பட்டே 


வந்தது . 


420 


இந்திய வரலாறு 


பஹதூர்ஷா ( Bahadur Shah ) , முஹம்மது ஷா போன்ற பேரரசர் 
களும் , முர்ஷித் குலி ஜாஃபர் கான் ( Musrid Quli Jafar Khan ) , 
அலிவர்தி கான் ( Aliwardi Khan ) போன்ற மாகாண கவர்னர் 
களும் , நாதியா ( Nadia ) பிரதேசத்து ராஜா கிருஷ்ண சந்திரன் 
( Raja Krishna Chandran ) , பீர்பூம் பகுதியின் அசதுல்லா 
( Asadullah ) போன்ற ஜமீன் தார்களும் கல்வியறிஞர்களுக்கு 
ஆதரவு கொடுத்துக்கொண்டிருந்தனர் . இராமபிரசாத்தின் 
தெய்வப் பாடல்கள் மிகவும் 

உயர்ந்த 

தரமுடையவையாக 
இருந்தன . அக் காலத்தில் எழுந்த மற்ற இலக்கியங்கள் எல்லாம் 
மிகவும் தரம் குறைந்தவையாகவே இருந்தன . இந்துக்களாயி 
னும் முஸ்லிம்களாயினும் அவர்களுடைய பெண்கள் கல்வி 
பெற்று வந்தனர் . கல்வியிலும் கையெழுத்துக் கலையிலும் மிகவும் 
சிறப்புப் பெற்று விளங்கினர் . வங்காளத்திலும் பல மகளிர் 
கல்வி பயின்று வந்தனர் . 


கலையும் கட்டடக் கலையும் 


( 1 ) கட்டடக் கலை 


கட்டடக் கலையில் மொகலாய 

அரசர்கள் பேரார்வம் 
கொண்டிருந்தனர் . அக் காலம் கட்டடக் கலைகளுள் புதுமை பும் 
மறுமலர்ச்சியும் உண்டான காலமாக இராது , துருக்கிய ஆஃப் 
கானியர் ஆட்சியின் பிற்காலத்தில் தொடங்கப்பட்ட முறைகளைத் 
தொடர்ந்து முடித்த காலமாகவே இருந்தது . மொகலாயர் 
ஆட்சி தொடங்கியதற்குப் பிறகு 

கலை , கட்டடக் கலை 
முதலியவை அதற்கு முன்பு இருந்தது போலவே இந்து முஸ்லிம் 
கலைக்கூறுகளையும் மரபுகளையும் இன்புற இணைத்திருந்த ஒரு 
கலையாக இருந்தது . 


அவுரங்கசீப்பைத்தவிர மற்ற எல்லா முற்பட்ட மொகலாய 
அரசர்களும் பெருங்கட்டடங்களைக் கட்டுவதில் ஆர்வங்கொண்ட 
வர்களாக இருந்தனர் . அவுரங்கசீப் மதத் தூய்மையை நாடிய 
தால் அவர் கலைகளை ஆதரிக்கவில்லை . பாபர் ஒரு சில ஆண்டுகள் 
தான் ஆட்சிபுரிந்தார் . இருந்தபோதிலும் , இந்துஸ்தானத்துக் 
கட்டடக்கலை பற்றித் திறனாய்வு செய்து கூறவும் , சிறந்த கட்டடங் 
களை எழுப்ப எண்ணுவதற்கும் அவருக்கு நேரம் கிடைத்தது . 
அவர் இந்தியச் சிற்பிகளைத் திறமையற்றவர்களெனக் கருதிய 
தால் தம்முடைய கட்டடங்களைக் கட்டுவதற்குக் கான்ஸ்டான் 
டினோபிளிலிருந்து புகழ்வாய்ந்த அல்பேனியக் கட்டடக் 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


421 


கலைஞரான சீனான் ( Sinan ) என்பவரின் சீடர்களை வரவழைத் 
தார் . ஆனால் , பிற்காலத்தில் இந்தியச் சிற்பிகளைக் கொண்டே 
பல கட்டடங்களைக் கட்டி முடித்தார் . அவர் கட்டிய கட்டடங் 
களுள் சாம்பாலிலுள்ள ஜமா மசூதி , பானிப்பட்டிலுள்ள காபூல் 
பாக் என்ற மசூதி ஆகியவை மிகவும் சிறப்புப் பெற்ற கட்டடங் 
களாகும் . துரதிர்ஷ்டத்தில் நீந்திக்கொண்டிருந்த ஹுமாயூனின் 
ஆட்சியில் கட்டப்பட்ட இரண்டு கட்டட அமைப்புகள் பாதியள 
விற்குப் பாழடைந்த நிலையில் உள்ளன . அவற்றுள் ஒன்று 
ஆக்ராவிலுள்ள மசூதி ; மற்றது பஞ்சாபில் ஹிஸ்ஸார் மாவட்டத் 
திலுள்ள ஃபத்பாத் என்ற இடத்திலுள்ள மசூதி . அவர் தமது 
கட்டடங்களில் பாரசீகக் கட்டடக்கலை நுணுக்கங்களை மிகுதி 
யாகப் பயன்படுத்தினார் . இந்திய ஆஃப்கானிய மறுமலர்ச்சியை 
உருவாக்கிய ஷெர்ஷா மிகக் குறுகிய காலமே ஆட்சி புரிந்த 
போதிலும் , அவருடைய ஆட்சி 

இந்தியக் கட்டடக்கலை 
வரலாற்றில் ஒரு திருப்பு மையத்தை உண்டாக்கியது . அவர் 
இந்தியக் கட்டடக் கலை முறைகளையும் பயன்படுத்தினார் . 
சசாராமிலுள்ள கல்லறை அவர் கட்டிய கட்டடங்களுள் மிகவும் 
வனப்புப் பெற்றதாகும் . புராணகிலா ( Purana Qila ) என்ற 
பழைய கோட்டையையும் அவர் தான் கட்டினார் . அவருடைய 
கல்லறை ஓர் ஏரியின் நடுவேயுள்ள உயர்ந்த பீடத்தில் கட்டப் 
பட்டதாகும் . அக் கல்லறை அதன் அமைப்பு , கம்பீரம் ஆகிய 
இரண்டு கண்ணோட்டங்களிலும் இந்து முஸ்லிம் கட்டடக்கலைக் 
கருத்துகளின் இன்ப இணைப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக 
வும் விளங்குகிறது . இவ்வாறு அரசாங்க முறையில் மட்டுமே 
யன்றிப் பண்பாடு , கலை இவற்றிலும் ஷெர்ஷா அக்பருக்கு 
மாபெரும் வழிகாட்டியாய் இருந்தார் . 


அக்பரின் ஆட்சியில் கட்டடக்கலை பரவலாக வளர்ந் 
தோங்கியிருந்தது . அவர் சமயத்துறையில் இந்துக்களிடம் 
சகிப்புத்தன்மையைக் காட்டியது போலவே இந்தியக் கட்டடக் 
கலை முறைகளையும் மிகுதியாகப் பயன்படுத்திக்கொண்டார் . 
அவர் தமக்குரிய முழுமையுணர்ச்சியுடன் அக் கலையின் 
ஒவ்வொரு பகுதியையும் நன்கு அறிந்து கொண்டார் . பரந்த 
நோக்கமும் இணைப்பு மனமும் பொருந்திய அவர் வெவ்வேறு 
மூலங்களிலிருந்து பெற்ற கலைத்திறக் கருத்துகளைத் தாமே 
வழங்க , அவரைச் சூழ்ந்திருந்து அவற்றைப் பெற்ற திறம் 
படைத்த தொழில் வினைஞர்கள் அக் கருத்துகளுக்குச் 
செயல் முறையில் ஒரு வடிவம் கொடுத்தனர் . ஆக்ரா 
கோட்டை , ஃபதேபூர் சிக்ரியிலுள்ள கட்டடங்கள் ஆகியவற்றில் 
இந்தச் சிற்பிகளின் செல்வாக்குப் படர்ந்துள்ளது . ஹுமாயூன் 


422 


இந்திய வரலாறு 


ஜமா 


கல்லறையைச் சலவைக்கற்களால் கட்டி முடித்தார் . 
மசூதி , புலந்தர்வாசா ஆகிய கட்டட அமைப்புகளையும் அவர் 
கட்டினார் . அவர் கட்டிய ஆக்ரா அரண் மிக உயர்ந்த சுவர்களைக் 
கொண்டதாக இருந்தது . அதுபோன்றே லாகூர் கோட்டையும் 
மிக்க அழகு வாய்ந்ததாக இருக்கின்றது . 

இக் கோட்டைச் 
சுவரின் 

உச்சியில் யானை , சிங்கம் , மயில் ஆகியவற்றின் 
உருவங்கள் சிலைகளாக அமைக்கப்பட்டுள்ளன . அதிலும் இந்துச் 
சிற்பிகளின் செல்வாக்குத் தென்படுகிறது . அக் 

காலத்தின் 
குறிப்பிடத்தக்க மற்ற இரு கட்டடங்கள் அலகாபாதிலுள்ள 
( Allahabad ) நாற்பது தூண்கள் 

உள்ள 

அரண்மனையும் , 
சிகந்தராவில் ( Sikandra ) உள்ள அக்பரின் கல்லறையுமாகும் . 

ஜஹாங்கீரின் காலத்தில் எழுப்பப்பட்ட கட்டடங்களின் 
எண்ணிக்கை அக்பரின் காலத்தில் எழுப்பப்பட்ட கட்டடங் 
களின் எண்ணிக்கையைவிடக் குறைந்தே இருந்தது . இருந்த 
போதிலும் , அவர் ஆட்சியில் கட்டப்பட்ட இரண்டு கட்டட 
அமைப்புகள் மிகச் சிறந்த ஆர்வம் எழுப்புவதாயும் தகுதி 
பெற்றதாயும் உள்ளன . அவற்றுள் ஒன்றான அக்பரின் கல்லறை 
பல சிறப்பியல்புகளைப் பெற்று விளங்குகின்றது . மற்றது அக் 
பரின் மருமகளும் , ஜஹாங்கீரின் காதலியுமான நூர்ஜஹானால் 
ஆக்ராவில் கட்டப்பட்ட இதிமதுத் தௌலாவின் ( Itimad - ud 
daula ) கல்லறையாகும் . முற்றிலும் வெள்ளைச் சலவைக்கற்க 

கட்டப்பட்ட அக் கல்லறை அளவிலாபா விலையுயர்ந்த 
கற்களால் இழைக்கப்பட்ட அலங்கார வேலைப்பாட்டைக் 
கொண்டுள்ளது . 


ளால் 


மொகலாயக் கட்டடக்கலையின் வளர்ச்சி ஷாஜஹானின் 
ஆட்சிக் காலத்தில் உச்ச நிலையை அடைந்தது . எண்ணிலாத 
கட்டடங்களை அவர் கட்டினார் . பொற்கொல்லர்களையும் மிஞ்சும் 
வகையில் அவர் காலத்தில் வாழ்ந்த சிற்பிகள் பெரு வியப்புக் 
குரிய முறையில் பல கட்டடங்களைக் கட்டினர் . அவர் கட்டிய 
பல கட்டடங்கள் அரண்மனை கள் , அரண்கள் , கோட்டைகள் , 
மசூதிகள் முதலியவை ஆக்ரா , டெல்லி , லாகூர் , காபூல் , 
காஷ்மீர் , கந்தாரம் , ஆஜ்மீர் , அகமதாபாத் , மூத்லீஸ்பூர் 
போன்ற பற்பல டங்களில் கட்டப்பட்டவையாகும் . இதற் 
காக அவர் பல கோடி ரூபாய்களைச் செலவழித்திருக்கவேண்டும் . 
அவர் கட்டிய கட்டடங்கள் கம்பீரமுள்ளனவாயும் தனிச் சிறப் 
பியல்புகளைப் பெற்றனவாயும் இல்லாவிடினும் 
வண்ணப் பகட்டிலும் , வளமான றமையான அலங்கரிப்பிலும் 
உயர்ந்தவையாய் ருக்கின்றன . 

ஆகவேதான் 


ஆடம்பர 


மாகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


423 


அவருடைய கட்டடக்கலை பெரிய அளவில் அமைந்த அலங்கார 
ஆபாணமாக ஆகிவிட்டிருந்தது . 

இதன் 

உண்மையைத் 
திவானிகாஸ் , திவானி ஆம் போன்ற அமைப்புகளில் காணலாம் . 
திவானிகாஸ் விலைமிக்க வெள்ளிக் கூரையும் , சலவைக்கல் , 
தங்கம் , விலையுயர்ந்த மணிக் கற்கள் இவற்றால் அலங்கரிக்கப் 
பட்ட 

அலங்காரமும் அதன் மேல் எழுதப்பட்டுள்ள 
கல்வெட்டுகளின் பொருளுக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளன . 


கலவை 


" மண்ணுலகில் சுவர்க்கத்தைக் காண முடியுமானால் 
அது இது தான் , அது இதுதான் , அது இதுதான் . 


கலை நுண்மை நோக்கத்தில் ஆக்ராவிலுள்ள மோதி மசூதி 
( Pearl Mosque ) ஓர் உயர்ந்த கலையின் வடிவமாகும் . ஆக்ராவி 
லுள்ள ஜாமி மசூதியும் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டடமாகும் . 
மஸ்ஜித்- இ -ஜஹான் நாமா என்றும் அதற்குப் பெயர் உண்டு . 
தமது பிரிய மனைவியான மும்தாஜ் மஹாலின் ( Mumtaz Mahal ) 
கல்லறை மீது பெருஞ்செலவில் அவர் கட்டிய அற்புதமான 
கல்லறை ஸ்தூபி அதன் அழகுக்காகவும் கம்பீரத்துக்காகவும் 
உலகத்தின் அற்புதக் காட்சிகளில் ஒன்றாக விளங்குகிறது . 
தாஜ் மஹாலைப் போல் அவ்வளவு புகழ்வாய்ந்த தாயில்லா 
விடினும் லாகூரிலுள்ள ஷாதராவில் ஷாஜஹான் 

கட்டிய 
ஜஹாங்கீரின் கல்லறையும் அழகான கலைக்கு ஒரு சிறந்த 
எடுத்துக்காட்டாக விளங்குகிறது . 

அவருடைய ஆட்சிக் 
காலத்தில் மற்றொரு புகழ்பெற்ற கலைப்பொருள் மயில் சிம்மாசன 
மாகும் . அச் சிம்மாசனம் தங்கக் கால்களையுடைய ஒரு கட்டிலின் 
வடிவைப் பெற்றிருந்தது . எனாமலால் செய்யப்பட்ட விரிப்பு ; 
பன்னிரண்டு தூண்கள் அதைத் தாங்கிக் கொண்டிருக்கின்றன . 
ஒவ்வொரு தூணையும் மணிக் கற்கள் பதிக்கப்பட்ட 
மயில்கள் தாங்கிக்கொண்டிருக்கின்றன . ஒவ்வொரு ஜதை 
மயிலின் நடுவிலும் வைரம் , மரகதம் , நீலம் , முத்து இவற்றால் 
நிரம்பிய ஒவ்வொரு மரம் இருந்தது . 

தூய்மைச் சமயத்தினராக விளங்க விரும்பிய அவுரங்க 
சீப்பின் ஆட்சிக் காலத்தில் கட்டடக்கலையின் பாணி சீர்குலையத் 
தொடங்கியது . கட்டடக்கலைக்கு வெளிப்படையான எதிரியாகத் 
தம்மை அவர் காட்டிக் கொள்ளவில்லையாயினும் , அக் கலைக்கு 
ஊக்கமோ ஆக்கமோ அளிக்கவில்லை. அவருடைய முன்னோர்கள் 
கட்டியதைப் போல் கட்டடங்களை 

எழுப்பவில்லை . அவரது 
ஆட்சியில் எழுந்த ஒரு சில கட்டடங்கள் பழைய பாணியின் 
பலவீனமான பிரதியாகவே இருந்தன . லாகூர் 

மசூதியை 
அவர் 1674 - ல் கட்டினார் . தக்காணத்தில் அவுரங்காபாதில் 


424 


இந்திய வரலாறு 


எனப் 


தம்முடைய மனைவியின் நினைவுச் சின்னமாக அவர் தாஜ் 
மஹாலைப் போன்ற ஓர் அமைப்பினைக் கட்டினார் . அதற்குப் 
பீபிகா மக்பிர் 

பெயராகும் . எனினும் , விரைவில் 
இந்தியக் கலைஞர்களின் படைக்கும் கலைத்திறன் பெருமளவு 
மறையலாயிற்று . 
( 2 ) ஓவியக் கலை 

கட்டடக் கலையைப் போலவே ஓவியக் கலையும் மொகலாயர் 
காலத்தில் இந்தியக் கூறுகளையும் அயற் கூறுகளையும் கலந்து 
கொண்டதாக இருந்தது . மொகலாய 

அர 

ரசர்கள் ஃபிரோஸ் 
துக்ளக்கைப் போன்றல்லாமல் ஓவியக் கலை செழித்தோங்கும்படி 
செய்தனர் . மொகலாயர் கால ஓவியர்கள் அரசவைக் காட்சி 
களை அழகாகச் சித்திரித்தனர் . இயற்கையின் பெருங்காதலராக 
இருந்த பாபர் கைத்திறமை மிக்க பல வினைஞர்களைத் தமது 
அரசவைக்கழைத்து ஆறுகள் , ஏரிகள் , வனங்கள் , மலைகள் , 
பூங்காக்கள் போன்ற இயற்கைக் காட்சிகளைச் சித்திரித்துக் 
கொடுக்குமாறு ஏவினார் . அவர் மகன் ஹுமாயூன் பாரசீகத்தில் 
அடைக்கலம் புகுந்திருந்த காலத்தில் ஓவியக்கலையில் ஆர்வங் 
கொண்டார் . அக் கலையின் நுணுக்கங்களை அவருக்கு மீர் 
சையது அலி , காஜா அப்துஸ் ஸமத் என்பவர்கள் கற்றுக்கொடுத் 
தனர் . அக்பரும் ஓவியக் கலையில் மிகுந்த அக்கறை காட்டினார் . 
அப்துல் ஸமத் என்பவரை ஓவியத்துறைத் தலைவராக நியமித் 
தார் . இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் ஓவியக் கலையில் 
சிறப்புப் பெற்று விளங்கியவர்களை வரவழைத்து அவர்களுக்கு 
மிகுந்த ஆதரவளித்தார் . சிறப்பாக வரைந்தவர்களின் ஊதியத் 
தொகைகளை உயர்த்தினார் . பல விருதுகளையும் அளித்து அவர் 
களை ஊக்குவித்தார் . அவர்களுக்குத் தேவைப்படும் ஓவியக் 
கருவிகளையும் பலவகை வண்ணங்களையும் வாங்கிக் கொடுத்தார் . 
ஃபருக் பேக் , தாரா சந்த் ஜகன்னாத் , சன்வால் தாஸ் முதலிய 
வர்கள் அக்காலத்தில் வாழ்ந்த தலைசிறந்த ஓவியக்கலைஞர் 
களாவர் . 

அக்பர் காலத்தில் ஓங்கி வளர்ந்த கலைப்பற்று ஜஹாங்கீரின் 
காலத்தில் அவர் அளித்த ஆர்வமிக்க ஆதரவின் விளைவாகச் 
செழித்தோங்கி வளரலாயிற்று . ஜஹாங்கீர் ஒரு சிறந்த கலா 
ரசிகர் . தமது கலையுணர்வுச் சுவையைத் திருப்திப்படுத்தும் 
எந்தப் படங்களையும் அவர் மிகுந்த விலை கொடுத்து வாங்கிக் 
கொள்வார் . உண்மையில் அவர் ஒரு தலை சிறந்த கலைத்திறனாய் 
வாளராகவும் இருந்தார் . ஆகா ரோளா , ஹீரத்தைச் சேர்ந்த 
அவர் மகன் அபுல் ஹஸன் , சாமர்கண்டிலிருந்து வந்த முஹம்மது 
நாதிர் , முஹம்மது முராத் , உஸ்தாத் மன்சூர் ஆகியவர்கள் 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


425 


அவருடைய அரசவையில் மிகவும் சிறப்புப் பெற்ற ஓவியக் 
கலைஞர்களாக விளங்கினர் . இந்தியக் கலைஞர்களுள் முதன்மை 
யாக விளங்கியவர்கள் பிஷன் தாஸ் , மனோஹர் , கோவர்தன் 
என்போராவர் . சிறு ஓவியங்களின் உயர்ந்த கலைக் கூறுகளைப் 
பற்றிய அறிவினைப் பெற்றிருந்த பேரரசர் அயல் நாடுகளிலும் 
இந்தியாவிலும் தோன்றிய மிகச் சிறந்த ஓவியப்பள்ளிகளின் 
மாதிரி ஓவியங்களை விலைக்கு வாங்கினார் . 

அவருடைய 
பேரார்வத்தின் விளைவாகவும் , அவருடைய கலைஞர்களின் 
திறமையின் விளைவாகவும் மொகலாயச் சித்திரக் கலை பாரசீக 
ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று இந்தியப்பாணியில் 
சிறப்பாக வளரும் ஒரு கலையாக மலரத் தொடங்கியது . 


ஆனாலும் , ஜஹாங்கீருடன் உண்மையான மொகலாயச் 
சித்திரக் கலையுணர்ச்சி சீர்குலைந்தது என்றே கூறவேண்டும் . 
கட்டடக் கலையில் பேரார்வம் கொண்டிருந்த ஷாஜஹான் ஓவியக் 
கலையில் தமது தந்தையைப் போல் பேரார்வத்தைக் கொண் 
டிருக்கவில்லை . 

அரசவை ஓவியர்களின் எண்ணிக்கையை 
அவர் குறைத்துவிட்டார் . ஓவியக் கலையும் விரைவில் 
அவருடைய ஆதரவை இழந்து விட்டது . தாரா ஷூக்கோ 
அக்கலைக்கு ஆதரவு கொடுத்தார் . அவருடைய அகால மரணம் 
கலைக்கும் மற்றும் பல கல்வித்துறைகளுக்கும் பேரிடியாகப் 
போயிற்று . அரசவை ஆதரவை இழந்துவிட்ட கலைஞர்கள் 
ராஜபுதனம் , இமயமலைப் பகுதிகளில் இருந்த பிரபுக்களிடம் 
வேண்டியதாயிற்று . 

த்தெருக்களில் கலைக் 
கூடங்களை நிறுவித் தங்கள் வாழ்க்கைப் பிழைப்புக்காகப் பொது 
மக்களுக்குத் தங்கள் படைப்புகளை விற்கலாயினர் . வாங்குவோர் 
எண்ணிக்கையில் மிகச் சிலராகவே இருந்தனர் . மிகக் 
குறைந்த விலைக்கும் அவர்கள் வாங்கிக் கொண்டிருந்தனர் . 


வேலை தேட 


கடை 


. 


அவுரங்கசீபின் ஆட்சியில் ஓவியக்கலை திட்டவட்டமான 
வீழ்ச்சியுற்றது . ஏனெனில் , அப்பேரரசர் சித்திரக்கலையைப் 
போற்றுவது தெய்வீகச் சட்டநெறிகளுக்கு முரணானது என்று 
கருதினார் . அவருடைய 

இணக்கம் பெற்றும் பெறாமலும் 
அவருடைய உருவப் படங்கள் பல வெவ்வேறு சூழ்நிலைகளில் 
வரையப்பட்டன . பேரரசர் திட்டவட்டமான ஆதரவு கொடுப் 
பதை நிறுத்திக்கொண்டதோடல்லாமல் பல சித்திரங்களையும் 
நாசமாக்கினார் என்றும் கூறப்படுகிறது . பீஜப்பூரிலிருந்த அளர் 
மஹாலின் ஓவியங்களை அழித்தார் என்றும் கூறப்படுகிறது . 
அவருடைய 

ஆணைகளின்படி சிகந்தராவிலிருந்த அக்பரின் 
கல்லறையிலமைந்த சித்திரங்களின் மீது வெள்ளையடித்து 


426 


இந்திய வரலாறு 


நாசமாக்கினர் 

என்றும் கூறப்படுகின்றது . அப்பேரரசரின் 
இறப்பிற்குப் பிறகு மொகலாயப் பேரரசு சீர்குலையத் தொடங் 
கியதும் உயிர் வாழ்ந்த சில ஓவியர்கள் டெல்லியிலிருந்து 
அவுத்து ( Oudh ) , ஹைதராபாத் , மைசூர் , வங்காளம் முதலிய 
இராச்சியங்களுக்குச் 

சென்று குடியேறினர் . 

சிலர் 
லக்னோவுக்கும் பாட்னாவுக்கும் சென்றனர் . இதனால் அவர்கள் 
சுதந்திரமடைந்தனரென்றாலும் , அவர்கள் பெற்ற ஆதரவும் 
செய்த வேலையும் மாபெரும் மொகலாயப் பேரரசர்கள் காலத்தி 
லிருந்தவற்றைவிட மிகத் தாழ்வாகவே இருந்தன . 


பதினெட்டாம் நூற்றாண்டில் பேரொளிக்கும் அலங்காரச் 
சிறப்புக்கும் புகழ்பெற்று விளங்கிய ஓர் ஓவியப்பள்ளி ராஜ 
புதனத்தில் , குறிப்பாக ஜெய்ப்பூரில் வளர்ந்தோங்கியது . 
அந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் மிக உயர்ந்த அழகும் 
செப்பமும் வாய்ந்த படங்கள் கங்கரா ( Kangra ) ஓவியப் பள்ளி 
யினரால் வரையப்பட்டன . அப் பள்ளியிலிருந்து தேஹரீ 
கார்வால் பள்ளி முளைத்தது . 


சை 


( 3 ) 

அவுரங்கசீபைத் தவிர மற்ற மொகலாயப் பேரரசர்கள் 
இசைக் கலைக்கும் மிகுந்த ஆதரவளித்தனர் . பாபர் கவிதை 
இயற்றுவதிலும் இசைகேட்டு இன்புறுவதிலும் மிகுந்த ஆர்வம் 
கொண்டிருந்தார் . இசை , நாட்டியம் ஆகிய கேளிக்கை 
களிலேயே ஹுமாயூன் தமது வாழ்க்கையின் பெரும்பகுதியைக் 
கழித்தார் . அரசவையில் அடிக்கடி இசை நிகழ்ச்சிகளை 
நடத்தினார் . மாண்டுவைக் கைப்பற்றிய போது அங்கிருக்கும் 
மக்களனைவரையும் 

படுகொலை செய்யுமாறு உத்தரவிட்ட 
ஹுமாயூன் , அவ்வூரில் வாழ்ந்த மிகச் சிறந்த பாடகரான 
பச்சு ( Bachu ) 

( Bachu ) என்பவரைக் காப்பாற்றியதுடன் , தமது 
அரசவைப் புலவராகவும் அவரை அமர்த்திக்கொண்டார் . 
அக்பர் பல்வேறு நாட்டையும் , மொழியையும் , இனத்ரைதையும் 
சார்ந்த இசைவாணர்களைத் தமது அரசவையில் வைத்துப் 
போற்றினார் . இந்துஸ்தானி கீர்த்தனைகளை அக்பர் மியான் 
என்பவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் போலும் . அவர் ஆட்சிக் 
காலத்தில் மாபெரும் இசைவாணர் என்று புகழ்பெற்று விளங்கிய 
தான்சென் ( Tansen ) புதிய ராகங்களைக் கண்டுபிடித்தார் . 
பைராம்கானும் தாஸ் என்ற பாடகரை ஆதரித்ததாகக் கூறப் 
படுகிறது . ஜஹாங்கீரின் அரசவையிலும் நூற்றுக்கணக்கான 
பாடகர்களும் ஆடல் அணங்குகளும் இருந்தனர் . அவர்கள் 


மொகலாயர்களின் காலத்தில் சமூக , பொருளாதார நிலை 


427 


டைவிடாமல் அல்லும் பகலும் பல நிகழ்ச்சிகளில் ஈடுபட் 
டிருந்தனர் . ஜஹாங்கீர் இந்தியில் சில பாடல்களை இயற்றியுள் 
ளார் . அவருடைய 

காலத்தில் ஜகன்னாத் , ஜனார் தன்பட் 
முதலியோர் தலைசிறந்த பாடகர்களாக இருந்தனர் . ராம்தாஸ் 
மஹாபத்ரா போன்ற பாடகர்களும் அவரிடத்தில் ஆதரவு 
பெற்றனர் . சமயத் தூய்மையை நாடிய அவுரங்கசீப் இசைக்கு 
மிகக் கடுமையாகத் தடை விதித்திருந்தார் . 


நூற்பட்டியல் 


Ashrab : Social and Economic Conditions in Medieval 

India . 
Havell : Ancient and Medieval Architecture in India . 
Fergusson : History of Indian and Eastern Architecture . 

A.Ghani : History of Persian Literature , 3 Vols . 
R. Shukla : History of Hindi Literature. 
Farquhar : Outline of the Religious Literature . 

Sarkar : History of Aurangzeb .. 
Moreland : India at the Death of akbar . 
Tara Chand : Influence of Islam on Indian Culture. 
R. P. Tripathi : Some Aspects of Muslim Administration .. 

Sharma : Religious Policy of the Mughal Emperors . 
Shustery : Islamic Culture . 
W. Haig : Cambridge History of India , Vol . IV . 


பிற்சேர்க்கை 


1. பேஷ்வாக்களின் ஆட்சி 


என்ற 


மராட்டியர்களின் எழுச்சி 

தலைப்புக்கொண்ட 
பதினைந்தாம் அத்தியாயத்தில் சிவாஜியின் தலைமையில் எழுச்சி 
பெற்ற மராட்டியர்களுடைய வரலாற்றை ஆராய்ந்தோம் . 
அந்த அத்தியாயத்தின் இறுதியில் தாராபாயின் காலத்தில் 
மராட்டியர் களுக்கிடையே ஏற்பட்ட உள் நாட்டுப் போரைப் 
பற்றியும் குறிப்பிட்டோம் . உள் நாட்டுப் போர் முடிவடைந்ததும் 
பேஷ்வாக்களுடைய செல்வாக்கு ஓங்கத் தொடங்கியது . 


பாலாஜி விஸ்வநாத் ( Balaji Viswanath , 1713-20) 

இவர் சித்பவான் பிராமண குலத்தில் பிறந்தவர் ; கொங் 
கானில் மரபுரிமையாகத் தேஷ்முக்குகளாகப் பணியாற்றிவந்த 
ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் . தானாஜி ஜாதவ் என்பாரிடம் 
வருவாய்த்துறை எழுத்தராக இவர் வேலை பார்த்துப் பிறகு படை 
அமைப்பாளரானார் . தானாஜி ஜாதவின் உதவி சாகுவுக்குக் 
கிடைக்கும் பொருட்டு இவர் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டார் . 
சாகுவுக்காக இவர் புதிய படைகளைத் திரட்டி , அவருக்கெதிராக 
உள்ளூர்த் தலைவர்கள் கிளர்ச்சி செய்யாதவாறு அவர்களை ஒடுக்கி 
வைத்திருந்தார் . இவர் புரிந்த சேவைகளுக்காகச் 
வரைத் தமது பிரதம அமைச்சராக ( பேஷ்வாவாக ) 1713 - ல் 
நியமித்தார் . 


சாகு 


பாலாஜி தமக்குக் கிடைத்த வாய்ப்பினைச் செம்மையாகப் 
பயன்படுத்திக்கொண்டு மராட்டியர்களின் நிலையை உயர்த்தும் 
பணியில் மிகத் தீவிரமாக ஈடுபட்டார் . பேஷ்வாவாகப் பதவி 
ஏற்றவுடன் இவர் எதிர்நோக்க வேண்டியதாக இருந்த பிரச்சினை 
யாவது கரனோஜி ஆங்கிரே என்ற கடற்படைத் தலைவரைத் 
தாராபாயின் கட்சியிலிருத்து வேறுபடுத்திச் சாகுவின் கட்சியில் 
சேரவேண்டி வற்புறுத்துவது என்பதாகும் . இருவரும் கொங் 
கானைச் சேர்ந்தவர்கள் ; ஏற்கெனவே நண்பர்கள் , நாட்டுப்பற்று 


2 


இந்திய வரலாறு 


என்ற கனலை அப் படைத்தலைவரின் 

இருதயத்தில் அவர் கிளறி 
விட்டு மிகவும் தந்திரமாகச் சாகுவின் புறத்தில் சேர்ந்து 
கொள்ள வற்புறுத்தினார் . சத்ரபதியும் அவருடைய கப்பற்படைத் 
தலைவரும் இணைந்து பணிபுரிந்தால் தான் ஜன்ஜீராவின் 
சித்திகள் , போர்ச்சுகீசியர்கள் , பிரிட்டிஷார்கள் போன்ற பகை 
வர்களை முரியடிக்க முடியும் என்று அவர் எடுத்துரைத்தார் . 
அவருடைய செல்வாக்கினின்றும் விடுவித்துக்கொள்ள இயலாத 
நிலையில் இருந்த ஆங்கிரே இறுதியில் சாகுவின் கட்சியில் 
சேர்ந்துகொண்டார் . அதனுடன் அவர் சத்ரபதியுடன் நடத்தி 
வந்த போர்களும் முடிவடைந்தன ( 1714 ) . கானோஜி தமது 
அதிகார எல்லையில் தம் உள்ளூர் விவகாரங்களில் முழுச் சுயாட்சி 
அளிக்கப்பட்டார் . 


அக்கம்பக்கத்து 

நாடுகளில் 

குறிப்பாக மாளவத்திலும் 
குஜராத்திலும் அவ்வப்பொழுது கொள்ளைப் படையெடுப்புகளை 
நடத்திச் சௌத் மற்றும் சர்தேஷ்முகி ஆகிய தீர்வைகளை 
வசூலிப்பது மாராட்டியர்களின் பழக்கமாக இருந்தது . மராட்டி 
யர்களின் பகைவர்களுடைய நாடுகளில் நடைபெற்ற இப் படை 
யெடுப்புகளைப் பேஷ்வா ஆதரித்தார் . வரலாற்றில் சையது 
சகோ தரர்கள் என்று விளங்கும் இரு சகோதரர்களும் இக் 
கொள்ளைப் படையெடுப்புகளை ஒடுக்க முடியவில்லை . ஆகவே , 
தக்காணத்தின் ஆளுநரான ஹுசைன் அலி சையத் ( Husain Ali 
Sayyid ) பாலாஜி விஸ்வநாத்துடன் ஒப்பந்தம் செய்துகொண்டு 
அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தில்லிக்கு வருமாறு அவருக்கு 
அழைப்பும் விடுத்தார் ; ஒப்பந்தத்தின் படி பேஷ்வா , தம் மகன் 
பாஜிராவும் மற்றும் தலையாய படைத் தலைவர்களும் மாபெரும் 
மராட்டியப் படைகளும் உடன்வரத் தில்லிக்குச் சென்றார் . 
அப்போது தில்லிச் சிம்மாசனத்தில் நான்கு இளவரசர்கள் 
அமர்ந்திருந்தனர் . அவர்களுள் ஒருவரான ரஃபி-யுத் - தரஜாத் 
(Rafi- ud -Darajat) 

என்பவர் அவ்வொப்பந்தத்தை உறுதிப் 
படுத்தும் வகையில் ஒரு பேரரச ஆணையைப் பிறப்பித்தார் . 
செய்துகொண்ட ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற் 
காகத் தில்லி வந்த மராட்டியர்கள் முஸ்லிம்களுக்கிடையே 
எவ்வளவு பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதையும் அறிந்து 
கொண்டனர் . பேரரசும் எவ்வளவு சக்தி இழந்திருக்கின்றது 
என்பதையும் அவர்கள் உணர்ந்தனர் , காந்தேஷ் , பீரார் , 
ஹைதராபாத் மற்றும் கருநாடகம் ஆகியவற்றில் மராட்டியர்கள் 
செய்திருந்த கைப்பற்றுதல்களை அவ் வொப்பந்தம் 
அங்கீகரித்ததோடல்லாமல் . தக்காணத்தின் ஆறு மா நிலங் 
களான அவுரங்கபாத் , கோல்கொண்டா , பீடார் , பீரார் மற்றும் 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


3 


என்ற 


காண்தேஷ் ஆகியவற்றில் 

சௌத் , சர்தேஷ்முகி 
தீர்வைகளை வசூலிப்பதற்கான உரிமையையும் அளித்தது . 
இதற்குப் பதிலாக மராட்டியர்கள் பேரரசருக்கு ஆண்டுதோறும் 
பத்து இலட்சம் ரூபாய் கப்பத்தைச் செலுத்துவதோடு அவருக்கு 
15,000 படை வீரர்களையும் கொடுத்து மொகலாய அரசின் 
சார்பாகத் தக்காணத்தில் அமைதியை நிலை நாட்ட வேண்டி 
நிர்ப்பந்தப்படுத்தப்பட்டனர் . அத் தறுவாயில் மராட்டிய 
இளவரசிகளை விடுவித்துவிடுவதாகப் பேரரசர் வாக்குறுதியளித்த 
போதிலும் அவ் வாக்குறுதி 1720 - ல் தான் நிறைவேற்றப்பட்டது . 
அவ் வாண்டில் நடந்த புரட்சியின் விளைவாகச் சையது 
சகோதரர்கள் பதவி இழக்க நேர்ந்தது . தில்லியிலிருந்து வீடு 
திரும்பிய பாலாஜி விஸ்வநாத் கோல்ஹாபூரைச் சேர்ந்த 
சாம்பூஜி , சாகுவின் படைகளுக்குத் தொல்லை கொடுத்துக் 
கொண்டிருப்பதைக்கண்டு நிவாரணத்திற்கான நடவடிக்கை 
களை மேற்கொண்டார் . வட்கோனில் அவர் சாம்பூஜியை 
முரியடித்துக் கோல்ஹாபூரை முற்றுகையிட்டார் . அதனுடன் 
சாம்பூஜியின் கொட்டம் அடங்கியது . 


சிவாஜியின் ஆட்சியின் போது , மையமாக்கப்பட்ட 
நிருவாகமும் வேளாளர் முறையும் உருவாக்கப்பட்டிருந்தன . 
ஆனால் , இவை அனைத்தும் சாம்பூஜியின் வீழ்ச்சியினால் ஏற்பட்ட 
அவல நிலையினாலும் ராஜாராமுடன் நிகழ்ந்த 

போரினாலும் 
சிதறுண்டன . மீண்டும் ஜாகிர் முறை புதுப்பிக்கப்பெற்றது . 
அவுரங்கசீப்பின் படைகளை எதிர்த்துத் தாக்குவதற்கான ஒன்று 
பட்ட குடும்பம் போல் திரண்ட மராட்டியர் ஆபத்து மறைந்ததும் 
தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டு ஒவ்வொருவரும் 
தமக்கென நலங்களையும் ஆட்சிப் பகுதிகளையும் உருவாக்கிக் 
கொண்டனர் ; தாமே தனிப்பட்ட படைகளைத் திரட்டிக்கொண்டு 
சௌத் , சர்தேஷ்முகி என்ற தீர்வைகளை வசூலிக்கத் தொடங் 
கினர் . அப்பொழுது ஏற்பட்டிருந்த நிலையில் ஜாகிர் முறை 
தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது என்பதை உணர்ந்த பாலாஜி 
விஸ்வநாத் நிலைமாறிய தலைவர்களிடையே நிரந்தரமான 
ஒற்றுமையை ஏற்படுத்த முனைந்தார் . அவ் வொற்றுமையின் 
அடிப்படையில் கூட்டாட்சி ஒன்றையும் ஏற்படுத்திக்கொள்ள 
அவர் திட்டமிட்டார் . சற்று முன்பு கானோஜி ஆங்கிரேயுடன் 
செய்துகொண்ட ஒப்பந்தங்களை அவர் நிலமானியர்களுடன் 
செய்துகொண்டார் . சாகுவின் நிலையின் முக்கியத்துவத்தையும் 
சிவாஜியின்மீது பற்றுக்கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை 
யும் அவர் எடுத்துக்கூறி அவர்களுக்கிடையே ஓர் ஐக்கியத்தை 
உருவாக்க முயன்றார் . ஒரு புறத்தில் அவர்கள் தங்களுக்குரிய 


இந்திய வரலாறு 


சுயாட்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கையில் சாகு பிறருடன் 
நடத்தும் போர்களில் அவருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் 
என்பதை அவர் வலியுறுத்தினார் . அவர் வகுத்த திட்டத்தின்படி 
அந் நிலக்கிழார்கள் வசூலித்த சௌத் , சர்தேஷ்முகி போன்ற 
தீர்வைகளிலிருந்து மூன்றில் ஒரு பகுதியைச் சத்ரபதிக்குக் 
கொடுக்க வேண்டியதாயிற்று . மற்றும் இரண்டு பகுதிகளை நிலக் 
கிழார் அனுபவிக்கலாம் . 

ஆக ஒரு புறத்தில் ஒற்றுமையை 
ஏற்படுத்திக்கொண்டு மற்றொரு புறத்தில் நிலமானியர்களுக்குப் 
பெருமளவும் சுயாட்சி கொடுத்ததனால் தற்காலிகமாக நலன் 
ஏற்பட்டது ; மராட்டியருடைய புகழ் நாலாபக்கங்களிலும் பரவத் 
தொடங்கியது . இதனால் மொகலாயப் பேரரசுக்கு இழப்புகள் 
ஏற்பட்டன . ஒற்றுமையைப் புறக்கணிக்காது சுயாட்சி முறை 
கட்டுப்பாட்டிற்குட்பட்டிருந்த வரையில் விஸ்வநாதரின் திட்டம் 
செம்மையாகச் செயற்பட்டு வந்தது . ஆனால் , சுயாட்சி ஓங்கி 
நின்றதும் பிரிந்து செல்லும் போக்குகள் மராட்டியருக்கிடையே 
வலிமைபெறத் தொடங்கின . பொது நலம் மறைவுற்றுச் சுயநலம் 
தலை தூக்கி நின்றது . கூட்டாட்சியிலிருந்து ஐந்து பிரிவுகள் 
தோன்றின . அவையாவன : பூனாவைத் தலை நகராகக் கொண்ட 
பேஷ்வா குவாலியரை மையமாகக் 

கொண்ட சிந்தியா ; 
இந்தூரைத் தலை நகராகக் கொண்ட ஹோல்கார் ; பரோடாவைத் 
தலை நகராகக் கொண்ட கெய்க்வார் ; நாகபுரியைத் தலைநகராகக் 
கொண்ட பான்ஸ்லே . 


பாலாஜி விஸ்வநாதைப்பற்றிய மதிப்பீடு : பாலாஜி 
விஸ்வநாத் மராட்டிய வரலாற்றில் முதல் பேஷ்வாவாகப் பணி 
யாற்றியவர் . சிவாஜி நிறுவிய பேரரசுக்குப் பெரும் கேடு 
விளைவிக்கும் வகையில் நடந்துகொண்டிருந்த தாராபாய் , 
கானோஜி ஆங்சிரே , இரண்டாம் சாம்பூஜி , தாமாஜி போன்ற 
வர்களை அடக்கி அவர் நாட்டில் அமைதி ஏற்படுத்தினார் . 
நாட்டுப்பற்றும் , சுதந்திர உணர்ச்சியும் , பேராற்றலும் , சிறந்த 
பொருளாதார அறிவும் படைத்திருந்த பாலாஜி விஸ்வநாத் தம் 
திறமைகளை நாட்டின் முன்னேற்றத்திற்காக மிகவும் தீவிரமாகப் 
பயன்படுத்தினார் . சிறந்த ஒழுக்கமும் அரசன்பால் பற்றும் , 
ஆன்மிக நோக்கமும் கொண்டிருந்த பாலாஜி நாடு முன்னேற்றம் 
காணவேண்டு மென்று பெரும்பாடுபட்டார் . அவர் தம் சாதுர்யத் 
தினால் தம் அரசருக்குத் தக்காண மாநிலங்களிலிருந்து பெரும் 
வருவாய் கிட்டுவதற்கான ஏற்பாடுகளைச் செய்தார் . மொகலாயர் 
கையில் சிக்கிக்கிடந்த அரச குடும்பத்தினரை விடுவித்ததும் 
மகராஷ்டிரத் தலைவர்களைக் கொண்ட 

கூட்டாட்சி ஒன்றை 
உருவாக்கியதும் அவருடைய அருஞ்சாதனைகளாகும் . 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


சித்பவான் பிராமணக் குலத்தைச் சார்ந்த அவர் சிறந்த 
அந்தணராக விளங்கினார் . மற்ற எந்தப் பேஷ்வாவும் அவரைப் 
போன்று இருக்கவில்லை . அவருடைய சாந்த மனமும் அதிகார 
நுண்ணறிவும் கற்பனைத் திறனும் அவரை ஒரு சிறந்த அரசியல் 
வல்லுநராகத் திகழச் செய்தன . அவருடைய ஒவ்வொரு 
செயலும் ஒழுக்கத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது 
என்றால் அது மிகையாகாது . அவருடைய அரசியல் தந்திரம் 
நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்குப் பெரும் பயனுள்ள தாக 
இருந்தது . நாட்டின் நலனுக்காக அவர் தம் உயிரையும் தியாகம் 
செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தார் . இவருடைய 
சிறப்பியல்புகளுக்கும் சாதனைகளுக்கும் இவரை இரண்டாம் 
சிவாஜி என்றழைத்தால் அது மிகவும் பொருத்தமுள்ள தாகும் . 
சிவாஜியின் காலத்தில் உயர் நிலையை அடைந்திருந்த 
மராட்டியர்கள் மீண்டும் அந்த நிலையைப் பெருமளவும் அடை 
வதற்குப் பாலாஜி விஸ்வநாத் வழிவகுத்துக் கொடுத்தார் . 


பாஜி ராவ் ( Baji Rao , 1720-1740 ) 


1720 - ல் பாலாஜி விஸ்வநாத் உயிர் நீத்தார் . உயிர் நீத்த 
தற்குப் பிறகு அவருடைய மூத்த மகன் பாஜி ராவ் பேஷ்வாப் 
பதவியை ஏற்றார் . பலருடைய எதிர்ப்பு அவருக்கு ஏற்பட் 
டிருந்தது . பொறுப்பேற்கும் சமயத்தில் அவருக்கு வயது இருபத் 
திரண்டும் நிரம்பவில்லை . அவருடைய இளம் வயதே எதிர்ப் 
பிற்குக் காரணமாயிற்று . இவ்வளவு சிறிய வயதினர் பேஷ்வாவுக் 
குரிய பொறுப்புகளைச் சரிவர நிறைவேற்ற முடியுமா என்று 
பலர் சந்தேகமுற்றனர் . ஆனால் , அவருடைய உடல் தோற்றம் , 
பொது உணர்வு , குறிப்புணர்வு , மற்றும் பல சிறந்த பண்புகள் 
அனைத்தும் அவருடைய எதிரிகளைத் திகைப்புக்குள்ளாக்கின . 
பாஜி ராவ் ஒரு சிறந்த குதிரை வீரர் ; கணிதத்தில் நிபுணர் ; 
செயல்முறை ஆட்சியில் பெரும் திறமைசாலி ; தந்திரக் கலையில் 
வல்லவர் . சீர்குலைந்துகொண்டிருந்த மொகலாயப் பேரரசை 
முடித்துவிடவே அவர் திட்டமிட்டார் . அவர் திறமையுடன் 
செயல்படுவதற்கு ஒரு சில மராட்டிய இளைஞர்கள் அவருக்கு 
உறு துணையாக நின்றனர் . 


அவர் துணிகரமான வெளிநாட்டுக் கொள்கை ஒன்றை 
உருவாக்கினார் . மடிந்துகொண்டிருந்த மொகலாயப் பேரரசைத் 
தாக்கி அதன் பல்வேறு ஆட்சிப் பகுதிகளையும் கைப்பற்ற அவர் 
திட்டமிட்டார் . சத்ரபதி சாகுவின் ( வயது முதிர்ந்தவர்களும் 
இளைய பேஷ்வாவின்பால் பொறாமை கொண்டிருந்தவர்களு 

28 


8 


இந்திய வரலாறு 


* 


மான ) அரசவையினர் பாஜி ராவின் கொள்கையை ஏற்றுக் 
கொள்ளக் கூடாது என்றும் , தெற்கில் மராட்டியருடைய ஆட்சி 
உறுதியாக்கப்பட வேண்டும் என்றும் , அதற்காக முதலில் 
கோலாப்பூரையும் கருநாடகத்தையும் கைப்பற்ற வேண்டும் 
என்றும் வற்புறுத்தினர் . இவ்விதம் வற்புறுத்திய கோஷ்டிக்குத் 
தலைவர் திரிம்பக் ராவ் தாப்தே என்பவர் . ஆனாலும் , பாஜி ராவ் 
தாம் வகுத்த கொள்கையை விட்டுக்கொடுக்க இசையவில்லை . 
" இந்துக்களுடைய நாட்டிலிருந்து அன்னியர்களை விரட்டியடிப் 
பதற்கு இதுதான் தக்க தறுவாயாகும் ; இவ்விதம் செய்வதனால் 
நமக்கு என்றும் அழியாப் புகழ் கிட்டும் ; பட்டுக்கொண்டிருக்கும் 
மரத்தின் அடிப்பாகத்தை வெட்டி வீழ்த்திவிட்டால் கிளைகள் 
தாமாகவே உதிர்ந்துவிடும் ; நம்முடைய கவனத்தை இந்துஸ் 
தானத்தின் மீது செலுத்துவதனால் மராட்டியர்களுடைய கொடி 
கிருஷ்ணாவிலிருந்து அட்டாக் வரையிலும் பறக்கும் என்று அவர் 
அறைகூவினார் . தெளிவாக அறிவிக்கப்பட்ட இக் கொள்கைக்குச் 
சாகு ஒப்புதல் அளித்தார் . மொகலாயப் பேரரசுடன் தாம் 
தொடங்கியுள்ள போருக்கு இதர இந்துத் தலைவர் களின் ஆதரவு 
பெறுவதற்காகப் பாஜி ராவ் இந்து - பாத் - பாத்ஷாஹி ( Hindu 
Pad Padshahi ) அல்லது இந்துப் பேரரசு என்ற கோட்பாட்டை 
வற்புறுத்தினார் . இவ்விதமாக அவர் இந்துக்களின் நாட்டுப் 
பற்றினைத் தட்டி எழுப்பினார் . 


Luo 


தக்காணத்தின் அரசுபிரதிநிதியான நிஜாம் -உல் - முல்க் 
என்பவர் மொகலாயப் பேரரசருடன் போரில் ஈடுபட்டிருந்தார் . 
அப் போர் நடைபெறும் வரையில் அவருக்கு மராட்டியர்களின் 
உதவி தேவையாயிருந்தது . ஷகர்கெட்லாவில் ( Shakelkedla , 
1724 ) நடந்த போரில் பாஜி ராவின் படைகள் நிஜாமுடைய 
படைகளுக்குத் தோள் கொடுத்து உதவின . 

அவருடைய 
படைகள் முபாரிஸ்கானின் படை கொண்ட வெற்றிக்கு அவ் 
வுதவி ஒரு முக்கியக் காரணமாயிருந்தது . ஆக , பேஷ்வாவுக்கும் 
நிஜாமுக்கும் இடையே ஒற்றுமை ஏற்பட்டிருந்த காலத்தில் 
தக்காணத்துச் சுபாக்களில் மராட்டியர்கள் சௌத் மற்றும் 
சர்தேஷ்முகி ஆகிய தீர்வைகளை வசூலிப்பதைத் தடுக்கப் 
போவதில்லை என்று நிஜாம் வாக்குறுதி அளித்திருந்தார் . ஆனால் , 
வெற்றிக் கிட்டியதற்குப் பிறகு அவருடைய போக்கில் மாறுதல் 
ஏற்பட்டது . அவர் ஒரு சுதந்திர ஆட்சியாளராகவே தம்மைப் 
பாவிக்கத் தொடங்கி விட்டார் . மராட்டியர்களுடைய கோரிக்கை 
களுக்கு 

எதிர்ப்பும் தெரிவிக்கத் தொடங்கிவிட்டார் . 
உண்மையில் அவர் மராட்டியர்கள் தெற்கில் எழுச்சி 
பெறுவதையோ இந்துப் பேரரசு ஒன்றை உருவாக்குவதையோ 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


7 


விரும்பவில்லை . ஆகவே , பேஷ்வாவுடன் அவர் தொடர்பு 
அறுத்துக்கொண்டு மராட்டியர்களுக்கெதிரான கொள்கையை 
மேற்கொண்டார் . பாஜி ராவின் பகைவர்களான திரிம்பக் ராவ் 
தாப்தே , கோலாப்பூரைச் சார்ந்த இரண்டாம் சாம்பூஜி ஆகிய 
வர்களுடன் அவர் நட்புத் தொடர்பு கொண்டு பேஷ்வாவுக்கெதி 
ராக அவர்களைத் தூண்டிவிட்டு அவர்களுக்கு ஆதரவுகாட்டும் 
வகையில் படைகளையும் அனுப்பினார் . வேறு வழியின்றிப் பாஜி 
ராவும் நிஜாமுடன் போரைத் தொடங்கினார் . அவர் தம் 
படைகளைத் திரட்டிக்கொண்டு புர்ஹான்பூர் , அவுரங்கபாத் 
ஆகிய இடங்களுக்கு வந்து சேர்ந்து அவற்றை முற்றுகையிட் 
டார் . இந்த நிலையில் பூனா வரையிலும் முன்னேறிய நிஜாம் 
பின்வாங்க நேரிட்டது . தௌலதாபாதுக்குச் சற்று அருகி 
லுள்ள பால்கேட் ( Palkhed ) என்ற இடத்தில் இருதரப்பினருக்கு 
மிடையே மோதல் ஏற்பட்டது . போரில் மராட்டியர்கள் கடுமை 
யாகப் போர்புரிந்து இறுதியில் வெற்றி கண்டனர் . நிஜாம் 
அமைதி நாடினார் . இருவரும் கையொப்பமிட்ட ஒப்பந்தத்தின் 
படி இரண்டாம் சாம்பூஜிக்கு ஆதரவு கொடுப்பதை நிறுத்தி 
விடுவதாக நிஜாம் உறுதியளித்தார் . கோட்டைகளைச் 
சரணடைக்க அவர் இணங் கினார் . மேலும் , தக்காணத்து 
மா நிலங்களில் மராட்டியர்கள் தீர்வைகளை வசூலிப்பதற்கும் 
அவர் இணங்கிக் கொண்டார் . பால் கேட்டில் மராட்டியர்கள் 
பெற்ற வெற்றி அவர்களுடைய புகழை மேலும் ஓங்கி நிற்கச் 
செய்தது . தவிர , மராட்டியர்களின் வேகத்தை வடஇந்தியாவின் 
பக்கம் திருப்பிவிட்டு ஆபத்திலிருந்து சிறிது காலம் நிஜாம் தப்பி 
நிற்பதற்கு இவ்வொப்பந்தம் உதவியது . 


பல 


மாள 


தெற்கில் அமைதி நிறுவிக்கொண்ட பாஜி ராவ் 1728 - ல் வட 
இந்தியாவின்மீது படையெடுத்தார் . முதலில் அவர் 
வத்தைத் தாக்கி கிரிதார் பகதூர் ( Gridhar Bahadur ) என்ற 
அதன் இராசபுத்திர ஆளுநரை அம்ஜேரா என்ற போரில் 
முரியடித்துக் கொன்றார் . புகழ் வாய்ந்த மாண்டு கோட்டை 
மராட்டிய வசமாயிற்று . இந்தப் படையெடுப்பு அவருடைய 
இளவல் சிம்னாஜி அப்பா ( Chimnaji Appa ) என்பவர் தலைமையில் 
நிகழ்ந்தது . அடுத்து 1730 - ல் குஜராத்தின் இராசபுத்திர 
ஆளுநரான அபேஜ் சிங் ( Abhaj Singh ) என்பவரை மராட்டியப் 
படைகள் தோற்கடித்து அடிபணிய வைத்தன 


அதே சமயத்தில் சித்ரசால் என்ற பண்டேல்கண்டின் புகழ் 
வாய்ந்த தலைவரும் அலகாபாத் ஆளுநரும் பண்டேல்கண்டை 


8 


இந்திய வரலாறு 


முற்றுகையிட்டவருமான முகம்மது கான் பங்காஷுக்கெதிராகத் 
தமக்கு உதவியளிக்குமாறு பாஜி ராவுக்கு அழைப்பு விடுத்தார் . 
பண்டேல் கண்டு அப்பொழுது அலாகாபா தின் ஒரு பகுதியாக 
இருந்தது . அது மொகலாய ஆளுநர் முகம்மதுகான் பங்காஷின் 
ஆதிக்கத்துக்குட்பட்டிருந்தது . அந்த 

ஆளுநர் 

சித்ரசாலை 
மஹோபா என்ற இடத்தில் சிறையிலடைத்து வைத்திருந்தார் . 
அழைப்பினை ஏற்றுக்கொண்ட பாஜிராவ் சித்ரசாலைச் சிறைமீட் 
டார் . பிறகு இருவரும் பங்காஷுவைத் தாக்கி முரியடித்தனர் . 
பண்டேல் கண்டின் சுதந்திரத்தைப் பங்காஷ் அங்கீகரிக்க 
வேண்டியதாயிற்று ( 1729 ) . சித்ரசால் தம் நன்றியைத் 
தெரிவிக்கும் வகையில் பாஜி ராவுக்குத் தம் இராச்சியத்தில் ஒரு 
ஜாகீரை அளித்துத் தம் புதல்வி மஸ்தானி என்ற பேரழகியையும் 
அவருக்கு அளித்தார் . கிடைக்கப் பெற்ற ஜாகீருக்குக் கோவிந்த 
பந்த் பண்டேலே என்பவரைப் பாஜி ராவ் ஆட்சித் தலைவராக 
நியமித்துவிட்டு வீடு திரும்பினார் . பண்டேல்கண்டும் மாளவமும் 
மராட்டிய இராச்சியத்துடன் இணைக்கப்பட்டதனால் மொக 
லாயரைத் தாக்க ஆக்ராவுக்குச் செல்லும் வழி திறந்து விடப் 
பட்டது . தவிர , பாஜி ராவுக்கு இப் புதிய நிலப் பகு தியிலிருந்து 
33 இலட்சம் ரூபாய் கிடைக்கலாயிற்று . 


களும் 


பாஜி ராவ் வட இந்தியப் போரில் ஈடுபட்டிருந்தபோது 
இரண்டாம் சாம்பூஜி மராட்டிய நாட்டில் பாதியைத் தமக்குக் 
கொடுத்து விடுமாறு சாகுவைத் தொல்லைப்படுத்தினார் . சாகு 
தாமே நேரில் படைகளைத் திரட்டிக் கொண்டு சென்று வார்னா 
நதிக்கரையில் சாம்பூஜியைத் தோற்கடித்தார் . சாம்பூஜியும் 
மனைவியும் தாராபாய் உட்படப் பல அரசகுடும்பப் பெண்டிர் 
சிறையிலடைக்கப் பெற்றனர் . 

தாராபாயைச் 
சதாராவிலே இருக்கும்படி செய்துவிட்டுச் சாகு மற்றவர்களை 
விடு தலை செய்தார் . தோல்வியை ஏற்றுக்கொண்ட சாம்பூஜி 
சாகுவுடன் வார்னா உடன்படிக்கையைச் செய்து கொண்டார் . 
அதன்படி துங்கபத்ராவுக்கும் வார்னாவுக்கும் இடையிலுள்ள 
நிலப் பகுதியை அரசரிடம் ஒப்படைத்துவிட்டார் . அவருக்குப் 
பணிந்து நடக்கவும் அவர் இணங்கினார் . 


சாகுவின் படைத் தலைவரான திரிம்பக் ராவ் தாப்தே 
என்பவர் பாஜி ராவின் ஓங்குபுகழ் கண்டு பொறாமை கொண்டு 
அவருக்கு எதிராக நிஜாமுடன் உறவுகொண்டு அவருடைய 
ஆதரவுடன் பேஷ்வாவைப் போர்க்களத்தில் 

சந்திக்கத் 
தயாரானார் . பாஜி ராவும் ஆயத்தமாகிவிட்டார் . இரு படை 
களும் தபாய்க்கும் பரோடாவுக்கும் இடை யிலுள்ள பில்ஹாபூரில் 


9 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


சந்தித்தன . நிகழ்ந்த போரில் திரிம்பக் கொல்லப்பட்டார் . 
அவருடைய தாயாரான உமாபாய் என்பாருடன் பாஜிராவ் 
உடன்படிக்கை செய்துகொண்டார் . பாஜிராவைப் பொறுத்த 
வரையிலும் இதனுடன் உள் நாட்டுப் போர் முடிவடைந்தது 
என்று கொள்ள வேண்டும் . உள் நாட்டில் அவருக்கு நிகர் 
எவரும் இருக்கவில்லையாதலால் அவரே முடிசூடா மன்னராகி 
விட்டார் என்று கூறினால் அது மிகையாகாது . 


ஆக , 

பாஜிராவின் தலைமையில் மராட்டிய அதிகாரம் 
மாளவத்திலிருந்து குஜராத் வரையிலும் இராசபுதனம் முழுவ 
திலும் பரவி நின்றது . பாஜிராவுடன் மோதிய ஆம்பர் நாட்டுச் 
சவாய்ஜெய்சிங் இறுதியில் அவருக்கு நண்பராக மாறிவிட்டார் . 
அவர் வழியே மற்ற இராசபுதனத் தலைவர்களும் செல்லலாயினர் . 
மல்ஹர்ராவ் ஹோல்கார் , மற்றும் ரனோஜி சிந்தியா ஆதகியவர்கள் 
இராசனபுதனத்தில் மராட்டியரின் செல்வாக்கை நிலை நாட்டு 
வதற்குப் பெரும் துணைபுரிந்தனர் . குஜராத் , மற்றும் பண்டேல் 
கண்டு ஆகியவற்றின் தலைவரான பாலாஜியின் புகழ் வட இந்தியா 
எங்கிலும் பரவியது . 1736 - ல் அவர் தக்காணத்தின் சர்தேஷ் 
பாண்டேயானார் . அதனால் அப்பகுதி வருவாயின் ஐந்து விழுக் 
காடு அவருக்குரியதாயிற்று . 


உள்ளூரிலும் , தெற்கிலும் தங்களுடைய நிலையை உறுதியாக் 
கிக்கொண்ட மராட்டியர்கள் தில்லியையும் தாக்கத் தயங்க 
வில்லை . தில்லிப் பேரரசு எவ்வளவு வலிமை இழந்திருந்தது 
என்பதை 

உணர்ந்திருந்த அவர்கள் முதன் முறையாக 
யமுனையைக் கடந்து ஆற்றிடையிட்ட சமவெளியைத் ( Doab ) 
தாக்கினர் . 

மல்ஹர்ராவ் ஹோல்காரின் தலைமையிலிருந்த 
மராட்டியப் படைகளைத் தில்லிப் பேரரசின் அயோத்தி 
ஆளுநரான சாதத் கான் என்பவர் தாக்கி முரியடித்தார் . 
இதனால் சீறியெழுந்த பாஜிராவ் தில்லியின் வாயிலில் மராட்டியக் 
குதிரைகளையும் தம் ஊர்கள் எரிவதையும் மொகலாயப் பேரரசர் 
காண்பார் என்று அறைகூவி மாபெரும் படையுடன் தில்லி 
விரைந்தார் . கையில் சிக்கிய மொகலாயப் படை ஒன்றை அவர் 
முரியடித்துவிட்டுக் குவாலியருக்குத் திரும்பினார் . 

பீதியுற்ற 
தில்லிப் பேரரசர் தம் உதவிக்கு நிஜாம் -உல் - முல்கைத் தில்லிக்கு 
அழைத்தார் . நிஜாமைக் கண்ட மராட்டியத் தலைவர் இராச 
புதனத்தின் வழியாகப் பின்வாங்கிக் கொண்டார் . பிறகு மிகவும் 
தந்திரமாக நிஜாமைப் போபாலில் முற்றுகையிட்டுத் தம் நிபந் 
தனை களை ஏற்றுக்கொள்ளுமாறு அவரை வற்புறுத்தினார் . வேறு 


10 


இந்திய வரலாறு 


வழியின்றி நிஜாம் இகழ்ச்சிக்குரிய ஒப்பந்தம் ஒன்றுக்குக் 
கையொப்பமிட்டார் . அவ் வொப்பந்தத்தின்படி 
நருமதை 
மற்றும் சம்பல் நதிகளுக்கிடையிலுள்ள நிலப்பரப்பையும் மாள 
வத்தையும் மராட்டியர்கள் ஏற்றுக்கொண்டனர் . இதன் விளை 
வாகப் பேஷ்வா மாளவத்தின் தலைவரானார் . மொகலாயப் 
பேரரசர் பாஜிராவுக்கு 50 இலட்சம் ரூபாய் வழங்கவேண்டிய 
தாயிற்று . இவ்விதமாக மராட்டியர்கள் வட இந்தியாவிலிருந்து 
விரட்டியடிக்கப்படுவதற்குப் பதிலாக அவர்களுடைய ஆட்சி 
நிலையாவதற்கு இந்த உடன்படிக்கை வழிகோலியது . 


மராட்டியருடைய தாக்குதலுக்கு இரையான மொகலாயப் 
பேரரசருக்கு மற்றொரு பேரிடியும் காத்துக்கொண்டிருந்தது . அது 
தான் நாதிர்ஷா என்ற பாரசீகப் படையெடுப்பாளர் இந்தியா 
வின் மீது நடத்திய தாக்குதலாகும் . தில்லி வீழ்ச்சியுற்றால் 
தென்னிந்தியாவுக்கும் ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த 
பாஜிராவ் மொகலாயர்களுடன் நட்புறவுகொண்டு அவர்களுடன் 
படையெடுப்பாளரை எதிர்க்கத் தயாரானார் . ஆனால் , நல்வச 
மாக நாதிர்ஷா தில்லிக்கப்பால் திரும்பிச் சென்றுவிட்டார் . 


அயல் நாட்டினருடன் மராட்டியர்கள் மோதவேண்டிய 
தாயிற்று . கொங்கன் என்ற பிரதேசத்தில் ஆதிக்கம் நிலைபெறு 
வதற்காகச் சஞ்சிராவின் சிந்திகளுக்கும் , கொலாபாவிலிருந்த 
ஆங்கிலேயர்களுக்கும் , கோவாவிலிருந்த 

போர்த்துக்கீசியர் 
களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிகழ்ந்து கொண் 
டிருந்தது . கன்னோஜி ஆங்கிரே , சாகுவுடன் ஏற்கெனவே செய்து 
கொண்டிருந்த ஒப்பந்தத்தை மீறித் தம் நாட்டின் வழியாகச் 
செல்லும் மரக்கலங்களிடம் செளத் என்ற வரியை வசூலித்துக் 
கொண்டிருந்தார் . மேற்குக் கடலோரத்தில் போர்த்துகீசியர்கள் 
இந்துக்களைத் துன்புறுத்தியதோடல்லாமல் 
அவர்களை மத 
மாற்றம் செய்ய வற்புறுத்தியும் வந்தனர் . பஸ்ஸீனின் ஆளுநர் 
பாஜிராவைக் கரியன் (Nigger - Negro) என்று ஏளனம் செய் 
தனராம் . போரைத் தொடங்கிய சிம்னாஜி அப்பா பம்பாய்க் 
கடலோரத்திலிருந்த போர்த்துகீசிய உடைமைகளைக் கைப்பற்றி 
கொண்டார் . அவர் 1737- ல் தானாவைக் கைப்பற்றிக்கொண்டு 
அடுத்த ஆண்டில் பஸ்ஸினை முற்றுகையிட்டார் . 

1739 , 
ஜனவரியில் மாஹிம் மற்றும் தாராபூர் சரணடைந்தன . 
மாதத்தில் பஸ்ஸின் அடிபணிந்தது . இவ்வெற்றிகளின் விளைவாக 
வடகொங்கன் 

போர்த்துக்கீசியரின் பிடியிலிருந்து 
விடுவிக்கப்பட்டது . இவ் வெற்றிகள் பம்பாயிலிருந்த ஆங்கிலேயர் 


பகுதி 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


இடையே மராட்டியரின் மதிப்பினை உயர்த்தின . மராட்டிய 
ருடைய நட்புறவைப் பெறும் நோக்கத்துடன் அவர்கள் சாகு , 
சிம்னாஜி அப்பா மற்றும் பாஜிராவ் ஆகியவர்களிடம் தனித்தனி 
யாகத் தூதர்களை அனுப்பி வாணிக ஒப்பந்தம் ஒன்றைச் செய்து 
கொண்டனர் . மராட்டியர்களிடமிருந்து அவர்கள் ஒரு 
வாணிக உரிமைகளையும் பெற்றுக்கொண்டனர் . 


சில 


பாலாஜியின் இறுதி நாள்கள் இருள் சூழ்ந்தவையாக 
இருந்தன . சித்ரசாலால் அவருக்கு அளிக்கப்பட்ட மஸ்தானி 
என்ற கட்டழகியுடன் அவர் நெருங்கிய தொடர்பு ஏற்படுக்திக் 
கொண்டிருந்ததைக் 

கண்ணுற்ற 

அவருடைய இளவல் 
சிம்னாஜியும் அவருடைய மகன் நானா சாகிப்பும் அவளை வெறுத் 
தனர் . அவ்விருவரும் அவர்களுக்கிடையே பிரிவினை உண்டாக்கி 
அவர்களைப் பிரியவைத்தனர் . 

பாஜிராவின் மனம் 
உடைந்தது . நிஜாம்- உல் - முல்கின் மகனான நாஸர் ஜங் தடன் 
நடத்திய வெற்றிகரமான போரில் மராட்டியத் தலைவர் பாஜிராவ் 
நோய்வாய்ப்பட்டு இறந்தார் ( ஏப்ரல் , 1740 ) . அச் செய்தியைக் 
கேட்ட மஸ்தானியும் மனம் உடைந்து மடிந்தாள் . அவள் 
இறந்தது தற்கொலையினாலா அதிர்ச்சியாலா என்று திட்டவட்ட 
மாகக் கூறுவதற்கில்லை . 


தனால் 


சிவாஜி மகாராஜுக்கு அடுத்துச் சிறப்பு வாய்ந்தவர் 
பாஜிராவ் என்றால் அது மிகையாகாது . சிவாஜியினிடம் காணப் 
பட்ட படை வன்மையும் அரசியல் தந்திரமும் பாஜிராவிடமும் 
காணப்பட்டன . அவர் உள் நாட்டிலாகட்டும் வெளிநாட்டில் 
ஆகட்டும் அதிகப் பகைவர்கள் ஏற்படா வண்ணம் மிகவும் 
பக்குவமாக நடந்து கொண்டார் . 

ஒரு பெரும் வீரர் . 
யாளர் என்ற நிலையில் அவர் இருந்ததனால் தில்லிப் பேரரசர் 
அவரை ஒடுக்குவதில் கண்ணும் கருத்துமாயிருந்தார் . திடீர்த் 
தாக்குதல் செய்து போர் நடத்தும் முறையான கொரில்லா 
முறையில் மராட்டியர்கள் கைதேர்ந்தவர்கள் . 
பாஜி ராவ் செவ்வனே பயன்படுத்திக்கொண்டார் . 

சிறந்த 
குதிரை வீரர் என்ற நிலையில் இவருக்கு நிகர் யாருமில்லை . 
எளிதாக நட்புறவு ஏற்படுத்திக்கொள்ளும் சக்தியும் எவரையும் 
தம்பால் ஈர்க்கும் திறமையும் இவர் படைத்திருந்ததனால் தம் 
பகைவர்களும் தம்மிடம் பல ஒப்பந்தங்களைச் செய்துகொள்ள 
அவர் வற்புறுத்தினார் . எதிரியாயினும் அவரைச் சிறப்பாக 
நடத்தும் முறை இவருடையதாகும் . சிறந்த குதிரை வீரர் ; 
துணிந்து எத்தகைய துன்பத்தையும் ஏற்க வல்ல வீரமகன் 


அதனைப் 


. 


12 


இந்திய வரலாறு 


என்றெல்லாம் இவரைப்பற்றிச் சர் ரிச்சர்டு புகழ்ந்துள்ளார் . 
அவர் இறக்கும்போது அவருக்கு நாற்பது வயதும் ஆகவில்லை . 


பாலாஜி விஸ்வநாத் உருவாக்கிய மராட்டியக் கூட்டாட்சி 
படிப்படியாகக் குலைந்துகொண்டு வந்தது . மத்திய அரசு தனது 
பலத்தை இழந்து கொண்டிருக்கையில் தனித்தனி சிற்றரசர்கள் 
தங்களது அதிகாரத்தைப் பெருக்கிக்கொண்டு சென்றனர் . 
இரகூஜி பான்ஸ்லே அதிக சுதந்திரமுற்றுப் பீராரை ஆட்சி புரிந்து 
வந்தார் . இராஜாராம் காலந்தொட்டே அவர் பீராரின்மீது மிக 
உறுதியான அதிகாரத்தைப் பெற்றிருந்தார் . குஜராத்திலிருந்து 
பரோடாவில் கெய்க்வார்கள் ஆண்டுவந்தனர் . குவாலியரின் 
மீது ரனோஜி சிந்தியா அதிகாரத்தைச் செலுத்தி வந்தார் . 
அவரும் பேஷ்வாவுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந் 
தார் . மாளவம் வெல்லப்பட்டு மராட்டிய நாட்டுடன் இணைக்கப் 
பட்டதும் அதில் ஒரு பகுதி பேஷ்வாவிடம் ஒப்படைக்கப்பட்டது . 


பாலாஜி பாஜிராவ் (Balaji Baji Rao , 1740-61 ) 


பாஜி ராவின் இறப்பிற்குப்பின் அவருடைய மூத்த மகனும் 
நானா சாகிப் என்றழைக்கப்பட்டவருமான பாலாஜி பாஜி ராவ் 
தமது பதினெட்டாம் வயதில் சாகுவால் பேஷ்வாவாக நியமிக்கப் 
பெற்றார் ( 1740 ) . தம்முடைய சிறிய தகப்பனார் சிம்னாஜியின் 
வளர்ப்பிலிருந்த பாலாஜி பாஜி ராவ் இளமையிலேயே போர்ப் 
பயிற்சியும் அரசியல் தந்திரமும் பெற்றார் . எனினும் , தந்தையைப் 
போன்று துணிச்சல்மிக்க வீரராக இவர் இருக்க முடியவில்லை . 
ஆனாலும் , அந்தக் குறையை ஈடேற்றம் செய்யும் வகையில் 
அவரிடம் நிர்வாகம் மற்றும் நிதித்துறைத் திறமைகள் அமைந் 
திருந்தன . ஆக , இராணுவ பலம் இவருக்கு அதிகமாக இருக்க 
வில்லையாதலால் இவர் கூட்டாட்சியிலிருந்த இதரத் தலைவர்களை 
நம்பி இருக்க வேண்டியதாயிற்று . இந்தக் 

காரணத்தை 
முன்னிட்டும் இந்தத் தலைவர்களின் அதிகாரம் பெருகிக் கொண் 
டிருந்தது . அவர் பதவி ஏற்றதற்குச் சற்றுப் பிறகு அவருடைய 
சிறிய தகப்பனார் சிம்னாஜி அப்பா உயிர் நீத்தார் . இது அவருக்குப் 
பெரும் இழப்பாக இருந்தபோதிலும் சிம்னாஜியின் புதல்வர் சதாசிவ 
ராவ் பாகோ ( Sadasiva Rao Baho) என்பவர் அவருக்குப் பெரும் 
துணையாக இருந்தார் . ஏற்பட்டிருந்த தமது பொருளாதார 
நெருக்கடியைத் தீர்த்துக் கொள்வதற்காகப் புதிய பேஷ்வா 
1741 - ல் மாளவத்தின் மீது படையெடுப்புத் தொடுத்தார் . அத் 
தறுவாயில் ஆசஃப் ஜாவின் மகன் தந்தைக்கு எதிராகக் கலகம் 


பேஷ்வாக்களின் 


நட்சி 


13 


செய்து கொண்டிருந்தான் . அவனை ஒடுக்குவதற்காக ஆசஃப்ஜா 
பேஷ்வாவின் உதவி நாடி , அதற்காக 15 இலட்சம் ரூபாயையும் 
கொடுத்தார் . 1741 - ல் பேரரசர் முகம்மது ஷா , மாளவத்தின் 
சுபேதாரான இளவரசர் அகமதின் 

இளவரசர் அகமதின் துணை அதிகாகாரியாகப் 
பேஷ்வாவை நியமித்து மாளவத்தில் மராட்டியரின் நிலைக்குச் 
சட்டபூர்வமான அங்கீகாரம் அளித்தார் . 


ஆவார் . 


தெற்கில் ஹைதராபாதின் நிஜாமின்கீழ்ப் பல நவாபு கள் 
இருந்தனர் . அவர்களுள் ஒருவர் கரு நாடகத்தின் நவாப் 

கருநாடக நவாப் என்பவர் ஆர்க்காட்டைத் 
தலை நகராகக்கொண்டு ஆண்டுவந்தார் . அந்த நவாபின் 
மருமகனான தோஸ்து அலி கான் புதுச்சேரியிலிருந்து ஃபிரெஞ்சுக் 
காரருடன் தொடர்புகொண்டு இராணி மீனாட்சியிடமிருந்து 
நயவஞ்சகமாகத் திருச்சிராப்பள்ளியைக் கைப்பற்றிக்கொண்டு 
தஞ்சாவூரையும் அச்சுறுத்திக் கொண்டிருந்தார் . தஞ்சாவூரை 
ஆண்டுவந்த மாராட்டிய அரசரான பிரதாப் சிங் , சாகுவின் 
உதவியை நாடினார் . அப்பொழுது பீராரை ஆண்டுகொண் 
டிருந்த இரகூஜி பான்ஸ்லேயைக் கருநாடகத்தின் மீது படை 
யெடுத்துத் தோஸ்த் அலியை முரியடிக்குமாறு சாகு உத்தர 
விட்டார் . 

செறிவுக் கணவாயில் 

இரகூஜி பெரும் 
போரிட்டுத் தோஸ்த் அலியைக் கொன்றார் .. ஆர்க்காடும் , 
அடுத்த ஆண்டில் திருச்சிராப்பள்ளியும் 1743 - ல் கைப்பற்றப் 
பட்டன . எனினும் , இவற்றை மராட்டியர்கள் நிஜாமுக்குத் 
திருப்பிக் கொடுக்க வேண்டியதாயிற்று . ஆனால் , மேற்குக் 
கருநாடகம் , மைசூர் , மற்றும் தஞ்சாவூர் ஆகியவை தொடர்ந்து 
மராட்டியர் கைவசப்பட்டிருந்தன . 1745-46 - ல் அவர்கள் 
திருச்சிராப்பள்ளியை மீண்டும் கைப்பற்ற முயன்றனர் . ஆனால் , 
அது வீணாயிற்று . 


தாமல் 


படை 


அவருடைய விருப்பப்படியே எப்பகுதியின் மீதும் 
யெடுக்க முழு உரிமையைப் பாலாஜி பாஜிராவ் , இரகூஜிக்கு 
அளித்தார் . அதனால் , நாகபுரியைத் தலை நகராகக்கொண் 
டிருந்த இரகூஜி கிழக்கிந்தியப் பிரதேசத்தைத் தமது படை 
யெடுப்புக்கான நடவடிக்கைகளின் மையமாக்கிக் கொண்டார் . 
இரகூஜி தமது வருவாய்த்துறை அமைச்சர் பாஸ்கர் பந்த் 
என்பவரின் தலைமையில் வங்காளம் , பீகார் மற்றும் ஒரிஸா ஆகிய 
பகுதிகளுக்குத் தமது 

அனுப்பினார் . 

இப்படை 
வங்காளத்தைச் சூறையாடி அதன் தலைநகரான மூர்ஷிதா 
பாதைக் கொள்ளையடித்து ஏராளமான கொள்ளைப் பொருள் 
களை எடுத்துச் சென்றது ( 1742 ) . வங்காளத்தின் நவாப் 


படையை 


14 


இந்திய வரலாறு 


அலிவர்தி கான் என்பவர் பேரரசர் முகம்மது ஷாவின் உதவியை 
நாடினார் . இரகூஜியின் செயல்களைக் கண்டு அவர் மீது பொழி 

றாமை 
யுற்றிருந்த பேஷ்வா கிழக்கு மாநிலங்களில் சௌத் தீர்வையை 
வசூலிப்பதற்குத் தமக்கு உரிமையளித்தால் தாம் நவாபுக்கு 
உதவுவதாகப் பேரரசருக்கு எழுதினார் . பேரரசரும் இதற்கு 
இசைவு அளித்தார் . இதன்படி அலிவர்தி கானுக்கு ஆதரவு 
அளிக்கப் பேஷ்வா வங்காளத்துக்கு வந்தபோது இரகூஜி தம் 
படைகளைப் பின்வாங்கிக் கொண்டார் . இரு மாராட்டியப் படை 
களுக்குமிடையே மோதல் ஏற்பட்டதனால் பேரரசர் சாகு தலையிட 
வேண்டி ஏற்பட்டது . அவருடைய முயற்சியின் விளைவாக 
அவ்விரு தலைவர்களுக்குமிடையே ஏற்பட்ட சமரசத்தின்படி 
இரகூஜியின் பகுதியில் பேஷ்வா தலையிடுவதில்லை என்றும் , அது 
போன்றே இரகூஜியும் பேஷ்வாவின் பகுதியில் தலையிடுவதில்லை 
என்றும் வாக்குறுதி அளித்தனர் . ஆக , இரகூஜி தொடர்ந்து 
தமது படையெடுப்புகளைக் கிழக்குப் பிரதேசத்தில் நிகழ்த்தினார் . 
அவருடைய செயல்களின் 

நவாபுக்குப் பெருந் 
தொல்லை ஏற்பட்டது . ஆகவே , அவர் வங்காளம் , பீகார் ஆகிய 
வற்றிலிருந்து வசூலிக்க 

வேண்டிய 

சௌத் தீர்வையாக 
32 இலட்சம் ரூபாயை இரகூஜிக்குக் கொடுத்ததோடு அல்லாமல் 
ஒரிஸாவில் ஒரு பகுதியையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டார் 
( 1751 ) . ஒரிஸா வில் மராட்டியரின் ஆட்சி நிலையாக அமைக்கப் 
படவில்லை . அதை ஆளும் பொறுப்பினை அங்கிருந்தவர்களிடமே 
ஒப்படைத்து விட்டுக் கப்பத்தை மட்டும் மராட்டியர்கள் ஏற்றனர் . 


விளைவாக 


ஆம்பர் நாட்டு இராசபுத்திர மன்னரான சவாய் ஜெய்சிங் 
என்பவர் 1743 - ல் தமது 53 ஆம் வயதில் இறந்தார் . இவருடைய 
அரியணைக்கு வருவதற்காக இவருடைய மூத்த குமாரன் ஈசுவர் 
சிங்கும் இளைய மகன் மாதவ சிங்கும் போட்டியிட்டனர் . 
இளையவர் உதயபுரி இளவரசிக்குப் பிறந்தவரா கையால் அந் 
நாட்டு அரசர் மகாராஜா சகாத் சிங் என்பவர் அவருக்கு ஆதரவு 
கொடுத்தார் . இதனால் இவ்விரு கட்சியினருக்கும் இடையே 
பெரும் போர் மூண்டது . ரனோஜி சிந்தியாவும் மல்ஹர்ராவ் 
ஹோல்காரும் ஈசுவர் சிங்கிற்கு ஆதரவுகாட்டி மோதலில் ஈடுபட்டு 
1745 - ல் மாதவ சிங்கை முரியடித்துவிட்டனர் . இதற்குப் பிறகு 
ரனோஜி இறந்துவிடவே அவருடைய குமாரர் ஜெயப்பாவுக்கும் 
மல்ஹர்ராவுக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டதன் விளைவாக 
மல்ஹர் ராவ் , மாதவ ராவுடன் சேர்ந்து கொண்டார் . 1747 , 
மார்ச்சு மாதத்தில் ராஜ்மகாலில் நிகழ்ந்த போரில் மாதவ ராவ் 
மீண்டும் முரியடிக்கப்பட்டார் . இத் தோல்விகளின் விளைவாக 
மனமுடைந்த மாதவ ராவ் பூனாவிலிருந்த பாஜிராவுக்கு ஒரு 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


15 


தூதுக்குழு அனுப்பி ஆதரவை நாடினார் . பாலாஜி பாஜிராவ் 
ஜெய்பூருக்குச் சென்று சகோதரர்களையும் சமரசமாக 
வாழும்படி அறிவுரை புகட்டி நாட்டைப் பகிர்ந்து கொடுத்து 
விட்டுத் திரும்பினார் . ஆனால் , ஈசுவர் ராவ் , மாதவ ராவுக்குச் சேர 
வேண்டிய . பங்கினைக் கொடுக்க மறுத்துவிட்டார் . ஆகவே , 
பேஷ்வாவும் மல் ஹர்ராவ் சிந்தியாவும் ஜெயப்பா ஹோல்காரும் 
தாங்கள் நடுவராய் இருந்து பிரச்சினையைத் தீர்த்து வைக்க 
முற்பட்டனர் . பேஷ்வா மற்ற இருவரையும் அனுப்பி ஈசுவர் 
சிங்கிடம் சௌத் தீர்வையை வசூலிக்கும்படி உத்தரவிட்டார் . 
மனமுடைந்து போன ஈசுவர் சிங் நஞ்சுண்டு தற்கொலை புரிந்து 
கொண்டார் , அவருடைய 

மனைவியரில் ஒரு சிலர் நஞ்சுண்டு 
மடிந்தனர் ; மற்றும் பலர் உடன்கட்டை ஏறினர் . இவ்வித 
மாகத் தம் மூத்த சகோதரரும் அவருடைய குடும்பத்தாரும் 
இறப்பதற்குக் காரணமாயிருந்தவர்களைப் பழிவாங்க நினைத்த 
மாதவ ராவ் அவர்களைத் தம் நகரில் காணுமாறு அழைப்பு 
விடுத்து ஏறத்தாழ மூவாயிரம் மராட்டியரைக் கொன்றார் . 
சப்தர் சிங்கிற்கு உதவி புரிய ஹோல்காரும் சிந்தியாவும் சென்று 
விட்டதனால் இப்படுகொலையிலிருந்து தப்பித்துக் கொண்டனர் . 
மராட்டியருக்கும் இராசபுத்திரருக்குமிருந்த நல்லுறவு இப் 
படுகொலையினால் முரிந்துவிட்டது . 


அவருடைய 


சாகுவின் இறுதிக்காலம் இருள் நிறைந்ததாக இருந்தது . 

மனைவியருக்கு மிடையே ஏற்பட்டிருந்த 
பொறாமை , 

மகப் பேறில்லாக் குறை ஆகியவையெல்லாம் 
நோய்வாய்ப்பட்டிருந்த அவருடைய உடலை மேலும் வாட்டின . 
இத்தறுவாயில் மராட்டிய நாட்டின் பட்டத்தைப் பெறுவதற் 
காகக் கோலாப்பூரில் வாழ்ந்து வந்த இரண்டாம் சாம்பூஜியும் 
தாராபாயும் இரகூஜி பான்ஸ்லேயின் மூன்றாம் புதல்வனான 
முதோஜியும் , முராரிராவ் கோர்படேயும் ஆங்கிரிய சகோதரர் 
களும் கடும் போட்டியிட்டனர் . இராமராஜன் என்ற தமது 
பேரன் உயிருடன் இருப்பதாகவும் அவருக்குத்தாம் சத்ரபதி 
பதவி சேரவேண்டும் என்றும் தாராபாய் வற்புறுத்தினார் . இதை 
எப்படியோ சாகு நம்பிவிட்டு அவ்விளைஞனை இளவரசனாக 
ஏற்றுக்கொண்டார் . எப்படியும் இரண்டாம் சாம்பூஜி தமக்கு 
வாரிசாக வரக்கூடாது என்பது சாகுவின் எண்ணம் . 

ஆனால் , 
இராமராஜ 

ராஜனைப் பட்டத்திற்கு வரவேண்டிய இளவரசனாகச் சாகு 
ஏற்றுக்கொண்டதை அவருடைய மனைவி 

சக்வார்பாய் 
எதிர்த்தாள் . அரியணையைக் கைப்பற்றுவதற்காகச் சாம்பூஜி 
செய்த முயற்சி தோல்வியடைந்தது . இது போன்ற அவல நிலை 
யில் சாகு 1749 - ல் இறந்தார் . மரணமுறி ஒன்றில் தமக்குப் 


16 


இந்திய வரலாறு 


பிறகு இராமராஜன் பதவிக்கு வரவேண்டுமென்று அவர் குறிப் 
பிட்டிருந்தார் . இல்லையெனில் சிவாஜியின் மரபுவழியில் வந்த 
எந்தச் சந்ததியாரும் சத்ரபதியாகலாம் என்றும் குறிப்பிட் 
டிருந்தார் . 


மூன்று பேஷ்வாக்களின் ஆட்சியைக் கண்ணுற்ற சாகு 
மாராட்டிய மன்னர்களுள் தலைசிறந்த இறுதி சத்ரபதியாவார் . 
தாம் பெற்றிருந்த நேர்மை , வன்மை போன்ற சிறந்த பண்பு 
களைக் கொண்டு அவர் நேர்முகமாக ஆட்சி நடத்தி வந்தார் . 
இவருக்குப்பின் அரசர்களாக வந்தவர்கள் தகுதியற்றவர்களாக 
இருந்ததனால் அவர்கள் ஆட்சிப் பொறுப்பைப் பேஷ்வாக் 
களிடமே விட்டு விட்டார்கள் . சாகுவைச் சிறந்த ஆட்சியாளர் 
என்றும் கூறுவதற்கில்லை ; சிறந்த தளபதி என்றும் கூறுவதற் 
கில்லை . இருந்த போதிலும் அவருடைய ஆழமான பொது 
அறிவினாலும் இரக்க குணத்தினாலும் அவர் பிறருடைய குறை 
பாடுகளையும் திறமைகளையும் அறிந்துகொள்ள முடிந்தது ; 
சூழ்நிலைக்கு ஏற்றபடி இரக்கம் காட்டினார் ; உதவினார் . பிறரிடம் 
காணப்படும் சிறப்புகளையும் குறைகளையும் அவரால் மிக எளிதாக 
மதிப்பிட முடிந்தது . எல்லாரிடமும் எளிதாகக் கூடிப்பழகும் 
தன்மை , தடையின்றிப் பேசும் பழக்கம் ஆகியவை இவரிடத்தில் 
காணப்பட்ட இதர சிறப்புகளாகும் . விவசாயிகளிடம் அவர் 
அன்பும் அனுதாபமும் கொண்டிருந்ததனால் அவர்களுக்குப் பல 
வகையிலும் ஆதரவு அளித்தார் . இதன் விளைவாக வேளாண்மை 
பெருகியது . பொது 

மக்களின் நலனில் அவர் பெரும் 
கருத்துடையவராய் நடந்து கொண்டார் . சிறந்தவர்களையே 
அவர் தமது அமைச்சர்களாகத் தேர்ந்தெடுத்து விட்டுப் பிறகு 
அவர்கள் மீது முழு நம்பிக்கையையும் செலுத்தினார் . அவர் 
களுடைய விவகாரங்களில் 

அவர் வீணாகத் தலையிட 
விரும்பவில்லை . 


சாகு , தமது இளமைப் பொழுதை மொகலாயர்களுடைய 
அரண்மனையில் கழித்தவராதலால் மொகலாயப் பேரரசர்பாலும் 
அவருடைய குடும்பத்தார்பாலும் அளவுகடந்து பற்றுள்ளவரா 
யிருந்தார் . ஆகவேதான் , தில்லிக்கும் சதாராவுக்கும் இடையே 
எவ்விதப் பூசலோ மோதலோ ஏற்படுவதை அவர் விரும்ப 
வில்லை . இந்து சமயத்தில் கொண்டிருந்த பற்றைப்போலவே 
அவர் இஸ்லாமிய சமயத்திலும் பற்றுக் கொண்டிருந்தார் . 
மொகலாயர்களுக்குரிய ஒரு சில பழக்கவழக்கங்களையும் அவர் 
மேற்கொண்டிருந்தார் . பிற சமயங்களைச் சகித்துக்கொள்ளும் 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


17 


தன்மை இவரிடத்தில் அதிகமாகக் காணப்பட்டது . இவர் 
இருந்த சூழ்நிலையில் நிலமானிய முறை தவிர்க்க முடியாத 
ஒன்றாகிவிட்டதனால் இவர் அதனை ஊக்குவித்து உறுதிப்படுத் 
தினார் . இவர் சிறந்த அரசராக விளங்காவிடினும் சிறந்த மனித 
ராக விளங்கினார் என்று சற்றும் ஐயமின்றிக் கூறலாம் . 


சாகுவின் இறப்பிற்குப் பிறகு இராமராஜர் ஜனவரி , 1750 - ல் 
சத்ரபதியாகப் பதவி ஏற்றார் . தமது விருப்பப்படியே இராம 
ராஜர் பட்டத்திற்கு வந்ததனால் பெருமகிழ்ச்சியுற்ற தாராபாய் 
மேற்கொண்டு எல்லாம் தனது விருப்பத்தின்படியே மராட்டிய 
இராச்சியத்தில் நடைபெறும் என்று கனவு கண்டாள் . உண்மை 
யறிந்த பாலாஜி பா ஜிராவ் புதிய சத்ரபதியைத் தம் வசப்படுத்திக் 
கொண்டு 

சங்கோலா என்ற இடத்தில் அவருடன் ஓர் 
ஒப்பந்தத்தைத் செய்து கொண்டார் . அவ்வொப்பந்தத்தின் 
படி பேஷ்வா வின் அறிவுரைப்படியே இராமராஜர் ஆட்சியை 
நடத்துவதாக வாக்குறுதியளித்தார் . அவருக்குத் துணைபுரி 
வதற்கென , கோவிந்தராவ் சிட்னிஸ் என்பவர் இருக்கவேண்டும் 
என்றும் முடிவுசெய்யப்பட்டது . தன்னை விட்டுவிட்டுப் போஷ்வா 
வுடன் சேர்ந்துவிட்டதற்காக இராமராஜரைத் தண்டிக்கத் 
தாராபாய் முற்பட்டாள் . அவள் , சதாராக் கோட்டையைக் 
கைப்பற்றிக் கொண்டு இராமராஜரைச் சிறையிலடைத்துப் 
பல்லாயிரம் வீரர்களுடன் சதாரா முழுவதையும் கைப்பற்றிக் 
கொண்டாள் . அதே சமயத்தில் பேஷ்வா தமது படையுடன் 
முன்னேறித் தாராபாய்க்கு உதவியாயிருந்த தாமாஜி கெய்க் 
வாரைத் தோற்கடித்தார் . தாமாஜியின் முஜராதி ஆட்சிப் 
பகுதியில் பாதியைத் தமக்குக் கொடுக்கவேண்டும் என்றும் 
போரிழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் தா மாஜி கொடுக்க வேண்டும் 
என்றும் பேஷ்வா வற்புறுத்தினார் . இதன் பின்னரும் மன நிம்மதி 
பெறாத பாலாஜி ,தாமாஜியை முறியடித்து அவரையும் அவருடைய 
மனைவியையும் சிறையிலடைத்துப் பிறகு விடுதலை செய்தார் . 
சத்ரபதி இராமராஜரை விடுவிக்குமாறு அவர் தாராபாயை 
வற்புறுத்தியும் அவள் அவ்விதம் செய்ய மறுத்துவிட்டதனால் 
இருவருக்கும் போர் தொடர்ந்து நடைபெற்றது . இறுதியில் 
ஜேஜுர் என்னுமிடத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது . 
இதற்குப்பின் தாராபாய் ஒரு கோவிலுக்குள் சென்று இராமராஜர் 
உண்மையில் தன் பேரனல்லன் என்றும் அவன் 
நாடோடிப் பாடகனென்றும் கூறினாள் . இராமராஜர் 1777 வரை 
தொடர்ந்து சிறையில் இருந்துகொண்டு இறுதியில் மாண்டார் . 


18 


ந்திய வரலாறு 


. 


தாராபாய் 1761- ல் உயிர் நீத்தாள் . அவளுடைய வமிசத் 
தாரை மராட்டிய அரசராக்கும் முயற்சி அதனுடன் முடிவடைந் 

அக்காலந்தொட்டுப் பேஷ்வாக்கள் சர்வாதிகாரிகளாக 
ஆளத்தொடங்கிவிட்டனர் . தாராபாய் காரணமாயிருந்த ஓர் 
உள் நாட்டுப் போர் இறுதியில் ஓர் அரச குலத்தையே அழித்து 
விட்டது . 

சத்ரபதிகளின் அமைச்சர்களாக அரசியல் 
வாழ்க்கையை ஆரம்பித்த பேஷ்வாக்கள் அரசர்களாகவே மாறி 
விட்டனர் . இந்த நிலை உண்டாவதற்குச் சாகுவின் ஆற்றலில் 
லாமை , இராமராஜரின் பிறப்பு 

வரலாறு , 

தாராபாயின் 
பேராசை , அதனால் அவள் அடிக்கடி இராச்சிய விவகாரங்களில் 
தலையிடுதல் , அரண்மனைக் கலகங்கள் கியவை 

வ எல்லாம் 
காரணங்களாயின . 


சூழ்நிலை 


உள் நாட்டுப்போர்களை ஒடுக்கிய பாலாஜி பாஜிராவ் மராட்டி 
யர்களின் அரசரானார் . தக்காணத்தில் அப்போது இருந்த 

அவரை அப் பகுதியின் மீது படையெடுக்கத் 
தூண்டியது . தக்காணத்தின் ஆட்சியாளராக இருந்துவந்த 
நிஸாமுல் முல்க் 1748 - ல் இறந்தவுடன் அவர்களுடைய இரு 
மகன்களான காசி உத்தீன்கான் மற்றும் சலபத்ஜங் ஆகியோருக் 
கிடையில் அரசுரிமைக்காகப் போர் மூண்டது . பாலாஜி பாஜிராவ் 
காசி உத்தீனுக்கு ஆதரவு காட்டினார் . இதற்கிடையில் சலபத் 
ஜங் ஃபிரெஞ்சுத் தளபதியான புஸ்ஸி ( Bussy ) என்பவரிடமிருந்து 
படை உதவி பெற்று மராட்டியப் படை ஒன்றை முரியடித்தார் . 
இத் தருணத்தில் நிஜாமின் படையிலும் கலகம் ஏற்பட்டது . 
காசி உத்தீனும் நஞ்சிடப்பட்டுக் கொல்லப்பட்டார் . இதனால் 
வாரிசுரிமை தொடர்ந்து நடைபெறவில்லை . சலபத்ஜங் நிஜா 
மானார் . இருதரப்பினரிடையே நட்புறவு ஏற்பட்டது . 


போது 


கருநாடகத்தில் போர் ஏற்பட்டதையொட்டி ஃபிரெஞ்சு 
தளபதி கௌண்டி லாலி ( Count de Lally ) புஸ்ஸியை ஹைதரா 
பாதிலிருந்து அழைத்துக்கொண்டார் . சாகுவின் மரணத்தின் 
கருநாடகத்தில் 

நிலைத்திருந்த மராட்டியரின் 
ஆதிக்கத்தை மீண்டும் வலுப்படுத்திக் கொள்வதற்காகப் 
பேஷ்வா தமது கவனத்தை அப் பக்கம் திருப்பினார் . 1758 - ல் 
போஷ்வா நிஜாமின் நாட்டைத் தாக்க முயன்றார் . ஆமது 
நகரை அவர் கைப்பற்றிக்கொண்டு நிஜாமின் படைத் தலைவ 
ரான இப்ராஹிம் கான் கார்டி ( Ibrahim Khan Gardhi) என் 
பவரைத் தமது பீரங்கிப் படையின் தலைவராக நியமித்துக் 
கொண்டார் . தமது ஒன்றுவிட்ட சகோதரரான சதாசிவராவ் 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


19 


பாகுவின் தலைமையில் அவர் 40,000 படை வீரர்களை அனுப்பி 
நிஜாமின் ஆட்சிப் பகுதியின் மீது படையெடுக்க வைத்தார் . 
நிஜாம் சலபத்ஜங் பெருமுயற்சி செய்தும் மராட்டியப் படையை 
எதிர்த்து வெற்றிபெற முடியவில்லை . உத்கீரில் 1760 - ல் 
அவருடைய படை பெரும் தோல்வியுற்றது . சலபத்ஜங் சதாசிவ 
ராவ் பாகுவுடன் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டார் . அதன்படி 
பீஜப்பூர் , அவுரங்காபாத் மற்றும் சுற்றியுள்ள நாடுகள் ஆகிய 
வற்றையும் தௌலதாபாத் , அசிர்கர் , பீஜப்பூர் , ஆமது நகர் , 
புர்ஹான்பூர் முதலான கோட்டைகளையும் நிஜாம் மராட்டியர் 
களிடம் ஒப்படைத்தார் . இப் பகுதிகளிலிருந்து ஆண்டுதோறும் 
60 லட்சம் ரூபாய் மராட்டியருக்கு வருவாயாகக் கிடைத்தது . 
உத்கீர் போரில் வெற்றி பெற்றதன் காரணமாகச் சதாசிவராவ் 
பாகுவின் புகழ் மேலும் ஓங்கி நின்றது . 


பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் தென்னிந்தியாவில் போரில் 
ஈடுபட்டிருந்தபோது 1757 - ல் வட இந்தியாவானது அகமது ஷா 
அப்தாலியின் படையெடுப்புக்கு இலக்காயிற்று . நிலை மையைச் 
சமாளிப்பதற்காக அகமது ஷா என்ற மொகலாயப் பேரரசின் 
வஸீரான காஸி உத்தீன் மராட்டியர்களின் உதவியை நாடினார் . 
படையெடுப்பாளரை எதிர்ப்பதற்காகப் பேஷ்வா ரகோபா என 
விளங்கிய தம்முடைய சகோதரர் ரகுநா தராவை அனுப்பி வைத் 
தார் . ராகோபா பஞ்சாபிற்கு வந்து சேருவதற்குள் படையெடுப் 
பாளர் அங்கிருந்து வெளியேறிவிட்டிருந்தார் . இருப்பினும் 
ரகோபா , படையெடுப்பாளரின் மகனான தைமூரை லா கூரி 
லிருந்து விரட்டியடித்துப் பஞ்சாப் முழுவதையும் கைப்பற்றிக் 
கொண்டார் . இந்த நிலையில் மராட்டியர்களின் பேரரசு பெரு 
மளவும் பரவிவிட்டிருந்தது . அவர்களுடைய பேரரசின் எல்லை 
வடபுறத்தில் சிந்து நதி , இமயமலை ஆகியவை வரையிலும் , 
தெற்கில் தீபகற்பத்தின் கோடி வரையிலும் பரவி இருந்தது . 
இந்த எல்லைகளுக்குள் மராட்டியர்களுக்குரியதாய் இருந்திராத 
நிலப்பகுதிகள் அனைத்தும் அவர்களுக்குக் கப்பம் செலுத்தின . 
ஆனாலும் , பஞ்சாபைக் கைப்பற்றியதனால் மராட்டியர்களுக் 
குரியதாய் இருந்திராத நிலப்பகுதிகள் அனைத்தும் அவர்களுக்குக் 
கப்பம் செலுத்தின . ஆனாலும் , பஞ்சாபைக் கைப்பற்றியதனால் 
மராட்டியர்களுக்குத் தொல்லைகள் தாம் அதிகமாயின . அழை 
யாது நுழைந்தவர்கள் என்றே மராட்டியர்களைச் சீக்கியர்களும் 
முஸ்லிம்களும் கருதினர் . அன்றியும் , தைமூர் ஷாவை மராட்டி 
யர்கள் பஞ்சாபிலிருந்து விரட்டியடித்ததனால் அவர்கள் அகமது 
ஷா அப்தாலியின் பகைமைக்கு ஆளாயினர் . பெரும் சினங் 
கொண்ட அவர் 1759 , ஆகஸ்ட்டு மாதத்தில் பெரும் படையுடன் 


20 


இந்திய வரலாறு 


சிந்து நதியைக் கடந்து தத்தாஜி சிந்தியாவைப் பராரிகாட் போரி 
லும் ( Bharari ghat ) மல்ஹர்ராவ் ஹோல்காரைச் சிக்கந்தராபாத் 
போரிலும் ( Sikandarabad ) தோற்கடித்தார் . அவருடன் மராட்டி 
யர்களுக்கெதிராக ரோ ஹில்லர்களும் முஸ்லிம் தலைவர்களும் 
சேர்ந்துகொண்டனர் . சிந்தியாவும் ஹோல்கரும் தோற்கடிக்கப் 
பட்டுவிட்டனர் என்ற செய்தியைக் கேள்வியுற்ற பேஷ்வா தம் 
பதினேழு வயது மகன் விஸ்வாசராணாவின் பொறுப்பில் ஒரு 
பெரும் குதிரை , மற்றும் காலாட் படையைப் படையெடுப் 
பாளருக்கெதிராக அனுப்பி வைத்தார் . வழியில் பிண்டாரிகளும் 
படையில் ஒழுங்காகத் தேர்ச்சி பெறாதவர்களும் அப் பெரும் 
படையுடன் சேர்ந்து கொண்டனர் . இக்கட்டான நிலையில் 
இராசபுத்திரர்கள் தனித்து நின்றனர் . மொகலாயப் படைகளைச் 
சதாசிவராவ் தோற்கடித்துவிட்டுத் தில்லியை வெகு எளிதாகக் 
கைப்பற்றிக் கொண்டார் ( ஆகஸ்ட் , 1760 ) . முந்தின ஆண்டில் 
காசி உத்தீனால் கொல்லப்பட்ட இரண்டாம் ஆலம்கீரின் பதவி 
காலியாக இருந்ததனால் அவ்விடத்திற்கு இரண்டாம் 

ஷா 
ஆலமைச் சதாசிவராவ் நியமித்தார் . 


அடுத்த சில மாதங்கள் வரையிலும் மராட்டியர்களும் 
ஆப்கானியர்களும் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண் 
டிருந்தனர் . ஒவ்வொரு தரப்பினரும் முக்கியக் கேந்திரங்களைக் 
கைப்பற்றுவதில் கருத்தாயிருந்தனர் . முடிவில் சதாசிவராவ் 
குஞ்ச்புரா ( Kunjpura ) என்று தில்லியிலிருந்து வடக்கில் 78 மைல் 
தூரத்திலிருந்த நகரைக் கைப்பற்றிக் கொண்டு தெற்கிலிருந்த 
பானிப்பட்டில் தம்முடைய முகாமை நிறுவிக்கொண்டார் 
( அக்டோபர் , 1760 ) . நகரில் போதிய அளவு உணவுப் பொருள் 
களும் பிற பொருள்களும் கிடைத்தன . இதற்கிடையே குஞ்ச்புரா 
வீழ்ச்சியுற்றதைக் கேள்வியுற்ற அப்தாலி அதிர்ச்சியுற்றார் . 
உடனடியாகத் தாக்குதல் நடத்த முடிவு எடுத்துத் தில்லிக்கு 
வடக்கே இருபது மைல் தொலைவிலுள்ள பாக்பட்டிற்கு (Baghpat ) 
அருகில் யமுனையாற்றைக் கடந்தார் . அக்டோபர் 25 ஆம் நாள் 
அன்று அவ்வாற்றின் வலக்கரை ஓரமாகச் சென்று சோனிப் 

அடைந்தார் . அப்தாலியின் இத்தகைய அரிய 
சாதனையைப்பற்றி அறிந்தபாகூ வடக்கிலிருந்து உடனே திரும்பி 
அப்தாலியின் முன்னணிப்படை நிலைகொண்டிருந்த இடத்திற்கு 
ஐந்து மைல் தூரத்திலுள்ள பானிப்பட்டை வந்தடைந்தார் . 
அக்டோபர் மாதக் கடைசியில் இருதரப்பினருக்குமிடையே 
அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தன . படையெடுப் 
பாளர்கள் போருக்கு ஆயத்தமாக உள்ளனர் என்று உணர்ந்து 


பட்டை 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


21 


கொண்ட பாகூ இத்தனை ஆண்டுக் காலமாக மராட்டியர்கள் 
கையாண்டு வந்த திடீர்த் தாக்குதல் முறையைக் கைவிட்டார் . 
அம்முறையைக் கைவிடுவதை ஹோல்கர் , மற்றும் மராட்ானத் 
தலைவர்கள் தீவிரமாக எதிர்த்தும் சதாசிவராவ் பொருட்படுத்த 
வில்லை . மாறாக , அவர் இப்ராஹிம் கார்டியின் யோசனைப்படி 
போரிடாது காப்பு நிலையில் இருப்பதற்கும் , அப்தாலி படையெடுப் 
பாளர் பட்டினியால் வாடி வருந்தி வலிமை இழக்கும் வரையில் 
தாக்காது இருப்பதற்கும் பானிப்பட்டு நகருக்குத் தெற்கே 
அமைந்திருந்த திறந்த வெளியில் அரண் அமைத்துக்கொண் 
டார் . பெண்கள் உட்பட போரிடாத ஏராளமான ஆள்கள் 
அவருடைய படைக்குப் பெரும் சுமையாக இருந்தனர் . ஆகவே , 
அவருடைய படை வீரர்கள் எதிரிகளின் 

அணிகளுக்குள் 
தீரமாய்ப் புகுந்து போரிட முடியவில்லை . கிழக்கு மேற்காக ஆறு 
கல் நீளம் பரவியிருந்த மராட்டியரது பாசறையானது வடக்குத் 
தெற்காக இரண்டு கல் செறிவு கொண்டதாக அமைந்திருந்தது . 
பாசறையைச் சுற்றி 25 கெஜ அகலமும் 6 கெஜ ஆழமும் 
கொண்ட பெரிய குழி அரண் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது . 
அதனை மேலும் வலுப்படுத்துவதற்காக மிகவும் கனமான பீரங்கி 
கள் பொருத்தப் பெற்ற மண் சுவர் ஒன்றும் எழுப்பப்பட்டது . 
அதற்கு மூன்று மைல் தெற்கே சோனிப்பட்டைப் பின்னணி 
யாகக் கொண்டு படையெடுப்பாளரின் பாசறை அமைக்கப்பட் 
டிருந்தது . அப் பாசறையைச் சுற்றிக் குழி அரண்களும் வெட்டி 
வீழ்த்தப்பட்ட மரங்களைக் கொண்டு கட்டப்பெற்ற அரண்களும் 
அமைந்திருந்தன . பானிப்பட்டிற்கு வந்து சேர்ந்திருந்த பாகூ 
பெரும் உவகையில் மூழ்கிக் கிடந்தார் . ரோஹில்கண்டைத் 
தாக்கிச் சூறையிட்டுப் பணமும் பொருளும் அனுப்பி வைக்கு 
மாறு கோவிந்த் பந்த் பண்டேலாவிற்கு அவர் கட்டளை பிறப்பித் 
தார் . ஆனால் , யமுனைக்கு அருகில் அப்தாலி தமது பாசறையை 
நகர்த்திச் சென்றுவிட்டதனால் பாகூவுக்குப் பெரும் ஏமாற்றம் 
ஏற்பட்டது . படையெடுப்பாளர் தமது பாசறையை அவ்வாறு 
நகர்த்திக் கொண்டதனால் அவருக்கு ஏராளமாக நீர் கிடைத்த 
தோடு தோவாப் பகுதியுடன் எளிதாகத் தொடர்பு கொள் 
வதற்கும் நஜீபின் அதிகாரத்திற்குட்பட்டிருந்த அப் பகுதியி 
னின்றும் இடையறாமல் தானியங்கள் , கால்நடைத் தீனி ஆகிய 
வற்றைப் பெறுவதற்கும் நல்வாய்ப்பு ஏற்பட்டது . தவிரவும் 
மராட்டியப் பாசறையைச் சுற்றி வலிமை மிக்க காவற் படை 
களையும் படையெடுப்பாளர் நிறுத்தி வைத்தனர் . அதனால் 
மராட்டியர்கள் தோவாப் , தில்லி , இராசபுதனம் ஆகியவற்றுடன் 
தொடர்பு கொள்ள முடியவில்லை . அப் பகுதிகளிலிருந்து பொருள் 
களும் தானியங்களும் பெற முடியவில்லை . இருப்பினும் வடபகுதி 

29 


22 


இந்திய வரலாறு 


யுடன் அவர்கள் தொடர்பு கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு அவர் 
களுக்கு இல்லாமலில்லை . ஆனால் , விரைவில் குஞ்ச்புராவை 
அப்தாலி கைப்பற்றிக்கொண்ட தனால் மராட்டியர்கள் பஞ்சா 
புடன் கொண்ட தொடர்பும் அறுபட்டுவிட்டது . இது மராட்டி 
யர்களைப் பெரும் இன்னலுக்குட்படுத்தியது . எந்தத் திசையி 
லிருந்தும் எப் பகுதியிலிருந்தும் பொருள்களை அவர்கள் பெற 
முடியவில்லை . இரண்டு மாதமாகத் தக்காணத்திலிருந்து எவ்விதச் 
செய்தியும் பானிப்பட்டை அடையவில்லை . 


இவ்விதமாக மராட்டியர்கள் பெரும் துன்பத்தில் சிக்கிக் 
கொண்டனர் . இருப்பினும் பாகூ சிறிதும் மனம் தளரவில்லை . 
அடுத்த நான்கு மாதங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே 
மோதல்கள் ஏற்பட்டுக்கொண்டிருந்தன . ஆனாலும், குறிப்பிடத் 
தக்க விளைவு ஏதும் ஏற்படவில்லை . 1760 , நவம்பரில் இப்ராஹிம் 
கார்டியின் சகோதர ரான பதே கான் ( Fateh Khan ) என்பவர் 
அப்தாலியின் பாசறையின் மீது திடீரென்று தாக்குதல் நடத் 
தினார் . அதனால் , அவர் தோல்வியுற்றுப் பின் வாங்க நேரிட்டது . 
அதே மாதத்தில் 22 ஆம் தேதியன்று அப்தாலியின் வஸீரை 
ஜங்கோஜி சிந்தியா தாக்கி அவரைப் படையெடுப்பாளரின் 
பாசறை வரை துரத்திச் சென்றார் . ஆனாலும் , பேஷ்வா படை 
களின் ஆதரவு அவருக்குச் சரியாகக் கிடைக்கவில்லையாதலால் 
அவர் திரும்ப வேண்டியதாயிற்று . டிசம்பரில் நஜீப் மராட்டியப் 
படை ஒன்றைத் தாக்கினார் . அதன் விளைவாக முந்நூறு ரோஹில் 
லர்கள் மடிந்தனர் . காஸியாபாதிற்குத் தென் கிழக்கே பத்து 
தொலைவில் 

ஜலாலாபாதில் தமக்கு 
பொருள்களைக் கோவிந்த் பந்த் பண்டேலா சேகரித்துக்கொண் 
டிருக்கையில் ரோஹில்லாப் படைகள் அவரை டிசம்பர் 17ஆம் 
நாள் அன்று திடீரென்று தாக்கின . போரில் அம் மராட்டியத் 
தலைவர் உயிரிழந்தார் . பட்டினியால் வாடிக் கொண்டிருந்த 
மராட்டியப் படைகளின் நிலைமை மேலும் மோசமாயிற்று . 
தானியங்களையும் , பொருள்களையும் வாங்குவதற்காகத் தேவைப் 
படும் நாணயங்களை அச்சடிப்பதற்காகத் தங்க , வெள்ளி 
நகைகளை உருக்கி நாணயச் சாலைகளைப் பாகூ அமைத்தார் . 
இருப்பினும் தானியங்களின் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து 
கொண்டேயிருந்தது . இந்தக் கடுமையான நிலையை இரண்டு 
வாரத்திற்கு மேற்பட்டுப் பொறுக்க முடியவில்லை . நம்பிக்கையை 
முற்றிலும் இழந்துவிட்ட நிலையில் அவர் அகமது ஷா அப்தாலி 
யுடன் சமாதானம் செய்து கொள்ள முயன்றார் . பெருந் 
தொகையை இழப்பீடாகக் கொடுக்கவும் அவர் முற்பட்டார் . 
ஆனால் , 

ஆலோசனைப்படி அப்தாலி அந்த 


மைல் 


வேண்டிய 


ந ஜீ பின் 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


23 


யோசனையைப் புறக்கணித்தார் . அப்புறக்கணிப்பு இந்தியாவின் 
வரலாற்றையே வேறு திசையில் திரும்பிவிட்டது என்றால் அது 
மிகையாகாது . 


படையெடுப்பாளர்களுடன் மோதலை நடத்தப் 
முனைப்புக் கொண்டார் . ஆனால் , அப்தாலி மோதலில் ஈடுபட 
அவசரப்படவில்லை . மிகவும் பொறுமையாகவே அவர் நடந்து 
கொண்டார் . மராட்டியர்களுடைய நிலை நாளுக்கு நாள் மோச 
மாகிக் கொண்டேயிருந்தது . உண்ண உணவின்றி அவர்கள் 
தவித்தனர் . அவர்களுடைய தலைவர்களோ மேலும் தாமத 
மின்றிப் போரில் இறங்குமாறு பாகூவை வற்புறுத்தினர் . வேறு 
வழியின்றிப் பாகூவும் இறுதிப் போரில் இறங்குவதென முடிவு 
செய்துவிட்டார் . இப்ராஹிம் கார்டியின் 

யோசனைப்படி 
மராட்டியப் படை முழுவதும் சதுர அணிவகுப்பு முறையில் 
மெதுவாக முன்னேற வேண்டும் என்றும் , நான்கு பக்கங் 
களையும் கன பீரங்கிகள் பாதுகாக்க வேண்டும் என்றும் , பெண் 
களும் மற்றும் போரில் கலந்து கொள்ளாதவர்களும் நடுவில் 
இருக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது . இத் திட்டத் 
தின்படி இப்ராஹிம் 

கானின் 

பீரங்கிப்படை பாதுகாப்பு 
அளிக்கையில் மராட்டியப் பாசறையே மொத்தமாக நகரும் . 
இந்த ஏற்பாடுகளுடன் ஜனவரி மாதம் 14 ஆம் நாள் அன்று 
அதிகாலையில் தாக்குதல் நடத்த மராட்டியர்கள் முன்னேறினர் . 
அத்தறுவாயிலும் பாகூ போரைத் தவிர்க்க ஒரு முயற்சி செய்தார் . 
போரைத் தவிர்த்துக் கொள்ளலாம் என்ற வேண்டுகோளை அவர் 
ஷூஜாவுத் தௌலாவுக்கு எழுதி அனுப்பினார் . அவப்பேறாக 
அந்தக் கடிதம் ஷூஜாவுத் தௌலாவுக்குப் போர் தினத்தன்று 
கிடைத்தது . அவர் ஒரு நாள் தவணை கேட்டார் . ஆனால் , 
அதற்குள்ளாக மராட்டியர்கள் போர்க்களத்தில் இறங்கிவிட்ட 
தனால் நிலைமை அளவு மீறிவிட்டது . 


படை 


மராட்டியருடைய படையின் எண்ணிக்கை 45,000 . இப் 
போரிடாதவர் அனைவரையும் 

நடுவிலே வைத்துக் 
கொண்டு மெதுவாக முன்னேறியது . எனினும் , ஒரே மொத்த 
மாக முன்னேறிச் செல்லவேண்டுமென்ற அவர்களது முதலாவது 
திட்டம் நிறைவேறவில்லை பாதலால் பாகூ தமது படையின் அணி 
வகுப்பைச் சற்றுத் திருத்தி நீண்டகோடு போன்ற வடிவில் 
அமைத்தார் . அவரும் விஸ்வேஸ்வர ராவும் மையத்தில் நிலை 
கொண்டனர் . பாகூவிற்கு இடப் புறத்தில் தமது முறையான 
பயிற்சி பெற்ற படையினருடன் இப்ராஹிம் கார்டி நின்றிருந்தார். 
அவருக்கு அடுத்து வலப் புறத்தில் தமாஜி கெய்க்வார் நிலை 


24 


இந்திய வரலாறு 


பெற்றிருந்தார் . பாகூவுக்கு வலப் புறத்தில் மல்ஹர் ராவ் ஹோல் 
கரும் ஜங்கோஜி சிந்தியாவும் நின்றிருந்தனர் . பாகூவிடம் 
சேமப்படை எதுவும் கிடையாது . 


அப்தாலியின் படை 60,000 வீரர்களைக் கொண்டிருந்தது . 
அவர்களில் பலர் அன்னியர்கள் . 

அவருடைய காலாட்படை 
சிறிதாகவே இருந்தது . ஆனால் , குதிரைப்படை கடல் போன்று 
நிலைபெற்றிருந்தது . அப் படையினைப் பிளக்க வேண்டி மராட்டி 
யர்கள் மிகத் தீவிரமாகத் தாக்கினர் . படையெடுப்பாள 
ருடைய படையின் நடுப்பகுதிக்கு அப்தாலியின் வஸீரான ஷா 
வாலி கான் (Shah Wali Khan ) தலைமை தாங்கினார் . மிகத் திறமை 
வாய்ந்த , தெரிந்தெடுக்கப்பட்ட துரானிக் குதிரைகள் அவரிடம் 
ஆயத்தமாக இருந்தன . ஷாபக்சந்த் கானும் நஜீப்பும் இடப் 
பக்கத்தில் நிலைகொண்டு ஜங்கோ ஜி சிந்தியாவிற்கும் மல்ஹர் 
ராவ் ஹோல்கருக்கும் எதிர்ப் புறத்தில் நின்றனர் . அப்தாலியின் 
வஸீருக்கும் நஜீப்புக்கும் இடையில் ஷூஜாவுத் தௌலா நின்று 
கொண்டார் . வலப்புறத்தில் ரோஹில்லாப் படையுடன் பர்குர் தார் 
கானும் மொகலாயப் படை பிரிவுடன் அமீர்பேக்கும் இருந்தனர் . 
அப்தாலி , தமது படையின் பின்னே நிலைகொண்டிருந்த சேமப் 
படைக்கு அருகில் ஊன்றி நின்று கொண்டார் . அந்த நிலையில் 
அவர் களத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெறும் போரின் 
உண்மை நிலையை அறிந்து கொள்ள முடிந்தது . 


இப்ராஹிம் கான் கார்டியின் பீரங்கிகள் குண்டுகளை வீசி 
எறிந்தன . அதனுடன் போரும் துவங்கியது . ரோஹில்லத் 
தலைவர்களைக் கார்டி முதலில் தாக்கினார் . ரோஹில்லர்கள் மிகத் 
தீவிரமாகப் போர் புரிந்த போதிலும் அவர்களில் ஒன்பதாயிரம் 
வீரர்கள் இப்ராஹிமின் பீரங்கிகளுக்கு இறையாயினர் . பலர் 
பின் வாங்கினர் . இருதரப்பினர்க்குமிடையே மூன்று மணி நேரத் 
திற்கு மிகக் கடுமையான போர் நிகழ்ந்தது . வீரர்களுக்கிடையே 
நேருக்கு நேரான கைகலப்பும் நடைபெற்றது . அதில் அப்தாலி 
அனுப்பிய புதிய ஆப்கானியத் துருப்புகளும் கலந்துகொண்டன . 
கார்டியின் படைப்பிரிவுகள் பெரும்பாலும் அழிந்தேவிட்டன . 
இந்த இக்கட்டான நிலையில் அப்தாலியின் வஸீர் தலைமையில் 
இருந்த நடுப்படைப் பிரிவினைப் பாகூ தம் முழுக் குதிரைப் 
படையைக் கொண்டு தாக்கினார் . ஆப்கானியர்கள் கடுமையான 
எதிர்ப்பை அளிந்த போதிலும் அவர்களுடைய படை 

டயில் மூன்று 
அணிகளை மாரட்டியர்கள் ஊடுருவிச் சென்றனர் . ஷாவாலிகான் 
பெரும் பீதியில் மூழ்கினார் . குதிரையிலிருந்து இறங்கிய அவர் 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


25 


தனமாகப் 


தாக்கி 


படையை 


சிதறி ஓடிக்கொண்டிருந்த படையினரை ஒன்று திரட்டச் செய்த 
முயற்சி வீணாயிற்று . ஆக , அப்போது இருந்த சூழ் நிலையில் 
போரின் விளைவு அப்தாலிக்குப் பாதகமாகிவிடும் போல் 
இருந்தது . அவரது வலப்பக்கப் படை திரும்பி ஓடியது . மத்தியி 
லிருந்த படை தோற்கடிக்கப்பட்டது . இடப்பக்கப்படை ஒன்றே 
சற்று உறுதியாக நின்றது . எங்கே தோற்றுவிடுவோமோ என்று 
சற்று நம்பிக்கையிழந்திருந்த நிலையில் நஜீப் மிகவும் முரட்டுத் 
பகைவர்களைத் 

நிலைமையை ஓரளவு 
சமாளித்துக்கொண்டார் . ஜங்கோஜி சிந்தியா 

மற்றும் 
மல்ஹர்ராவ் ஹோல்கர் ஆகியவர்களின் தலைமையில் இருந்த 
மராட்டியப் 

எதிர்த்து நின்று கொண்டிருந்த 
ரோஹில்லப் படை எண்ணிக்கையில் அதைவிடப் பெரிதாகவே 
இருந்தது . ஆக , மல்ஹர்ராவிற்கும் நஜீப்பிற்குமிடையே இருந்த 
இரகசிய ஒப்பந்தத்தின்படி மல்ஹர்ராவ் ஜங்கோஜியைத் 
தனியாகத் தவிக்க விட்டு விட்டுப் போர்க்களத்திலிருந்து 
ஓடி விட்டார் . இந்த நெருக்கடியான வேளையில் அப்தாலி தமது 
புதுச் சேமப் படைகளைப் புகுத்தினார் . அவருடைய இராணுவக் 
காவல் படையினர் ஓடிவிட்ட வீரர்களை முன்னால் கொண்டு 
நிறுத்த அனுப்பிவைக்கப்பட்டனர் . அப்தாலி தமது பாதுகாப்பிற் 
காக 4,000 வீரர்களை வைத்துக் கொண்டு வஸீர் ஷாவாலி கான் 
வலுப்படுத்துவதற்காக 10,000 

வீரர்களை 
அனுப்பினார் . எதிரிகளைச் சற்றும் தயங்காமல் தாக்குமாறு அவர் 
தம் தலைவர்களுக்கு ஆணையிட்டார் . இந்த நிலையில் ஒட்டகங் 
களின் மேல் பொருத்தப்பட்ட ஆப்கானிய சுழலச்சுத் துப்பாக்கி 
கள் சுட்டன . ஒட்டகங்கள் போர்க்களத்தில் இங்குமங்குமாக 
ஓடின . அச் சுழலச்சுத் துப்பாக்கிகள் நெருக்கமாக இருந்த 
மாராட்டியப்படை அணிகளின் மீது நெருப்பை வாரிக்கொட்டின . 
ஏற்கெனவே பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த மராட்டியப் 
படைகள் ஆப்கானியர்களால் எல்லாத் திக்குகளிலும் தாக்குண்ட 
தால் நிலைகுலைந்தன . இருப்பினும் அந்த நிலையிலும் அவர்கள் 
மிகக் கடுமையாகப் போரிட்டனர் . போர் இரண்டு மணி நேரம் 
நடைபெற்றது . பிற்பகல் 2-15 மணியளவில் எதிர்பாராவகை 
யில் குண்டு ஒன்று விஸ்வேஸ்வரராவைத் தாக்கிக் கொன்றது . 
நம்பிக்கை முற்றிலும் இழந்துவிட்ட பாகூ பகைவரை மிகவும் 
முரட்டுத்தனமாகத் தாக்கிக்கொண்டிருந்ததனால் போர் இன்னும் 
ஒரு மணி நேரம் நீடித்தது . இறுதியில் அவரும் கொல்லப் 
பட்டார் . அதனுடன் மராட்டியரின் எதிர்த் தாக்குதல் 
முடிவடைந்தது . மராட்டியப் படைகள் புறமுதுகிட்டு வேகமாக 
ஓடின . ஓடிக்கொண்டிருந்தவர்களைப் 

வரையில் 
அப்தாலியின் படைகள் துரத்திச்சென்று தாக்கின . போர்க் 


கையை 


படை 


பாசறை 


26 


இந்திய வரலாறு 


களத்திலிருந்து தப்பி ஓடிய மராட்டிய வீரர்கள் சற்றும் ஈவிரக்க 
மின்றி வெட்டி வீழ்த்தப்பட்டனார் . படுகொலை அன்று இரவும் 
அடுத்த நாள் முழுவதும் சற்றும் தணியாது நடைபெற்றது . 
மராட்டியப் பாசறை முழுவதும் கடும் தாக்குதலுக்கும் சூறை 
யாடலுக்கும் பலியாயிற்று . எண்ணற்ற பெண்கள் , குழந்தைகள் 
ஆகியவர்கள் அடிமைகளாயினர் . 


இந்த மாராட்டியரின் படுதோல்வியின் முக்கியத்துவத்தை 
ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாளன்று தான் உலகம் அறிய 
முடிந்தது . போர்க்களம் முழுவதும் பிணக்குவியல்கள் காட்சி 
தந்தன . பிணக்குவியல்களை எண்ணியதில் 28,000 பிணங்கள் 
இருந்தன . அதற்குச் சமமான எண்ணிக்கையினர் படு குழி 
களிலும் பாசறையைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் சிதறிக் கிடந் 
தனர் . பானிப்பட்டுக் களத்தில் ஒளிந்து கொண்டிருந்த ஏறக் 
குறைய 9,000 மராட்டியப் படையினர் சற்றும் இரக்கமின்றிக் 
கொல்லப்பட்டனர் . போர்க்களம் பயங்கரமாகக் 

காட்சி 
யளித்தது . துண்டிக்கப்பட்ட தலைகள் எங்கும் குவிந்து கிடந்தன . 
போரின் கொடுமையைக் கண்ணால் கண்ட மராட்டியரான 
காஸிராஜின் கூற்றின்படி மராட்டியரைக் கொல்வது ஒரு புனித 
மான செயல் என்றே கருதி ஆப்கானியப் படைகள் செயல் 
பட்டன . மராட்டிய மக்களுக்குள்ள தீர்ப்பு நாள் என்றே அதனை 
அவர் கருதினார் . போர்க்களத்தில் வீழ்ந்த முக்கியமான தலைவர் 
களில் பேஷ்வாவின் மூத்த மகனான விஸ்வேஸ்வர ராவ் , பாகூ , 
ஜெஸ்வந்த்ராவ் , துகோஜி சிந்தியா போன்றவர்கள் குறிப்பிடத் 
தக்கவர்கள் . இப்ராஹிம் கார்டி சிறையடைக்கப்பட்டார் . 
ஜங்கோஜியும் காயமுற்றுச் சில நாள்களுக்குப் பிறகு கொல்லப் 
பட்டார் . அவரைப் போர்க்களத்தில் தனியாகவிட்டு ஓடிய 
மல்ஹர்ராவ் பத்திரமாகப் பூனாவை வந்தடைந்தார் . மகதாஜி 
சிந்தியா படுகாயமுற்றும் உயிர் தப்பி ஓடிவிட்டார் . ஏறத்தாழ 
75,000 மராட்டியர் போரில் பலியாயினர் . 

ஜாது நாத் 
சர்க்காரின் கூற்றின்படி குடும்பத்தில் ஒருவரை இழக்காத 
வீடே மராட்டியத்தில் இல்லை . பல குடும்பங்கள் குடும்பத் 
தலைவர்களை இழந்து தவித்தன . ஒரே அடியில் ஒரு தலை முறை 
சார்ந்த தலைவர்கள் அனைவரும் அழிந்தனர் போர்க்களத்தி 
லிருந்து சற்றேறக்குறைய 25,000 மராட்டியர்கள் தப்பிப் பிழைத் 
தனர் . அவர்களுள் சிலர் ஸுஜாவுத் தௌலாவின் பாசறையில் 
தஞ்சம் புகுந்தனர் . அவர் , அவர்களைப் பெருந்தன்மையோடு 
பாதுகாப்பு அளித்துத் தமது சொந்தப் பணத்தைக் கொண்டு 
அவர்களது பயணத்திற்கு ஏற்பாடு செய்து சுராஜ்மல் ஜாத்தின் 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


27 


நாட்டிற்குப் பத்திரமாக அழைத்துச் செல்லுமாறு செய்தார் . 
ஹோல்கர் , சிந்தியா ஆகியவர்கள் தமக்கு இழைத்த அநீதிகளை 
சுராஜ்மல் மறந்து கணக்கற்ற மராட்டிய அகதிகளுக்கு உணவு 
உடை , உறைவிடம் , மருத்துவ உதவி ஆகியவற்றைத் தம்மால் 
இயன்ற அளவு அளித்துக் காத்தார் . 


போரினால் ஏற்பட்ட விளைவுகள் 

கனவிலும் நினைத்திருக்க முடியாத ஒரு படு தோல்வியைப் 
பானிப்பட்டில் மராட்டியர் அடைந்தனர் . மூன்றாம் பானிப்பட்டுப் 
போர் எனப் பெயர் பெற்று விளங்கும் இப் போரில் அவர்கள் 
அடைந்த தோல்வி குறித்து வரலாற்றறிஞர்கள் மாறுபட்ட 
கருத்துகளைக் கொண்டுள்ளனர் . 75,000 போர் வீரர்களை 
இழந்தது தான் மராட்டியர்கள் அடைந்த பெரும் பேரிடர் . 
மற்றப்படி அவர்களுடைய நலனுக்கு எவ்வகைக் கேடும் 
விளையவில்லை என்று தற்கால மராட்டிய அறிஞர்கள் ஒரே 
முகமான கருத்தினைக் கொண்டுள்ளார்கள் . போர்க்களத்தில் 
மராட்டியர்களுக்குப் பெருத்த ஆட்சேதம் ஏற்பட்ட போதிலும் 
அத் துன்ப நிகழ்ச்சி வேறெதையும் தீர்மானிக்கவில்லை . 
உண்மையில் அதன் தொடர் விளைவாக 

முதன்மையான 
மராட்டிய இனத்தில் நானாபட்னாவிஸ் , மகதாஜி சிந்தியா 
என்னும் முக்கியத்துவம் வாய்ந்த இருவர் முன்னணியில் 
நின்றனர் . வியக்கத்தக்க வகையில் உயிர் தப்பிய அவர்கள் 
இழந்த மராட்டியப் பெருமையை மீட்டனர் . பானிப்பட்டுத் 
துயர நிகழ்ச்சி உயிர்ச் சேதம் ஏற்படுத்தும் இயற்கைத் 
தண்டனை போல வந்தது . ஆனாலும் , முடிவான 
முடிவுகள் எவற்றையும் அது உருவாக்கவில்லை . மராட்டியர் 
மதித்துப் போற்றிய ஆதிக்கக் கனவுகளைப் பானிப்பட்டுப் போர் 
குலைத்துவிட்டது எனக் கருதுவதானது சமகால ஆவணங்களில் 
பதிவாகியுள்ள நிலையினைத் தவறாகப் புரிந்து கொண்ட தாக 
அமையும் என்பது சர்தேசாய் என்ற வரலாற்று அறிஞரின் 
கருத்தாகும் . மாறாக ஜாது நாத் சர்க்கார் கருதுவதாவது : 
மராட்டியரின் அத்து மீறிய குறுகிய நாட்டுப்பற்றுச் சார்ந்த 
உரிமைக் கோரிக்கை எத்துணை அளவிற்கு ஆதாரமற்றது 
என்பதைக் காய்தல் , உவத்தல் அற்ற இந்திய வரலாற்று 
ஆராய்ச்சி தெரிவிக்கும் . மராட்டியப் படை ஒன்று நாட்டை 


அரசியல் 


. 


28 


இந்திய வரலாறு 


விட்டு ஓடிய மொகலாயப் 

பேரரசரை 

அவருடைய 
மூதாதையரின் தலை நகருக்கு மீட்டு வந்து 1772 ஆம் ஆண்டில் 
அரியணையில் அமர்த்தியது உண்மை . ஆனாலும் , அவர்கள் 
அரசர்களை நியமிப்பவர்களாக , மொகலாயப் பேரரசின் மீது 
ஆதிக்கம் செலுத்துவோராக , பேரரசின் அமைச்சர்களுக்கும் 
உயர் படைத்தலைவர்கட்கும் உற்ற உண்மையான தலைவர்களாக 
வரவில்லை . அத்தகைய பெருமித நிலையை 1789ஆம் ஆண்டில் 
மகதாஜி சிந்தியா ஒருவர் தாம் அடைந்தார் . 1803 ஆம் 
ஆண்டில் அந் நிலையை ஆங்கிலேயர்கள் அடைந்தனர் . 
பொதுவாகக் கூறுமிடத்துப் பானிப்பட்டுப் போர் முற்றிலும் முடி 
வானதான ஒரு போராகும் . மராட்டியப் படைக்கும் அதன் 
தலைவர் களுக்கும் பெருத்த சேதம் விளைந்தது . போரில் ஈடுபட்ட 
இலட்சத்திற்கு மேலானவர்களில் ஆயிரக்கணக்கானவரே 
தங்கள் நாடான மகாராஷ்டிரத்திற்குத் திரும்பினர் . இதிலும் 
நாட்டிற்கு ஏற்பட்ட பெருங்கேட்டினைப்பற்றிக் கூறுவதற்காக 
உடலும் மனமும் நொந்து 

திரும்பினர் . மடிந்தோரின் 
எண்ணிக்கை என்ன ? பாகூ போன்ற முக்கியத் தலைவர்கள் 
என்ன ஆனார்கள் ? என்பன போன்ற ஆதாரபூர்வமான விவரங் 
களை மூன்று மாதங்கள் வரையிலும் பேஷ்வாவால் பெறமுடிய 
வில்லை . அந்த அளவிற்கு மராட்டியப் படை வலிமை குன்றி 
யிருந்தது . 

இரண்டாவதாகத் தாம் பெற்ற மகத்தான வெற்றிக்குப் 
பிறகு அப்தாலி இந்தியாவைத் தம்முடைய சொந்த இடமாகக் 
கொள்ளவில்லையாயினும் 1754-1760 காலப் பகுதியில் பஞ்சாப் , 
மூல்தான் , தில்லி ஆகிய மா நிலங்கள் அடங்கிய வடமேற்கு 
இந்தியப் பகுதியில் ஊசலாடிக் கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய 
ஆட்சி உறுதி பெற்றது . அன்றியும் , அதன் பிறகு பஞ்சாபை 
மீட்கவோ இந்திய எல்லையைக் காக்கவோ மராட்டியர் எவ்வித 
முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை . உண்மையில் நாடு முழு 
வதும் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலை நாட்ட வேண்டுமென்று 
மராட்டியர் கண்ட கனவினைப் பானிப்பட்டில் அவர்கள் அடைந்த 
படுதோல்வியானது குலைத்துவிட்டது . சமாதானம் ஏற்படுத்திக் 
கொள்வதற்காக 1763ஆம் ஆண்டில் அப்தாலியும் பேஷ்வாவும் 
செய்துகொண்ட சமாதான உடன்படிக்கையினால் 1761 ஆம் 
ஆண்டு கிடைத்த முடிவில் எத்தகைய மாற்றமும் ஏற்படவில்லை . 
தில்லி உட்பட வடமேற்கு இந்தியாவில் பட்டானியர்களின் 
ஆதிக்கம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது . 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


29 


மூன்றாவதாக , மராட்டியர் அடைந்த தோல்வியினால் 
விளைந்த போரின் விளைவுகள் மற்றவற்றைக் காட்டிலும் பெரிதாக 
இருந்தது . அதுவரையில் வெல்ல இயலாதவை எனக் கருதப் 
பெற்ற மராட்டியப் படைகள் இராணுவ நிலையிலும் அரசியல் 
வகையிலும் பொலிவு இழந்தன . மராட்டியர் தங்களையும் 
காத்துக்கொள்ள முடியாது தங்களைக் 

சார்ந்தவர்களையும் 
காத்துக்கொள்ள முடியாத நிலையினராகிவிட்டதினாலே அவர் 
களுடைய நட்பை நாடுவது வீணானது என்று இந்திய நாட்டவர் 
எண்ணத் தொடங்கினார் . 

நான்காவதாக , பானிப்பட்டுப் போரானது அனேகமாக 
எல்லாப் பெரும் படைத் தலைவர்களையும் பேஷ்வா பாலாஜி ராவ் 
உட்பட பெரும் அரசியல் அறிஞர்களையும் நீக்கிவிட்டது . 
அதனால் மராட்டிய வரலாற்றிலேயே மிகவும் தாழ்ந்தவர் எனக் 
கருதப்பட்ட இரகுநாத் தாதாப்புப் போன்றவர்களின் பேராசை 
வளர்வதற்கு வழி பிறந்தது . இக் கேடுதான் மிகவும் மோசமான 
தாகும் . மராட்டியரின் வீழ்ச்சிக்குக் காரணமாயிருந்த குடும்ப 
உட்பூசல்கள் உண்மையில் பானிப்பட்டுப் போரில் மராட்டியர் 
அடைந்த தோல்வியினால் உருவான சூழ் நிலையில் எழுந்தன 
வாகும் . 

ஐந்தாவதாக , மராட்டியரின் படுதோல்வியும் அதன் விளை 
வாக ஏற்பட்ட அவர்களது அரசியல் கனவுகளின் அழிவும் 
பிரிட்டிஷ் வணிகரின் எழுச்சிக்கு வழி வகுத்துக் கொடுத்தன . 
இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் பிறப்பதற்கு வழி ஏற் 
பட்டுவிட்டது . போரில் மூழ்கிக் கிடந்த மராட்டியரும் முஸ்லிம் 
களும் பண்டைக் காலத்துக் குருக்ஷேத்திரக் களத்தில் கடுமை 
யான் போரில் ஈடுபட்டிருக்கையில் இந்தியாவில் ஆங்கிலேயர் 
களுடைய ஆதிக்கம் ஏற்படுவதற்கான தமது கனவுகள் நிறை 
வேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதுபற்றி இங்கிலாந்தின் 
பிரதமரான வில்லியம் பிட் , சாதம் பிரபு ஆகியவர் களிடம் 
எடுத்துரைப்பதற்காக ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்திற்குச் சென்று 
கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத் தக்கதாகும் . இந்தியா 
வின்மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான போட்டியில் புதிய 
போட்டியாளர் ஒருவரைப் பானிப்பட்டுப் போர் மறைமுகமாகப் 
புகுத்தியது . இதுவேதான் வரலாற்றுச் சிறப்புடைய அப் 
போரின் நேரிடையான விளைவாகும் . 

காரணத்தை 
யொட்டித்தான் அது இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பத்தைக் 
குறிக்கும் நிகழ்ச்சியாயிற்று . பானிப்பட்டுப் போர் நடைபெற்ற 
தற்கு அடுத்த நாள் அன்று கார்னாக் ( Carnac) என்பவரின் 
தலை மையில் இருந்த பிரிட்டிஷ் படையினர் 

மொகலாயப் 


30 


இந்திய வரலாறு 


பேரரசர் ஷா ஆலத்தைத் தோற்கடித்தனர் . அதன் விளைவாக 
அவரும் பிரிட்டிஷாரின் பாதுகாப்பில் 

வாழ நேரிட்டது . 
ஃபிரெஞ்சுக்காரரின் ஆதிக்கம் அழிந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் 
பெருகத் தொடங்கிற்று . 


முதற் 


மராட்டியர்களின் தோல்விக்கான காரணங்கள் 

பானிப்பட்டுப் போர்க்களத்தில் மராட்டியர்கள் தோல்வி 
யடைந்ததற்கான காரணங்கள் பற்பலவாக இருந்தன . 
கண் படையெடுப்பாளர்களின் 

படையானது 

பா கூ வின் 
படையைவிட 

மிகப் பெரிதாக இருந்ததோடு அல்லாமல் 
போரிடும் சக்தியிலும் அது மேம்பட்டதாக இருந்தது . 
நாத் சர்க்காரின் 

கணக்குப்படி அப்தாலியின் படை 60,000 
போர் வீரர்களைக் கொண்டதாக இருந்தது . ஆனால் , மராட்டிய 
ரின் படையிலோ 45,000 வீரர்களும் இருக்கவில்லை . 
ணிக்கையில் இருந்தது போன்றே போர் செய்வதற்கான 
திறத்திலும் அப்தாலியின் 

மிகவும் மேம்பட்டதாக 
இருந்தது . 


சர் ஜாது 


எண் 


படை 


இரண்டாவதாக , செழுமை மிக்க தோவாப் பகுதியினின் 
றும் , தில்லியினின்றும் போதுமான பொருள்களை அப்தாலியின் 
படையினர் பெற முடிந்ததனால் அவர்களிடத்தில் தங்களுக்கும் , 
தங்கள் குதிரைகளுக்கும் , பொது விலங்குகளுக்கும் தேவைப் 
பட்ட பொருள்கள் அதிகமாகவே திரண்டிருந்தன . அதற்கு 
மாறாக மராட்டியரின் நிலையோ பரிதாபகரமானதாக இருந்தது . 
இரண்டு மாதக் காலமாகப் பட்டினியால் வாடிய 

அவர்கள் 
ஒட்டிய வயிறுடன் போரிட நேரிட்டது . ஆகவே , வறுமையில் 
மூழ்கிக் கிடந்த அவர்கள் நல்ல முறையில் பொருள்களைப் பெற்று 
மன நிறைவோடு இருந்த எதிரிகளை வெல்ல முடியவில்லை . 


மூன்றாவதாக , ஆப்கானியப் படைகள் நல்ல தேர்ச்சியும் , 
கட்டுப்பாடும் கொண்டவையாக இருந்தன பாசறையி 
லாகட்டும் அல்லது போர்களத்திலாகட்டும் அப்தாலி நெறி 
யினைக் . , 

கடைப்பிடித்தார் . ஒழுங்கின்மை , கீழ்ப்படியாமை 
இவற்றை அவர் கடுமையாகக் கண்டித்தார் . கட்டுப்பாட்டை 
வற்புறுத்தி அதைச் செயற்படுத்தும் வகையில் அவர் பற்பல 
நடவடிக்கைகளை எடுத்தார் என்பதற்குச் சான்றுகள் உள்ளன . 
ஒரு சமயத்தில் தம் படை வீரர்கள் முறைகேடான வகையில் 
நடந்து கொண்டனர் என்று கேள்வியுற்ற அவர் அவர்களை மிகக் 
கடுமையாகத் தண்டித்தார் . அதற்கு மாறாக மராட்டிய வீரர் 
களும் , அதிகாரிகளும் பெரும்பாலும் தனியுரிமையை நாடுபவர் 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


31 


களாகவும் கலகம் விளைவிப்பவர்களாகவுமே விளங்கினர் . ஒழுங்கு 
வரம்பு மீதி மனம்போன போக்கில் வாழ்தல் , தன்னடக்க 
மில்லாமை , ஒற்றுமையின்மை இவற்றை தான் மராட்டியர் 
படையினருக்கிடையே அதிகமாகக் காணலாம் . ஒற்றுமை 
யில்லாமையே மராட்டியப் படையை வீழ்த்தியது என்று மிகை 
யில்லாமல் கூற முடியும் . ஆக , வீண் ஆரவாரம் , கர்வம் , 
தாழ்வு 

மனப்பான்மை , இனவெறுப்பு , ஒற்றுமையில்லாமை 
ஆகியவற்றையே அதிகமாகப் பெற்றிருந்த மராட்டியப் படை 
யினரைக் கட்டுப்பாடு , ஒற்றுமை ஆகியவற்றுக்கு அடிபணிந்து 
கொண்டிருந்த அப்தாலிப் படைகள் தோற்கடித்ததில் வியப் 
பேதுமில்லை . 


நான்காவதாக , 

ஆற்றல் 

மிக்க படைத்தலைவரான 
ப்ராஹிம் கார்டியின் தலைமையில் பீரங்கிப்படை ஒன்றைப் 
பாகூ வைத்திருந்தார் எனினும் , மொத்தமாக நோக்குங்கால் 
படைக்கலங்களில் ஆகட்டும் , பிற போர்த் தளவாட 

டங்களிலா 
கட்டும் , அவரது படைத்தரம் குறைந்தே காணப்பட்டது . 
எளிதாக நடமாடக் கூடிய ஒட்டகங்களின் மீதிருந்து சுடக்கூடிய 
நூற்றுக்கணக்கான சுழலச்சுத் துப்பாக்கிகளை அப்தாலி 
பெற்றிருந்தார் . கார்டியினிடம் இருந்த பீரங்கிகளோ நேருக்கு 
நேர் மோதல் ஏற்படுகையில் முற்றிலும் பயனற்றுப் போயின . 
ஆனால் , சுழலச்சுத் துப்பாக்கிகள் நாலாபக்கங்களிலும் தொடர்ந்து 
சுழன்று சுட்டுக் கொண்டே இருந்தன . கையில் துப்பாக்கிகளை 
ஏந்திப் போரிட்டுக் கொண்டு இருந்த அப்தாலியின் படை 
வீரர்களுக்கு வேலும் வாளும் ஏந்திப் போரிட்ட மராட்டியப் 
படையினர் நிகராக இருக்க முடியவில்லை . 


ஐந்தாவதாக , சற்றும் அச்சமே அறியாத போர் வீரராகப் 
பாகூ விளங்கிய போதிலும் அக்காலத்தில் ஆசியாவிலேயே தலை 
சிறந்த தளபதி எனப் புகழ்பெற்று விளங்கிய அப்தாலியின் 
முன்னால் அவரது ஆற்றலும் வீரமும் மங்கியே கிடந்தன . 
அப்தாலி ஒரு பிறவித் தலைவர் . அவருடைய மேம்பட்ட ஆளுமை , 
போரிலும் வெல் திறத்திலும் அவர் பெற்றிருந்த பேரறிவு இவை 
எல்லாம் அவருடைய மகத்தான வெற்றிக்குக் காரணங்களாயின . 
மராட்டியர்பால் பல குறைகள் இருந்தன . 

போரில் 
ஈடுபட்ட தமது படைவீரர்களை 

மேற்பார்வை செய்திருக்க 
வேண்டும் . தமது படைப்பிரிவுகளோடு தொடர்பு கொண்டிருந் 
திருக்க வேண்டும் . அவற்றை அவர் கவனிக்காது தாமே 
கண்மூடித்தனமாகப் போரில் குதித்துச் சண்டையிட்டது அவர் 
இழைத்த பெரும் தவறாகும் . அதனுடன் நிற்காது விஸ்வேஸ்வர 


பாகூ , 


32 


இந்திய வரலாறு 


ராவ் போரில் இறந்த பிறகு பா கூ ஒரு சாதாரணப் படைவீரரைப் 
போலவே மரணத்தின் பிடியில் சிக்குண்டு போரிட்டார் . 

ஆறாவதாக , பாகூ புரிந்த தவறுகளுள் ஒரு முக்கியத் 
தவறாவது , தில்லியுடன் செய்திப் போக்குவரவு வழிகளை நன்கு 
பராமரிப்பதில் அவர் அதிகக் கவனம் செலுத்தவில்லை என்ப 
தாகும் . அந்த நகரை வைத்துக் காப்பதற்காக ஒரு சில ஆயிரம் 
வீரர்களையே அவர் விட்டிருந்ததும் மேலும் பெரிய தவறாகும் . 
தம்மைப் பகைவர்கள் வந்து சூழ்ந்து கொள்வதற்கு அவர் இடங் 
கொடுத்து விட்டது அவருடைய மடத்தனத்தைப் புலப்படுத்து 
கிறது . தோவாப் பகுதியில் ரோ ஹில்லர்களுடன் நெருங்கிய 
தொடர்பினை அப்தாலி ஏற்படுத்திக் கொண்டு தம் பலத்தை 
மேலும் அதிகரித்துக்கொண்டார் . அதற்கு மாறாக மராட்டியர் 
களுடைய கொள்கையின் 

விளைவாக அவர்கள் 

துண்டிக்கப் 
பெற்றுத் தனியாக நிற்க நேரிட்டது . தங்களுடைய 
தூரத்திலிருந்ததனால் மராட்டியர்கள் எளிதாக உதவி பெறவும் 
இயலவில்லை . 


நாடு 


ஏழாவதாக , கடந்த பத்து ஆண்டுகளாக , மராட்டியர்கள் 
வட இந்தியாவில் இருந்த இராசபுத்திரர்களையும் ரோஹில்லர் 
களையும் ஜாத்துகளையும் பெரும் துன்புறுதலுக்கு ஆளாக்கிப் 
பகைவர்களாக்கிக் கொண்டனர் . ஆகவே , மராட்டியர்களுக்குத் 
தொல்லையும் துன்பமும் ஏற்பட்டபோது அவர்களுக்கு உதவி 
புரிய எவருமே முன் வரவில்லை . 


மற்றொரு பெரும் தவறையும் மராட்டியர்கள் இழைத்தனர் . 
தமக்கே உரித்தான கொரில்லாப் போர்த்தந்திரத்தை மராட்டி 
யர்கள் கையாளாது மொத்தமாக எல்லாருமே போரிட்டனர் . 
அதே சமயத்தில் ஒதுக்குப்படை , பக்கவாட்டில் தாக்கும்படை , 
காவல் படை முதலிய பகுதிகளாக ஆப்கானியப்படை பிரிந்து 
போர் நுணுக்கத்தோடு தாக்கிற்று . மராட்டியர்களிடையே 
உணவு நெருக்கடி மிகவும் அதிகமாக ஏற்பட்டிருந்தது . அதனைக் 
கருதியாவது அவர்கள் தில்லிக்குச் சென்று விட்டிருக்க 
வேண்டும் . அல்லது 

உடனடியாக 

முடித்திருக்க 
வேண்டும் . அவற்றையெல்லாம் செய்யாது அவர்கள் இப்ராஹிம் 
கார்டியின் பேச்சுக்குச் செவிமடுத்தது அவர்களுடைய பெரும் 
தவறாகும் . மேலும் , தம்மிடையே ஏற்பட்டிருந்த பொருள் பற்றாக் 
குறையையும் , தமக்கு வடக்கிலிருந்த பகைவர்களையும் உணர்ந் 
தாவது தம்முடைய வீட்டுக்குத் திரும்பி விடுமாறு பாகூ உத்தர 
விட்டிருக்கலாம் . ஆனால் , அதையும் அவர் செய்யத்தவறி 
விட்டார் . 


போரை 


பேஷ்வாக்களின் ஆட்சி 


33 


பாலாஜி பாஜிராவின் மறைவு , அவருடைய பண்புகள் 

வடக்கிலிருந்த மராட்டியப் படையினரிடமிருந்து செய்திகளை 
ஒழுங்குறப் பெற்றுக் கொண்டிருந்த பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் 
1760 , நவம்பர் மாதம் மத்தியிலிருந்து பாகூவினிடமிருந்து 
எவ்விதச் செய்தியையும் பெறாது பெரும் கவலையுற்றார் . தமது 
படையின் கதி என்னவாயிற்று என்று அறியத் துடித்துக்கொண் 
டிருந்த அவர் உடனே வட இந்தியாவிற்குச் செல்லத் திட்ட 
மிட்டார் . சிறிது காலமாகவே அவர் உடல் நிலை சரியில்லா 
திருந்தும் , பணப் பற்றாக்குறையிருந்தும் அவர் அவற்றை 
யெல்லாம் பொருட்படுத்தாது வடஇந்தியாவிற்குப் பயணமானார் . 
மாளவத்தில் பிஸ்ஸாவில் ( Bhissa ) அவர் முகாமிட்டிருக்கையில் 
பானிப்பட்டில் மராட்டியர்களுக்கு ஏற்பட்ட பேரிடியைப்பற்றித் 
தனியார் ஒருவர் எழுதிய கடிதத்திலிருந்து அறிந்து மனமுடைந் 
தார் . இரு முத்துகள் கரைந்துவிட்டன . இருபத்தைந்து 
பொன் மொகர்களை ( Mohurs ) இழந்தனர் . வெள்ளி , செம்பு 
இவற்றின் இழப்பைப்பற்றிக் கணக்கிட இயலவில்லை என்று 
அந்தச் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது . மனமுடைந்து வீடு 
திரும்பிய பேஷ்வா தம் மகனை இழந்துவிட்ட ஏக்கத்திலேயே 
1761 , ஜூன் 23 ஆம் நாளன்று உயிர் நீத்தார் . பாலாஜி 
பாஜிராவ் வசிகரத் தோற்றத்தையும் நயமான பேச்சு வன்மை 
யையும் பெற்றவர் ; கலையிலும் , பண்பட்ட இயல் அமைதியிலும் , 
உயர்ந்த வாழ்க்கைத் தரத்திலும் பெரு நாட்டங்கொண்டவர் . 
ஓரளவு வெற்றிகரமான போர் வீரராகவும் அவர் விளங்கினார் . 
என்றாலும் , அவருடைய தந்தையோடு அவரை ஒப்பிட்டுப் 
பார்க்கையில் படைத்துறை மேதகவிலும் , அரசியல் ஞான 

னத் 
திலும் அவர் சற்றுத் தரம் குறைந்தவராகவே தென்பட்டார் . 
அவருடைய தலைமையில் மராட்டிய இராச்சியம் மிகுந்த பரப்புக் 
கொண்டதாய் விளங்கிற்று . நான்கு புறங்களிலும் படையெடுப்பு 
களை நிகழ்த்தி அவர்கள் தங்கள் தாகத்தைத் தணித்துக் 
கொண்டனர் . தக்காணத்தில் தமது நேரடி ஆட்சிக்குட்பட் 
டிருந்த பகுதிகளில் பேஷ்வா நிதி , நீதி , ஆட்கிக்கான நேர்மை 
யான முறைகளைப் புகுத்தினார் என்றாலும் , மராட்டியப் பேரரசில் 
முறையான அரசாங்கத்தை அமைக்க அவர் எவ்வித 
நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளவில்லை . ஒரு சிறந்த ஆட்சி 
முறையை அவர் அமைக்கத் தவறியதனால் அந்த ஆட்சி 
கொள்ளையிடுவதற்கான ஓர் அமைப்பாகவே ஆகிவிட்டது .. 
இருப்பினும் தக்காணத்தில் புரட்சிகரமான சீர்திருத்தங்களை 
அவர் புகுத்தினார் . பேரரசின் பொதுத்துறை ஆட்சி ராம் சந்திர 
சோஹன்வி என்ற திறம்படைத்த அமைச்சர்பால் விடப்பட் 
டிருந்தது . அவ்வமைச்சரின் மறைவிற்குப் பின்னர் அவருடைய 


34 


இந்திய வரலாறு 


உறவினரான சதாசிவ ராவ் பாகூவிடம் அப்பொறுப்பு 
ஒப்படைக்கப்பட்டது. நிதி சார்ந்த விதிகளையும் சட்டத்திட்டங் 
களையும் திருத்தி அமைக்கும் பொறுப்புப் பல்லப மந்துங்குனி 
என்னும் ஆற்றல் மிக்க நிதித்துறை உயர் ஆணையாளர் பால் 
விடப்பட்டது . அவர் நிதி தண்டுவதில் காணப்பட்ட ஊழல்களை 
ஒழித்தார் . முறைக்கு மாறாக இருந்த வரிவிதிப்புகளை நீக்கினார் . 
உரிமை பெற்ற கிராமக் குடியாட்சிகளின் தேவைகளும் இயன்ற 
அளவு கவனிக்கப்பெற்றன . நீதி வழங்கும் முறையும் சீர்திருத்தப் 
பெற்றது . 

பாலகிருஷ்ண காட்கில் என்ற தலைசிறந்த சட்ட 
வல்லு நர் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் . ஊர்களிலும் 
நகரங்களிலும் செயல்பட்டு வந்த பஞ்சாயத்துச் சபைகள் 
சீரமைக்கப்பட்டன . பூனா நகரில் வலிமைமிக்க காவற்படை 
ஒன்றினைப் பேஷ்வா உருவாக்கினார் . அந்நகரில் பல நேர்த்தி 
யான கட்டடங்களும் நெடுஞ்சாலைகளும் தோன்றின . பேஷ்வா 
பல கோவில்களையும் ஓர் ஏரியையும் கட்டுவித்தார் . 


இவ்வித நற்காரியங்களை அவர் செய்து முடித்தாராயினும் 
தம்கீழ்ப் பணியாற்றி வந்த ஹோல்கார் , சிந்தியா போன்ற 
தலைவர்களைக் கட்டுப்படுத்தி வைக்கப் பாலாஜி பாஜிராவ் தவறி 
விட்டார் . வட இந்தியாவில் மராட்டிய நலன்களுக்குப் பங்கம் 
விளைவிக்கும்படியாக இருந்த அவர்களது நீண்ட பூசல்களையும் 
அவர் ஒடுக்கத் தவறிவிட்டார் . பேரரசைக் குலைக்கும் வகையில் 
நடந்து கொண்டிருந்த ரகுநாத ராவ் என்ற தமது தம்பியை 
அவர் நல்வழிப்படுத்தவில்லை . தம் சீர்திருத்தத் தலைவர்களுள் 
ஒருவரான துலாஜி 

ஆங்கிரியாவை அடக்குவதற்காக 
ஆங்கிலேயரின் உதவியை அவர் நாடியது ஓர் அறிவற்ற செயல் 
ஆகும் . வட இந்திய அரசியலில் தொடர்பு கொண்டிருக்கவில்லை . 
மராட்டியரின் கடும் பகைவர் என்று கருதப்பட்டுவந்த நஜீப்புத் 
தௌலாவுடன் முறையற்ற தொடர்பு கொண்டிருக்க மல்ஹர் 
ராவ் ஹோல்கருக்குப் பேஷ்வா அனுமதியளித்ததும் அவரது 
பெரும் தவறாகும் . அவருடைய இந்தப் பெரும் தவறுகளின் 
விளைவாக மராட்டியர்களை எதிர்த்துப் பல பகைவர்கள் உருவாகி 
விட்டனர் . உண்மையில் கூறுமிடத்து , 

புறத்தில் 
மராட்டியருக்கும் மறுபுறத்தில் இராசபுத்திரர்கள் , ஜாத்துகள் , 
பாதுவாக வட இந்தியாவில் இருந்த இந்துக்கள் ஆகியோருக் 
கும் இடையே பகைமை தோன்றியதற்கு உண்மையில் பாலாஜி 
பாஜிராவே பொறுப்பாவார் . இந்து ஆட்சி இந்திய நாடெங் 
கிலும் நிலை நாட்டப்படவேண்டும் என்று மராட்டியர் கண்டு 
கொண்டிருந்த கனவு நனவாகாததற்கும் அவரே காரணமாவார் 
என்று கூறினால் மிகையாகாது . 


2. ஐரோப்பியர்களின் வருகை 


கிரேக்க நாட்டைச் 

சார்ந்த பிலிப்பின் மகனான 
அலெக்சாந்தர் கி.மு. 328 - ல் பாக்டிரியாவை வென்று , காபூலை 
அடைந்து , அவ்விடத்திலிருந்துகொண்டே இந்திய மன்னர் 
களின் அரசவைகளுக்குத் தூதர்களை அனுப்பித் தமக்கு அடி 
பணியுமாறு கட்டளையிட்டார் . அக்கட்டளைக்கு அடிபணிந்த 
அரசர்கள் பலர் தம் உரிமைகளைப் பறிகொடுத்தனர் . அதற்கு 
மாறாக ஒரு சிலர் அவரை எதிர்த்தனர் . ஆக , இந்தியா தன்னுள் 
பிளவுண்டிருப்பதை அந் நாட்டில் ஐரோப்பியர் அடியெடுத்து 
வைத்த உடனேயே கண்டுகொண்டனர் . அலெக்சாந்தருடைய 
இந்தியப் படையெடுப்பிற்குப் பிறகு , ஏறத்தாழக் கி.மு. 300 - ல் , 
செலூகஸ் நிகேடார் என்பவர் இந்தியாவுக்கு வருகை தந்தார் . 
இதனைத் தொடர்ந்து ஐரோப்பியர்கள் பல நூற்றாண்டுகாலம் 
வரையிலும் இந்தியாவைத் தாக்காமலேயே விட்டுவைத் 
திருந்தனர் . 


பதின்மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் வெனிஸ் நாட்டைச் 
சார்ந்த மார்க்கோ போலோ என்ற சுற்றுப்பயணி கிழக்கு 
நாடுகளுக்குச் செல்லும் வழியைத் தேடிப் புறப்பட்டார் . சீனா , 
திபெத் , மற்றும் வடபர்மா முதலிய நாடுகளுக்கெல்லாம் சென்று 
அவர் இறுதியில் தென்மேற்கு இந்தியாவை அடைந்தார் . 
நாடு திரும்பிய அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் . அங்கே 
தமது வாழ்நாள்களைக் கழித்துக்கொண்டிருந்த சமயத்தில் தமது 
சுற்றுப்பயணத்தில் தமக்கு ஏற்பட்ட பல அனுபவங்களைப்பற்றித் 
தம்முடன் சிறைப்பட்டுக் கிடந்த வணிகர் ஒருவரிடம் கூற , 
அவ் வணிகர் விகுதலை பெற்ற பிறகு அவ்வனுபவங்களை உலகத் 
தார் அறியும்படி தெரியப்படுத்தினார் . அவ்விதம் தோன்றியதே 
மார்க்கோ போலோவின் வழிச் செலவு என்ற நூலாகும் . 
இடைக் காலத்தில் இந்நூல் மிகவும் சிறப்புப்பெற்ற பயண நூலாக 


36 


இந்திய வரலாறு 


படை 


விளங்கிற்று . இனி வரவிருந்த ஐரோப்பியர்களுக்கு இந் நூல் 
சிறந்த வழிகாட்டியாயிற்று . இவருக்குப்பிறகு அடுத்த இருநூறு 
ஆண்டுக்காலம் வரையிலும் ஐரோப்பியர் இந்நாட்டு மண்ணை 
மிதிக்கவில்லை என்றே கூறலாம் . இந்தியாவின்மீது 
யெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நெடுங்காலம் வரையிலும் 
ஐரோப்பியருக்கு இருந்ததில்லை . இருந்தபோதிலும் , இந்தியா 
வில் , குறிப்பாகக் கேரளத்தில் கிடைத்த மிக்க விலையுயர்ந்த 
பொருள்கள் , கருங்கடல் , செங்கடல்கள் வழியாகவும் கைபர் , 
போலன் கணவாய்கள் வழியாகவும் ஏற்றுமதி செய்யப்பட்டு 
எகிப்தியப் பேரரசர்களாலும் , அக்கிமீனியப் பேரரசர்களாலும் , 
மேலை நாட்டு மக்களாலும் பெரிதும் போற்றி வாங்கப்பட்டன . 
இந்திய மணப்பொருள்கள் ஐரோப்பிய அங்காடிகளில் பெரிதும் 
வாங்கப்பெற்றன . இப்பொருள்கள் இறைச்சியை அழியாது 
வெகு நாள்கள் வரை பத்திரப்படுத்தி வைப்பதற்குத் தேவைப் 
பட்டன . ஐரோப்பிய வரலாற்றின் இடைக்காலத்தில் அரேபிய 
வணிகர்களிடமிருந்து அப்பொருள்களை இத்தாலிய வணிகர்கள் 
விலை கொடுத்துவாங்கி , ஐரோப்பிய நாட்டினருக்கு மிக அதிக 
விலைக்கு விற்றனர் . அக்காலத்தில் இந்தியா , சீனா , ஜப்பான் 
போன்ற நாடுகள் தங்களுடைய செல்வங்களால் புகழ்பெற்று 
விளங்கின . இவ்விதமாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றுவந்த 
வியாபாரம் , 1453 - ல் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டிநோபளைக் 
கைப்பற்றிக் கொண்டதனால் தடைப்பட்டது . அந்த நகரைத் 
துருக்கியர்கள் கைப்பற்றிக் கொண்டதன் விளைவாக மத்திய 
தரைக்கடல் வழியாகக் கீழ்த்திசை நோக்கிச் செல்லும் பழைய 
மார்க்கம் அடைபட்டது . ஆகவே , வேறு வழிகளைத் தேடி 
அவற்றைப் பயன்படுத்துவதற்கான தேவை ஐரோப்பியர் 
களுக்கு ஏற்பட்டது . அதே சமயத்தில் மறுமலர்ச்சியின் விளை 
வாக மக்கள் மற்றும் பல துறைகளிலும் காட்டியதே போன்று 
விஞ்ஞானத்திலும் 

ஆர்வம் 

காட்டினர் . விஞ்ஞான 
அறிவின் வளர்ச்சியினால் கண்டுபிடிக்கப்பட்ட பல 

நூதனக் 
கருவிகளுள் மாலுமியின் திசைகாட்டும் கருவியும் ஒன்று . இக் 
கருவி கண்டுபிடிக்கப்பட்டதனால் ஐரோப்பியரின் கலங்கள் 
சிறிதும் அச்சமின்றி அலை கடலைக் கிழித்துக் கொண்டு தாம் 
விரும்பும் திசைநோக்கி மிதந்து சென்றன . தவிர , தென்மேற்கு 
ஆசியாவும் தென்கிழக்கு ஐரோப்பாவும் துருக்கியர் வசமான 
தற்குப் , 

பிறகு , வெனிஸ் , ஜினோவா போன்ற நகரங்கள் 
இந்தியாவோடு கொண்டிருந்த வணிகத் தொடர்பு அறுபட்டது . 
இந்திய வணிகப் பொருள்களால் தமது கலை , இலக்கியம் , 
நாகரிகம் , ஓவியம் ஆகியவற்றையெல்லால் செம்மையாக 
வளர்த்துக்கொண்ட இத்தாலிய நாட்டின ருக்கு இந்தியாவுக்குச் 


மிக 


ஐரோப்பியர்களின் வருகை 

37 
செல்லும் நீர்வழி துருக்கியரால் மறுக்கப்பட்டது . அதனால் அந்த 
இத்தாலிய நாட்டினரும் இந்தியாவுக்கு வேறு வழிகளைக் கானும் 
முயற்சியை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று . 


அரசி 


இம் முயற்சியில் இலத்தீன் இனத்தவர்களே முதன் முதலில் 
ஈடுபட்டனர் . அதுவரையிலும் பூதங்களும் பேய்களும் நிறைந்து 
கிடக்கின்றன என்று கருதப்பட்ட பெருங்கடல் மனிதனுடைய 
முயற்சிகளுக்கு அடிபணியத் தொடங்கிற்று . 1486 - ல் 

பார்த்த 
லோமியோ டையாஸ் என்பவர் ஆப்பிரிக்கத் தீபகற்பப் பகுதி 
களான நன்னம்பிக்கை முனையையும் வெற்றிகரமாகச் சுற்றி 
வந்தார் . 1492 ஆம் ஆண்டில் கிறிஸ்தபர் கொலம்பஸ் என்னும் 
மாலுமி ஸ்பெயின் நாட்டு அரசர் ஃபெர்டினாண்டு , 
இஸபெல்லா ஆகியவர்கள் உதவியும் ஆசியும் பெற்று , 
இந்தியாவைக் காணும் நோக்கத்தோடு தம் கலங்களுடன் புறப் 
பட்டார் . அவருடைய முயற்சி இந்தியாவைக் காண்பதிலிருந்து 
தவறிப் 

புதியதொரு நிலப்பகுதியைக் காண்பதில் 
முடிவடைந்தது . அந் நிலப்பகுதியே இந்தியா என்று கொலம்பஸ் 
தவறாகக் கருதினார் . உண்மையில் அவர் ஒரு புதிய கண்டத்தை , 
அமெரிக்கா என்று இப்பொழுது விளங்கும் நிலப்பகுதியைக் 
கண்டுபிடித்தார் . தம் நினைவுச் சின்னமாக அதற்கு மேற் 
கிந்தியத் தீவுகள் என்று பெயரிட்டார் . 1497 - ல் ஜான் காபட் 
என்பவர் ஆங்கில மீகாமர்கள் ஒரு சிலருடன் கடற்பயணம் 
செய்து இந்தியாவைக் காண முயன்று அதில் வெற்றிகாணாது 
நியூ ஃபௌண்ட்லாந்தைக் ( New Foundland ) கண்டுபிடித்தார் . 
இருப்பினும் இத் தோல்வி ஐரோப்பியர்களை மனம் தளரவிட்டு 
விடவில்லை . மேலும் , தீவிரமாக உந்தப்பட்ட அவர்கள் அதி 
தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர் . இந்தியாவில் கிடைக்கும் 
நறுமணப் பொருள்கள் , பாலாடை , மயில் தோகை , வைரம் , 
நவமணிகள் ஆகியவற்றைப் பெறுவதற்கான பேரார்வம் அவர் 
களைப் பெருமுயற்சியிலாழ்த்தியது . 


போர்த்துக்கீசிய ( Portugal ) அரசரான கப்பலோட்டும் 
ஹென்றி என்பவர் ( Henry the Navigator ) பல இளைஞர்களைக் 
கப்பலோட்டும் பயிற்சியில் ஈடுபடச் செய்தார் . 

அவருடைய 
முயற்சியே நாளடைவில் போர்த்துக்கீசியரைத் தலைசிறந்த 
மாலுமிகளாக்கியது . அலைகடலே அவர்களுடைய உடைமை 
யாகிவிட்டது . பார்த்தலோமியோ டையாஸ்பற்றி முன்பே குறிப் 
பிட்டோம் . 1498 - ல் வாஸ்கோட 

நன்னம்பிக்கை 
முனையைச் சுற்றிக்கொண்டு இந்தியாவின் மேற்குக்கரையை 
அடைந்து கள்ளிக்கோட்டையில் ( Calicut ) இறங்கினார் . 

30 


காமா 


38 


இந்திய வரலாறு 


போர்த்துக்கீசியரின் முயற்சி இறுதியில் வாஸ்கோட காமாவினால் 
வெற்றி அடைந்தது . அவருடைய முயற்சியின் விளைவாகப் 
பழைய உலகிற்கு ஒரு புதிய மார்க்கம் கண்டு பிடிக்கப்பட்டது . 

கீழைப் பிரதேசத்தைக் கண்டுபிடிக்கும் முயற்சியைப் 
போர்த்துக்கீசியர்களுக்குப் பிறகு டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர் 
களும் ஃபிரெஞ்சுநாட்டினரும் மேற்கொண்டனர் . இங்கிலாந்தும் , 
ஃபிரான்சும் பெருங்கடல் வல்லரசுகளாகத் திகழ்ந்துகொண் 
டிருந்தன . பீரங்கிகள் பொருத்தப்பட்ட பெரிய கப்பல்கள் அந்த 
நாடுகளிடத்தில் இருந்தன . ஆற்றலும் ஆர்வமும் கொண்ட 
தலைவர்களின் தலைமையில் அந்த நாடுகளின் வணிகர்கள் , 
வாணிபக் குழுக்களை அமைத்துக்கொண்டு ஆட்சிப் பகுதிகளைத் 
தமதாக்கிக் கொண்டு படைகளையும் உருவாக்கிக் கொண்டு 
மேலும் 

பகுதிகளைக் கைப்பற்றும் முயற்சியில் 
ஈடுபட்டனர் . இந்திய அரசர்களால் அவர்களை எதிர்த்துப் 
போரிட முடியவில்லை . 

இந்திய அரசர்பால் 

குறிப்பிடத் 
தக்க கப்பற்படை ஏதும் கிடையாது . அவ்வகையில் 
மராட்டியர்கள் மட்டுமே ஓரளவு தேர்ந்திருந்தனர் . அவர்கள் 
தங்களுடைய கப்பற்படையைக் கொண்டு கடற்கரையைக் 
காக்க முயன்றனர் . மொகலாயப் பேரரசின் கடற்கரை வெகு 
நீண்டதாக இருந்த போதிலும் அதற்குத் தக்க பாதுகாப்பு 
இருக்கவில்லை . ஆற்றல்மிக்க கப்பற்படை எதையும் இந்தியர்கள் 
பெற்றிராததனால் ஆங்கிலேயர் எளிதாக நாட்டினுள் நுழைய 
முடிந்தது . அவர்கள் நுழைவதை இந்திய நாட்டினர் வெறுமனே 
பார்த்துக்கொண்டிருப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்வதற் 
கில்லை . 


ஆட்சிப் 


3. இந்தியாவுக்குப் போர்த்துக்கீசியரின் 

வருகை 


இந்தியாவுக்குக் கடல் வழி காண்பதில் முதன் முதலாக 
வெற்றி பெற்றவர்கள் போர்த்துக்கீசியர்களேயாவர் . கி.பி , 
1498 - ல் கள்ளிக்கோட்டையை அடைந்த வாஸ்கோட காமா , 
ஜாமரின் அரசரிடம் சில வணிக உரிமைகளைப் பெற்றார் . இந்தியா 
விற்கு மொகலாயர்கள் வருவதற்கு முன்னும் , விஜய நகரப் 
பேரரசு மேலைக்கடல் பகுதியில் தன் ஆணையைச் செலுத்துவதற்கு 
முன்னும் போர்த்துக்கீசியர்கள் தம் உரிமைகளை மேற்கிந்தி 
யாவில் நிலைநாட்டிக் கொண்டுவிட்டனர் . பெரும் அலைகளுக் 
கிடையில் மிக அமைதியாகச் செல்லக்கூடிய கலங்களைப் பெற் 
றிருந்த அவர்கள் வாணிகப் பொருள்களோடு பெரிய பீரங்கி 
களையும் கொண்டு வந்தனர் . இவர்களுடைய வருகை நெடுங் 
காலமாகவே இந்தியாவுடன் வாணிகம் நடத்திவந்த அராபியர் 
களுக்குப் பெரும் இடர்ப்பாடாக இருந்தது . ஆகவே , அவ்வராபி 
யர்கள் போர்த்துக்கீசியர்களுக்கெதிராக உள் நாட்டு மன்னர் 
களைத் தூண்டிப் பல தொல்லைகளைக் கொடுத்துவந்தனர் . அவ் 
விருதரப்பினருக்கும் இடையில் நிகழ்ந்து வந்த வணிகப்போட்டி 
உண்மையில் மிகவும் கடினமான தாகவே இருந்தது . 


அதே சமயத்தில் அயல்நாட்டு வாணிபத்தைக் கைப்பற்று 
வதற்காகப் போர்த்துக்கீசியர்களுக்கும் , ஸ்பானிய நாட்டி 
னருக்கும் இடையே மிகக் கடுமையான போட்டி நடைபெற்றுக் 
கொண்டு இருந்தது . கீழ்த்திசை நாடுகளோடு வாணிகம் செய் 
வதற்கான தனி உரிமையைப் போர்த்துக்கீசியர்கள் போப்பிட 
மிருந்து பெற்று இருந்தனர் . இவ் வுரிமையை அவர்களுக்குப் 
போப் ஆறாம் அலெக்சாந்தர் ஓர் ஆணைப்பத்திரம் மூலமாக வழங் 
கினார் . இவ்வுரிமை இரண்டாம் ஜூலியஸ் , ஒன்பதாம் லியோ 
ஆகியவர்களால் புகுத்தப்பட்டது . கி.பி. 1514 ஆம் ஆண்டில் 
370 ° குறுக்குக் கோட்டிற்கு மேற்கேயும் தெற்கே வெர்டி தீவுகள் 
முனை வரைக்கும் கோடு வரையப்பட்டது . இக் கோட்டிற்குக் 
கிழக்கேயுள்ள , கண்டுபிடிக்கப்படாத அனைத்து நாடுகளும் 


காமா 


இந்திய வரலாறு 
40 
ஜப்பானிய நாட்டிற்குத் தெற்கேயுள்ள எல்லா நாடுகளும் 
போர்த்துக்கீசிய வணிகர்களுக்கு உரியவை என்று போப் ஆணை 
பிறப்பித்தார் . போப் கத்தோலிக்க உலகிற்குத் தலைவராதலால் 
அவர் பிறப்பித்த ஆணையை ஒரு பன்னாட்டுச் சட்டமென்றே 
கத்தோலிக்க நாடுகள் கருதின . முதலில் தோல்விகள் ஏற்பட்ட 
தெனினும் தீவிர முயற்சிகளுக்குப் பிறகு போர்த்துக்கீசியர்கள் 
தங்கள் கலங்களைப் பாரசீக வளைகுடாவிலுள்ள ஆர்மூஸ் ( Ormuz ) 
துறைமுகத்திலிருந்து கிழக்கே மலாகா , நறுமணத் தீவுகள் வரை 
யிலும் எவ்விதமான தடையும் இன்றிச் செலுத்தி வந்தனர் , ஆக , 
அடுத்த ஒரு நூற்றாண்டுக் காலம் வரையிலும் அவர்களது 
வாணிகம் எவ்விதத் தடையுமின்றிப் பெருகிக் கொண்டே 
யிருந்தது . 

கள்ளிக்கோட்டையில் வந்திறங்கிய வாஸ்கோட 
வுக்குப் பிறகு கப்ரால் ( Cabral ) என்பவர் கொச்சித் துறை 
முகத்தை அடைந்து அங்கே ஒரு பண்டகசாலையை அமைத் 
தார் . படைக் கலங்களைக் கொண்டு பண்டகசாலைகளை நிறுவ 
வேண்டும் என்று 1502 - ல் வாஸ்கோட காமா இரண்டாம் முறை 
யாக இந்தியாவுக்கு வந்து கொச்சி , கண்ணனூர் ஆகிய இடங் 
களில் பண்டகசாலைகளையும் வலிமை மிக்க காவற்கோட்டை 
களையும் அமைத்தார் . அக் கோட்டைகள் படை வீரர்களால் 
நிரப்பப்பட்டிருந்தன . 1510 - ல் கோவா போர்த்துக்கீசியரின் 
தலை நகராயிற்று . இங்கே ஓர் அரணும் கட்டப்பட்டது . பாரசீக 
வளைகுடாவிலுள்ள ஆர்மூஸ் துறைமுகத்திலும் , கேரளக் கடற் 
கரையிலுள்ள டையூ , டாமன் , கொச்சி முதலிய இடங்களிலும் 
மொம்பாஸா , மெஸிண்டே முதலான கிழக்கு ஆப்பிரிக்கக் கடற் 
கரைப் பட்டினங்களிலும் , மலேயா நாட்டு மலாகாவிலும் 
பண்டகசாலைகளையும் அரண்களையும் ஏற்படுத்தினர் . இவ்வித 
மாக இவர்கள் இந்தியாவை மையமாகக் கொண்டு , கண்டங் 
களுக்கிடையே நடத்திவந்த வாணிகம் பன்னாட்டு வாணிகம் 
ஆயிற்று . 

இந்தியாவில் போர்த்துக்கீசியரின் வாணிக வளர்ச்சிக்கு 
வாஸ்கோட காமா , கப்ரால் , ஃபிரான்ஸிஸ் -ட- அல்மெய்டா 
மற்றும் ஆல்புகர்க்கு ஆகியோர் அடிகோலினர் . இந்தியாவுடன் 
ஏற்பட்ட வாணிகத் தொடர்பினால் போர்ச்சுகலுக்குப் பெரும் 
செல்வம் கிடைத்தது ; ஏராளமான பொன் , புகழ் கிடைத்தன . 
அல்மெய்டா ( Almeida ) 

இந்தியாவில் தாங்கள் பெற்றிருந்த உடைமைகளைப் பாது 
காப்பதற்காகப் போர்த்துக்கீசியர்கள் 1505 - ல் அல்மெய்டா 


இந்தியாவுக்குப் போர்த்துக்கீசியரின் வருகை 


41 


என்பாரை ஆளுநராக அனுப்பிவைத்தனர் . அவர் 1509 ஆம் 
ஆண்டு வரையிலும் பதவி வகித்தார் . ஆண்டுதோறும் நீண்ட 
கடற்பயணத்தை மேற்கொண்டு , வாணிகப் பொருள்களைக் 
கொண்டு , மிக இலாபம் திரட்டி நாடோடிகளாக வாழ்ந்துவந்த 
போர்த்துக்கீசியர்கள் இப்பொழுது அக் கொள்கையைக் 
கைவிட்டனர் . உறுதியான அரசியலும் இப்போது இந்தியாவில் 
ஏற்படுத்தப்பட்டது . கள்ளிக்கோட்டை அரசர் ஜாமரினுக்கும் 
கொச்சி அரசருக்குமிடையே நெடுங்காலமாக இருந்துவந்த 
பகைமையை இவ்வன்னியர்கள் தங்களுக்குச் சாதகமாகப் 
பயன்படுத்திக்கொண்டு தங்கள் படைத் தலைவர் பாக்கிகோ 
( Packeco) என்பவரின் தலைமையில் இருந்த மிகச் சிறிய 
படையைக்கொண்டே ஜாமரினுடைய படையைத் தோற்கடித் 
தனர் . அம் மன்னருடன் செய்துகொண்ட 

உடன் 
படிக்கையின் 

மூலமாகப் போர்த்துக்கீசியர்கள் மேலும் பல 
வணிக உரிமைகளைப் பெற்றுக்கொண்டனர் . 


நேச 


அல்மெய்டா என்பவர் பதவி ஏற்ற ஆண்டிலேயே கள்ளிக் 
கோட்டையைப் பீரங்கியால் தாக்கிக் கொச்சியைத் தமது 
தலை நகர் ஆக்கிக் கொண்டார் . கள்ளிக்கோட்டையில் இருந்த 
அராபியரும் அவ்விடத்திலிருந்து விரட்டப்பட்டனர் . மாப்பிள்ளை 
கள் என அழைக்கப்படும் மலையாள முஸ்லிம்களின் தலை நகரான 
பொன்னானியை இவருடைய மகன் லாரன்கோ ( Laurenco ) 
என்பவர் 

கொள்ளையடித்துத் திரும்பிக்கொண்டிருக்கையில் 
சௌல் ( Chaul ) என்னும் 

இடத்தில் கொல்லப்பட்டார் . 
அல்மெய்டா , தம் மகனைக் கொன்றதற்காக அராபியர்களைப் பழி 
வாங்க நினைத்து ஒரு புதிய கடற்படையைத் திரட்டி அராபியர் 
களைத் தாக்கினார் . அப்படை அராபியர்களை டையூ என்னும் 
இடத்தில் 1508 - ல் தோற்கடித்தது . அல்மெய்டா இவ்வித 
வெற்றிகளைப் பெற்றுப் போர்த்துக்கீசியரின் கடல் ஆதிக்கத்தை 
நிலை நாட்ட முயன்றார் . அவருடைய கொள்கைக்கு நீல நீர்க் 
கொள்கை ( Blue Water Policy ) என்று வரலாற்றறிஞர்கள் 
பெயரிட்டுள்ளனர் . அக் கொள்கையின் நோக்கமாவது சிறந்த 
கடலாதிக்கத்தை நிலை நாட்டுவது என்பதாகும் . நம் நாட்டினர் 
தனி உரிமையோடு வாழ வேண்டும் ; கடலாதிக்கத்தில் தனி 
உரிமை நம் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என அவர் 
விரும்பினார் . ஆக , வாணிகத்தில் வளம் பெறுவதேயன்றி 
இந்தியாவில் நிரந்தரமான போர்த்துக்கீசிய ஆட்சி ஒன்றை 
நிறுவுவது இவரது நோக்கமன்று . இவருடைய ஒரே நோக்கம் 
வாணிகத்தில் வளம் பெறுவது என்பதேயாகும் . 


42 


இந்திய வரலாறு 


அல்ஃபோன் சோ - டி - ஆல்பு 

( Alfonso - de - Albu 
qurque, 1509 - 1515) 

அல்மெய்டாவுக்குப் பிறகு போர்த்துக்கீசிய அரசப் பிரதிநிதி 
யாக அல்போன்சோ-டி - ஆல்புகர்க்கு என்பவர் பதவி ஏற்றார் . 
இவர் தமக்கு முன்பு இருந்தவருடைய கொள்கையை முற்றிலும் 
மாற்றி , போர்த்துக்கீசியர்கள் வாணிகத்தில் வளம் பெற்றால் 
மட்டும் போதாது , ஆட்சியும் புரிய வேண்டும் என்ற 
கொள்கையைக் கடைப்பிடித்தார் . இந்தியாவில் 
பேராட்சியை நிறுவ வேண்டும் என்று இவர் கனவு கண்டார் . 
வாணிகத்தின் இறுதி நோக்கம் ஆட்சியை நிலை நாட்டுவதாக 
இருத்தல் வேண்டும் என்று இவர் கருதினார் . பேராட்சி ஒன்றினை 
நிலை நாட்ட வேண்டி முதல் அடி எடுத்து வைக்கும் வகையில் 
இவர் கள்ளிக்கோட்டையைத் தாக்க முற்பட்டார் . ஆனால் , 
அம் முயற்சியில் இவர் வெற்றி காண முடியவில்லை . இவர் 
மராட்டியக் கடற்கொள்ளைக்காரரான திமோஜா ( Temoja ) 
என்பவருடைய துணையைப் பெற்று 1510 - ல் கோவா வைக் 
கைப்பற்றினார் . இக்காலந்தொட்டுக் கோவா போர்த்துக்கீசிய 
ரின் தலை நகராயிற்று . 1511 - ல் அவர் தம் கவனத்தைக் கீழ்த் 
திசையில் செலுத்தி அங்கிருந்த முஸ்லிம் வணிகக் குடியேற்றங் 
களை அழித்தார் . மலேயாவிலுள்ள மலாகாவையும் இவர் அவ் 
வாண்டே கைப்பற்றினார் . 1513 - ல் செங்கடல் வழியாகச் 
சென்று பாரகீக வளைகுடாவிலுள்ள ஆர்மூஸைக் கைப்பற்றினார் . 
இந்தியாவுக்குத் திரும்புகையில் கோவாவுக்கு வெகு அருகில் 
அவருடைய கப்பல் நெருங்கும்பொழுது அவர் அகால மரண 
மடைந்தார் ( 1515 ) . 

இந்தியாவில் போர்த்துக்கீசிய ஆதிக்கத்தை நிலை நாட்டியவர் 
ஆல்புகர்க்கு என்பது சிறிதும் மிகையாகாது . இந்தியாவில் 
போர்த்துக்கீசிய ஆட்சியை நிலை நாட்ட வேண்டுமாயின் இந்தியா 
போர்த்துக்கீசிய உறவு இரத்தத்தோடு கலக்க வேண்டும் என்று 
இவர் நினைத்தார் . இந் நோக்கத்துடன் இவர் தம் நாட்டு 
ஆடவர்களுக்கு இந்தியப் பெண்மணிகளை மணம் செய்வித்தார் . 
இவ்விதமாக இந்தியாவே தங்களது தாய் நாடு என்று கருதிய 
ஒரு புதிய கலப்பு இனத்தினர் இந்தியாவில் தோன்றினர் . 


இவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராவார் ; சிறந்த படைத் 
தலைவரும் அரசியல் தந்திரியுமாவார் . இவருடைய 

பெரு 
முயற்சியின் விளைவாகப் போர்த்துக்கீசியரின் ஆதிக்கம் உச்ச 
நிலையை அடைந்தது . இவருடைய நட்புறவை விஜய நகர 
அரசர்களும் , ஆமது நகர் சுல்தான்களும் நாடும் அளவுக்கு அவ் 


இந்தியாவுக்குப் போர்த்துக்கீசியரின் வருகை 


43 


ஆல் 


வாதிக்கம் வளர்ந்திருந்தது . பர்மா , சீனா , மலேயா 

மலேயா மற்றும் 
நறுமணத் தீவுகள் முதலான நாட்டு மன்னர்களோடு 
புகர்க்கு அரசியல் தொடர்பு வைத்துக்கொண்டு அவ்விடங்களி 
லெல்லாம் மொகலாயர்களின் செல்வாக்கை அழிக்க 

முற் 
பட்டார் . அவருடைய கடும் உழைப்பு , தீவிர முயற்சி வா 
றின் விளைவாகப் போர்த்துக்கீசியரின் வாணிக ஆதிக்கம் 
நன்னம்பிக்கை முனையிலிருந்து ஜப்பான் வரை பரவியது . 
கடைப்பிடிக்கவேண்டும் என்று இவர் வற்புறுத்திய 

கொள்கைகள் 

வாணிகத்தை மட்டும் மேற்கொண்டால் போர்த்துக்கீசியர் 
கள் உருப்படமாட்டார்கள் ; அதனுடன் ஆட்சியையும் நிலை 
நாட்ட வேண்டும் என்று இவர் கருதினார் . அவ்வித ஆட்சிக்கு 
அடிப்படையாக இருக்க வேண்டியது கப்பற்படைப் பலம் 
என்பதையும் இவர் தம் அரசருக்கு எடுத்துரைத்தார் . ஆகவே , 
கடலாதிக்கத்தோடு சிறப்பான நகரங்களையும் தீவுகளையும் 
கைப்பற்றி நிலையான ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று 
இவர் தீவிரமாக வற்புறுத்தினார் . எதற்கும் எப்போதும் தாய் 
நாட்டை நம்பியிருத்தல் சரியன்று . ஒரு நிலையான ஆட்சியை 
இந்தியாவில் அமைத்துக்கொள்வதற்காக எல்லா வசதிகளையும் 
பெற்றுக்கொண்டு போர்த்துக்கீசியர்கள் தங்கள் கால் மீதே 
தாங்கள் நிற்க வேண்டுமென இவர் வற்புறுத்தினார் . முஸ்லிம்கள் 
போர்த்துக்கீசியரின் வணிக விரோதிகள் மட்டும் அல்லர் ; 
சமய விரோதிகளும் ஆவர் என்றும் இவர் தீவிரமாக நம்பினார் . 
படை பலத்தைவிட இரத்த உறவு அதிக வலிமை படைத்த 
தாகும் என்று இவர் கருதிக் கலப்பு மணங்களை ஊக்குவித்தார் . 
பொருள் வழங்கல் , பதவியளித்தல் , மணம் புரிதல் , மதம் 
மாறல் , நட்புறவு 

கொள்ளுதல் ஆகியவற்றையெல்லாம் 
கொண்டு வெல்ல முடியாத இந்தியர்களை வன்முறையால் 
வெல்ல வேண்டும் என்று இவர் கருதினார் . இவரது ஆதிக்கம் 
வளர்ந்துகொண்டிருப்பதைக் கண்ட விஜயநகர அரசர்களும் , 
ஆமதாபாத் சுல்தான்களும் அவருடன் நட்புறவுத் தொடர்பு 
கொள்ள விருப்பம் தெரிவித்தபோது இவர் போர்த்துக்கீசிய 
அரசரின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 
ஆணையிட்டார் . ஒரு பேராட்சியை நிறுவிப் போர்த்துக்கீசியரின் 
நிலையை இந்தியாவில் உறுதியாக்க வேண்டும் என்பது இவரது 
அடிப்படை நோக்கமாகும் . 
இவரது ஆட்சிமுறை 

சிறந்த ஆட்சியாளராக விளங்கிய ஆல்புகர்க்குக் கோவாவி 
லமைத்த ஆட்சி முறையை அடிப்படையாகக் கொண்டுதான் 


44 


இந்திய 

ய வரலாறு 


ஆங்கிலேயர்களும் இந்தியாவில் ஆட்சி புரிந்தனர் . வரித் 
தண்டல் செய்வதற்கும் நீதி வழங்குவதற்கும் இவர் தனித்தனி 
அதிகாரிகளை நியமித்தார் ; தொழிற்சாலைகளைக் கண்காணிக் 
கும் பொறுப்பையும் வரித்தண்டல் செய்யும் பொறுப்பையும் 
இவர் இந்தியர்களிடமே ஒப்படைத்தார் ; இந்தியர்களிடையே 
தம் நாட்டுக் கல்வி முறையைப் பரவச் செய்தார் . உள் நாட்டு 
முறையின் அடிப்படையில் அமைந்திருந்த ஊராட்சி முறையைச் 
சிறிதும் மாற்றாது அதற்கு இவர் மேலும் பாதுகாப்பு அளித்தார் . 
இவரது காலத்தில் இந்தியாவில் போர்த்துக்கீசியரின் தலை நகராக 
விளங்கிய கோவாவில் முப்பது ஊராட்சிகளிலிருந்த முறையை 
இவர் பாதுகாத்து , அவ்வூர்களின் பழக்கத்திலிருந்த நாணயம் , 
எண்ணல் , எடுத்தல் , அளத்தல் முறைகளையும் மாற்றாது காத்து 
வந்தார் . இந்துக்களின் பழக்க வழக்கங்களையும் நடைமுறைச் 
சட்டங்களையும் தொகுத்து அவற்றின்படியே இவர் நீதி வழங்க 
முயன்றார் . எனினும் , அவர்களிடத்தில் காணப்பட்ட உடன் 
கட்டை ஏறுதல் என்ற கொடிய முறையை ஒழிக்க நட 
வடிக்கைகளை எடுத்துக்கொண்டார் . இவருடைய ஆட்சியின் 
விளைவாக மேற்குக் கடற்கரை முழுவதும் போர்த்துக்கீசியரின் 
ஆதிக்கத்தின் கீழிருந்தது . இவருடைய ஆட்சி ஆறே ஆண்டுக் 
காலம் நீடித்திருந்ததென்றாலும் அக் குறுகிய காலத்தில் இவர் 
அரும்பெருஞ்சாதனைகளைச் செய்து முடித்தார் என்பதில் ஐயப் 
பாடு ஏதும் இல்லை . 


பல 


இந்தியாவில் போர்த்துக்கீசியரின் வெற்றிக்கான காரணங்கள் 
போர்த்துக்கீசியரின் வெற்றிக்குப் 

காரணங்கள் 
இருந்தன . 13 , 14 , 15 ஆம் நூற்றாண்டுகளில் போர்த்துக்கீசியர் 
தங்களுடைய ஆற்றலாலும் போர்ச் செயல்களாலும் தங்கள் நாட் 
டிற்குப் பெரும் புகழைத் தேடித் தந்தனர் . போர்களில் தாங்கள் 
வென்று அடிமைப்படுத்திய ஆப்பிரிக்க அடிமைகளைப் போர்த் 
துக்கீசியர்கள் அதிகமாகப் பெற்றிருந்தனர் . அவ்வடிமைகள் உள் 
நாட்டில் வேளாண்மை செய்வதற்கு உதவியாயிருந்த தனால் , 
போர்த்துக்கீசியர்கள் அயல்நாடுகளுக்குச் சென்று வாணிகம் 
செய்து பொருளீட்ட முடிந்தது . 


போர்ச்சுகலின் கடற்கரை , கடல் வாணிகத்திற்கு இயற்கை 
யாகவே மிகவும் சாதகமாக அமைந்திருந்தது . அதனால் அந் 
நாட்டு மன்னர்கள் அவ் வியற்கை அமைப்பைத் தங்களுக்குச் 
சாதகமாகப் பயன்படுத்திக்கொண்டு கப்பல் கட்டும் தொழிலில் 
நாட்டம் கொண்டு வாணிகருக்குப் பெரும் ஊக்கமும் ஆக்கமும் 


இந்தியாவுக்குப் போர்த்துக்கீசியரின் வருகை 


45 


அளித்தனர் . தவிரவும் நிலநூல் ஆராய்ச்சி , கடல் வாணிகம் , 
வெளிநாட்டு வீரச்செயல்கள் ஆகியவற்றிலும் அவ் வரசர்கள் 
கருத்துச் செலுத்தினர் . 


இந்தியாவிற்குப் போர்த்துக்கீசியர்கள் வந்தபொழுது இந்திய 
அரசர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாமலிருந்ததை இவர்கள் 
வெகு எளிதாக அறிந்து கொண்டதோடு , அந்த நிலையை 
மிகவும் தீவிரமாகத் தங்களுக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக் 
கொண்டனர் . குறிப்பாக அப்பொழுது சிற்றரசர்களால் 
ஆளப்பட்டுவந்த கள்ளிக்கோட்டை , கொச்சி , கண்ணனூர் 
முதலான இடங்களில் இவர்கள் குடியேறி அவற்றுக்கிடையே 
ஒற்றுமையில்லா திருந்ததைத் தங்களது வளர்ச்சிக்காகப் பயன் 
படுத்திக்கொண்டனர் . 


மேலும் , போர்த்துக்கீசியர்கள் இந்தியாவிற்கு வந்து 
குடியேறிய நகரங்கள் மேற்குக் கடற்கரையில் அமைந்து , அயல் 
நாட்டினர் இறங்கும் வாயிலாக இருந்ததாலும் , கடலுக்கு வெகு 
அருகில் இருந்ததாலும் அவர்கள் வாணிகத்தை 

மேலும் 
தீவிரமாகப் பெருக்கிக்கொள்ள முடிந்தது . அப் பகுதியில் 
இருந்த நகரங்கள் பல வகைப்பட்ட இனத்தினரையும் சமயத் 
தினரையும் 

கொண்டிருந்தன . சமயத்தினருக்கிடையே 
ஒற்றுமை ஏதும் இருக்கவில்லை . பலவிதப் பூசல்கள் அவர்களுக் 
கிடையே ஏற்பட்டிருந்தன . ஒற்றுமையற்றிருந்த மக்களுக் 
கிடையே அன்னியர்கள் வெகு எளிதாகத் தங்கள் ஆதிக்கத்தைப் 
பெருக்கிக் கொண்டனர் . 


பல 


மேலும் , போர்த்துக்கீசியர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்த 
பொழுது ஒரு புறத்தில் பாமினி அரசும் சீர்குலைந்திருந்தது . 
மற்றொரு புறத்தில் விஜயநகரப் பேரரசின் ஆதிக்கம் மேலைக் 
கடற்கரையில் பரவவில்லை . வடக்கிலும் ஆற்றல் மிக்க அரசர்கள் 
எவரும் இல்லை . ஆக , உள் நாட்டிலிருந்த அரசர்கள் பலம் 
குன்றி , தங்களுக்குள்ளேயே ஒற்றுமையில்லாமலும் இருந்ததனால் 
போர்த்துக்கீசியரைத் தடுத்து நிறுத்த முடியவில்லை . அவர்கள் 
தங்கள் பலத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்காக இந்திய 
வீரர்களைத் தங்கள் படைகளில் 

சேர்த்துக்கொண்டனர் . 
உள் நாட்டு விவகாரங்களிலும் அவர்கள் தலையிட்டுத் தங்கள் 
ஆதிக்கத்தை வளர்த்துக்கொண்டனர் . 

எம் முறையையும் 
கடைப்பிடித்துத் தங்கள் நிலையைப் பெருக்கிக்கொள்ளப் 
போர்த்துக்கீசியர்கள் பின்தங்கியது இல்லை . 


46 


இந்திய வரலாறு 


போர்த்துக்கீசியர்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுது இந் 
நாட்டு வாணிக நிலையும் அவர்களுக்குச் சாதகமாயிருந்தது . 
அவர்களுடன் வாணிகப் போட்டியில் ஈடுபடுவதற்கு முஸ்லிம் 
களைத் தவிர மற்றெவரும் இருக்கவில்லை . 


இலங்கை , பர்மா , மலாகா, நறுமணத் தீவுகள் முதலான 
நாடுகளிலெல்லாம் இவர்களுடைய ஆதிக்கம் ஏற்பட்டிருந்தது . 
அதனால் இந்தியா இவர்களுடைய வாணிகத்திற்கு மையமாகத் 
திகழ்ந்தது . 


தனிப்பட்டவருடைய சாதனைகளும் ஆற்றலும் போர்த்துக் 
கீசியரின் ஆதிக்கம் வளர்வதற்குப் பெரும் ஆதரவாயிருந்தன . 
அல்மெய்டா , ஆல்புகர்க்குப் போன்ற ஆளுநர்கள் சிறந்த ஆட்சி 
யாளர்களாக விளங்கினர் . அவர்கள் கையாண்ட முறைகள் , 
கொண்டிருந்த நோக்கங்கள் , பெற்றிருந்த திறமை ஆகியவை 
யெல்லாம் போர்த்துக்கீசியருடைய 

ஆதிக்கம் இந்தியாவில் 
வளர்வதற்கு ஏதுவாயிருந்தன . 


இருப்பினும் ஒரு நூற்றாண்டுக்குப் பிறகு அவர்களுடைய 
நிலை குலையத் தொடங்கி இறுதியில் வீழ்ச்சியுமடைந்தது . 


அவர்களுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் 


போர்த்துக்கீசியர்கள் தாம் இந்தியாவுக்கு முதன் முதலாக 
வழி கண்டுபிடித்தவர்கள் ; கடலில் முதன் முதலாகத் துணிகரச் 
செயல்களைப் புரிந்து புகழ்பெற்று விளங்கியவர்கள் . ஆகவே , 
மற்ற ஐரோப்பியர்களை இவர்களால் வாணிகத்தில் முந்துவதற்கு 
முடிந்தது . பேராட்சி ஒன்றை அவர்கள் உருவாக்கினர் . 
பிரேஸில் ( Brazil ) , தென் ஆப்பிரிக்கா , பாரசீகம் , இந்தியா , 
இந்தோனேசியா , ஆஸ்திரேலியா மற்றும் நியூ கினியா ஆகிய 
நாடுகளின் கடற்கரைகளிலும் 

அவர்கள் குடியேற்றங்களை 
அமைத்தனர் . ஆனால் , இந்த ஆதிக்க நிலை வெகு நாள்கள் 
வரையில் நீடிக்க முடியவில்லை . போர்த்துக்கீசியரைத் தொடர்ந்து 
டச்சுக்காரர்களும் , ஆங்கிலேயர்களும் வாணிகத்திற்காகக் 
கிழக்கு நாடுகளுக்குப் பயணம் செய்தனர் . தவிரவும் போர்த்துக் 
கீசியரின் கப்பற்படை மற்ற ஐரோப்பிய நாடுகளின் கப்பற் 

டயைவிடத் தரம் குன்றியதாக இருந்ததனால் , பதினேழாம் 
நூற்றாண்டில் அவர்கள் பல குடியேற்றங்களை இழந்து கொண்டே 
யிருந்தனர் . மேற்குக் கரையில் கோவா , டையூ , 

டாமன் 
இவற்றைத் தவிர மற்றெல்லா டைமைகளையும் அவர்கள் 


படை 


இந்தியாவுக்குப் போர்த்துக்கீசியரின் வருகை 


47 


பெருங் 


இழந்துவிட்டனர் . 1565 - ல் தலைக்கோட்டையில் பாமினியர் 
களால் விஜய நகருக்கு ஏற்பட்ட படுதோல்வி உண்மையில் 
கோவாவில் போர்த்துக்கீசியரின் வாணிகத்திற்குப் 
குந்தகம் விளை வித்தது . 1612 - லும் , 1615 - லும் சூரத் கடற்கரை 
யில் ஆங்கிலேயர்கள் அவர்களைத் தோற்கடித்தனர் . பாரசீகத்து 
அரசரான ஷா அப்பாஸ் 1622 - ல் ஆங்கிலேயர்களின் 
உதவியைப் பெற்று ஆர்மூஸைக் கைப்பற்றிக்கொண்டார் . 
இந்தியாவில் ஷாஜஹானின் உத்தரவின் பேரில் 1632 - ல் 
ஹூக்ளியைக் காசிம் கான் என்பவர் கைப்பற்றிக்கொண்டார் . 
இந்தோனேசியத் தீவுகளையும் மலாகாவையும் டச்சுக்காரர்கள் 
1641- ல் கைப்பற்றிக் கொண்டனர் . 1658 - ல் இலங்கையையும் , 
1863 - ல் கொச்சியையும் டச்சுக்காரர்கள் தங்கள் ஆதிக்கத்துக் 
குட்படுத்திக்கொண்டனர் . 1739 - ல் சால்செட்டியும் பஸ்ஸினும் 
மராட்டியர் வசமாயின . 


இந்தியாவில் 


ஆகவே , பல்வேறு 

காரணங்களினால் 
போர்த்துக்கீசியர்கள் தோல்வியடைந்தனர் . 


போர்ச்சுகல் ஒரு சிறிய நாடாகும் . அப்போது அதன் 
மக்கள் தொகை முப்பது இலட்சத்துக்கும் குறைவாகவே 
இருந்தது . இவ்வளவு சிறிய நாடு நான்கு கண்டங்களில் பரவி 
மிக நீண்ட கடற்கரையைக் கொண்டிருந்த ஒரு பேரரசைப் 
பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டியதாயிற்று . அவ்வளவு 
பெரிய சுமையை இவ்வளவு சிறிய நாட்டினால் தாங்க முடிய 
வில்லை . 


படையெடுப்புகள் நிகழ்ந்த காலத்தில் பல உயிர்களை அந்தச் 
சிறிய நாடு இழக்க நேரிட்டது . பலர் வாந்திபேதி போன்ற 
கொடிய தொற்றுநோய்களுக்கு இரையாயினர் . மற்றும் பலர் 
மலேரியா போன்ற விஷ சுரங்களுக்குப் பலியாயினர் . இதனால் 
ஆள்களுக்குப் பற்றாக்குறை ஏற்பட்டது . இதனைச் சரிப்படுத்திக் 
கொள்வதற்காக 

அரசு அடிமைகளையும் குற்றவாளிகளையும் 
வேலையில் அமர்த்திக்கொண்டது . 

மூர்களை 

முரியடித்துக் 
கொண்டிருந்த காலத்தில் உச்ச நிலையை அடைந்திருந்த 
போர்த்துக்கீசியரின் புகழ் இப்பொழுது மங்கத் தொடங்கியது . 
நிருவாகம் , இலஞ்ச ஊழலில் சிக்குண்டு கிடந்தது . அதிகாரம் 
தவறாகப் பயன்படுத்தப்பட்டது . மிகவும் குறைந்த ஊதியமே 
அளிக்கப்பட்டு வந்ததனால் அதனைப் பெறுவோர் இலஞ்சம் 
வாங்கத் தொடங்கினர் . 


48 


இந்திய வரலாறு 


போர்த்துக்கீசியரில் பெரும்பாலோர் நேர்மையான முறையில் 
வியாபாரம் செய்யத் தவறிவிட்டனர் . அவர்கள் அந்தரங்க 
மாகக் கையாண்ட வணிக முறைகள் , அரேபிய வணிகர்களுக்கு 
அவர்கள் அளித்த எதிர்ப்பு , மதமாற்றம் செய்வதில் அவர்கள் 
செலுத்திய கருத்து ஆகிய இவையெல்லாம் இந்தியர்கள் 
மனத்தில் அவர்கள்பால் வெறுப்பூட்டின . அச் செயல்களினால் 
அந்த அன்னியர்கள் உள்நாட்டு அரசர்களின் பகைமையையும் 
பெற நேரிட்டது . 


1580 - ல் ஸ்பானிய நாட்டினால் போர்ச்சுகல் வெல்லப்பட்டு 
இணைத்துக்கொள்ளப்பட்டது . அந்த இணைப்பு 1640 ஆம் ஆண்டு 
வரை நீடித்து நிலைத்திருந்தது . அந்தக் காலத்தில் போர்ச்சுகல் 
தன் சுதந்திரத்தை இழந்ததோடல்லாமல் , மேலும் பல இன்னல் 
களையும் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று . குறிப்பாக ஸ்பானிய 
நாட்டின் பகைவர்கள் 

இப்பொழுது போர்த்துக்கீசியரின் 
பகைவர்களுமாயினர் . ஸ்பெயினின் 

அரசரான இரண்டாம் 
பிலிப்பு , ஹாலந்து நாட்டுடனும் இங்கிலாந்துடனும் போர்புரிந்து 
இரண்டு நாடுகளிடமும் தோல்வியடைந்தார் . தம் இராச்சியத் 
துடன் இணைக்கப்பட்டிருந்த போர்ச்சுகலை அவர் சிறிதளவும் 
கருத்தில் கொள்ளவேயில்லை . ஆகவே , போர்ச்சுகலின் நலன்கள் 
எல்லாம் புறக்கணிக்கப்பட்டுவிட்டன . 

போர்ச்சுகல் , ஸ்பெயின் ஆகிய இரு நாடுகளும் தவறான 
அன்னியச் செலாவணிக் கொள்கையைப் பின்பற்றின . 
தாங்கள் விற்ற பொருள்களுக்குப் பதிலாக அவர்கள் பொற்கட்டி 
களைப் பெற்றுக்கொண்டனர் . இவ்விதம் பெறப்பட்ட பொன்னை 

ஆடம்பரமாகப் போரிலும் வீண்செலவுகளிலும் 
செலவழித்தனர் . இதற்கு மாறாக டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர் 
களும் கச்சாப் பொருள்களுக்காகத் தங்கள் பொருள்களை 
மாற்றிக்கொண்டனர் ; அதனால் வளர்ச்சியும் பெற்றனர் . 

ஆல்புகர்க்கு புகுத்திய கலப்புத் திருமண முறை போர்த்துக் 
கீசிய நலன் களுக்குப் பல கேடுகளை விளைவித்தது . பல வகை 
களிலும் முற்றிலும் வேறுபட்டிருந்த மக்கள் தங்களுக்குள் புரிந்து 
கொண்ட திருமணங்கள் சற்றும் பொருத்தமற்றனவாயிருந்தன . 
ஆகவே , இவர்களுக்குப் பிறந்த மக்கள் தாய்போலில்லாமலும் , 
தந்தை போலில்லாமலும் இருவரின் இழிகுணங்களின் கூட்டாகக் 
காட்சியளித்தனர் . நாட்டுப்பற்று , சமயப்பற்று 
இரண்டுமே இவர்களிடத்தில் காணப்படவில்லை . உண்மையில் 
இவர்கள் இந்தியாவில் போர்த்துக்கீசியரின் ஆதிக்கத்திற்குப் 
பெரும் குந்தகம் விளைவித்தனர் . 


அவர்கள் 


ஆகிய 


4. டச்சுக்காரர்கள் 
வாணிக வளர்ச்சியும் வீழ்ச்சியும் 


என 


ஒரு சில 


போர்த்துக்கீசியர்களுக்குப் பிறகு இந்தியாவில் புகுந்த 
ஐரோப்பியர்கள் டச்சுக்காரர்களாவர் . இவர்கள் ஹாலந்து 
நாட்டைச் சார்ந்தவர்கள் . வான்லின்ஸ் சோடின் ( Vanlins 
Chodin ) என்னும் டச்சுக்காரர் எழுதிய சஞ்சாரப்பலன் 
( Itinerario ) என்ற நூல் 

பல் இந்தியப் பயணத்தை மேற்கொள்வ 
தற்கு இவர்களைத் தூண்டியது . 1533 முதல் 1589 வரை 
கோவாவில் வாழ்ந்து , வான்லின்ஸ் சோடின் போர்த்துக்கீசியர் 
தம்வசப்படுத்தி வைத்திருந்த இடங்களையும் வாணிகத்தால் 
அவர்கள் அளவற்ற செல்வத்தைத் திரட்டியதையும் நேரிற் 
கண்டார் . கீழை நாடுகளான நறுமணத் தீவுகள் , மலாகா 
ஆகியவற்றிலும் இவர்கள் வாணிகத்தால் மிகுவளம் பெற்றதைப் 
பற்றியும் இவர் அறிந்திருந்தார் . இவர்களைப்போலவே தம் 
நாட்டினரும் வாணிகத்தைக்கொண்டு வளம் பெறவேண்டும் 

இவர் விரும்பினார் . இந் நூல் வெளியான 
ஆண்டுகட்டுப் பிறகு ஹௌட்மன் ( Houtman ) என்பவரின் 
தலைமையில் 

வாணிகக் 

குழு ஒன்று புறப்பட்டு 
நன்னம்பிக்கை முனையைச் சுற்றிக்கொண்டு ஜா வாத் தீவை 
அடைந்தது . இக் குழுவின் வீரதீரச் செயல்கள் மேலும் பல 
டச்சுக்காரரைத் தூண்டுவித்தன . ஆம்ஸ்டர்டாம் 

நகர 
வாணிகக் குழு ஒன்றும் பல டச்சு வாணிகக் குழுக்களும் ஒன்றன் 
பின் ஒன்றாகக் கீழ்த் திசையை நோக்கிப் புறப்பட்டன . ஊன் 
உணவுக்குச் சிறந்த சுவையைத் தரும் பட்டை , கிராம்பு , சாதிக் 
காய் , சாதிபத்திரி , இலவங்கம் , ஏலம் , வால்மிளகு முதலான 
நறுமணப் பொருள்களைத் தேடிக்கொண்டு பல டச்சுக்காரர்கள் 
கீழை நாடுகளில் கூடினர் . இவ் வணிகர்கள் பெருஞ்செல்வத்தை 
ஈட்டிக்கொண்டு வீடு திரும்பினர் . இவர்களை மேற்கோளாகக் 
கொண்டு மேலும் பலர் கிழக்கிந்திய வாணிகத்தில் ஈடுபடலா 
யினர் . இவ்வாறு தனித்தனி வாணிகக் 

குழுக்களாகத் 
தோன்றிச் செயற்பட்டு வந்த டச்சு வாணிகக் குழுக்கள் 
அனைத்தையும் ஹாலந்து நாட்டு அரசாங்கம் 1602 - ல் ஒன்றாக 
இணைத்து நெதர்லாந்தின் ஐக்கியக் கிழக்கிந்திய வாணிகக் குழு 


50 


இந்திய வரலாறு 


( Uaited East India Company of the Netherlands ) என்னும் 
பொதுப் பெயர் சூட்டி அதனைத் தன் நேர்முகப் பார்வையில் 
கொண்டு வந்தது . கீழ்த்திசை நாடுகளோடு வாணிகம் செய்வ 
தற்கான தனியுரிமை இவ் வாணிகக் குழுவிற்கு வழங்கப்பட்டது . 
தனக்குத் தேவையான சட்டதிட்டங்களைத் தானே இயற்றிக் 
கொள்ளவும் , தாய் நாட்டு ஆணைகளைச் செயற்படுத்துவதற்கும் 
நீதி வழங்குவதற்கும் அவ் வரசாங்கம் இக் குழுவிற்கு அதிகாரம் 
வழங்கியது . அயல் நாடுகளுடன் போர்தொடுத்தல் , புதிய 
படங்களைப் பிடித்தல் போன்ற தன் உள் நோக்கங்களை அவ் 
வரசாங்கம் அந்த வணிகர் குழுவைக் கொண்டு நிறைவேற்றிக் 
கொள்ள முற்பட்டது . அரசியலும் வாணிகக்குழுவும் பொதுவாக 
இயங்கும்வண்ணம் பதினேழு இயக்கு நர்களைக் கொண்ட 
ஆட்சிக் கழகம் ஒன்று ஹாலந்து நாட்டில் அமைக்கப்பட்டது . 
54,000 பொற்காசுகளை மூல தனமாகக் கொண்டு தொடங்கப் 
பட்ட இக் குழுவை ஆட்சி புரிவதற்காக ஒரு தலைமை ஆளுநர் 
நியமிக்கப்பட்டார் . ஐந்து ஆண்டிற்குப் பதவி வகிக்கக் 

கூடிய 
வரான அவருக்கு உதவியாக ஓர் ஆலோசனைக் குழுவும் ஏற் 
படுத்தப்பட்டது . அவருக்கு ஆலோசனை கூறுவதேயன்றி மற்ற 
எவ்வகையிலும் அவரைக் கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் 
எதையும் அது பெற்றிருக்கவில்லை . ஆனால் , மற்ற ஆளுநர்களைக் 
கட்டுப்படுத்தித் தம் ஆணைக்குக் கீழ்ப்படிந்து நடக்கும்படி 
வற்புறுத்துவதற்கான அதிகாரம் 

தலைமை ஆளுநருக்கு 
அளிக்கப்பட்டிருந்தது . இவருக்கு உதவியாகப் பல்வேறு 
துறைகளிலும் தனி அதிகாரிகள் இருந்தனர் . ஆகவே , 
தொடக்கத்திலிருந்தே இவ் வாணிகக் குழு திட்டமிட்ட கட்டுக் 
கோப்பான ஐக்கிய ஆட்சியின் கீழ் வெகு விரைவாக வளரத் 
தொடங்கியது . 


தொடக்கத்திலிருந்தே டச்சு வாணிகக் குழு பல இன்னல் 
களை எதிர்நோக்க வேண்டியிருந்தது . போர்த்துக்கீசியரும் 
ஆங்கிலேயரும் அக் குழுவுடன் போட்டியில் ஈடுபட்டனர் . 
போர்த்துக்சீசியருக்கு உரியதான அம்பாய்னாவை ( Amboyna ) 
டச்சுக்காரர்கள் 1605 - ல் கைப்பற்றிக்கொண்டனர் . இதைப் 
பின்தொடர்ந்து கிழக்கிந்தியத் தீவுகளில் போர்த்துக்கீசியரின் 
செல்வாக்கையும் ஆதிக்கத்தையும் மேலும் குறைக்க டச்சுக் 
காரர்கள் முயன்றனர் . இந்திய நிலத்திலும் இவர்கள் முயற்சி 
பலித்தது . 1605 - ல் பழவேற்காட்டிலும் , 1617 - ல் சூரத்திலும் , 
1625- ல் சின்சுராவிலும் , 1647 - ல் சதுரங்கப்பட்டினத்திலும் 
டச்சுக்காரர்கள் பண்டகசாலைகளை ஏற்படுத்திக் கொண்டனர் . 


டச்சுக்காரர்கள் வாணிக வளர்ச்சியும் வீழ்ச்சியும் 


51 


1641 - ல் அவர்களுடைய பண்டகசாலை ஒன்று மலாகாவில் 
உருவாயிற்று . 1648 - ல் தூத்துக்குடியிலும் , 1658 - ல் கொல்லத் 
திலும் , 1663 - ல் 

கொச்சியிலும் இவர்களுடைய வாணிகக் 
குழுக்கள் தோன்றின . 1689 - ல் நாகைப்பட்டினம் டச்சுக்காரர் 
களின் தலை நகரமாயிற்று . மேலும் , இலங்கையிலும் அவர்கள் 
தங்கள் செல்வாக்கை நிலை நாட்டிக் கொண்டனர் . 1638 முதல் 
1658 வரை இலங்கையின் வாணிகக் குழுக்களையும் படிப்படியாக 
அவர்கள் போர்த்துக் கீசியரிடமிருந்து கைப்பற்றிக் கொண்டனர் . 
இந்தியாவிலும் ஆக்ரா , காசிம்பஜார் போன்ற இடங்களிலும் 
அவர்கள் பண்டகசாலைகளை நிறுவிக்கொண்டனர் . 


நறுமணத் தீவுகளுக்குத் தெற்கிலிருந்த ஒரு சிறு தீவான 
அம்பாய்னாவை 1605 - ல் போர்த்துக்கீசியரிடமிருந்து டச்சுக் 
காரர்கள் கைப்பற்றினார்கள் . இதற்கருகிலிருந்த ஜா கர் 

தாவை 
1639 - ல் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டனர் . 

அங்கே 
படே வியா என்னும் நகரம் உருவாயிற்று . பின்னாளில் இதுவே 
அவர்களுடைய கப்பல் தளமாகியது . ஆக அம்பாய்னா , ஜாவா , 
படேவியா முதலான தீவுகளில் அவர்களுடைய ஆதிக்கம் ஓங்கி 
நின்றது . அதே சமயத்தில் ஆங்கில வாணிகர்களும் நறுமணத் 
தீவுகளிலும் அவற்றின் சுற்றுப்புறங்களிலும் வாணிகம் நடத்தி 
வந்தனர் . தங்களுடன் வாணிகப் போட்டியிட்டுக் கொண் 
டிருந்த ஆங்கிலேயரை டச்சுக்காரர்கள் வெறுத்தனர் என்றாலும் 
அவ் விரு மக்களின் தாய் நாடுகளும் ஐரோப்பாவில் நட்புறவு 
பூண்டிருந்ததனால் இப்பகுதிகளிலும் அவர்கள் அங்ஙனம் நடந்து 
கொள்ளவேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டனர் . அந் நட் 
புறவை ஏற்படுத்துவதற்காகப் பல முழு முயற்சிகளும் எடுத்துக் 
கொள்ளப்பட்டன . அவ்விரு நாட்டாரும் கூட்டாகக் கீழ்த்திசை 
நாடுகளில் கூட்டுப் பாதுகாப்புச் சபை என்பதனை உருவாக்கி 
ஐக்கியத்தை வளர்க்க முயன்றனர் . இந்தச் சபை " ஹாலந்து 
இங்கிலாந்து வாணிக உடன்படிக்கை என்ற ஒன்றைத் 
தீட்டியது . இவ்விதத் திட்டங்களைத் தீட்டி அவற்றைச் செயற் 
படுத்துவதில் ஆங்கிலேயர்கள் பெரும் பங்கினைப் பெற்றனர் . 
அதனால் அவர்களை வெறுத்த டச்சுக்காரர்கள் அவர்களுடைய 
முயற்சிகளுக்குத் தோள் 

கொடுக்காது வாய்ப்பு ஏற்பட்ட 
போதெல்லாம் அவர்களை எதிர்த்தும் வந்தனர் . 


1618 முதல் 1623 வரையிலும் பிறகு 1627 முதல் 1629 
வரையிலும் டச்சு வாணிகக் குழுவின் தலைமை ஆளுநராகப் 


52 


இந்திய வரலாறு 


தரகர் 


சில 


பணிபுரிந்து வந்த ஜான் பீட்டர்சன் என்பவரின் திறமையான 
ஆட்சியால் டச்சு வாணிகம் பெரிதும் வளர்ந்தது . லாந்தர் , 
புலோரன் ஆகிய இடங்களில் 1621-22- ல் டச்சுக்காரர்கள் 
ஆங்கிலேயர்களை விரட்டினர் . இருப்பினும் அவ்விரு 
நாட்டினருக்குமிடையே நல்லுறவை வளர்த்துக்கொள்ள 
அவ்விரு நாடுகளும் பேச்சு வார்த்தைகளைத் தொடங்கின . 
அதற்கான மாநாடு ஒன்று இலண்டன் மாநகரில் கூடியது . 
ஆனால் , பேச்சு வார்த்தைகள் நடந்துகொண்டிருக்கையிலே 
ஒரு கெட்ட நிகழ்ச்சி நிகழ்ந்தது . ஆங்கில வாணிகக் குழுத் 
டவர்சன் 

என்பவரையும் , ஜப்பானியரையும் , 
ஆங்கிலேயரையும் அம்பாய்னாவின் டச்சு ஆளுநராக இருந்த 
வான் ஸ்பல்ட் ( Van Speult ) என்பவர் சிறைப்படுத்தி அவர்கள் 
மீது டச்சுக் கோட்டையைக் கைப்பற்ற முயன்றதாக வீண் பழி 
ஒன்றைச் சுமத்தினார் . பல சித்திரவதைகளுக்குட்படுத்தப்பட்ட 
அவர்கள் இறுதியில் கொல்லவும்பட்டனர் . அம்பாய்னா படு 
கொலை 

( Massacre of Amboyna ) என்று பெயர் பெற்று 
விளங்கும் இந் நிகழ்ச்சியில் ஆங்கிலத் தரகர் டவர்சன் உட்பட 
ஆங்கிலேயர் பதின்மரும் ஜப்பானியர் ஒன் பதின்மரும் கொல்லப் 
பட்டனர் . உண்மையில் 

முரட்டுத்தனமான 
செயலாகும் . இப் படுகொலைக்கு ஆங்கில அரசர்கள் முதலாம் 
ஜேம்ஸும் , அவர் மகன் சார்லஸும் பழிவாங்கவில்லையாயினும் 
அவர்களுக்கு அடுத்து ஆட்சிப் பொறுப்பு ஏற்ற ஆலிவர் கிராம் 
வெல் ( Oliver Cramwell ) காலத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் உடன் 
படிக்கையின் மூலம் ஆங்கிலேயர்கள் இழப்பீடு பெற்றனர் . 
ஆங்கில வாணிகக் குழுவுக்கு 85,000 பொற்காசுகள் இழப்பீடாக 
அளிக்கப்பட்டன . முன்னமே டச்சுக்காரரிடம் பிடிபட்டிருந்த 
புலோரன் ஆங்கிலேயர்களுக்குத் திரும்பக் கொடுக்கப்பட்டது . 


2 


தாங்கள் 


அம்பாய்னா படுகொலை ஆங்கிலேயர்களைப் பொறுத்தவரை 
யிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது மிகைப் 
படுத்திக் கூறுவதாகாது . உண்மையில் அந்த நிகழ்ச்சி ஆங்கில 
வாணிகக் குழுவினர் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை என்று குறிப் 
பிடலாம் . தங்களுடைய வாணிகம் தலை தூக்க வேண்டுமாயின் 
கிழக்கிந்தியத் தீவுகளை விட்டு 

விட்டு நீங்கி இந்திய 
நிலத்துக்குச் செல்ல வேண்டும் . தாங்கள் இந்தியரை நம்பித் 
தான் வாணிகம் நடத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் 
உறுதியாக நம்பத் தொடங்கினர் . அந் நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்கா 
விடின் ஒருவேளை ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கே வாராமல் 
இருந்து விட்டிருக்கவும் கூடும் . ஆகவே , ஆங்கிலேயரின் வாணிக 
முயற்சிகளுக்கு இந்தியா மையமாயிற்று . 


டச்சுக்காரர்கள் வாணிக வளர்ச்சியும் வீழ்ச்சியும் 


53 


டச்சுக்காரரின் வெற்றிக்குக் காரணங்கள் 

பற்பல காரணங்களின் விளைவாக டச்சுக்காரருக்கு வெற்றி 
கிட்டியது . 


டச்சுக்காரர்கள் நாட்டுப்பற்றினை மிகத் தீவிரமாகக் கொண் 
டிருந்தவர்கள் . அதனால் ஸ்பெயின் , போர்ச்சுகல் , இங்கிலாந்து 
ஆகிய நாடுகள் ஹாலந்து நாட்டின் பகைவர்களாக மாறும் 
போது இவர்களும் தங்கள் பற்றிடங்களில் அவர்களைப் பகைவர் 
களாகவே கருதினர் . தாங்கள் கீழ்த்திசை நாடுகளில் நிகழ்த்திக் 
கொண்டிருந்த வாணிகப் போட்டி , தாங்கள் ஐரோப்பாவில் பிற 
நாடுகளுடன் நிகழ்த்திக் கொண்டிருந்த போரின் தொடர்ச்சியே 
யாகும் என்று அவர்கள் கருதினார்கள் . 


டச்சு வாணிகக் குழு ஹாலந்து நாட்டு அரசியல் துறை 
யாகவே அமைந்திருந்தது . 

ஆகவே , 

அதற்கு எல்லாவித 
ஒத்துழைப்பும் , ஆதரவும் கிடைத்தன . 


சிறந்த கடற்கரையை ஹாலந்து நாடு பெற்றிருந்தது . 
கடல் மிகவும் அருகிலிருந்ததனால் பல டச்சுக்காரர்கள் பிறவி 
மாலுமிகளாகவே திகழ்ந்தனர் . கடல்மார்க்கம் ஏற்பட்டபோது 
அதனை அவர்கள் செம்மையாகப் பயன்படுத்திக்கொண்டு ,, 
கடல் பலத்தால் தங்கள் ஆதிக்கத்தை வளர்த்துக்கொண்டனர் . 


நடத்தி 


கீழை 

நாடுகளில் டச்சுக்காரர்களுக்குரிய பகுதிகளில் 
ஆளுநர்களாக ஆட்சிபுரிந்த டச்சு ஆல்புகர்க்கு எனப்படும் 
கோயனும் , வாண்டைம் என்பாரும் சிறந்த முறையில் தங்கள் 
ஆட்சியை 

வந்தனர் . தாய் நாடு இட்ட எந்த 
ஆணையையும் அவர்கள் நிறைவேற்றச் சற்றும் தயங்கியதில்லை . 
வலுக்கட்டாயப்படுத்தி உடலுழைப்புப் பெறுதல் , அடிமைமுறை 
போன்ற இந்தியப் பண்பாட்டிற்குச் சிறிதும் ஒவ்வாத செயல் 
களைக் கொண்டு அவ்வாட்சியாளர்கள் தங்கள் ஆதிக்கத்தை 
வளர்த்துக்கொண்டனர் . 


இவர்கள் குடியேறிய தீவுகள் யாவும் சிறு சிறு நிலப்பரப்பு 
களாகவே இருந்தன . அதிகச் சிக்கலான அரசியல் நிலை ஏதும் 
அங்கே கிடையாது . ஆகவே , இப்பகுதிகளில் குறிப்பிடத்தக்க 
அளவில் எதிர்ப்பு ஏதும் அவர்களுக்கு ஏற்படவில்லை . உள்நாட்டு 
எதிர்ப்பிலிருந்து விடுதலை பெற்றிருந்த டச்சுக்காரர்கள் அன்னிய 
வாணிகக் குழுவினரின் போட்டியைச் சமாளிக்க முடிந்தது . 

31 


54 


இந்திய வரலாறு 


இவர்களுக்கு முன் இந்தியாவிற்கு வந்து தலை தூக்கி நின்ற 
போர்த்துக்கீசியர்கள் 17 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே 
பெரிதும் தளர்ச்சி அடைந்துவிட்டிருந்தனர் . 


ஆங்கிலேயர் போன்ற அன்னிய நாட்டினரின் வாணிகக் 
குழுக்களிடம் காணப்பட்ட பலதரப்பட்ட குறைபாடுகளை டச்சுக் 
காரர்கள் தங்களுக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக்கொண்டனர் . 
குறிப்பாகத் தொடக்கத்தில் ஆங்கில வாணிகக் குழுவிற்கு அரச 
ஆதரவு கிட்டிய போதிலும் முதல் இரண்டு ஸ்டூவர்ட் அரசர்களின் 
ஆதரவு சரிவரக் கிடைக்காது அவை கவனிப்பாரற்று இருந்த 
நிலையை டச்சுக்காரர் தங்களுக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக் 
கொண்டனர் . 


இருப்பினும் , பதினேழாம் நூற்றாண்டு முடிவதற்குள்ளாக 
டச்சுக்காரர்களுக்குத் தளர்ச்சி ஏற்பட்டுவிட்டது . அவர்களுடைய 
வீழ்ச்சிக்குப் பல காரணங்கள் இருந்தன . தொடக்கத்தில் 
டச்சுக்காரர்களுக்கு வெற்றி ஏற்பட்ட போதிலும் பின்னாளில் 
அவர்களுக்கு எங்கும் தோல்வியே ஏற்பட்டு வந்தது . டக்சுக் கிழக் 
கிந்திய வாணிகக் குழு ஓர் அரசாங்க நிறுவனமாகவே செயற் 
பட்டுக்கொண்டிருந்தது . அரசாங்கத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் 
வாணிகக் 

குழுவையும் கடுமையாகப் பாதித்துக்கொண் 
டிருந்தன . தேசிய உணர்ச்சியினால் உந்தப்பட்ட டச்சுக்காரர்கள் 
நாளடைவில் 

அவ்வுணர்ச்சிக் குன்றியதும் சுய நலமிக்கவர் 
களாகவே மாறிவிட்டனர் . 


தாய்நாட்டில் ஏற்பட்ட பல வித நெருக்கடிகளின் விளைவாகத் 
தக்க சமயத்தில் இவர்களுக்கு உதவிகள் வந்து சேரவில்லை . 
டச்சுக்காரர்கள் வசப்பட்டிருந்த சின்சுராவைக் கிளைவ் கைப் 
பற்றிய போது அவர்களுக்குத் தங்கள் நாட்டிடமிருந்து எவ்வித 
ஆதரவும் கிடைக்கவில்லை . 


பல 


ஐரோப்பாவில் ஹாலந்து நாடு பல போர்களில் ஈடுபட 
நேர்ந்தது . இதன் காரணமாக நாட்டுவருவாய்க் குன்றியது . 
அந்த நிலையில் வருவாய்ப் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்ததனால் 
நிலைமையைச் சமாளிப்பதற்காக 

அரசு 

வழிகளிலும் 
பணத்தைத் திரட்ட முற்பட்டது . வாணிகக் குழுவின் முதலீடும் 
அரசுக்குப் பயன்பட்டதனால் வாணிகக்குழுவின் முன்னேற்றமும் 
தடைப்பட்டது . 

டச்சுக் குழுவினரிடையே மற்றொரு குறையும் ஏற்பட் 
டிருந்தது . அவ்வாணிகக் குழுவின் பணியாளர்களுக்குப் போதிய 


டச்சுக்காரர்கள் வாணிக வளர்ச்சியும் வீழ்ச்சியும் 


55 


ஊதியம் வழங்கப்படவில்லை . ஆகவே , அவர்கள் தனிப்பட்ட 
முறையில் வாணிகம் நடத்தத் தொடங்கிவிட்டனர் . சுரண்டல் 
போன்ற ஊழல்களில் ஈடுபட்டனர் . இதனால் வாணிகக் குழுவின் 
வளர்ச்சிக் குன்றியது . 


டச்சுக் குடியேற்றங்களுக்குத் தலைமை ஆளுநராக இருந்த 
வர்கள் படேவியாவில் தங்கள் இருப்பிடத்தைக் கொண் 
டிருந்தனர் . இதனால் அவர்களால் தாய் நாட்டு அரசின் நேர்முகக் 
கண்காணிப்புக்கு அப்பாற்பட்ட தொலைவிலிருந்த காரணத் 
தினால் தாய் நாட்டு அரசின் சட்ட திட்டங்களால் பாதிக்கப் 
படாது சுயேச்சையாகவும் எதேச்சதிகாரிகளாகவும் ஆண்டு 
கொண்டிருந்தனர் . அவர்கள் பால் சுய நலமே தலை தூக்கி 
நின்றது . 


மேலும் , போர்த்துக்கீசியர்கள் இந்தியா வின் மேற்குக் 
கரையில் தங்கள் 

குடியேற்றங்களை அமைத்துக்கொண்டு 
எவ்விதப் பகைவர்களையும் போட்டியாளர்களையும் எதிர்க்க 
தங்களை ஆயத்தப்படுத்தி வைத்துக்கொண்டு கிழக்குத் திசைக் 
கடல் வாணிகம் முழுவதின் மீதும் ஏகபோக உரிமை பாராட்டி 
வருகையில் டச்சுக்காரர்கள் ஒரு சிறிய பகுதியின் மீதே தங்கள் 
வலையை வீசி வைத்திருந்தனர் . நறுமணப் பொருள்களின்மீது 
மட்டுமே அவர்கள் ஏகபோக உரிமை பாராட்ட மன 
கொண்டிருந்தனர் . ஆகவே , இந்தியா அவர்களுடைய வாணிக 

இருக்கவில்லை . கிழக்குத் தீவுக் கூட்டங்கள் தாம் 
அவர்களுடைய அவ்வித மையமாயிற்று . நறுமணத் தீவுகளில் 
அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டார்கள் . எனினும் , இந்திய 
வணிகத்தின்மீது அவர்கள் எவ்வித ஏகபோக உரிமையும் 
பாராட்டிக்கொள்ள வில்லை . 


மையமாக 


அவர்களுடைய நிருவாகத்தில் காணப்பட்ட குறைகளினால் 
வாணிகக் குழு வாணிக முறையில் செவ்வனே முன்னேற முடிய 
வில்லை . ஒரு புறத்தில் தாயகத்திலிருந்த வாணிகக் குழுவின்மீது 
சரியான அரசியல் கட்டுப்பாடு ஏதும் இருக்கவில்லை . மற்றொரு 
புறத்தில் , கிழக்குப் பிரதேசத்தில் குழுவின் அரசு எவ்விதக் 
கட்டுப்பாட்டிற்கும் கீழ்ப்படிந்து நடப்பதாக இருக்கவில்லை . 
இவர்களிடையே காணப்பட்ட 

குறைபாடுகளின் 
அவர்களுக்குப் பின் வந்த ஆங்கிலேயர் , ஃபிரெஞ்சுக்காரர் 
ஆகியோருடைய கடும் போட்டியை இவர்களால் எதிர்த்து நிற்க 
முடியவில்லை . 


விளைவாக 


56 


இந்திய வரலாறு 


டக்சு வாணிகக் குழுவின் வர்த்தக நலன்கள் இயக்குநர்கள் 
நியமிக்கப்பட்ட பணியாட்களிடையே விடப்பட்டிருந்தது . 
அவர்களுக்குத் தனிப்பட்ட வகையில் வாணிகம் நடத்திக்கொள் 
வதற்கான உரிமையும் அளிக்கப்பட்டிருந்தது . இந்தச் சலுகை 
பெருங்கேட்டினை விளைவித்தது . ஏனெனில் , இவ்வதிகாரிகள் 
தங்களுக்குரிய உண்மையான பொறுப்புகளை முற்ற முற்றப் புறக் 
கணித்துவிட்டுத் தனியார் வியாபாரத்திலேயே நாட்டங் 
கொண்டு தங்கள் இலாபத்தை மேலும் மேலும் மிகுத்துக்கொள் 
வதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தனர் . இந் நிலையில் 
அவர்களுடைய சுய நலமே தலை தூக்கி நின்றது . 


இறுதியாக , டச்சுப் படைகள் சரிவரத் தேர்ந்தெடுக்கப்பட் 
டிருக்கவில்லை . படைவீரர்களுக்கு ஒழுங்குற ஊதியமும் அளிக்கப் 
படவில்லை . போருக்கான எவ்விதத் திறனை பும் பெற்றிராதவர் 
களே படையில் அதிகமாக இருந்தனர் . 


5. ஃபிரெஞ்சுக்காரர்கள் 


மான 


கீழ்த்திசை நாடுகளில் பெரு வாணிகம் செய்து மிகுந்த 
பொருளைப் போர்த்துக்கீசியரும் , டச்சுக்காரரும் ஈட்டுவதைக் 
கண்ட ஃபிரான்ஸ் நாட்டாரும் இம் முயற்சியில் ஈடுபட்டனர் . 
பெர்னியர் , டாவெர்னியர் போன்ற பயணிகள் கீழ்த்திசை நாடு 
களுக்கு வருகை புரிந்தனர் என்றாலும் , தொடர்ந்து திட்டவட்ட 

முயற்சி ஏதும் இதுகாறும் மேற்கொள்ளப்படவில்லை . 
1615- ல் ரோயன் ( Royan ) , கானிஸ் (Coniz ) என்ற இரு 
ஃபிரெஞ்சு வணிகர்கள் தனித்தனிக் கப்பல்களுடன் கிழக்கு 
நோக்கி வந்தனர் . இவர்கள் மடகாஸ்கர் , இந்தியா ஆகிய இடங் 
களைச் சுற்றிவிட்டுப் ஃபிரான்ஸுுக்குச் சென்றுவிட்டனர் . 
தங்களுடைய சுற்றுப் பயணங்களைக் குறித்து அவர்கள் வெளி 
யிட்ட விவரங்களைப்பற்றிக் கேள்வியுற்ற மற்றப் ஃபிரெஞ்சுக் 
காரர்கள் கீழ்த்திசை நாடுகளுடன் வாணிகம் 

செய்ய 
விரும்பினார்கள் . 


ஃபிரெஞ்சு நாட்டின் ஆட்சிப் பொறுப்பு ஏற்றிருந்த 
கார்டினல் ரிச்செலு என்பவர் கீழ்த்திசைச் சங்கம் என்ற 
வாணிகக் குழுவை அமைத்தார் . மடகாஸ்கரில் குடியேறும் 
உரிமையும் அத் தீவையடுத்துள்ள டங்களில் வாணிகம் செய் 
யும் உரிமையும் அக் குழுவுக்கு வழங்கப்பட்டன . 

வெகு 
விரைவிலேயே அக்குழு மிக்க இலாபத்தைத் திரட்டத் தொடங் 
கிற்று . இரண்டு கப்பல்கள் நிறையச் சந்தனக் கட்டைகள் , 
தோல்பொருள்கள் , வைரங்கள் , படிமக் கற்கள் போன்ற பொருள் 
களை அக் குழு ஃபிரெஞ்சு அரசுக்கு ஆண்டுதோறும் அனுப்பியும் 
வந்தது . ஆனாலும் , அவர்கள் குடியேறிய பகுதிகளின் தட்ப 
வெப்பநிலை அவர்களைப் பெரிதும் பாதித்தது . அடிக்கடி ஏற்பட்ட 
புயல் காரணமாகப் பல கப்பல்கள் தரை தட்டின . ஆகவே , 
அந்தக் குடியேற்றம் 1662 - ல் மூடப்பட்டது . 


மாண்புமிகு பதினான்காம் லூயி ( 1643-1715 ) ஃபிரான்ஸின் 
அரசராக இருந்தபோது அவருடைய அமைச்சரான பெருந் 
திறம் படைத்த கால்பர்ட் என்பவர் முக்கியப் பொருளாதாரச் 


58 


இந்திய வரலாறு 


சீர்திருத்தங்களைப் புகுத்திப் ஃபிரான்ஸ் நாட்டைத் தலைசிறந்த 
நாடாக்கினார் . அவர் 1663 - ல் தீட்டிய பொருளாதாரத் திட்டத் 
தில் ஃபிரான்ஸ் நாட்டுக்குத் தேவையான பொருள்களின் 
பட்டியல் , அப்பொருள்கள் உற்பத்திச் செய்யப்பட வேண்டிய 
முறைகள் , தேவைக்கு மிஞ்சிய பொருள்களின் ஏற்றுமதி விகிதப் 
பட்டியல் ஆகியவற்றையெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் . அயல் 
நாடுகளிலிருந்து தருவிக்க வேண்டியிருந்த பொருள்களின் 
பட்டியல் ஒன்றையும் அவர் தயாரித்தார் . அவற்றையெல்லாம் 
குறைந்த விலைக்குப் பெறுவதற்குக் குடியேற்றங்களை அமைத்தல் 
அவசியம் என்பதையும் அவர் அழுத்தந்திருத்தமாக எடுத் 
துரைத்தார் . புதிய உலகத்திலும் , ஆப்பிரிக்காவிலும் , கிழக்குத் 
திசை நாடுகளிலும் குடியேற்றங்களை அமைக்க முயற்சிகள் மேற் 
கொள்ளப்பட்டன . ‘ ஃபிரெஞ்சுக் கிழக்கிந்திய வாணிகக் குழு 
என்ற ஒரு குழுவும் தோன்றியது . பால்டிக்கடல் நாடுகளிலும் 
மத்திய தரைக் கடல் நாடுகளிலும் இந்தியா மற்றும் அமெரிக்கா , 
ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலும் வாணிகம் செய்யும் நோக்கத் 
துடன் பல வாணிகக் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன . கனடாவில் 
பல குடியேற்ற நாடுகள் அமைக்கப்பெற்றன . இவையெல்லாம் 
பல மூலப் பொருள்களைப் ஃபிரான்ஸுக்கு அளித்ததோடு அந் 
நாட்டின் பொருள்களுக்கான அங்காடிகளாகவும் விளங்கின . 
கடல் வாணிகம் என்றால் கப்பல்கள் தேவை . அவற்றைக் கட்டு 
வதற்காகப் ஃபிரான்ஸ் நாட்டின் கடற்கரையில் தொழிற் 
சாலைகள் உருவாயின . பல கப்பற்படைப் பயிற்சிப் பள்ளிகளும் 
கடற்படைத் தளங்களும் நிறுவப்பட்டன . ஆக , இந்தச் சூழ்நிலை 
களுக்கிடையே உருவான ஃபிரெஞ்சு வாணிகக் குழு துவக்கத் 
தில் 15 மில்லியன் பிராங்குகளை முதலீடாகக் கொண்டு செயற் 
படத் தொடங்கிற்று . சூழ் நிலை சாதகமாக இருந்த போதிலும் 
முதல் அடி எடுத்து வைக்கும் போதே வாணிகக் குழு தோல்வி 
யடைந்தது . மடகாஸ்கர் குடியேற்றம் இங்குச் சிறந்த எடுத்துக் 
காட்டாக விளங்கிற்று . இக் குடியேற்றம் 1862 - ல் மூடப்பட்டது . 
அங்கிருந்த மக்கள் 

அதனைச் 

சுற்றிலுமுள்ள தீவுகளில் 
குடியேறினர் . 


ஃபிரான்ஸின் பொருளாதார வளர்ச்சிக்காகத் தாம் எடுத்துக் 
கொண்ட முதல் முயற்சி தோல்வியுற்றதைக் கண்ட கால்பர்ட் 
தமது திட்டம் அழிந்துவிடாது சிறந்த முறையில் செயற்படு 
வதற்கர்க ஹாலந்து நாட்டினரான கரோன் (Caron ) என்ற 
திறம்படைத்தவரைப் பொறுப்பேற்கும்படி செய்தார் . கிழக்கு 
இந்திய வாணிகக் குழுவின் தலைமை இயக்குநராக நியமிக்கப் 
பட்ட கரோன் 1687- ல் அப்பதவியை ஏற்று இந்தியாவுக்கு 


ஃபிரெஞ்சுக்காரர்கள் 


59 


வந்தார் . அவருடைய பதவி ஏற்பு , ஃபிரெஞ்சு இந்திய வாணிகக் 
குழுவின் வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது . 
இஸ்பகான் நாட்டு மார்க்காரா என்பாரின் உதவியைக் கொண்டு 
கரோன் 1669 - ல் கோல்கொண்டா சுல்தானின் இசைவுடன் 
மசூலிப்பட்டினத்தில் பண்டகசாலை ஒன்றை நிறுவினார் . 
கோல்கொண்டா சுல்தானின் ஆதரவு ஃபிரெஞ்சு வாணிகக் 
குழுவுக்குப் பெரிதும் கிடைத்தது . 1668 - ல் சூரத்திலும் ஒரு 
பண்டக சாலையைக் கரோன் நிறுவியிருந்தார் . டச்சுக் குடியேற்ற 
மான சென்னை யையொட்டியிருந்த சாந்தோமைப் ( Santhome ) 
ஃபிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றிக் கொண்டனர் . ஆனாலும் , 
டச்சுக்காரர்கள் கோல்கொண்டா சுல்தானின் உதவியைப் 
பெற்று 1673 - ல் சாந்தோமை மீண்டும் கைப்பற்றிக் கொண் 

அதே ஆண்டில் வாலிகொண்டபுரத்திலிருந்த 
மொகலாய ஆளுநரிடமிருந்து சின்னஞ்சிறு கிராமம் ஒன்றை 
ஃபிரெஞ்சுக்காரர்கள் விலைக்கு வாங்கிக் கொண்டனர் . ஃபிரான் 
குவா மார்டின் ( Francois Martin ) என்பாரின் தீவிர முயற்சியால் 
இக் கிராமம் நாளடைவில் 

ஒரு சிறந்த 

மாறியது . 
ஷயிஸ்டகான் என்ற வங்காள நவாபு , 1674- ல் கல்கத்தாவுக்கு 
மேற்கே 26 கிலோ மீட்டர் தொலைவில் இருந்த ஹூக்ளி நதிக் 
கரையில் ஓர் இடத்தை வழங்கினார் . 1690-92 - ல் இவ்விடத்தில் 
ஒரு சிறந்த பண்டகசாலை நிறுவப்பட்டது . பிற்காலத்தில் இது 
சந்திர நாகூர் என்ற பெயருடன் விளங்கிற்று . 


டனர் . 


டமாக 


1677 - ல் கரோன் இலங்கையில் உள்ள திரிகோணமலையைக் 
( Triconamalai ) கைப்பற்றிச் சிறந்த காவற்படைத் தளத்தையும் 
அங்கே நிறுவினார் . ஆனாலும் , விரைவில் டச்சுக்காரர்கள் 
அவரை முரியடித்து அவ்விடத்தை மீண்டும் கைப்பற்றிக் 
கொண்டனர் . மேலும் , பல இடங்களிலும் தோல்வியடைந்த 
கரோனைத் தம் நாட்டிற்குத் திரும்பிவிடும்படி குழு உத்தர 
விட்டது . அதன்படி வீடு திரும்புகையில் வழியில் அவருடைய 
கப்பல் மூழ்கியதனால் கடலில் உயிர் நீத்தார் . 


கரோன் இறந்த பிறகு அவருடைய பதவியின் பொறுப்பைப் 
பிரான்ஸிஸ் 

மார்ட்டின் என்பவர் ஏற்றுக்கொண்டார் . 
தென்னகம் முழுவதையுமே ஒரு பலம் பொருந்திய ஃபிரெஞ்சுக் 
காவற்கோட்டையாக மாற்றிவிட வேண்டும் என்பதே 
அவருடைய முக்கிய நோக்கம் . கீழைக் கருநாடகப் பகுதியில் 
பீஜப்பூர் சுல்தானின் ஆளுநராக ஆட்சி புரிந்து வந்த ஷெர்கான் 
லோடியினிடமிருந்து சென்னைக்குத் தென்மேற்கில் 138 கிலோ 
மீட்டர் தொலைவிலுள்ள 161 சதுர கிலோ மீட்டர் பரப்புள்ள 


60 

இந்திய வரலாறு 
இடம் ஒன்றைப் ஃபிரெஞ்சுக்காரர்கள் 

விலை கொடுத்து 
வாங்கினர் . 1673 - ல் சாந்தோமிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட 
ஃபிரெஞ்சுக்காரர்கள் இந்தப் புதிய இடத்தில் குடியேறினர் . 
அடுத்த ஆண்டுக்குள்ளாக அந்த இடமானது தலைசிறந்த 
பண்டகசாலையாகவும் படைத்தளமாகவும் வளர்ச்சி பெற்று 
விட்டது . பின்னாளில் இது பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரி 
என்று விளங்கிற்று . சிறந்த பாதுகாப்பையும் , வளமான வாழ்வை 
யும் அளித்த இவ்விடத்திற்கும் 1776 - ல் ஒரு பேராபத்துத் 
தோன்றியது . மராட்டிய சேனைத் தலைவரான சிவாஜி , ஷெர் 
கான் லோடியை முரியடித்துவிட்டுப் புதுச்சேரியை அழிக்கப் 
போவதாக அச்சுறுத்தினார் . அம் மராட்டியரை வெல்ல முடியாது 
என்பதை உணர்ந்த மார்ட்டின் அவருக்கு அடிபணிந்து 
அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் , வணிக 
வரி செலுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்துப் புதுச்சேரியை 
மராட்டியரால் ஏற்படவிருந்த பேராபத்திலிருந்து காப்பாற்றிக் 
கொண்டார் . பின் சிவாஜியும் அவருடைய புதல்வர் சாம்பாஜி 
யும் ஃபிரெஞ்சுக்காரர்களுடன் அமைதியுடன் வாழ்ந்தனர் . 
இவ்வாறு ஃபிரெஞ்சு தலைவர் மார்ட்டினின் அரசியல் நுட்ப 
அறிவின் விளைவாகப் புதுச்சேரி பேராபத்திலிருந்து காப்பாற்றிக் 
கொள்ளப்பட்டு , நாளடைவில் கோட்டை , கொத்தளங்களோடு 
விளங்கத் தொடங்கிற்று . செல்வம் கொழிக்கும் வாணிக நகர 
மாகவும் அது திகழ்ந்தது . 


ஜரோப்பாவில் ஹாலந்து நாட்டுக்கும் ஃபிரான்ஸுக்கும் 
இடையே போர்மூண்டதையொட்டி டச்சுக்காரரும்.ஃபிரெஞ்சுக் 
காரரும் இந்தியாவின் எதிரிகளாக மாறினர் . டச்சுப்படை ஒன்று 
1693 - ல் புதுச்சேரியைத் தாக்கிக் கைப்பற்றிக் கொண்டது . 
அந்த நகரம் 1693 முதல் 1699 வரை டச்சுக்காரர்கள் கையில் 
சிக்குண்டிருந்தது . அக்காலத்தில் அவர்கள் அதைச் சுற்றிலும் 
பாதுகாப்பான சுவர்களை எழுப்பிப் பல காவற்கோட்டைகளைக் 
கட்டினார்கள் . அவ்விரு நாட்டினருக்குமிடையே ஐரோப்பாவில் 
ஏற்பட்ட போர் 1898 - ல் ரிஸ்விக் உடன்படிக்கையில் முடிவு 
பெற்றது . அவ்வுடன்படிக்கையின்படி புதுச்சேரியை டச்சுக் 
காரர் ஃபிரெஞ்சுக்காரருக்குத் திருப்பித்தர நேரிட்டது . 


மார்ட்டின் புதுச்சேரியை 1698 முதல் 1706 வரை ஆளத் 
தொடங்கினார் . அவர் தம் திறமை எல்லாவற்றையும் செவ்வனே 
பயன்படுத்தி அந்நகரைப் பன்மடங்கு சிறப்புப் பெற்று விளங்கும் 
படி செய்தார் . 1706 - ல் அவர் உயிர் நீத்தபோது புதுச்சேரி 
அதன் உச்சகட்ட நிலைப் புகழை எய்தியிருந்தது . சூரத்து , 


ஃபிரெஞ்சுக்காரர்கள் 


61 


ஜான் 


பாண்டூம் ( Bantum ), மசூலிப்பட்டினம் முதலான இடங்களிலிருந்த 
ஃபிரெஞ்சுக்காரர்களும் புதுச்சேரிக்கு வந்து குடியேறினார்கள் . 

இருப்பினும் அவருடைய மறைவுக்குப் பிறகு ஃபிரெஞ்சு 
வாணிகக் குழுவின் செல்வாக்குப் படிப்படியாகச் சீர்குலையத் 
தொடங்கியது . ஐரோப்பாவில் மூண்ட வாரிசுரிமைப் போர் 
( 1701-1704 ) உட்ரெக்ட் உடன்படிக்கையில் முடிவு பெற்றது . 
இப் போர் ஃபிரான்ஸின் பெருமைக்குப் பெரும் பங்கம் விளை 
வித்தது . ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவுக்கு 1664 - ல் அளிக்கப் 
பட்ட உரிமைக்கெடு 1714 - ல் முடிவுற்றதும் மேற்கொண்டு 
அதனைப் புதுப்பிக்க ஃபிரெஞ்சு அரசர் விரும்பினார் . அதனை 
முடித்துவிடலாம் என்று மக்கள் விரும்பினர் . அக் குழுவின் 
ஆட்சி முறையும் பொருளாதார நிலையும் அழியத் தொடங்கின . 
அந்த நிலையில் இருந்து அவ் வாணிகக் குழுவை 
லா லூரிஸ்தான் என்பார் காப்பாற்றினார் . வாணிகக் குழுவின் 
பொருளாதாரத்தைக் கட்டுப்படுத்தும் பொறுப்பை ஏற்றிருந்த 
இவர் கானடாவிலும் , லூசியானாவிலும் ஃபிரான்ஸுக்கு இருந்த 
குடியேற்றங்களோடும் கீழ்த்திசை நாடுகளோடும் வாணிகம் 
செய்ய ஒரு பெரிய வாணிகக் குழுவை 1719 - ல் தொடங்கினார் . 
தீவுகளின் வாணிகக் குழு என்று பெயரிடப்பட்ட இந்த 
வாணிகக் குழுவுக்கு நாணயங்களை வெளியிடும் உரிமையும் 

பொதுக்கடனை கட்டுப்படுத்தும் உரிமையும் 
புகையிலை வாணிகத்தில் தளியுரிமையும் அளிக்கப்பட்டன . 
அழிந்துகொண்டிருந்த ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவை இப் 
புதிய வாணிகக் குழுவுடன் ஜான் லா லூரிஸ்தான் சேர்த்துப் 
பெரிய திட்டங்களைத் தீட்டி அவற்றைச் செயற்படுத்த முற் 
பட்டார் . ஆனால் , அவர் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் விரை 
விலேயே சிதைந்தன . சற்றும் எதிர்பாரா வகையில் ஃபிரெஞ்சு 
அரசாங்கம் பழைய கிழக்கிந்திய வாணிகக் குழுவைத் திருத்தி 
யமைத்து அதற்குப் புகையிலை வாணிகத்தில் ஏகபோக 
உரிமையை வழங்கியது . ஆகவே , ஜான் லாவின் இணைப்புத் 
திட்டம் நிறைவேறாமலேயே மறைந்தது . 

இத் தறுவாயில் ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவைக் கண் 
காணித்து வந்த லெனார் (Lenor ) என்பவர் பெருங்கடன்கள் 

களுக்கு 
உள்ளாகியிருந்த அக்குழுவை மிகக் கருத்துடன் நிருவகித்து 
வந்தார் . குழுவின் வருவாயைப் பெருக்கவும் அவர் தீவிர 
முயற்சிகளை எடுத்துக்கொண்டார் . 1725 - ல் மாஹியும் 1739 - ல் 
காரைக்காலும் ஃபிரெஞ்சு வசமானதால் வருவாய் மேலும் 
பெருகிற்று . மசூலிப்பட்டினம் , ஏனாம் , கள்ளிக்கோட்டை 
முதலான டங்களில் பண்டகசாலைகள் 

வளம் பெறத் 


அரசாங்கப் 


62 


இந்திய வரலாறு 


தொடங்கின . புதுச்சேரி நகரம் அவர் காலத்தில் அழகான 
பூந்தோட்டங்களையும் ஒரு கல்லூரியையும் கொண்டு சிறப்புடன் 
விளங்கிற்று . 


1735 - ல் லெனார் பதவியிலிருந்து விலகியதற்குப் பிறகு 
பெனாய் டூமாஸ் ( Benait Dumas ) என்பவர் பதவி ஏற்றுப் பல 
இன்னல்களுக்குமிடையில் வாணிகக் குழுவை முன்னேற வைத் 
தார் . அமைதிப் பிரியராகிய 

அவர் தம் நாட்டுக்குப் பெரு 
மதிப்பும் செல்வமும் தேடித்தர வேண்டும் என்ற எண்ணம் 
படைத்தவர் . 


அச் சமயத்தில் கருநாடகத்தின் நிலை மிக்க சிக்கல் நிறைந்த 
தாக இருந்தது . மராட்டியத் தலைவரான இரகூஜி பான்ஸ்லே 
அப்பகுதியின்மீது படையெடுத்தார் . அப் படையெடுப்பின் 
போது கருநாடக நவாபான தோஸ்து அலி 1740 - ல் தாமல் 
செறிவு கணவாயில் நிகழ்ந்த போரில் கொல்லப்பட்டார் . 
அவருடைய 

மனைவி மக்களும் அவருடைய மருமகன் சந்தா 
சாகிபும் அன்னாருடைய குடும்பத்தினரும் புதுச்சேரிக்கு ஓடி 
வந்து டூமாஸிடம் அடைக்கலம் புகுந்தனர் . மராட்டியர்கள் 
தஞ்சாவூரைத் தாக்கிய போதும் தஞ்சை மன்னருக்குப் புதுச் 
சேரியில் அடைக்கலம் கிட்டியது . தங்கள் பகைவர்களுக்கு 
அடைக்கலம் அளிக்கின்றனர் என்று பெருஞ்சினங் கொண்ட 
மராட்டியர்கள் ஃபிரெஞ்சுக்காரரைப் பழிவாங்க நினைத்தனர் . 
தம் செயலுக்காக டூமாஸ் மராட்டியரின் சினத்திற்கு ஆளாயினார் 
என்றாலும் , ஆஸம்.ஜா , சப்தர் அலி , 

சப்தர் அலி , மற்றும் மொகலாயப் 
பேரரசர் ஆகியோர் அவரைப் பெரிதும் பாராட்டினர் . தில்லி 
அரசர் அவருக்கு நவாபு என்ற பட்டப் பெயரும் அளித்து 
4500 படை வீரர்களுக்குத் தலைவரான மன் சப்தார் என்னும் 
பதவியும் வழங்கினார் . 


1738 - ல் தஞ்சை அரியணைக்குப் போட்டி ஏற்பட்டது . இப் 
போட்டியில் ஈடுபட்டிருந்தவர்களுள் ஒருவர் டூமாஸைத் தனியே 
சந்தித்துத் தமக்கு உதவியளித்தால் காரைக்காலைப் ஃபிரெஞ்சுக் 
காரருக்குக் கொடுப்பதாய்க் கூறினார் . டூமாஸ் அவருக்குப் 
படைக்கலமும் படைவீரர்களும் கொடுத்து உதவினார் . 
அவ்வுதவி பெற்றவருக்கே போட்டியில் வெற்றி கிட்டியது . 
முன்பே வாக்களித்தபடி காரைக்கால் ஃபிரெஞ்சுக்காரருக்கு 
அளிக்கப்பட்டது . இங்ஙனமாக டூமாஸ் பெரும் பாடுபட்டுப் 
ஃபிரெஞ்சு செல்வாக்கைக் கருநாடகத்தில் ஓங்கச் செய்தார் . 
1742 - ல் அவர் ஆளுநர் பதவியிலிருந்து விலகினார் . 


6. ஆங்கிலேயர்களும் அவர்களுடைய 

கிழக்கிந்திய வாணிகக் குழுவும் 


ஆங்கிலக் கிழக்கிந்திய வாணிகக் குழு எலிசபெத்து இராணி 
யார் இங்கிலாந்தின் அரசியாக ஆட்சி புரிந்துகொண்டிருக்கை 
யில் 1600ஆம் ஆண்டின் கடைசி நாள் உரிமைச் சாசனம் 
பெற்று உருவாயிற்று . ஸ்பானிய , போர்த்துக்கீசிய அரசர்களால் 
ஊக்குவிக்கப்பட்ட துணிகரச் செயலாளர்களின் மாபெருங் 
கண்டுபிடிப்புகள் ஆங்கிலேயர்களின் கவனத்தை ஈர்த்தன . 
ஆகவே , தாங்களும் அது போன்ற செயல்களில் ஈடுபட்டுத் 
தங்களுக்குச் செல்வம் தேடிக்கொள்வதோடு தங்கள் நாட்டிற்கும் 
செல்வமும் புகழும் தேடித் தரலாம் என்ற எண்ணம் பலரை 
ஊக்குவித்தது . இருப்பினும் புதியதாகக் கண்டுபிடிக்கப் பெற்ற 
பகுதிகளில் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் 
வாணிகத் துறையில் ஏகபோக உரிமை பாராட்டி வந்ததனால் 
ஆங்கில 

வணிகர்கள் அவ்வாணிகத்தில் கலந்துகொள்ளத் 
தயங்கினர் . டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் கிழக்குக் 
கீழை நாடுகளுக்குச் செல்வதற்காக வடகிழக்கு மார்க்கத்தையும் 
வடமேற்கு மார்க்கத்தையும் பயன்படுத்த முயன்றனர் . 
ஆனாலும் , அவர்களுடைய முயற்சி தோல்வியடைந்தது . 
மீண்டும் மீண்டும் மிகுந்த இழப்பினையே எதிர்நோக்க வேண்டி 
யிருந்த வடபுறக் கப்பலோட்டிகள் வேறு வழியின்றித் தெற்குக் 
கடல்களில் தங்கள் கவனத்தைச் செலுத்தினர் . இம் முயற்சியில் 
அவர்கள் 

ஈடுபடுவதற்கு 1580 - ல் ஏற்பட்ட ஸ்பெயின் 
போர்ச்சுகல் ஆகிய இரு நாடுகளின் இணைப்பு , ஸ்பெயின் மற்றும் 
இங்கிலாந்து ஆகிய நாடுகள் ஒன்றோடொன்று போர் நிலையில் 
இருந்தது ஆகிய இவையெல்லாம் பெருந்துணையாக இருந்தன . 
1580 - ல் டிரேக் ( Drake ) என்பார் உலகத்தைச் சுற்றி வந்தார் . 
ஸ்பெயின் நாட்டுடன் வெளிப்படையான போர் , ஸ்பானியப் 
பெரும் கப்பற்படையின் தோல்வி , போர்த்துக்கீசிய மாலுமிகள் 


64 

இந்திய வரலாறு 
நடத்திய கடற்கொள்ளைகள் ஆகியவையெல்லாம் ஆங்கிலேயர் 
களைப் பெருஞ்செல்வம் திரட்டுவதற்குத் தூண்டின . இந்தியத் 
தீவுகளில் வாணிகம் நடத்தித் தாங்களும் பெருஞ்செல்வத்தை 
ஈட்ட வேண்டும் என்ற ஆசை அவர்கள் உள்ளத்தில் பிறந்தது . 
1591 -ல் கீழ்த்திசை நோக்கிக் கப்பலை ஓட்டிச் சென்று பெனாங்கு 
( Penang ) போய்ச் சேர்ந்தனர் . பென்சமின் உட் ( Benjamin 
Wood ) என்பவரின் தலைமையில் கப்பல் கூட்டம் ஒன்று 1596 - ல் 
கீழ்த்திசை நோக்கிப் புறப்பட்டது . 


இவ்வாண்டுகளிலும் டச்சுக்காரர்கள் மிகவும் விரைவாகச் 
செயற்பட்டனர் . 1598 - ல் இருபதிற்குக் குறையாது பல கப்பல் 
களை அனுப்பி வைத்தனர் . ஆகவே , ஸ்பானிய நாட்டுடன் 
அமைதி ஏற்படுத்திக் கொள்வதற்காக நடைபெற்ற பேச்சு 
வார்த்தைகள் முரிந்ததும் , இலண்டன் மா நகரைச் சார்ந்த 
ஆங்கில வணிகர்கள் பலர் தீட்டிய திட்டங்களுக்கு எலிசபெத்து 
இராணியார் இணக்கங்கொடுத்தார் . அவ்வணிகர்களில் பலர் 
லெவான்ட் வழியாக நடைபெற்று வந்த கிழக்குத்திசை 
வாணிகத்தில் பெருங்கருத்துக் கொண்டவர்களாக இருந்தனர் . 
நன்னம்பிக்கை முனையில் இருந்து மெகல்லன் ஜல சந்திப்பு 
( Straits of Magallan ) வரை பரவியிருந்த பெரும் பகுதியில் 
வாணிகம் நடத்துவதற்காக இப் புதிய வாணிகக் குழுவுக்குத் 
தனியுரிமை அளிக்கப்பட்டது . அத் 

அத் தனியுரிமை அடுத்த 
பதினைந்து ஆண்டுகட்கு அளிக்கப்பட்டது . 


இவ் வாணிகக் குழு தொடங்கிய காலத்தில் 68,373 பொற் 
காசுகளை முதலீடாகப் பெற்றிருந்தனர் . 217 பங்குதாரர்கள் 
இருந்தனர் . 24 பேர்களைக் கொண்ட செயற்குழுவும் இருந்தது . 
அவ்வுறுப்பினர்கள் ஆண்டுதோறும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . 
இந்த வணிகக் குழு பல இன்னல்களை எதிர்நோக்க வேண்டி 
யிருந்தது . இதில் இருந்தவர்கள் வாணிகத் துறையில் அதிகம் 
அனுபவம் பெற்றிருக்கவில்லை . தவிரவும் , 1604 ஆம் ஆண்டு 
வரை இங்கிலாந்தும் , ஸ்பெயினும் போரிட்டுக்கொண்டிருந்த 
தனால் ஆங்கில வாணிகக் குழுவின் விவகாரங்களைக் கவனிக்க 
ஆங்கில அரசுக்கு நேரமோ பொறுமையோ இல்லை . மேலும் , 
1602- ல் ஏற்படுத்தப்பட்ட டச்சுக் கிழக்கிந்திய வாணிகக் குழு 
வுடனும் ஆங்கிலக் குழு கடும் போட்டியை ஏற்க வேண்டிய 
தாயிற்று . அயல் நாட்டுடன் வாணிகம் புரிவதற்குத் தேவைப் 
பட்ட ஒரு சில இன்றியமையாத தகுதிகளை ஆங்கில வாணிகக் 
குழு பெற்றிருக்கவில்லை . வணிகர்களுக்கு வாணிக நுட்பம் 
தெரிந்திருக்கவில்லை . அயல் நாட்டின் இயற்கை அமைப்பு , 


ஆங்கிலேயர்களும் ...கிழக்கிந்திய வாணிகக் குழுவும் 


65 


கடலோரப் பகுதிகளைப்பற்றிய விவரங்கள் , விலைபொருள்கள் , 
விளையும் பகுதிகள் ஆகியவற்றையும் அவர்கள் தெளிவாக 
அறிந்திருக்கவில்லை . கட்டுப்பாடு , தலைவனுக்குக் கீழ்ப்படிதல் 
போன்ற பண்புகளும் அவர்களிடத்தில் இல்லை . சுய நலமே 
அவர்களிடத்தில் ஓங்கி நின்றது . போர்த்துக்கீசியரிடம் காணப் 
பட்ட ஆட்சிப் பற்றோ, டச்சுக்காரர்களுக்குக் கிடைத்து வந்த 
அரசு உதவியோ ஆங்கில வணிகர்களுக்கு இருக்கவில்லை . 
எடுத்த எடுப்பிலேயே பெரும் இலாபம் திரட்ட வேண்டும் என்ற 
எண்ணங்கொண்டிருந்த அவர்கள் போதிய அனுபவம் இல்லாத 
தனால் தங்கள் முதலீட்டையே இழக்கலாயினர் . 


கடல் 


ஆங்கில வாணிகக் குழு தொடக்கத்தில் சுமாத்ரா , ஜாவா , 
மொலுக்கஸ் ஆகிய பகுதிகளுக்குக் 

பயணங்கள் 
நடத்தியது . கீழை நாடுகளின் வாணிகத்தில் முக்கிய இடம் 
பெற்றிருந்த நறுமணப்பொருள் வியாபாரத்தில் பங்கு பெறுவதற் 
காகவே அவ்விதப் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன . 
எனினும் , 1608 - ல் இந்தியாவிலேயே முதன் முதலாகப் பண்டக 
சாலைகளை நிறுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன .. 
இதற்கு இரண்டு காரணங்கள் இருந்தன . 1604 - ல் ஸ்பெயின் 
நாட்டுடன் இங்கிலாந்து அமைதியை ஏற்படுத்திக்கொண்டது . 
அமைதி ஏற்பட்டதென்றாலும் ஸ்பானிய , போர்த்துக்கீசியப் 
பற்றிடங்களுடன் வாணிகம் புரிய ஆங்கிலேயர்கள் விரும்பிய 
அனுமதி அவர்களுக்குக்கிட்டவில்லை . ஆகவே , போர்த்துக்கீசியப் 
பகுதிகளுடன் வாணிகம் நடத்த மேலும் முயற்சிகள் நடை 
பெற்றால் அரசியல் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் . இரண்டாவதாக , 
தீவுக் கூட்டத்தில் கிடைக்கும் நறுமணப் பொருள்களைப் பெறு 
வதற்கான எளிதான ஒரே வழியாவது அங்கே அதிகமாகத் 
தேவைப்படாத ஐரோப்பிய பொருள்களைக் கொண்டு போகாது 
இந்தியாவிலிருந்து பஞ்சுத் துணியையும் கச்சாப் பொருள்கள் 
யும் கொண்டு போவதேயாகும் . இதனை உணர்ந்த ஆங்கிலேயர் 
கள் ஹாக்கின்ஸ் ( William Hawkins) என்பாரை மொகலாய 
அரசவைக்கு அனுப்பி வைத்தனர் . அவர் லெவான்ட் 
வியாபாரத்தில் அனுபவமிக்கவராகவும் துருக்கி மொழியைப் 
பேசவல்லவராகவும் இருந்தார் . அவர் 1609 - ல் மொகலாய 
அரசவைக்கு வந்து சேர்ந்தார் . தொடக்கத்தில் அவர் சிறப்பாக 
ரவேற்கப்பட்டார் எனினும் , அவருக்குப் போர்த்துக்கீசியரிட 
மிருந்து கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது . அப் போர்த்துக் 
கீசியர்கள் , 

ஆங்கிலேயர்களைச் சூரத்தில் குடியேறவிடா 
வண்ணம் பெரு முயற்சிகளைச் செய்து வந்தனர் . ஆங்கிலேயர் 
களுக்கு வாணிகம் நடத்த அனுமதி கொடுக்கப்படுமாயின் அச் 


68 


இந்திய வரலாறு 


இவ்விதமாக 


செயல் போர்த்துக்கீசியருடன் போரைத் தொடுப்பதாகக் 
கருதப்படும் என்று சூரத்து வணிகர்களுக்கு எச்சரிக்கை 
விடுவிக்கப்பட்டது . அவர்களுடைய முறையீடுகளுக்குச் செவி 
சாய்த்த ஜஹாங்கீர் , ஹாக்கின்ஸ் கொடுத்த விண்ணப்பத்திற் 
கிணங்க மறுத்துவிட்டார் . பெரும் ஏமாற்றமுற்ற ஹாக்கின்ஸ் 
1611.ல் ஆக்ராவிலிருந்து வெளியேறிவிட்டார் . சூரத்தில் 
அவர் மூன்று ஆங்கிலக் கப்பல்களுக்குத் தலைமை தாங்கி நின்ற 
சர் ஹென்றி மிடில்டன் ( Sir Henry Middleton ) என்பவரைச் 
சந்தித்தார் . சூரத்திலிருந்த அதிகாரிகள் மிடில்டனை அங்கிருந்து 
வெளியேறி விடுமாறு உத்தரவிட்டிருந்தனர் . அதற்குப் பழி 
வாங்குவதற்காக அவர் பாபுல் மண்டப்பு ஜலசந்திக்குக் கப்பல் 
களை ஓட்டிச் சென்று டையூ , சூரத்து ஆகிய இடங்களிலிருந்த 
கப்பல்களைத் தம்முடைய பிரிட்டிஷ் பொருள்களுக்குப் பதிலாக 
அவற்றிடமிருந்த இந்தியப் பொருள்களை மாற்றுக் கொள்ளுமாறு 
வற்புறுத்தியதோடு பெருந்தொகையைக் கிரயமாகக் கொடுக்கும் 
படியும் வற்புறுத்தினார் . 

அவர் செங்கடல் 
வாணிகத்திற்கு முற்றுப் புள்ளியிட்டு விட்டதனால் சூரத்திலிருந்த 
வாணிகர்கள் பெரும் பீதிக்கு ஆளாயினர் . ஆகவே , 1612 - ல் 
தாமஸ் பெஸ்ட் ( Thomas Best ) என்பவரின் தலைமையில் இரு 
ஆங்கிலக் கப்பல்கள் சூரத்துத் துறைமுகத்தை வந்தடைந்த 
வாணிகம் புரிவதற்காக 

அவை 

உடனடியாக 
அனுமதிக்கப்பட்டன . அவற்றை எதிர்ப்பதற்காகப் போர்த்துக் 
கீசியர்கள் ஒரு படையை அனுப்பினர் . ஆனால் , பெஸ்ட் அப் 
படையைத் தோற்கடித்தார் . 1613 ஆம் ஆண்டின் தொடக்கத் 
தில் சூரத்தில் ஆங்கிலப் பண்டகசாலை ஒன்றை நிறுவவுதற்கு 
ஜஹாங்கீர் ஆணை பிறப்பித்தார் . இந்தச் சலுகை போர்த்துக் 
கீசியரின் எதிர்ப்பை மேலும் அதிகரித்தது . செங்கடலிலிருந்து 
திரும்பிக் கொண்டிருந்த சூரத்துக் கப்பல் ஒன்று ஒழுங்கான 
போர்த்துக்கீசியரின் அனுமதிச் சீட்டுப் பெற்றிருந்த போதிலும் 
அதனைப் போர்த்துக்கீசியர்கள் கைப்பற்றிக் கொண்டனர் . இதற் 
குப் பதிலடி கொடுக்கும் வகையில் மொகலாய அரசு டாமனை 
( Daman ) முற்றுகையிட்டது . 1614 - ல் அக்டோபரில் நிகோ 
லஸ் டௌன்ட்டன் ( Nicholas Dowoton ) என்பவரின் தலைமை 
யில் நான்கு ஆங்கிலக் கப்பல்கள் சூரத்தை வந்தடைந்ததும் 
பொதுவான எதிரிக்கு எதிராகத் தங்களுடன் ஒத்துழைக்குமாறு 
ஆங்கிலேயர்களை மொகலாய அதிகாரிகள் கேட்டுக் கொண் 
டனர் . டௌன்ட்டனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை . தேசியக் 
கொள்கையின் கண்ணோட்டத்தில் போர்த்துக்கீசியரைத் தாக்கு 
தவறான 

காரியமாகும் . அதே சமயத்தில் வாணிகக் 
குழுவின் நலன் காக்க வேண்டுமாயின் அவர்களைத் தாக்கியே 


வுடன் 


ஆங்கிலேயர்களும் ...கிழக்கிந்திய வாணிகக் குழுவும் 


67 


தீரவேண்டும் . எனவே , அது அவருக்குப் பெரிய சங்கடமான 
நிலையாகிவிட்டது . ஆனால் , கோவாவின் அரசப்பிரதி நிதியின் 
செயல் ஒன்று டௌன்ட்டனை அந்தச் 

சங்கடமான நிலையி 
லிருந்து விடுவித்தது . ஆங்கிலேயர்களை முற்றிலும் ஒழித்து 
விடுவதற்காக அந்த அரசப்பிரதிநிதி ஆற்றல் மிக்க கப்பற்படை 
ஒன்றை நேரில் திரட்டிக் கொண்டு சென்றார் . ஆனால் சுவாலி 
ஹோல் ( Swally Hole ) என்ற இடத்திற்கு அருகில் கடற்கரையில் 
அவர் விரட்டியடிக்கப்பட்டார் . இரண்டாம் 

முறையாக 
ஆங்கிலேயர் பெற்ற வெற்றி சூரத்தில் அவர்கள் நிலையை மேலும் 
வலுப்படுத்தியது . 1615 ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் போர்த்துக் 
கீசியர்கள் ஜஹாங்கீருடன் அமைதி ஏற்படுத்திக்கொண்டனர் . 


ஜஹாங்கீரின் 


அரசவையில் 


இந்த நிகழ்ச்சி நிகழ்வதற்குச் சற்று முன்பு வாணிகக் 
குழுவினிடமிருந்து ஊதியம் பெற்றுக் கொண்டிருந்தவராயினும் , 
ஆக்ராவின் அரசவையில் இங்கிலாந்து 

அரசரின் தூதராக 
நியமிக்கப்பட்டவரான சர் தாமஸ் ரோ ( Sir Thomas Roe ) 
என்பவருடன் புதிய ஆங்கிலக் கப்பற்படை ஒன்று சூரத்திற்கு 
வந்து சேர்ந்தது . அந்த வகையில் ஆங்கில வாணிகக் குழு 
லெவான்ட் வாணிகக் குழுவையே மேற்கோளாகக் கொண்டு 
செயற்பட்டது . லெவான்ட் வாணிகக் 

குழு 

பெற்றிருந்த 
உரிமைகளை இக் குழுவும் பெற நினைத்தது . மிக்க நேர்மையான 
வரும் , பெருந்திறமை படைத்தவருமான சர் தாமஸ் ரோ 
கான்ஸ்டாண்டிநோபிளில் 

அரசவைகளைப்பற்றி 
அனுபவம் பெற்றிருந்தவர் . 1615 முதல் 1618 வரை அவர் 

தங்கியிருந்தார் . அங்கிருந்த 
முக்கியத் தலைவர்களுட 

ன் தொடர்பு கொண்டிருந்தார் . 
அவருடைய 

ய முயற்சிகளின் விளைவாக அவர் குஜராத்தின் ஆளுந 
ராக இருந்த இளவரசர் குர்ரமிடமிருந்து ( Prince Khurram ) 
( பின்னாள் ஷாஜஹான் ) சில உரிமைச் சாசனங்களைப் பெற்றார் . 
அச் சாசனங்கள் சூரத்திலிருந்த ஆங்கிலேயர்களின் நிலையை 
மேலும் உறுதிப்படுத்தின . மேலும் , ஆங்கில வணிகர்களையோ 
அவர்களுடைய தரகர்களையோ கொடுமைப்படுத்திய ஸ்தல 
அதிகாரிகளை 

ரோ தண்டனைக்கு ஆளாக்கினார் . 1618 - ல் 
வாணிகக் குழுவின் பண்டகசாலைகள் ஒழுங்கான அமைப்பினைப் 
பெறத் தொடங்கின . சூரத்து அவர்களுடைய தலை நகரமாயிற்று . 
அந் நகரை 

வாணிகக் குழுவின் தலைவரும் , சபையினரும் 

இருப்பிடமாகக் கொண்டனர் . அவர்களுடைய 
அதிகாரப் பிடிப்பு ஆமதாபாத் , புரோச்சு , ஆக்ரா ஆகிய 
படங்களில் இருந்த பண்டகசாலைகளின் மீதும் இருந்தது . 


தங்கள் 


68 


இந்திய வரலாறு 


பாரசீக வர்த்தகத்திலும் ஆங்கிலேயர்கள் தங்கள் 
கவனத்தைச் செலுத்தினர் . அந்த வாணிகம் ஆர்மூஸிலிருந்த 
போர்த்துக்கீசியரின் கையில் மிகவும் சிக்கி இருந்தது . பாரசீக 
அரசரான ஷா அப்பாஸ் அவர்களை வெறுத்ததனால் ஆங்கிலே 
யர்கள் அங்கே வருவதை வரவேற்றார் . போர்த்துக்கீசியர்கள் 
ஆங்கிலேயர்களின் வருகையை எதிர்த்தனர் . 1620 - ல் அவர் 
களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஆங்கிலேயர்களுக்கு வெற்றி 
கிட்டியது . ஷா அப்பா ஸும் ஆங்கிலக் கப்பற்படை உதவியுடன் 
போர்த்துக்கீசியரை ஆர் மூஸிலிருந்து விரட்டியடித்தார் . 
1622 - ல் ஆர்மூஸ் கைப்பற்றப்பட்டது . 


அதே சமயத்தில் கிழக்கிந்தியத் தீவுகளில் நறுமணப் 
பொருள் வியாபாரத்திற்காக ஆங்கிலேயர்களுக்கும் , டச்சுக்காரர் 
களுக்கும் இடையே கடும் போட்டி நடைபெற்றது . 1619 - ல் 
இங்கிலாந்தும் , ஹாலந்தும் ஓர் ஒப்பந்தத்தைச் செய்து 
கொண்டன . அவ்வொப்பந்தம் நறுமண பொருள்களைப் 
பற்றிய தாகும் . ஆனாலும் , டச்சு வணிகர்கள் ஒப்பந்தத்தின் 
அம்சங்களைச் செயற்படுத்த விரும்பவில்லை . 1623 - ல் அம்பாய்னா 
வில் இருந்த ஆங்கிலேயர்களைக் கீழ் மட்ட அதிகாரி ஒருவர் 
கடுமையாகத் தாக்கினார் . பத்து ஆங்கிலேயர்கள் கொல்லப் 
பட்டனர் . அம்பாய்னா படுகொலையை ஆங்கிலேயர்கள் எளிதாக 
மறந்துவிடவில்லை . உண்மையில் அப் படுகொலை அவ்விரு 
நாட்டாருக்குமிடையே இருந்த நட்புறவினை முரித்துவிட்டது . 
மேலும் , பேச்சு வார்த்தைகள் இலண்டனில் நடைபெற்ற 
போதிலும் படேவியாவுக்கு ஆங்கிலேயர் திரும்பிவிட்டார்கள் . 
எனினும் , 1628 - ல் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிப் 
பாண்டூமில் தனிப் பண்டகசாலை ஒன்றை நிறுவிக் கொண்டனர் . 
இருப்பினும் , அங்கே டச்சுக்காரர்களுடன் ஆங்கிலேயர்களால் 
வியாபாரப் போட்டியிட முடியவில்லை . விரைவில் அவர்கள் 
அப் பகுதியிலிருந்தே வெளியேறிவிட்டு இந்தியாவிலேயே 
வாணிகத்தை நடத்துவதற்கான முயற்சியில் மிகத் தீவிரமாக 
ஈடுபடத் தொடங்கினர் . பாண்டூமிலிருந்த அவர்களுடைய 
கடைசி பண்டகசாலை 1682 - ல் மூடப்பட்டது . 


தென்னிந்தியாவைப் பொறுத்தவரையிலும் ஆங்கிலேயர்கள் 
தங்கள் முதல் பண்டகசாலையை 1611 - ல் மசூலிப்பட்டினத்தில் 
நிறுவினர் . அவ்விடம் பஞ்சுத் துணி வாணிகத்திற்கு முக்கிய 
மையமாயிற்று . 1639- ல் ஃபிரான்சிஸ் டே ( Francis Day ) 
என்பவர் சந்திரகிரியின் ஆளுநர் , டாமர்லா வெங்கடா 


ஆங்கிலேயர்களும் ...கிழக்கிந்திய வாணிகக் குழுவும் 


69 


( சென்னாவின் மகன் ) என்பவரிடமிருந்து டச்சுப்பற்றிடமான 
சாந்தோமுக்கருகில் ஓர் இடத்தை வாடகைக்குப் பெற்றுக் 
கொண்டார் . அந்த ஏற்பாட்டினை விஜயநகரப் பேரரசரான 
இரண்டாம் வெங்கடாவும் ஊர்ஜிதம் செய்தார் . வாடகைக்கு 
வாங்கிய இவ்விடத்தில்தான் மதராஸ் என்று இதுகாறும் 
விளங்கிக் கொண்டிருக்கும் நகரம் தோன்றிற்று . இங்கே 1641 - ல் 
செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்ற ஒரு கோட்டையும் கட்டப் 
பட்டது . இப் பகுதியை 1647 - ல் மீர்ஜும்லா என்பவர் கோல் 
கொண்டா சுல்தானின் சார்பாகக் கைப்பற்றிக் கொண்டார் . 
ஆங்கிலேயர்கள் ஏற்கெனவே பெற்றிருந்த சலுகைகளை அவர் , 
ஆண்டுதோறும் கோல்கொண்டாக் கருவூலத்திற்கு 1000 பகோ 
டாக்கள் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் 
உறுதிப்படுத்தினார் . 


1661 - ல் இங்கிலாந்தின் அரசர் இரண்டாம் சார்லஸின் 
மனைவியான காதரைன் என்பவருக்குச் சீதனமாகப் போர்த்துக் 
கீசியர்கள் பம்பாய்த் தீவை அளித்தனர் . அப்பொழுது அது 
ஒன்றுக்கும் உதவாச் சேற்று நிலமாக இருந்தது . ஆனால் , 
வாணிகக் குழுவினர் மிக்க முன் நோக்குடன் அதன் முக்கியத் 
துவத்தை அறிந்தனர் . ஆகவே , 1667 - ல் அது கிழக்கிந்திய 
வாணிகக் குழுவினரிடம் ஆண்டு ஒன்றுக்குப் பத்துப் பொற்காசு 
வாடகைக்கு ஒப்படைக்கப்பட்டது . இதனால் போர்த்துக்கீசியரின் 
நட்பும் டச்சுக்காரரின் பகையும் வளர்ந்தது . 1687 - ல் சூரத் 
துக்குப் பதிலாகப் பம்பாய் ஆங்கில வாணிகக் குழுவின் தலை நகர 
மாயிற்று . 


அடுத்தகட்டம் வங்காளத்தில் ஆங்கிலேயர்களின் வாணிகம் 
விரிவு பெற்றதைப்பற்றியதாகும் . ஏற்கெனவே ஹரிஹர்பூரிலும் 
பிறகு பாலசூரிலும் பண்டகசாலைகள் நிறுவப்பட்டிருந்தன . 
1650-51 - ல் ஹூக்ளியில் ஒரு பண்டகசாலை நிறுவப்பட்டது . 
அதற்குப்பிறகு பாட்னாவிலும் காஸிம்பஸாரிலும் பண்டகசாலைகள் 
தோன்றின . இந்தப் பகுதியின் வியாபாரத்தில் தனியாரே 
அதிக இடம்பெற்றனர் . வாணிகக் குழுவும் அவ்வளவாக அதில் 
பங்குபெறவில்லை. இருப்பினும் காலப்போக்கில் வாணிகக்குழுவும் 
வியாபாரத்தில் ஈடுபட்டு மிகுந்த இலாபத்தைத் திரட்டத்தொடங் 
கியது . பெருகிக்கொண்டிருந்த வியாபாரத்தைச் சமாளிப்பதற் 
காக ஒரு முக்கியக் கேந்திரம் ஆங்கிலேயர்களுக்குத் தேவைப் 
பட்டது . 1690 - ல் கல்கத்தா என்னும் நகருக்கு ஜாப் சார்னாக் 
(Job Charnock ) என்பார் அடி கோலினார் . 1696 - ல் அதைச்சுற்றி 

32 


70 


இந்திய வரலாறு 


வில்லியம் அரண் (Fort William ) என்ற அரண் கட்டப்பட்டது . 
அதற்கு முன்பு 1690 - ல் தெற்கில் கடலூருக்கு அருகில் செயின்ட் 
டேவிட் (Fort Saint David ) என்ற அரண் கட்டப்பட்டது . 
ஆக , 

பதினேழாம் நூற்றாண்டு முடிவடைவதற்குள்ளாகவே 
ஆங்கில வாணிகக் குழு மேற்கில் பம்பாயிலும் கிழக்கில் கல்கத்தா 
விலும் தெற்கில் மதராஸிலும் முக்கியக் கேந்திரங்களைப் பெற்று 
விட்டது . 


பம்பாயும் சென்னையும் கடற்கரையோரமான குடியேற்றங் 
களாயிருந்தமையால் ஆங்கிலேயர்களுக்குத் தீவிர எதிர்ப்பேதும் 
ஏற்படவில்லை . ஆனால் , வங்காளத்தில் வாணிகக் குழுவினர் 
கடற்கரைக்கு வெகு தூரத்தில் நாட்டிற்குள் தங்கள் கேந்திரங்களை 
நிறுவி 

வைத்திருந்ததனால் பல இன்னல்களை எதிர்நோக்க 
வேண்டியிருந்தது . ஹூக்ளியில் அரண்களைக்கட்டி வலுப்படுத்த 
வணிகர்கள் முயன்றபோது வங்காளத்து ஆளுநரான ஷாயிஷ்ட 
கான் பல பண்டகசாலைகளைக் கைப்பற்றிக்கொண்டு ஹூக்ளியி 
லிருந்த ஆங்கிலேயர்களைக் கடற்கரையிலிருந்த சுகாதாரமற்ற 
ஓரிடத்திற்கு விரட்டியடித்தார் . வங்காளத்தில் வாணிகக் 
குழுவின் பிரதிநிதியாக இருந்த ஜாப் சார்னாக் , மொகலாயர் 
களுடன் சமரசப் பேச்சு நடத்தி ஆங்கிலேயர்கள் ஹூக்ளிக்குத் 
திரும்பி வருவதற்கு அனுமதி பெற்றார் . ( 1687 ) 1688 - ல் வாணிகக் 
குழுவின் கப்பற்படை ஒன்று சிட்டகாங்கைக் கைப்பற்றச் செய்த 
முயற்சித் தோல்வியடைந்தது . ஒரு சில இந்தியக் கப்பல்களை 
ஆங்கிலேயர்கள் அராபியக் கடலில் கைப்பற்றிக்கொண்டதும் 
சூரத்திலிருந்து ஆங்கில வணிகர்களை அவுரங்கசீப் சிறையி 
லடைத்துப் பம்பாயை 

முற்றுகையிட்டுவிட்டார் . ஆனால் , 
முற்றுகையை வெகுநாள்கள் 

நீடிக்க முடியவில்லை . 

. 
அவுரங்கசீபினிடம் 

கப்பற்படை ஏதும் இல்லையாதலால் 
முற்றுகையை விரைவில் கலைக்க வேண்டியதாயிற்று . 1690 - ல் 
ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது . அதன்படி ஒரு பெருந் 
தொகையை இழப்பீடாகக் கொடுப்பதற்கும் கடலில் கொள்ளை 
யடித்த 

பொருள்களைத் திருப்பிக் கொடுத்துவிடுவதற்கும் 
ஆங்கிலேயர்கள் இணங்கினர் . அதே ஆண்டில் சார்னாக் , சுதநுதி 
( Sutanuti ) என்னும் கிராமம் இருந்த இடத்தில் புதிய குடியேற்றம் 
ஒன்றைத் தோற்றுவித்தார் . பின்னாளில் அது கல்கத்தா என்ற 
பெயர் பெற்று ஆங்கிலேயர்களின் தலை நகரமாக விளங்கிற்று . 
சுங்க வரிகளைச் செலுத்துவதிலிருந்து ஆங்கில வர்த்தகருக்கு 
விலக்கு அளிப்பதான ஒரு பேரரசக் கட்டளையைச் சார்னாக் 
3000 ரூபாய் கொடுத்துப் பெற்றுக்கொண்டார் . அவ்விடத்தில் 
மூண்ட கிளர்ச்சி ஒன்றை ஆங்கிலேயர்கள் தங்களுக்குச் சாதக 


வரை 


ஆங்கிலேயர்களும் ...கிழக்கிந்திய வாணிகக் குழுவும் 


71 


மாகப் பயன்படுத்திக்கொண்டு 1696- ல் கோட்டை ஒன்றையும் 
கட்டிக் கொண்டனர் ( வில்லியம் கோட்டை ) . 


அவுரங்கசீப் 

உயிர் நீத்ததற்குப் பிறகு வங்காளத்தில் 
வாணிகக் குழு மேலும் வளம் பெற்றது . ஜான் சர்மன் ( Joha 
Surman ) என்பவரின் தலைமையில் கல்கத்தாவிலிருந்து தூதுக்குழு 
ஒன்று பேரரசர் ஃபருக்ஷியாரைச் சந்தித்தது . வில்லியம் 
ஹாமில்டன் ( William Hamilton ) என்ற அறுவை மருத்துவரும் 
அத் தூதுக்குழுவுடன் சென்றார் . பேரரசரை வாட்டி வதைத்துக் 
கொண்டிருந்த நோயை அம் மருத்துவர் குணப்படுத்தியதை 
யொட்டிப் பெருமகிழ்வுற்ற பேரரசர் ஆங்கிலேயர்களுக்குப் பல 
சலுகைகளைக் காட்டுவதான பேரரசாணை ஒன்றை 1717 - ல் 
வெளியிட்டார் . அவ் வாணையின்படி , ஆண்டுதோறும் 3000 
ரூபாய் கொடுப்பதன் மூலம் வங்காளத்தில் எல்லாத் தீர்வைகளைச் 
செலுத்துவதிலிருந்தும் ஆங்கிலேயர்கள் விலக்கு அளிக்கப் 
பெற்றனர் . அதே போன்ற சலுகை , ஆண்டுதோறும் 10,000 
ரூபாய் செலுத்துவதன் மூலம் சூரத்து வணிகர்களுக்கும் அளிக்கப் 
பட்டது . பம்பாயில் நாணயங்களை அச்சிடுவதற்கான உரிமையும் 
அளிக்கப்பட்டது . கல்கத்தாவைச் சுற்றியிருந்த நிலப்பகுதியைக் 
கூடுதலான 

செலுத்திப் பெற்றுக்கொள்வதற்கும் 
அனுமதி வழங்கப்பட்டது . உண்மையில் இந்தப் பேரரசாணை 
யானது 

வாணிகக் குழுவைப் பொறுத்தவரையிலும் 
மாபெரும் சாசனமாகும் என்றே கருத வேண்டும் . 


வாடகை 


துவக்கத்தில் ஆங்கிலக் கிழக்கிந்திய வாணிகக் குழு அரசர் 
களின் நல்லெண்ணத்திற்குப் பாத்திரமாகவில்லையாயினும் 
இரண்டாம் சார்லஸ் , இரண்டாம் ஜேம்ஸ் ஆகியவர்களின் 
ஆதரவின் பேரில் வெளிநாட்டு வாணிகத்தை மிகத் தீவிரமாக 
வளர்ப்பதற்கான கொள்கையை 

மேற்கொண்டது . 
கோட்டைகள் கட்டுவதற்கும் படைகளையும் கப்பற்படையையும் 
திரட்டுவதற்கும் நாணயங்களை அச்சிடுவதற்கும் நீதிவழங்கு 
வதற்கும் அவ்வரசர்கள் கிழக்கிந்திய வாணிகக் குழுவுக்கு 
அதிகாரங்களை வழங்கினர் . வாணிகக் குழுவின் வளர்ச்சியைக் 
கண்டு பொறாமையுற்ற இதர வணிகர்கள் அதன் ஏகபோக 
உரிமையைக் கடுமையாக எதிர்க்கத் தொடங்கினர் . இந்தி 
யாவில் வர்த்தகம் புரிவதற்கு எல்லா ஆங்கிலேயர்களுக்கும் 
உரிமையுள்ளது என்று விக்குக் கட்சியினர் வாதாடினர் . அவர் 
களுடைய முயற்சியின் விளைவாக 1698 - ல் புதிய வாணிகக் குழு 
ஒன்று நிறுவப்பட்டது . அவ்விரண்டு வாணிகக் குழுக்களுக் 


72 


இந்திய வரலாறு 


கிடையே மிகக் கடுமையான வாணிகப் போட்டி நிகழ்ந்தது . 
இதனால் இரு குழுக்களின் நலன்களும் பல வகைகளில் பாதிக்கப் 
பட்டன . இந்நிலையை இந்திய மா நில ஆளுநர்கள் தங்களுக்குச் 
சாதகமாகப் பயன்படுத்த முயன்றனர் . இருதரப்பினரிட 
மிருந்தும் அவர்கள் இலஞ்சம் வாங்கிக்கொண்டிருந்தனர் . 
இறுதியில் இக் கடும் போட்டியினால் வாணிகம் முற்றிலும் சீர் 
குலைந்துவிடும் போலிருந்தது . வாணிகக் குழுக்களை யும் 
ஒழுங்குற நடத்துவது இயலாது என்று உணர்ந்த பாராளுமன்றம் 
கொடால்பின் ( Godolphin ) என்பவரின் முயற்சிகளின் விளைவாக 
1702 - ல் இரு குழுக்களையும் ஒன்றாக இணைப்பதற்கான சட்டம் 
ஒன்றை நிறைவேற்றியது . இணைக்கப்பெற்ற அவ்விரு குழுக் 
களும் இணைக்கப்பட்ட கிழக்கிந்திய வாணிகக்குழு என்ற பெய 
ருடன் இயங்கலாயின . இணைக்கப்பெற்ற வாணிகக் குழுவின் 
வேலை , இந்தியாவிலிருந்த அதன் பணியாட்களின் செயல்களால் 
மிகத் தீவிரமாகப் பாதிக்கப்பட்டது . புதிய வாணிகக் குழு சர் 
வில்லியம் நாரிஸ் என்பவரை மொகலாய அரசவைக்கு அனுப்பி 
வைத்தது . ஆனால் , ஆங்கிலேயர்களின் நடவடிக்கைகளால் 
பேரரசருக்கு அவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருந்ததனால் அவர் 
களுக்குச் சலுகைகளை வழங்குவதான ஆணை ஒன்றைப் பிறப் 
பிக்க அவர் மறுத்துவிட்டார் . இருப்பினும் கொடால்பினின் 
பெருமுயற்சியால் அவ்விரு குழுவினருக்குமிடையே இருந்த 
வேறுபாடுகள் தவிர்த்துக்கொள்ளப்பட்டன . அவர் அளித்த 
தீர்ப்பு அவ்வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளியிட்டது . 1708 - ல் 
பாராளுமன்றம் சட்டம் ஒன்றை நிறைவேற்றிப் 
வாணிகக்குழு புதிய வாணிகக்குழுவுடன் இணைக்கப்பட்ட கிழக் 
கிந்திய வாணிகக் குழு என்ற பெயரால் வழங்கப்பட்டது . இது 
உண்மையில் நினைவில் கொள்ளக் கூடியதான ஒரு முடிவாகும் . 
அவ்விணைப்பினால் முதலீடு தொடர்ந்துகிட்டியது . அம் 
முதலீட்டையும் புதிதாக உருவான ஆற்றலையும் கொண்டு புதிய 
வாணிகக் குழு பெரு வளர்ச்சிக்கான முயற்சியில் ஈடுபட்டு 
வெற்றியும் கண்டது . வாணிகக் குழுவின் மூலப் பொருள்கள் 
மிகவும் பெருகிவிட்டன . ஆட்சிப் பகுதிகளையும் கைப்பற்ற 
இப்பொழுது அது முற்பட்டது . 


பழைய 


கிழக்கிந்தியத் தீவுகளுடன் வாணிகம் புரியும் இங்கிலாந்து 
வணிகர்களின் ஐக்கிய வாணிகக் 

குழு என்று அதிகாரப் 
பூர்வமான பெயரைப் பெற்ற அந்தக் குழுதான் இந்திய 
விவகாரங்களை நிருவகித்து வந்தது . அவ்வப்போது அதனுடைய 
சாசனத்தைப் புதுப்பித்துக்கொண்டிருந்தது . 

படிப்படியாக 


ஆங்கிலேயர்களும் ...கிழக்கிந்திய வாணிகக் குழுவும் 


73 


மேலதிகாரத்தைப் பெற்று மொகலாயப் பேரரசின் இடத்தைத் 
தானே பெற்றுக்கொண்டது . ஒரு வாணிகக் குழு காலப் 
போக்கில் ஓர் இந்திய மன்னனை மற்றோர் இந்திய மன்னனுக் 
கெதிராக்கி ஆதரவளித்து ஒரு பெரிய கண்டத்தையே தன்கீழ்க் 
கொண்டு வந்தது என்பது உண்மையில் பெரு வியப்புக்குரிய 
செயலாகும் . இந்தியர்களுக்கிடையே ஏற்பட்டிருந்த வேற்று 
மையே அதற்குப் பெரிதும் காரணமாகும் . 1858 - ல் வாணிகக் 
குழுவின் நிலை காலத்திற்கு ஒவ்வாததாக இருந்ததனால் அது 
விலக்கப்பட்டு அதனுடைய அதிகாரம் முற்றிலும் பிரிட்டிஷ் 
அரசர்பால் மாற்றப்பட்டது . 


வாணிகக் குழுவின் கொள்கையில் மாறுதல் ஏற்பட்டதை 
ஆராய்வது அவசியமாகும் . 1615 முதல் 

1618 வரை 
ஜஹாங்கீரின் அரசவையில் தங்கியிருந்த சர் தாமஸ் ரோ 
வாணிகக் குழு மிகக் கண்டிப்பாகப் பின்பற்ற 

வேண்டிய 
கொள்கை ஒன்றை வெளியிட்டார் . நீங்கள் இலாபத்தைத் 
திரட்ட வேண்டுமெனில் அதனைப் பெருங்கடலிலும் அமைதியாக 
வாணிகம் செய்தும் தான் திரட்ட வேண்டும் . இந்தியாவில் 
நிலப் போர்கள் புரிவதும் அரண்களைக் கட்டுவதும் பெருந் 
தவறாகும் என்று அவர் தெளிவாக எழுதினார் . குறிப்பிட்ட 
காலம் வரையிலும் வாணிகக் குழு அந்தக் கொள்கையைப் பின் 
பற்றியது . ஆனாலும் , வெகுவிரைவில் அது உள் நாட்டு விவகாரங் 
களில் தலையிடத் தொடங்கிவிட்டது . வன்முறையைக் கையாள் 
வதனால் இலாபம் கிடைக்கின்றது என்பதையும் அது உணர்ந்து 
கொண்டது . மராட்டியர்களுடனும் தக்காணிய நாடுகளுடனும் 
அவுரங்கசீப் நிகழ்த்திய பேரரசப் போர்கள் , மொகலாய ஆளுநர் 
களின் பலவீனமுற்றதும் இலஞ்ச ஊழலில் சிக்கிக் கிடந்ததுமான 
அரசாங்கம் , 1664 - லும் 1770 - லும் சூரத்தின் மீது மராட்டியர்கள் 
நடத்திய தாக்குதல்கள் , மலபார் கடற்கொள்ளைக்காரர்களால் 
உண்டான கலவரங்கள் , இதர ஐரோப்பிய வாணிகக் குழுக் 
களுடைய போட்டி ஆகியவையெல்லாம் தற்காப்பிற்கான 
தேவையை ஆங்கில வாணிகக் குழுவினருக்கு எடுத்துக் 
காட்டின . 1669 - ல் பம்பாயின் ஆளுநராகப் பதவி ஏற்ற கெரால்டு 
ஆங்கியர் ( Gerald Aungier ) இயக்குநர் குழுவினருக்குப் பின் 
வருமாறு எழுதினார் . வாளை ஏந்திக்கொண்டுதான் நீங்கள் 
வாணிகம் நடத்த முடியும் என்பதைத் தற்போதைய சூழ்நிலை 
கள் கற்பிக்கின்றன . எனவே , வாணிகத்துடன் ஆட்சிப் 
பகுதிகளைக் கைப்பற்றிக் கொள்வது இயல்பே . அதனை இயக்குநர் 
குழுவும் அங்கீகரித்து விட்டது . இலண்டன் மாநகரில் இருந்த 
அந்தக் குழுவின் மிக முக்கிய உறுப்பினரான சர் ஜோஸையா 


இந்திய வரலாறு 


சைல்ட் ( Sir Josiah Child ) இந்தியாவில் நிரந்தரமாக ஆங்கில 
ஆட்சி நிலைத்திருக்கும் வகையில் ஓர் இராணுவ அதிகாரத்தை 
யும் குடிமுறை அதிகாரத்தையும் நிலை நாட்டிக் கொள்ளுமாறும் 
அவ்விரண்டிற்கும் தேவையான நிதிகளைத் திரட்டிக்கொள்ளு 
மாறும் சென்னையிலிருந்த வாணிகக் குழுவைப் பணித்தார் . 
அதனால் வாணிகம் 

புரிவதற்கே இந்தியாவுக்கு 
ஆங்கிலேயர்கள் இங்கிருந்த சூழ்நிலையைக் கண்டு தங்கள் 
ஆட்சியை நிறுவிக் கொள்வதில் தீவிரமாக ஈடுபடலாயினர் . 


வந்த 


குழுவின் 


சூரத்து , பம்பாய் , சென்னை , கல்கத்தா ஆகிய நகரங்கள் 
ஒன்றன்பின் ஒன்றாகக் கிழக்கிந்திய வாணிகக் 
தலை நகரங்களாக விளங்கின . கடைசி மூன்று இடங்களிலும் 
குழுவின் அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதிகள் தங்கிச் செயலாற்றி 
வந்தனர் . அவர்கள் ஆளுநர்கள் ( Governors ) என்றழைக்கப் 
பட்டனர் . அவ்வாளுநர்களே வளர்ச்சியுற்ற வணிகர்களின் 
குழுவுக்குத் தலைவர்களாக விளங்கினர் . பெரும்பாலோருடைய 
கருத்தின்படி அவர்கள் நடந்துகொள்ள வேண்டியிருந்தது . 
அரண்களைக் கொண்டிருந்த இந் நகரங்களில் இருந்த மக்கள் 
பெரும்பாலும் அமைதியாகவே வாழ்ந்து வந்தனர் . அந் நகரங் 
களுக்கப்பாற்பட்ட பகுதிகளில் அவர்கள் வாழ விரும்பவில்லை . 
ஏனெனில் , அவ்விதப் பகுதிகள் மராட்டியரும் , மொகலாயர் 
களும் நடத்திய தாக்குதல்களுக்கும் , அவற்றிற்கான பதிலடிக் 
கும் ஆளாகிக் கொண்டிருந்தன . ஒவ்வொரு நகரத்திலும் 
நகராண்மைக் கழகம் ( Corporation ) ஒன்று இருந்தது . உள்ளூர் 
நிருவாகத்திற்காக அவ்விதக் கழகம் ஏற்பட்டிருந்தது . அதன் 
உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் . அக் குழுவிற்கு 
மேயர் என்றழைக்கப்பட்டவர் தலைமை வகித்தார் . 


நறுமணப் பொருள்கள் , பஞ்சுத் துணி , நீலம் , கச்சாப் 
பொருள்கள் , பட்டு , சர்க்கரை , வெடியுப்பு ஆகிய பொருள் 
வர்த்தகத்தை வாணிகக் குழு நடத்தி வந்தது . வாணிகக் 
குழுவின் ஊழியர்கள் சிற்சில வேளை பண வியாபாரத்திலும் 
ஈடுபட்டிருந்தனர் . சிற்சில வேளை களில் இதனால் 

வாணிகக் 
குழுவின் வர்த்தகத்திற்குப் பெரும் குந்தகம் ஏற்பட்டது . 
வியாபாரத்திலிருந்து வந்த வருமானத்தோடு வாணிகக் குழு 
வானது நிலவரியையும் , சுங்க வரிகளையும் திரட்டியது . இந்திய 
வரி வசூலிப்பவர்கள் வெற்றிலை , புகையிலை ஆகிய பொருள்களின் 
மீது திரட்டிய வரிகளினின்றும் வாணிகக் குழுவிற்கு வருமானம் 
கிடைத்தது . 


ஆங்கிலேயர்களும் ... கிழக்கிந்திய வாணிகக் குழுவும் 


75 


ஐரோப்பிய 
வாணிபத் தலங்கள் 


சிந்து . 


டில்லி. ) 


ஏரம்மபுத்திரர் 


கங்கை 


( பி ) சந்திரநாகர் , சேராம்பூர்பே ) 


நருமதை 
தபதி 


( ஆ )கல்கத்தா 

பலாசூர் 


ச May 


( போ ) டையது 

சூரத் ஆ .) 
(போடாமன் 
(போபஸ்ஸன் 
( ஆ )பம்பாய் 

கோதாவரி 


மேலிப்பட்டினம் ( ட .) 
விசாகப்பட்டினம் ( ஆ ) 


ஏனும் ( பி .) 
( போ )கோவா 

சூலிப்பட்டினம் ( ஆ .) 

வங்காள விரிகுடா 
அரபிக் கடல் சந்திரகிரி . 

பழவேற்காடு ( ட .) 

சென்னப்பட்டினம்( ஆ ) 
( இ )மாகி , (பி )புதுச்சேன சதுரங்கப்பட்டினம் (3 ) 
( போ .) கள்ளிக்கோட்டை 

செயின்ட்டேவிட்கோட்டை ( ஆ . ) 

நாகப்பட்டினம்பட ) ஆங்கிலேயர் ......(ஆ ) 
(L ) கொச்சி 

பிரெஞ்சுக்காரர் ..... பி .) 
போர்ச்சுகீசியர் .....( போ ) 
டச்சுக்காரர் ( L. ) 

டேனிஷ்காரர்.... ( டே .) 
இலங்கை 
இந்தியப் பெருங் கடல் 


அகாரைக்கால் ( B. ) 


7. ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


( Anglo - French Wars) 


தங்கள் 


வரை 


இந்தியாவில் ஃபிரெஞ்சுக்காரர்கள் எவ்வாறு 
வாணிகத்தை நிறுவி அதனை மேலும் பெருக்க முயன்றனர் 
என்பதை ஏற்கெனவே ஆராய்ந்துள்ளோம் . டூமாஸ் என்பவரின் 
முயற்சியின் விளைவாக அவர்கள் காரைக்காலில் செல்வாக்கு 
மிகுந்தவர்களாக விளங்கினர் . 1742 - ல் அவர் பதவியிலிருந்து 
விலகியதற்குப் பிறகு ஆளுநர் பொறுப்பை டூப்ளே ( Dupleix ) 
என்பவர் ஏற்றுக்கொண்டார் . ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவின் 
இயக்குநர் ஒருவருடைய மகனான டூப்ளே 1731 முதல் 1741 

சந்திர நா கூரின் ஆளுநராகப் பணியாற்றி வந்தார் . 
தூக்கத்தில் மூழ்கிக்கிடந்தது போல் இருந்த அந் நகரம் 
அவருடைய திறமை , கடும் உழைப்பு ஆகியவற்றின் விளைவாக 
இந்தியாவிலேயே சுறுசுறுப்பு மிக்க ஓர் அங்காடியாக மாறிற்று . 
அங்கே அவர் ஜியன் ட ஆல்பெர்ட் ( Jeanne de Albert ) என்ற 
விதவையை மணம் புரிந்துகொண்டார் . ஃபிரெஞ்சு , போர்த்துக் 
கீசியப் பெற்றோர்களுக்குப் பிறந்த அப் பெண் இந்தியாவில் 
பிறந்து வளர்ந்ததனால் இந்திய மொழிகளை நன்கு அறிந் 
திருந்தாள் . ஆகவே , அவள் தன் கணவருக்குப் பெருந்துணை 
யாக இருந்தாள் . ஆட்சி மற்றும் தூதரக நடப்பு முறைகளில் 
அவள் அவருக்குத் தக்க துணையாகவே பணிபுரிந்து வந்தாள் . 
இந்தியாவில் அவர் பெற்ற வெற்றிகளுக்கு அவளே பெரிதும் 
காரணமாவாள் என்றால் அது மிகையாகாது . 


டூப்ளேயும் பெருந்திறமையும் சுறுசுறுப்பும் ஆற்றலும் 
படைத்தவர் ; பேரவா மிக்கவர் ; ஆடம்பரங்களில் இயல் 
பாகவே விருப்பம் கொண்டிருந்தவர் . ஆகவே , இந்தியாவில் 
ஃபிரெஞ்சுப் பற்றிடங்களின் ஆளுநராகவும் பொது இயக்குநராக 
வும் பொறுப்பேற்றுக்கொள்வதற்கு எல்லா வகையிலும் அவர் 


77 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


தகுதி பெற்றவராக விளங்கினார் . டூமாஸைப் போன்றே இவரும் 
நவாபு , மன்சப்தார் என்ற கௌரவங்களைப் பெற்றிருந்தார் . 
பெயரளவிலும் உண்மையிலும் அவர் மொகலாயப் பேரரசரின் 
ஓர் அதிகாரியாகப் பங்கேற்றுத் திறம்பட விளங்கினார் . புதுச்சேரி 
யின் ஆளுநராகப் பதவி ஏற்றுக்கொண்டவுடன் அவர் அதன் 
காவல் தளங்களை வலுப்படுத்திக் கொண்டு , தனியார் வாணிகத் 
திற்கும் பரிசுகளைப் பெறுவதற்கும் தடை விதித்தார் . 
செலவினைக் குறைத்துக் கொண்டு நிருவாகத்தை வலுப்படுத்தி 
னார் . ஆங்கிலேயர்களுடன் போரில் ஈடுபட அவர் விரும்பிய 
தில்லை . இருப்பினும் சூழ்நிலைகள் அவரை வாளாவிருக்க 
விடவில்லை . இங்கிலாந்தும் ஃபிரான்ஸும் ஐரோப்பாவில் கடும் 
எதிரிகளாகப் போரில் ஈடுபட்டிருக்கையில் அவ்விரு நாடுகளின் 
பிரதிநிதிகளும் இந்தியாவில் அமைதியாக இருக்க முடியவில்லை . 
அவர் பதவியேற்ற காலத்திலிருந்து ஃபிரெஞ்சு இந்திய 
வாணிகக் குழுவின் வரலாற்றில் 

புதிய கட்டம் 
தொடங்கியது . 


ஆங்கில வாணிகக் குழுவும் ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவும் 
கடும் போட்டியில் ஈடுபட்டுப் போரிட்டுக் கொள்வது தவிர்க்க 
முடியாத ஒன்றாக இருந்தது . அவை நடத்திய போரை ஆராய் 
வதற்கு முன்பு இந்தியாவில் அவற்றின் உண்மை நிலை எவ்வாறு 
இருந்தது என்பதை ஆராய்வது இன்றியமையாதது . தாய் 
நாடுகளின் அரசியல் அமைப்பு , மக்களின் குணவியல்பு 
ஆகியவை அவ்விரு வாணிகக் குழுக்களின் ஒழுங்கு அமைப் 
பிலும் அவை செயற்பட்ட முறையிலும் பிரதிபலித்தன . அவை 
வெவ்வேறு கொள்கைகளின் அடிப்படையில் செயற்பட்டன . 
அவற்றின் பிரதிநிதிகள் வெவ்வேறு எண்ணங்களால் உந்தப் 
பட்டனர் . அவற்றுக்கிடையே இருந்த வேறுபாட்டினைச் சர் 
ஆல்ஃபிரட் லையால் ( Sir Alfred Lyall ) என்ற வரலாற்றாசிரியர் 
மிகத் தெளிவாக எடுத்துரைக்கின்றார் . 


ஃபிரான்ஸ் நாட்டின் கிழக்கிந்திய வாணிகக் குழு அரசுடன் 
மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது . அவ் வாணிகக் 
குழுவினர் தனியுரிமைகளைப் பெற்றிருந்தனர் . அரசினிடமிருந்து 
உதவித் தொகையைப் பெற்றனர் . அரசுக்குக் கடன் கொடுக்கல் 
வாங்கலில் ஈடுபட்டனர் ; பரிசுச்சீட்டுகளை 

நடத்தினர் . 
ஆகவே , அரசருடைய ஆதரவும் தயவும் அவர்களுக்குப் 
பெரிதும் தேவைப்பட்டது . 1728 முதல் 

அவர்களுடைய 
இயக்குநர்களை அரசரே நியமிக்கத் தொடங்கினார் . அவருடைய 


78 


இந்திய வரலாறு 


கடன் 


அதிகாரிகளே வாணிகக் 

குழுவின் விவகாரங்களை நடத்தி 
வந்தனர் . அவர்கள் அவ்விதம் நடத்தியதே காலப்போக்கில் 
வாணிகக் குழுவின் தொல்லைகள் அனைத்திற்கும் ஒரு முக்கியக் 
காரணமாயிற்று . 1744 முதல் அவர்கள் தங்கள் உரிமைகளுக்கு 
அல்லது வருவாய் ஒப்படைப்புகளுக்கு ஈடாகப் பெருந்தொகை 
களைக் கடனாக வாங்கினர் . 

தொகையிலிருந்துதான் 
அவர்கள் பங்கு இலாபத்தை வழங்கினர் . இதற்கு முற்றிலும் 
மாறாக ஆங்கில 

வாணிகக் குழுவானது அரசுக்குக் கடன் 
பட்டிருக்காமல் , தனக்கென்றே ஒரு பொதுக் கருவூலத்தைப் 
பெற்றிருந்தது . கடனாகவும் பணவுதவியாகவும் அது கொடுத் 
திருந்த தொகை 1750 - ல் 4,200,000 பொற் காசுகளாம் . 
அவ்வாணிகக் குழுவினர் சுதந்திரமும் , செல்வாக்கும் பெற்றவர் 
களாக இருந்தனர் . அரசருடன் அவர்கள் தொடர்பு கொள்வதற் 

அதிகாரிகளின் ஆதரவை நம்பி இருக்காது பாராளு 
மன்றத்தில் தாங்கள் பெற்றிருந்த செல்வாக்கினை நம்பியே இருந் 
தனர் . தங்களுடைய விவகாரங்களைத் தாங்களே கவனித்துக் 
கொள்வதற்கு அவர்கள் சுதந்திரம் பெற்றிருந்ததனால் அவ் 
விவகாரங்களைச் சரிவர நடத்தும் பொறுப்பு அவர்களுடைய 
தலைவர்களுக்குரிய தாயிற்று . இறுதியில் இது , குறையற்றவர் 
களும் , அனுபவம் மிகுந்தவர்களுமான நிருவாகிகளை உருவாக்கு 
வதற்கு ஏதுவாயிருந்தது . அயல் நாட்டு வாணிகத்தில் பெரும் 
அனுபவசாலிகளாக இருந்த இவர்கள் மாபெரும் 

வாணிகக் 
கூட்டத்தின்பால் இருந்த முதலீட்டைக் கொண்டு செவ்வனே 
வாணிபம் நடத்தி வந்தனர் . ஆக , ஃபிரெஞ்சு வாணிகக் குழு 
அரசையும் அதன் அதிகாரிகளையும் நம்பி இருக்கையில் ஆங்கில 
வாணிகக் குழு தன் சொந்த பலத்தையே நம்பி இருந்தது . 


காக 


ஃபிரெஞ்சு வாணிகக் குழு புதுச்சேரி , சந்திரநாகூர் , 
மாஹி , காரைக்கால் ஆகிய இடங்களைத் தனது வாணிகக் 
கேந்திரங்களாகக் கொண்டிருக்கையில் 

கள்ளிக்கோட்டை , 
சூரத்து , மசூலிப்பட்டினம் ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகளை 
அமைத்து வைத்திருந்தது . ஆங்கிலேயர்கள் தங்கள் குடியேற் 
றங்களைப் பம்பாய் , கல்கத்தா , சென்னை ஆகிய இடங்களில் 
அமைத்திருந்தனர் . சூரத்து , - மசூலிப்பட்டினம் , ஹூக்ளி 
முதலான இடங்களில் அவர்கள் 

தொழிற்சாலைகளையும் வைத் 
திருந்தனர் . ஃபிரெஞ்சுக் குழுவானது டூப்ளே போன்ற சிறந்த 
தலைவர்களைப் பெற்றிருந்தது என்றாலும் நிதியைப் பொறுத்த 
வரையில் அதன் நிலை சற்று 

குறைந்ததாகவே 
இருந்தது . ஆங்கிலக் குழுவோ வாணிபம் , நிதி ஆகியவற்றின் 


வலிமை 


79 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


கண்ணோட்டத்தில் உறுதிவாய்ந்ததாக இருந்தது . பெருஞ் 
செல்வத்தை அது படைத்திருந்ததனால் அரசுக்கும் கடன் 
கொடுக்கும் நிலையில் அது இருந்தது எனினும் இரு குழுக்களும் 
அவற்றின் தாய் நாட்டு அரசுகளும் ஆட்சிப் பகுதிகளை வெல் 
வதில் நாட்டம் கொண்டிருக்கவில்லை . மேலும் , மொகலாயப் 
பேரரசரின் வலிமையைப்பற்றி அவை உயர்வாகவே எண்ணிக் 
கொண்டிருந்தன . 


உள்ளூரிலிருந்த அரசுகளைப் பொறுத்தவரை , கருநாடக 
அரசர் நவாபு அல்லது ஆளுநர் என்று அழைக்கப்பட்டார் . 
ஆர்க்காடு ( Arcot) அவருடைய தலை நகரமாக இருந்தது . 
கொள்கையளவில் அவர் ஹைதராபாதைத் தலை நகரமாகக் 
கொண்டிருந்த தக்காண சுபேதாரின் ஊழியராகவே இருந்தார் . 
அந்தச் சுபேதார் மொகலாயப் பேரரசரின் ஊழியராவார் . 
ஆனால் , செயல் முறையில் சுபேதாரும் நவாபும் சுதந்திரம் பெற்ற 
அரசர்களாகவே இயங்கி வந்தனர் . தக்காணத்தின் சுபேதாரான 
நைஸாமுல் முல்கும் ஆர்க்காட்டு நவாபான தோஸ்த் அலியும் 
மராட்டியர்களின் தொல்லைகளுக்கு ஆளாகிக்கொண்டிருந்தனர் . 
1741 - ல் மராட்டியர்கள் கருநாடகத்தைச் சூறையாடி அதன் 
ஆளுநரான தோஸ்த் அலியைக் 

கொன்று 

அவருடைய 
மாப்பிள்ளையான சந்தா சாகிபைச் சதாராவுக்குச் சிறைப் 
பிடித்துச் சென்றனர் . தோஸ்த் அலியின் மகனான சஃப்தர் அலி 
( Safdar Ali ) என்பவர் மராட்டியர்களுக்கு ஒரு கோடி ரூபாயைக் 
கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து அவர்களிடமிருந்த தம் 
இராச்சியத்தைப் பெற்றுக் கொண்டார் . 1742 - ல் சஃப்தர் அலி 
தம் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவரால் கொல்லப்பட்டார் . 
சஃப்தர் அலியின் இளம் மகன் ஒருவன் நவாபாக்கப்பட்டான் . 
இந்தத் தொல்லைகளைப்பற்றிக் கேள்வியுற்ற நைஸாமுல் முல்க் 
அமைதியை மீண்டும் நிலை நாட்டுவதற்காகத் தென் பகுதிக்கு 
வந்தார் . தம்முடைய நம்பிக்கைக்குப் பாத்திரமான அன்வாருத் 

அவர் ஆர்க்காட்டின் நவாபாக நியமித்தபோதிலும் 
அவரால் அமைதியை நிலை நாட்ட முடியவில்லை . ஏன்னின் , 
தோஸ்த் அலியின் உறவினர்கள் அன்வாருத்தீனை மிகக் கடுமை 
யாக எதிர்த்துக் கொண்டிருந்தனர் . இந்த அரசியல் நிகழ்ச்சிகள் 
ஆங்கில , ஃபிரெஞ்சு வணிகர்களைப் பாதிக்கவில்லை . அவர்கள் 
தத்தம் வாணிகத்தைச் செவ்வனே நடத்தி வந்தனர் . அது 
போன்றே உள் நாட்டு மன்னர்களும் அவ்வன்னியர்கள்பால் 
மிக்க கவனத்தைச் செலுத்தவில்லை . 


தீனை 


80 


இந்திய வரலாறு 


னார் . 


முதல் கருநாடகப் போர் ( 1744-48 ) 

அல்லது முதல் ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர் 

இந்த நிலையில் ஐரோப்பர்வில் இரு நாடுகளுக்குமிடையே 
மூண்ட போர் அவர்களுடைய நிலையில் பெரும் மாற்றத்தை 
ஏற்படுத்தியது . 1740 - ல் ஐரோப்பாவில் ஆஸ்திரியருக்கும் 
பிரஷ்யா ( Prussia ) வுக்கும் இடையே ஆஸ்திரிய வாரிசுரிமைப் 
போர் என்ற போர் மூண்டது . போரில் ஃபிரான்ஸ் பிரஷ்யா 
வையும் பிரிட்டன் ஆஸ்திரியாவையும் ஆதரித்தன . ஃபிரான் 
ஸுக்கும் பிரிட்டனுக்குமிடையே மூண்ட போர் இந்தியாவுக்குப் 
பரவுவதைத் தடுக்கப் பெரு முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட 
போதிலும் போர் இந்தியாவிலும் பரவியது . 1742- ல் பார்னெட் 
( Barnet) என்பவரின் தலைமையில் ஆங்கிலக் கப்பற்படை ஒன்று 
கிழக்குக் கடற்கரையில் 

தோன்றியது . உடனே டூப்ளே 
மாரிஷியஸ் ( Mauritius ) தீவுகளின் ஆளுநரான லா பௌர்டன் 
னாயை (La Bourdonnais ) உதவி அனுப்பி வைக்குமாறு கோரி 

லா பௌர்டன்னாய் கப்பற்படை ஒன்றைத் திரட்டிக் 
கொண்டு கீழைக் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார் . ( 1746) அத் 
தறுவாயில் அக் கடற்கரையைக் காத்து வந்த கப்பற்படை , 
பெய்டன் (( Peyton ) என்பாரின் 

தலைமையில் இருந்தது . 
ஃபிரெஞ்சுக்காரருடன் போரில் ஈடுபட அவருக்கு விருப்பமில்லை . 
சென்னையை டூப்ளே தாக்க முற்பட்ட போது பெய்டன் தம் 
கப்பற்படையை ஹூக்ளிக்குக் கொண்டு சென்றுவிட்டார் . 
ஆதலால் , சென்னையை டூப்ளே நிலத்திலிருந்தும் கடலிலிருந்தும் 
முற்றுகையிட முடிந்தது . அங்கிருந்த ஆங்கில வணிகர்கள் 
எதிர்ப்பு ஏதும் தரவில்லை . மாறாக , அவர்கள் செயின்ட் ஜார்ஜ் 
கோட்டையைப் ஃபிரெஞ்சுக்காரரிடம் ஒப்படைத்துவிட்டனர் 
( செப்டம்பர் 1746 ) . அப்பொழுது சிறையடைக்கப்பட்டவர் 
களுள் ராபர்டு கிளைவ் ( Robert Clive ) என்ற இளம் எழுத்தரும் 
ஒருவராவார் . பிற்காலத்தில் இவர் இந்திய அரசியலிலும் 
பெரும் பங்கு பெறுபவராக இருந்தார் . 

ஃபிரெஞ்சுக்காரர்கள் சென்னையை முற்றுகையிட்டபோது 
உதவி வேண்டி ஆர்க்காட்டு நவாபான அன்வாருத்தீனுக்கு 
ஆங்கிலேயர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் . தம் நாட்டின் 
அமைதியை ஆங்கிலேயர்களும் ஃபிரெஞ்சுக்காரரும் குலைக் 
கின்றனர் என்று நவாபு கருதினார் . முற்றுகையைக் கைவிடு 
மாறு அவர் டூப்ளேவுக்கு வற்புறுத்தி ஆணையிட்டார் . தமது 
இக்கட்டான நிலையை அறிந்துகொண்ட டூப்ளே 

தாம் 
சென்னையை நவாபுக்காகவே முற்றுகையிடுவதாகவும் அதனைக் 
கைப்பற்றியதற்குப் பிறகு அதனை அவரிடமே ஒப்படைத்துவிடப் 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


81 


போவதாகவும் மிகவும் திறம்படப் பதிலளித்தார் . ஆனால் , 
சென்னையைப் ஃபிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றிக் கொண்ட 
தற்குப் பிறகு நவாபு அதனைத் தமக்குக் கொடுத்துவிடுமாறு 
கேட்டபோது டூப்ளே கொடுக்கத் தயங்கினார் . ஆகவே , டூப்ளே 
விடமிருந்து அப்பட்டினத்தைக் கைப்பற்றுவதற்காக நவாபு ஒரு 
பெரும் படையை அனுப்பி வைத்தார் . நவாபின் படைகளைப் 
ஃபிரெஞ்சுப்படை ஒன்று முதலில் சந்தோமிலும் பிறகு 
அடையாற்றிலும் ( Adyar ) தோற்கடித்தது . வெற்றி பெற்று 
விட்ட உற்சாகத்தினால் டூப்ளே செயின்ட் டேவிட் அரணைத் 
தாக்கினார் . முற்றுகை 18 மாதங்களாக நீடித்தபோதிலும் அக் 
கோட்டை அவர்கள் கைவசமாகவில்லை . ஸ்டிரிங்கர் லாரன்ஸ் 
( Major Stringer Lawrence ) என்ற படைத் தலைவர் அக் 
கோட்டையை மிக உறுதியாகக் காத்து வந்தார் . 


சென்னையைக் கைப்பற்றிக் கொண்டதும் அதனை ஒரு பெரும் 
தொகையைக் கிரயமாகப் பெற்றுக்கொண்டு ஆங்கிலேயர் 
களுக்கே திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் என்று லாபௌர் 
வற்புறுத்தினார் . அதற்கு டூப்ளே இணங்க மறுத்துவிட்டார் . 
இதனால் அவ்விருவருக்குமிடையே விரும்பத்தகாத கடும் பூசல் 
ஒன்று மூண்டது . லாபௌர் டன்னாய் டூப்ளேயின் அதிகாரத்தை 
ஒப்புக்கொள்ள மறுத்ததோடல்லாமல் அவருடைய உத்தரவுகளை 
வெளிப்படையாகவும் புறக்கணித்தார் . இதற்கெல்லாம் டூப்ளே 
பழிவாங்கும் வகையில் லாபெளர் டன்னாயை ஒரு கிளர்ச்சியாளர் 
என்று அறிவித்து அவருடைய ஆணைக்குக் கீழ்ப்படியக்கூடாது 
என்று இராணுவ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் . நல்வாய்ப் 
பாகப் பருவ நிலை சரியில்லாததனால் லாபெளர் டன்னாய் தீவு 
களுக்குத் திரும்பவேண்டியதாயிற்று . வழியில் அவருடைய 
கப்பல்களும் கடலில் மூழ்கின . டூப்ளே சென்னையைக் கைப் 
பற்றிக் கொண்டு நவாபு , ஆங்கில வாணிகக் குழுவினர் 
ஆகியவர்களின் 

தாக்குதல்களை எதிர்த்து நிற்கத் தம்மை 
வலுப்படுத்திக்கொண்டார் . நவாபு சென்னைப் பட்டினத்தை 
முற்றுகையிட்டபோது அவருடைய படைகள் விரட்டியடிக்கப் 
பட்டன . அதனால் , ஃபிரெஞ்சுப் படைகள் புகழ் கருநாடகத்தில் 
மிக்க உறுதியாக நிலை நாட்டிக் கொள்ளப்பட்டது . சென்னை தம் 
கைவசமாகி இருக்கையில் , லாபௌர் டன்னாய் ஆங்கில 
வாணிகக் குழுவுடன் செய்துகொண்ட ஒப்பந்தம் செல்லுபடி 
யாகாது என்று டூப்ளே அறிவித்ததோடன்றி ஆங்கில ஆளுநரை 
யும் 

வீரர்களையும் கைதிகளாக்கிப் புதுச்சேரிக்கு 
அழைத்துச் சென்றுவிட்டார் . பிறகு டேவிட் அரணைத் தாக்கு 
வதற்காக டூப்ளே ஒரு படையை அனுப்பினார் . ஆனால் , அப் 


படை 


82 


இந்திய வரலாறு 


படை ஆங்கிலப் பணித்துறையிலிருந்த திறமைசால் அதிகாரி 
யான ஸ்டிரிங்கர் லாரன்ஸ் ( Stringer Lawrence ) என்பவரால் 
விரட்டியடிக்கப்பட்டது . அதற்கிடையே ஆங்கிலக் கப்பற்படை 
ஒன்று பாஸ்கா வென் என்பாரின் தலைமையில் புதுச்சேரியை 

யை 
முற்றுகையிட்டது . ஆனால் , புதுச்சேரியின் பாதுகாப்புகள் மிக 
உறுதியானவையாக இருந்ததனால் ஆங்கிலேயர்கள் பெருஞ் 
சேதத்துடன் பின் வாங்க நேரிட்டது . இறுதியில் 1748 - ல் 
ஏய் லா சபேல் ( Aix - la - chapelle ) உடன்படிக்கை ஏற்பட்டதன் 
விளைவாகப் போர் முடிவடைந்தது . அச்செய்தி இந்தியாவுக்கு 
1749- ல் எட்டியது . ஆகவே , இங்கும் ஒப்பந்தம் செய்து 
கொள்ளப்பட்டது . அமெரிக்காவில் ஆங்கிலேயர்கள் 
லூயிபர்க்கைப் ( Louisburg ) ஃபிரெஞ்சுக்காரருக்குத் திருப்பி 
கொடுத்து விட்ட தற்குப் பதிலாகப் ஃபிரெஞ்சுக்காரர்கள் 
சென்னையை ஆங்கிலேயர்களுக்குத் திருப்பிக் கொடுத்து 
விட்டனர் . இந்தப் போரின் விளைவாகப் ஃபிரெஞ்சுக்காரரின் 
புகழ் ஓங்கியது . போரில் வெற்றிகண்ட டூப்ளே மேலும் துணிகர 
மான திட்டங்களைத் தீட்டத் தொடங்கிவிட்டார் . 
அரசியலில் அவர் பெரும் அக்கறை செலுத்தினார் . இந்தியாவில் 
ஃபிரெஞ்சுப் பேரரசு ஒன்றை நிலை நாட்டுவதற்கான கனவுகளை 
யும் அவர் காண ஆரம்பித்துவிட்டார் . மாரிஷியஸ் தீவுகளுக்குத் 
திரும்பிய லாபெளர் 

டன்னாய் ஃபிரான்ஸுக்குத் திருப்பி 
அழைக்கப்பட்டார் . டூப்ளேயின் திட்டங்களுக்கு அவர் முட்டுக் 
கட்டையிட்டார் என்றும் அதனால் இந்தியாவில் ஃபிரெஞ்சு 
நலன்களுக்குக் குந்தகம் விளைவித்தார் என்றும் அவர் மீது 
குற்றம் சுமத்தப்பட்டது . அவர் பாஸ்டில் ( Bastille ) என்னும் 
சிறையில் அடைக்கப்பட்டார் . எனினும் , மூன்று ஆண்டுகட்குப் 
பிறகு விடுதலை பெற்றார் . அவருக்கும் டூப்ளேவுக்கும் இடையே 
ஏற்பட்ட பூசல் ஃபிரான்ஸில் மிகைப்படுத்தப்பட்டது . பொது 
மக்கள் கருத்து டூப்ளேவுக்குச் சாதகமாக இருந்ததனால் 
அவருடைய நிலை மேலும் உறுதியாயிற்று . அந்த நிலையில் 
அவர் இந்திய அரசியலில் குதிப்பதற்கான திட்டங்களைத் தீவிர 
மாகத் தீட்டத் தொடங்கிவிட்டார் . 


இரண்டாம் கருகாடகப்போர் அல்லது இரண்டாம் ஆங்கில 

ஃபிரெஞ்சுப் போர் ( 1749-54 ) 


முதல் கருநாடகப்போர் முன்பிருந்த நிலையையே மீண்டும் 
நிலை நாட்டிய போதிலும் ஒரு முக்கியமான படிப்பினையை அது 
கற்பித்தது . அதனை டூப்ளே நன்கறிந்துகொண்டு பின்பற்ற 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


83 


முற்பட்டார் . சாந்தோமிலும் பிறகு அடையாற்றிலும் 
சிலராயிருப்பினும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்த ஃபிரெஞ்சுப் 
படை வீரர்களால் அன்வாருத்தீன் முரியடிக்கப்பட்டதிலிருந்து 
உள்ளூரிலிருந்த படைகள் எவ்வளவு பலவீனமுற்றிருந்தன 
என்பது புலனாயிற்று . ஒரே சமயத்தில் உள் நாட்டுப் படைகளை 
யும் ஆங்கிலப் படைகளையும் தோற்கடித்த டூப்ளே திறமுடைய 
மேலை நாடு கிழக்கில் ஒரு பேரரசை மிக எளிதாக உருவாக்கக் 
கூடும் என்பதைப் புரிந்து கொண்டார் . உள் நாட்டு அரசர் 
ஒருவர் மற்றோர் உள்நாட்டு அரசருடன் போரிடுகையில் 
ஃபிரெஞ்சு உதவியைப்பெறப் பெரிதும் ஆசைப்படுவார் 
என்பதையும் டூப்ளே உணர்ந்தார் . 1749 - ல் அது போன்ற 
வாய்ப்பு அவருக்குக் கிட்டியதும் அவர் அதனைக் கெட்டியாகப் 
பிடித்துக் கொண்டு ஃபிரெஞ்சு நலன்களை மேலும் பெருக்கிக் 
கொள்ள முற்பட்டார் . ஐரோப்பாவில் ஃபிரான்ஸும் பிரிட்டனும் 
அமைதியுடன் இருந்தன என்பதையும் அவர் பொருட் 
படுத்தவில்லை . 


1748 - ல் ஆஸப்ஜா நிஜாமுல் முல்க் தமது 104 ஆம் வயதில் 
உயிர் நீத்தார் . அவருக்குப் பல புதல்வர்கள் இருந்தனர் . மூத்த 
மகன் கியாஸுத்தீன் தில்லியிலேயே வசித்து வந்ததனால் ஆஸப் 
ஜாவின் இரண்டாம் மகன் நாசிர் ஜங் ( Nasir Jung) என்பவர் 
அரியணைக்கு உரிமை பாராட்டினார் . தந்தை உயிர் துறக்கும் 
தறுவாயில் அவர் அவுரங்காபாதில் இருந்தார் . ஆனால் , அவர் 
உரிமை பாராட்டியதை நிஜாமின் பேரன் ( மகளின் மகன் ) 
முஸாபர் ஜங் ( Muzafar Jung ) என்பவர் கடுமையாக எதிர்த்தார் . 
தம் பாட்டனார் விட்டுச்சென்ற உயிலில் தம்மை அவருடைய வாரி 
சாக நியமித்துள்ளார் என்று அவர் உரிமை பாராட்டிக் கொண் 
டார் . தென்னிந்தியாவில் ஓரளவு அமைதியைத் தொடர்ந்து 
நிலை நாட்டியிருந்த வயது முதிர்ந்த நிஜாமின் இறப்பினால் 
நாடெங்கிலும் குழப்பங்களும் சதிகளும் பொறாமைகளும் போட்டி 
களும் தலை தூக்க ஆரம்பித்தன . அவையெல்லாம் வாரிசுரி 

நாடியனவாக இருந்தன . தமது அதிகாரத்தையும் 
பக்தியையும் அதிகரித்துக் கொள்வதற்கான இந்த வாய்ப்பினை 
டூப்ளே மனமார வரவேற்றார் . நிஜாமின் அரசவையில் வலிமை 
வாய்ந்த ஒரு ஃபிரெஞ்சுக் குழுவை உருவாக்கும் எண்ணத்துடன் 
அவர் முஸாபர் ஜங்குக்கு உடனடியாக உதவியளித்தார் . அதே 
சமயத்தில் அவர் கருநாடக நவாபுகள் குடும்பத்தைச் சார்ந்த 
வரும் அன்வாருத்தீன் அரியணைக்காகப் போட்டியிட்டுக்கொண் 
டிருந்தவருமான சந்தா சாகிபிற்கும் தமது 

உதவியை 


மையை 


84 | 


இந்திய வரலாறு 


அளித்தார் . மராட்டியரின் கையில் சிக்கிச் சதாராவுக்குக் 
கொண்டு செல்லப்பட்ட சந்தா சாகிபு 1748 - ல் விடுதலை பெற்றுக் 
கருநாடகத்திற்கு வந்து சேர்ந்தார் . அவரை விடுவித்ததற்குத் 
தாமே காரணமாவார் என்று டூப்ளே கூறிக்கொண்டார் . சந்தா 
சாகிபு முஸாபர் ஜங்குடன் சேர்ந்துகொண்டு கூட்டுத் தாக்குதல் 
ஒன்றை அன்வாருத்தீனின் மீது நடத்தினார் . ஃபிரெஞ்சு ஆதர 
வும் அவர்கட்கு இருந்தது . வயது முதிர்ந்தவரான அன் வாருத் 
தீன் ஆம்பூரில் ( Ambur ) நடந்த போரில் தோற்கடிக்கப்பெற்றுக் 
கொல்லப்பட்டார் . அவருடைய சகோ தரரும் மூத்த மகனும் 
சிறைப்பிடிக்கப்பட்டனர் . 

அவருடைய இரண்டாம் மகன் 
முகமது அலி என்பவர் திருச்சிராப்பள்ளிக்கு ஓடி ஒளிந்து 
கொண்டார் . முன்பு அவர் அவ்விடத்தின் ஆளுநராகத் தம் 
தந்தையால் நியமிக்கப்பட்டிருந்தார் . அவரை ஆங்கிலேயர்கள் 
ஆதரித்தனர் . 


ஆம்பூர் போரில் வெற்றி பெற்றதன் 

காரணமாகக் 
கரு நாடகம் சந்தா சாகிபு கைவசமாயிற்று . தமக்குப் ஃபிரெஞ்சுக் 
காரர்கள் உதவியதற்காக அவர் புதுச்சேரிக்கு அருகில் இருந்த 
வலுதவூர் , வில்லியனூர் ஆகிய இரண்டு கிராமங்களைப் பரிசாக 
வழங்கினார் . அதே சமயத்தில் தாம் தக்காணத்தின் சுபேதார் 
என்று உரிமை பாராட்டிக்கொண்ட முஸாபர் ஜங் மசூலிப் 
பட்டினத்தையும் , பாஹீர் என்ற கிராமத்தையும் ஃபிரெஞ்சுக் 
காரர்களுக்குப் பரிசாக வழங்கினார் . எல்லாருமே சேர்ந்து 
திருச்சிராப்பள்ளியைத் தாக்க வேண்டும் என்று டூப்ளே தமது 
கூட்டாளிகளை வற்புறுத்தினார் . ஆனால் , அக் கூட்டாளிகளோ 
தஞ்சாவூரில் தங்கள் காலத்தை வீணாக்கிக்கொண்டிருந்தனர் . 
தஞ்சாவூரில் அவ்வூர் அரசர் அவர்களை முன்னேறவிடாது , 
மூன்று மாதக் காலம் ஏதும் செய்ய முடியாத நிலையில் தடுத்து 
நிறுத்தி வைத்திருந்தார் . அவர்கள் முன்னேறுவதைத் தடுத்து 
வந்ததற்கு ஆங்கிலேயர்கள் அந்த அரசருக்கு ஆதரவு அளித்து 
வந்தனர் . நிஜாம் பதவிக்கு உண்மை வாரிசான 
ஜங்கினிடமிருந்து தாம் உதவி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் 
ஆங்கிலேயர்கள் அந்த அரசருக்கு அறிவித்தனர் . அவர்கள் 
திருச்சிராப்பள்ளியிலிருந்த முகமது அலிக்குப் படை உதவி 
அனுப்பி , முஸாபர் ஜங்கும் சந்தா சாகிபும் வெற்றி பெற்று 
விடுவதனால் 

ஏற்படக்கூடிய இழப்பைப்பற்றியும் நயமாக 
நாஸர் ஜங்குக்கு எடுத்துரைத்தனர் . லாரன்ஸின் தலைமையில் 
இருந்த 600 ஆங்கிலேயப் படை வீரர்களைத் துணைக்குக் 
கொண்டு நாஸர் ஜங் ஒரு பெரும் படையைத் திரட்டிக் கொண்டு 


நாஸர் 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


85 


நாஸர் ; 


ஜங் 


கருநாடகத்திற்குள் நுழைந்தார் . உடனே சந்தா சாகிபும் , 
அவருடைய கூட்டாளிகளும் தஞ்சாவூர் முற்றுகையைக் கை 
விட்டுவிட்டுப் புதுச்சேரிக்கு விரைந்தனர் . அவர்களைத் துரத்திக் 
கொண்டு நாஸர் ஜங் முன்னேறினார் . வழியில் மற்றொரு 
பிரிட்டிஷ் படையும் அவருடன் சேர்ந்துகொண்டது . அத் 
தறுவாயில் எவ்வித உதவியும் அளிக்கத் தவறிய ஃபிரெஞ்சுக் 
காரர்களின் போக்கை முஸாபர் ஜங் அறிந்து கொண்டு நாஸர் 
ஜங்கினிடம் சரணடைந்தார் . நாஸர் ஜங் , முஸாபர் ஜங்கைச் 
சிறையிலடைத்துவிட்டார் . எனினும் , இந்த நெருக்கடியை 
டூப்ளே மிக்க நுண்ணறிவோடும் , திறமையோடும் சமாளித் 
தார் . அவருடைய அதிகாரிகள் செஞ்சி , மசூலிப்பட்டினம் 
ஆகியவற்றைக் கைப்பற்றினர் . ஆர்க்காட்டிலிருந்து நாஸர் ஜங் 
முன்னேறத் தொடங்கினார் . ஆனால் , அவர் மேலும் முன்னேஎறா 
வண்ணம் பெருமழை அவரைத் தடுத்தது . ஆக , இறுதியில் 
தம்முடைய பட்டாணியக் குறுநில மன்னர்களினாலேயே அவர் 
தோற்கடிக்கப்பட்டார் . அக் குறு நில மன்னர்கள் டூப்ளேயின் 
சூழ்ச்சிகளுக்கு உடன்பட்டு இருந்ததனால் தங்கள் தலைவரிடம் 
மிகவும் நயவஞ்சகமாக நடந்துகொண்டனர் . நிகழ்ந்த சண்டை 
ஒன்றில் 

கொல்லப்பட்டார் . முஸாபர் ஜங் 
புதுச்சேரியில் தக்காணத்தின் சுபேதாராக அறிவிக்கப்பட்டார் 
( டிசம்பர் , 1750) . இத் தருணத்தில் டூப்ளேயின் பேரும் புகழும் 
உயர்ந்தோங்கி நின்றன . புதிய நிஜாமிடமிருந்து பெருந் 
தொகை ஒன்றையும் சன்மானமாகப் பெற்றுக்கொண்டார் . 
அவரும் தம் படைகளுக்குப் பெருந் தொகைகளைப் பரிசாக வாரி 
வழங்கியதோடு தம் வாணிகக் குழுவுக்கு 50,000 பொற்காசுகளை 
வழங்கினார் . அவர் பெற்றவை 2,00,000 பொற்காசுகளும் 
வல் தவூர் என்னும் கிராமம் அடங்கிய ஜாகீருமாகும் . 

அந்த 
மானியத்திலிருந்து அவருக்கு ஆண்டுதோறும் 10,000 பொற் 
காசுகள் கிடைத்தன . டூப்ளே யைப் புதிய நிஜாம் தென் 
னிந்தியாவின் அரசர் என்று ஏற்றுக்கொண்டார் . இருப்பினும் , 
எந்த ஆட்சிப் பகுதிகளின் தலைவர் என்று அவர் அறிவிக்கப் 
பட்டாரோ அவற்றை நேர்முகமாக ஆளுவதற்கான பொறுப்பு 
எதையும் அப்புதிய பட்டப்பெயர் அவருக்கு அளித்து விடவில்லை . 
கருநாடகத்திலும்கூடச் சந்தா சாகிபு தம் உயிர் உள்ளவரை 
யிலும் உண்மை நவாபாகவே பதவி வகித்திருந்தார் . ஆயினும் , 
ஆர்க்காட்டு நவாபும் , தக்காணத்தின் சுபேதாரும் தம்தம் 
பதவிகளைப் பெற்றதற்காகத் தமக்குக் கடமைப்பட்டிருக்கின் 
றனர் என்ற உணர்ச்சியில் டூப்ளே திளைத்துக்கொண்டிருந்தார் . 
டூப்ளே பெற்ற வெற்றி முழு வெற்றிதான் 

என்றாலும் 
திருச்சிராப்பள்ளி முகமது அலியின் கைவசமிருக்கும் வரையில் 

33 


86 


ந்திய வரலாறு 


அவருடைய நிலை உறுதியானது என்று கூறுவதற்கில்லை . 
சென்னையின் புதிய ஆளுநரான சாண்டர்ஸ் ( Saunders ) என்பவர் 
நிலைமை எவ்வளவு இடர் நிறைந்திருந்தது என்பதை உணர்ந் 
திருந்தார் . ஃபிரெஞ்சுக்காரர்களின் கையில் திருச்சிராப்பள்ளி 
சிக்கிவிட்டால் நிலைமை எவ்வளவு கெட்டுவிடும் என்பதை 
உணர்ந்த அவர் முகமது அலியுடன் பேச்சு வார்த்தைகளைத் 
தொடங்கி அவருக்கு எல்லா உதவியையும் அளிப்பதாக 
வாக்குறுதியளித்தார் . அதற்கிடையில் சாந்தா சாகிபின் படை 
களும் ஜாகுவெஸ்லா ( Jacques Law ) என்பவரின் தலைமையிலிருந்த 
ஃபிரெஞ்சுப் படையும் திருச்சிராப்பள்ளியை முற்றுகையிட்டன . 
அதன் அரண் மிகவும் உறுதியாகப் பாதுகாக்கப்பட்டதனால் 
முற்றுகை பல மாதங்கள் வரையிலும் தொடர்ந்து நடைபெற்று 
வந்தது . முகமது அலி மிகவும் தந்திரமாக நடந்து கொண்டார் . 
டூப்ளேயுடன் பேச்சு வார்த்தைகள் நடத்துவதாகப் 
பாவனை செய்துகொண்டே அவர் மைசூர் , தஞ்சாவூர் ஆகிய 
வற்றின் அரசர்களுடைய நட்புறவையும் மராட்டியத் தலைவரான 
முராரி ராவ் கோர்பாடேயின் நட்புறவையும் பெற்றுக் 
கொண்டார் . ஆனால் , பொருள்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுக்கொண் 
டிருந்ததனால் , நெடுங்காலம் வரையிலும் தாம் தாக்குப் பிடிக்க 
இயலாது என்ற அச்சம் அவர் மனத்தில் ஏற்பட்டுவிட்டது . 
ஆர்க்காட்டைத் தாக்குவதற்காக உடனே ஓர் ஆங்கிலப் 
படையை அனுப்பி வைக்குமாறு சென்னையின் ஆளுநருக்கு 
அவர் செய்தி அனுப்பினார் . அதனால் , திருச்சிராப்பள்ளிச் சற்று 
நிவாரணம் பெறக்கூடும் . அத் திட்டத்தினைச் சாண்டர்ஸ் ஏற்றுக் 
கொண்டு இராபர்ட் கிளைவ் என்ற இளைஞரை ஆர்க்காட்டிற்கு 
அனுப்பி வைத்தார் . அவர் ஆர்க்காட்டைத் தாக்கியதனால் 
எதிரிகளின் கவனம் பிளவுபட்டது . 200 ஐரோப்பியப் படை 
வீரர்களையும் , 300 இந்தியப் படை வீரர்களையும் இராபர்ட் கிளைவ் 
தம்முட் 

டன் திரட்டிக் கொண்டு எதிரிகளின் கடுமையான எதிர்ப்பு 
ஏதுமின்றி ஆர்க்காட்டைக் கைப்பற்றிக் கொண்டார் ( ஆகஸ்டு , 
1751 ) . இது இந்திய வரலாற்றிலேயே ஒரு புதிய திருப்பத்தை 
ஏற்படுத்தியது . எதிர்பார்த்தபடியே சந்தா சாகிபு ஆர்க்காட்டிற்கு 
நிவாரணம் அளிப்பதற்காகத் தம் மகன் இராஜா சாகிபின் 
( Raja Saheb) தலைமையில் ஒரு படையை அனுப்பினார் . ஆர்க்காட் 
டுக்குள் சிக்கிக்கொண்ட ஆங்கிலேயர்கள் இராபர்ட் கிளைவின் 
தலைமையில் 53 நாள்களாக எதிரியைத் தாக்கி நின்றனர் . வேறு 
வழியின்றி எதிரிகள் 

பின்வாங்கிக்கொண்டனர் . மிகுந்த 
ன்னல்களுக்கிடையே கிளைவ் ஆர்க்காட்டைப் பாதுகாத்த 
தனால் அவருடைய பேரும் புகழும் எங்கும் பரவின . ஆர்க்காட்டு 
வெற்றியைத் தொடர்ந்து ஆரணி , காவேரிப்பாக்கம் , வலிகண்ட 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


87 


சென்று 


சரணடை 


புரம் ஆகிய இடங்களிலும் சந்தா சாகிபின் 

படைகளும் 
ஃபிரெஞ்சுப் படைகளும் தோற்கடிக்கப்பட்டன . வலிகண்ட 
புரத்தில் ஃபிரெஞ்சுப் படைத் தலைவர் டி ஆடுயில்தம் படைவீரர் 
களுடன் சரணடைந்தார் . கிளைவும் லாரன்ஸும் திருச்சிராப் 
பள்ளியின் நிவாரணத்திற்கு விரைந்து 

ஜாகு 
வெஸ்லாவை விரட்டியடித்தனர் . லா ஸ்ரீரங்கத்தில் அடைக்கலம் 
புகுந்தார் . ஆங்கிலேயர்கள் ஸ்ரீரங்கத்தை முற்றுகையிட்டனர் . 
பட்டினியால் வாடி வருந்திக்கொண்டிருந்த தம் கூட்டத்துடன் 

டந்தார் . சந்தா சாகிபும் தம் எதிரிகளிடம் 
சரணடைந்து ஜூன் 1752 - ல் தஞ்சாவூரின் படைத் தலைவர் 
களுள் ஒருவரால் கொல்லப்பட்டார் . இவ்விதமாக டூப்ளேயின் 
ஆசைகள் எல்லாம் சிதைவடைந்தன . அதற்கு முக்கியக் 
காரணங்களாக இருந்தவை அவருடைய படைத் தலைவர்களின் 
திறமையின்மையும் கிளைவ் , லாரன்ஸ் 

ஆகியவர்களின் 
ஆற்றலுமேயாகும் . ஆனாலும் , அவர் நம்பிக்கையை இழந்து 
விடவில்லை . இழந்துவிட்டதை மீட்க அவர் பெரும்பாடுபட்டார் . 
திருச்சிராப்பள்ளியை மீட்க வலிய முயற்சிகளை மேற்கொண்டார் . 
முராரி ராவையும் மைசூர் அரசரையும் அவர் தம் பக்கம் கவர்ந்து 
கொண்டார் . இந்த ஏற்பாடுகளுடன் அவர் மீண்டும் திருச்சிராப் 
பள்ளியையும் முற்றுகையிட்டார் . முகமது அலியின் படை 
களுடனும் ஆங்கிலப் படைகளுடனும் பல்வேறு இடங்களிலும் 
அவர் மோதினார் . இவ்வித மோதல்கள் 1753 ஆம் ஆண்டுவரை 
நடைபெற்றன . இவற்றால் பெருத்த பண இழப்பு ஏற்பட்டு 
விட்டது . நிலைமை தொடர்ந்தால் மேலும் இழி நிலையாகிவிடும் 
என்று எண்ணிய ஃபிரெஞ்சு அரசாங்கம் ஆகஸ்டு , 1754 - ல் 
டூப்ளேயைப் ஃபிரான்ஸுக்கு அழைத்துக் கொண்டது . முகமது 
அலி ஒப்பற்ற ஆர்க்காட்டு நவாபாகப் பதவி வகித்தார் . 


ஆகஸ்டு , 1754 - ல் டூப்ளே தம் நாட்டுக்குத் திரும்ப அழைக் 
கப்பட்டார் . அவர் இடத்திற்குக் கோடியு ( Godeheu ) என்பவர் 
நியமிக்கப்பட்டார் . ஃபிரான்ஸுக்குத் திரும்பிய டூப்ளே மன 
முடைந்து பெரும் ஏமாற்றமுற்று நீண்ட விசாரணைக்குப் பிறகு 
ஏழ்மையுற்று 1764 - ல் உயிர் நீத்தார் . 


இவ்விதமாகக் கருநாடகத்தில் ஃபிரெஞ்சுக்காரர்களுக்குப் 
படுதோல்வி ஏற்பட்டிருக்கையில் தக்காணத்தில் புஸ்ஸி ( Bussy ) 
என்பவரின் தலைமையில் அவர்களுடைய நிலை சிறிது உறுதி 
யாகத்தான் இருந்தது . புதுச்சேரியைத் தலை நகரமாகக்கொண் 
டிருந்த முஸாபர் ஜங் அங்கிருந்து அவுரங்காபாதுக்கு 1701 - ல் 


88 

இந்திய வரலாறு 
புறப்பட்டபோது புஸ்ஸி அவருடன் துணையாகச் சென்றார் . 
ஆனால் , வழியில் ராயசோடி ( Rayachoti) என்னும் இடத்தில் 
கடப்பை , கர் நூல் ஆகியவற்றின் நவாபுகள் மன நிறைவற்றுத் 
தீட்டிய சதிக்கு இரையானார் . முஸாபருடைய இளம் புதல்வர் 
களின் உரிமைகளைப் புஸ்ஸி புறக்கணித்துவிட்டு நா ஸர் ஜங்கின் 
சகோதரர் சலபத் ஜங் என்பவரைச் ( Salabat Jung ) சுபேதாராக 
அறிவித்து அவருக்குத் துணையாக அவுரங்காபாதுக்குச் 
சென்றார் . டூப்ளேவுக்கு அடுத்தபடியாகப் புஸ்ஸிதான் சாலச் 
சிறந்த படைத் தலைவராகவும் அரசியல் நிபுணராகவும் விளங் 
கினார் . ஏழாண்டுகாலத்திற்கு அவர் நிஜாமின் அரசவையிலேயே 
தங்கியிருந்து , 

உட்பகைவர்களிடமிருந்தும் வெளிப்பகைவர் 
களிடமிருந்தும் அவரைக் காத்து வந்தார் . நிஜாமினுடைய 
பாதுகாப்பிற்காகத் தாம் வைத்திருந்த படைகளுக்காக அவர் 
நிஜா மிடமிருந்து சுமார் 480 கிலோமீட்டர் நீளமுள்ள கரையோர 
மான பகுதியை - வட சர்க்கார்களை மானியமாகப் பெற்றுக் 
கொண்டார் . அதிலிருந்து ஆண்டுதோறும் 30 இலட்சம் ரூபாய் 
வருமானம் கிடைத்தது . 


டூப்ளேயுக்குப் பிறகு இந்தியாவில் அவர் பதவியை ஏற்றுக் 
கொண்ட கோடியு ஆங்கிலேயர்களுடன் சமரசத்திற்காகப் 
பேச்சுவார்த்தைகளைத் தொடங்கி ஜன வரி , 1755- ல் புதுச்சேரி 
ஒப்பந்தத்தைச் செய்து கொண்டார் . அது 

ஒரு தற்காலிக 
ஒப்பந்தமேயாகும் . தாயகங்களிலிருந்த இரு வாணிகக் குழுக் 
களும் அதற்கு ஒப்புதல் அளித்தால்தான் அது செயற்படக்கூடும் . 
தத்தம் பட்டப்பெயர்களையும் , சிறப்புகளையும் விட்டுவிடுவ 
தாகவும் இந்திய அரசர்களின் விவகாரங்களில் தலையிடப் 
போவதில்லை என்றும் இருதரப்பினரும் அறிவித்தனர் . சென்னை , 
செயின்ட் டேவிட் அரண் , தேவகோட்டை ஆகியவற்றை 
ஆங்கிலேயர்களும் , புதுச்சேரி மற்றும் ஆங்கிலேயர்கள் பெற் 
றிருந்த ஆட்சிப் பகுதிக்கு நிகரான பகுதி ஒன்றையும் 
ஃபிரெஞ்சுக்காரர்கள் பெற வேண்டும் என்றும் முடிவு எடுக்கப் 
பட்டது . மசூலிப்பட்டினம் ஆங்கிலயர் கைவசமே இருக்க 
வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது . 


புதுச்சேரி ஒப்பந்தம் ஃபிரெஞ்சுக்குச் சாதகமாக இருக்க 
வில்லை . கருநாடகத்தில் அவர்களுடைய நலன்களையெல்லாம் 
அது சிதைத்துவிட்டது . நாட்டின் மானக்கேட்டிற்கே கை 
யொப்பமிட்டுவிட்டார் என்று கோடியுவின்மீது டூப்ளே 
குறைப்பட்டுக் கொண்டார் . கோடியு போரை 

முடித்துக் 


என்று 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 

89 
கொண்டது பெருந்தவறாகும் என்று ஃபிரெஞ்சு வரலாற்றில் 
காணப்படும் பற்பல குறைகளைத் திருத்தியுள்ள கல்துரூ ( Cultru ) 
என்ற ஃபிரெஞ்சு வரலாற்றறிஞர் குறிப்பிடுகின்றார் . ஆனாலும் , 
கோடியு டூப்ளேயின்பால் பொறாமையோ வெறுப்போ கொண் 
டிருந்தார் என்று எண்ணுவதற்கில்லை . ஒப்பந்தம் செய்து 
கொண்டதே சிறந்த செயலாகும் என்று தற்கால ஆராய்ச்சி 
எடுத்துரைக்கின்றது . ஃபிரான்ஸிலிருந்து அனுப்பிவைக்கப்பட்ட 
படைகள் சிறிதும் தகுதியுள்ளனவாக இருக்கவில்லை . இந்தியா 
விலிருந்த அவர்கள் படையோ சிறிதும் ஒழுங்கில்லாதிருந்தது . 
கருவூலம் வற்றிக்கிடக்கையிலும் , தங்கள் படைகள் கூட்டாளிகள் 
எவருமின்றி நிதிப் பற்றாக்குறையில் அவதிப்பட்டுக் கொண்டிருக் 
கையிலும் ஒப்பந்தம் செய்து கொள்வதே முன்னறிவு சார்ந்த 
செயலாகும் 

புதுச்சேரி சபை எடுத்துக் கூறியது . 
ஆங்கிலேயர்களின் இராணுவ வலிமை ஃபிரெஞ்சு இராணுவ 
வலிமையைவிட மிகவும் மிஞ்சி இருந்தது . ஆங்கிலப் படைத் 
தலைவர்களான வாட்சன் , போகாக் ( Pocock) போன்றவர்கள் 
ஒப்பந்தத்தினால் தங்களுக்கு இழப்பே ஏற்பட்டுள்ளது என்றும் 
தங்களுக்குக் கிட்டவிருந்த வெற்றியை அவ் வொப்பந்தம் 
பறித்துக் கொண்டுவிட்டது என்றும் குறைப்பட்டுக்கொண்டனர் . 
தம் நிலையை நன்றாக உணர்ந்திருந்த கோடியு துவக்கத்தில் 
மிகுந்த இலாபத்தைப் பெற முயன்றார் எனினும் இறுதியில் 
மராட்டியருடன் வாட்சனின் கப்பற்படை சேர்ந்துகொண்டால் 
என்ன நேரிடும் என்பதைக் கருத்தில் கொண்டு பெரிதும் விட்டுக் 
கொடுத்துவிட்டார் . உண்மையில் அவர் கையொப்பமிட்ட 
ஒப்பந்தம் இந்தியாவில் ஃபிரெஞ்சுக்காரர்களுக்கு அவ 
மானத்தை ஏற்படுத்திக் கொடுத்தது என்று கூறுவதற்கில்லை . 
ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்ட மானியங்களிலிருந்து வரும் 
வருமானத்தைவிட மிகுதியான வருமானத்தை அளிக்கக்கூடிய 
நிலப்பகுதிகளைப் ஃபிரெஞ்சுக்காரர்களுக்கு அளிக்கப் போவதாக 
வும் 

வாக்குறுதியளிக்கப்பட்டிருந்தது . தவிரவும் , ஒப்பந்தம் 
தாய் நாட்டு அரசுகள் ஒப்பு தல் அளித்த பிறகுதான் செயலில் 
வரக்கூடும் என்றும் விதிக்கப்பட்டிருந்தது . ஆனால் , ஏழாண்டுப் 
போர் மூண்டதன் விளைவாக அதனைச் செயற்படுத்த இயலவில்லை . 
இந்தியாவில் செய்யப்பட்டிருந்த எல்லா ஏற்பாடுகளையும் அப் 
போர் குலைத்து விட்டது . இந்தியாவில் ஃபிரெஞ்சுப் பேரரசு 
ஒன்று உருவாவதற்கான நம்பிக்கைகள் அனைத்தும் சிதைந்து 
போயினமைக்கு ஏழாண்டுப் போரேயன்றிக் கோடியு காரணமா 
யிருக்கவில்லை . உண்மையில் கோடியுவின் 

சாதனையானது 
ஏற்கெனவே வீழ்ச்சியடைந்திருந்த ஃபிரெஞ்சு நிலையை மேலும் 
கெடாமல் காப்பாற்றியதாகும் . 


90 


இந்திய வரலாறு 


றனர் . 


டூப்ளேயின் வீழ்ச்சியும் அவரைப்பற்றிய மதிப்பீடும் 

டூப்ளேயின் திறமைகளைப்பற்றியும் ஆற்றல் , நாட்டுப்பற்று 
ஆகியவற்றைப்பற்றியும் எல்லா எழுத்தாளர்களும் புகழ்கின் 
தொடக்கத்தில் அவர் 

சொந்த இலாபத்திலேயே 
மிகுதியும் நாட்டங்கொண்டவராக இருந்த போதிலும் பின்னாளில் 
அவர் மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் . 
அவருடைய நாட்டுப் பற்றைப்பற்றி எவரும் ஐயுற முடியாது . 
அவர் புரிந்த மாபெரும் தவறு தம் நாட்டின் பெருமையையும் 
புகழையும் உயர்த்த அவர் கடைப்பிடித்த முறைகளாகும் . 
ஆடம்பரங்களிலும் அதிகாரம் பெறுவதிலும் அவர் கொண்டிருந்த 
மட்டற்ற விருப்பம் ஆங்கிலேயர்களின் பொறாமையைக் கிளறி 
விட்டது . கருநாடக நவாபு பதவியை அவர் ஏற்றுக் கொண்டது 
ஒரு பெருந்தவறாகும் . அதனால் , அவருக்குப் பல தொல்லைகளே 
ஏற்பட்டன . இந்தியப் பேரரசை உருவாக்குவதை அவர் தாம் 
முதன் முதலாகக் கருத்திற்கொண்டவர் என்று ஒரு சிலர் கூறுவர் . 
ஆனால் , அது சரியன்று . உண்மையில் தற்கால ஆசிரியர் 
ஒருவர் ( டாட்வெல் ) கூறுகின்றபடி , அவர் சந்திர நா கூரின் 
ஆளுநராகப் பதவி வகித்தபோதும் பேரரசைப்பற்றி அவர் 
கருதவில்லை . 1752 ஆம் ஆண்டுக்கு முன்பு அரசியல் கொள்கை 
எதையும் அவர் மேற்கொண்டிருக்கவில்லை . இருப்பினும் , 
உள்நாட்டு அரசியலில் திட்டமிட்டுத் தலையிடுதல் என்ற 
கொள்கையைக் கடைப்பிடித்து இந்திய அரசவைகளில் 
ஃபிரெஞ்சு செல்வாக்கையும் அதிகாரத்தையும் நிறுவிக்கொள்ள 
அவர் விரும்பினார் என்பது அவருடைய செயல்களிலிருந்து 
தெளிவாகின்றது . தொடக்கத்தில் அவர் பெற்ற வெற்றி 
உண்மையில் வியக்கத்தக்கதாகும் . ஆனால் , போர்க் கொள்கை 
வாணிகக் குழுவின் நலன்களுக்கு இடையூறாயிற்று . போரில் 
அவர் ஈடுபட்டதன் விளைவாகத் தொல்லைகள் பலவும் ஏற்பட்டன . 
தாம் வெல்லும் ஆட்சிப் பகுதிகளிலிருந்து பெறக் 

கூடிய 
வருமானம் வாணிகக் குழு வியாபாரத்தில் அடையும் இழப்பை 
ஈடு செய்துவிடும் என்று அவர் நினைத்தது உண்மையாகவில்லை . 
அவருடைய பெருங்குறை நிதிப் பற்றாக்குறையாகும் . போரில் 
ஈடுபட்டிருக்கும் வாணிகக் குழுவின் இழைப்புகளை ஈடுசெய்யும் 
வகையில் தக்க கொள்கை ஒன்றைப் ஃபிரெஞ்சு அமைச்சர்கள் 


ஆங்கிலப் - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


91 


மேற்கொள்ள விரும்பவில்லை . 1754 - ல் வாணிகக் குழுவின் நிதி 
நிலை தரை மட்டத்தை அடைந்திருந்தது . அக் குழுவின் நடை 
முறைகளைப்பற்றி விசாரணைகள் நடந்து கொண்டிருந்தன . 
வாணிகமும் நாடு வெல்லும் கொள்கையும் ஒரே வேளையில் மேற் 
கொள்ளப்பட முடியாதவை என்னும் உண்மைப் புலப்பட்டது . 
ஆனால் , அது டூப்ளேயின் கொள்கைக்கு முற்றிலும் மாறுபட்ட 
தாகும் . தாம் தீட்டிய திட்டங்களைச் செயற்படுத்துவதற்காக 
டூப்ளே பெரும் பொருளைச் செலவிட்டார் . தம் சொந்தப் 
பணத்தையும் செலவழித்தார் . அதனை அவர் தம் மேலதிகாரி 
களுக்கு அறிவித்தபோது தங்கள் அனுமதியின்றியே அவர் 
வருமானங்களைப் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றும் தாங்கள் 
அனுமதிக்காத போர்களில் அவர் ஈடுபடுகின்றார் என்றும் கூறி 
எவ்வித உதவியையும் அவருக்கு அளிக்க அவர்கள் மறுத்து 
விட்டனர் . என்ன 

தொல்லைகள் 

டூப்ளேயினால் ஏற்பட்ட 
போதிலும் வணிகர் குழுவின் சார்பாக அவர் மிகப் பெரும் 
பொருளைச் செலவழித்தார் என்பதையும் வாணிகக் குழுவினர் 
அவர்பால் நன்றி கொன்றவர்களாகவே நடந்து கொண்டனர் 
என்பதையும் மறுக்க முடியாது . அவர் செய்த நன்மைகளுக் 
கெல்லாம் குழுவினர் அவருக்குக் கடமைப்பட்டு அவருக்கு ஓய்வு 
ஊதியத்தையும் கொடுத்திருக்க வேண்டும் . ஒன்றை மட்டும் 
வாணிகக் குழுவின் சார்பில் கூறலாம் . டூப்ளேயின் அளவுகடந்த 
நம்பிக்கையும் சமாதானம் செய்துகொள்ள மறுக்கும் நோக்கும் 
அவருடைய கொள்கைக்கு எதிர்ப்பினைத் தோற்றுவித்தன . தம் 
திட்டங்களைத் தம் மேலதிகாரிகளுக்குத் தெரியப்படுத்தாமல் 
மூடிவைக்கும் போக்கின் விளைவாக 

அவர்கள் அவருடைய 
திட்டங்களின் மீது நம்பிக்கையின்றி இருந்தனர் . அவர்களுக்கு 
அனுப்பிய அறிக்கைகளில் அவர் கிளைவ் ஆர்க்காட்டை முற்றுகை 
யிட்டதையோ திருச்சிராப்பள்ளியில் 
விட்டதைப்பற்றியோ குறிப்பிடவில்லை . வாணிகக் 

குழுவும் 
ஃபிரெஞ்சு அரசும் அவருக்குத் தங்கள் முழு ஒத்துழைப்பையும் 
அளிக்கவில்லை . 


சரணடை 


டந்து 


நன்மை 


மேலும் , டூப்ளேயின் நிருவாக முறையும் குறையற்றதா 
யில்லை . தம் சொந்த நலன்களையும் பொது நலன்களையும் சரிவர 
வேறுபடுத்த அவர் தவறிவிட்டார் . தம் சொந்த 
களுக்காக அவர் பற்பல வேளைகளில் பொது நன்மைகளைப் 
புறக்கணித்துவிட்டார் . பரிசுகளை அவர் பெற்றுக்கொள்ளும் 
பழக்கம் இலஞ்ச ஊழலை உருவாக்கியதோடல்லாமல் அதிகாரி 
களின் ஒழுக்கத்தையும் கெடச் செய்தது . அவருடைய போரி 


92 


இந்திய வரலாறு 


னால் இலாபம் ஏதும் ஏற்படவில்லை . அவற்றை நடத்துவதற்குப் 
போதிய 

பணம் இல்லை . அவற்றிக்காகச் செலவான பணம் 
வாணிகக் குழுவின் நிதியிலிருந்து எடுக்கப்பட்டதாகும் . கரு 
நாடகம் வளம் குன்றியிருந்த பகுதியாகும் . மூலப் பொருள்கள் 
போதிய அளவில் கிடைக்காததனால் போரை வெகு நாள்கட்குத் 
தொடர்ந்து நடத்த இயலவில்லை . எல்லாவற்றிற்கும் மேலாக , 
ஆங்கிலேயர்களின் கடல் வலிமையை அழிக்காது தம் நாட்டின் 
ஆதிக்கத்தை இந்தியாவில் நிறுவ முடியாது என்பதை உணர 
டூப்ளே தவறிவிட்டார் . 1754 - ல் ஃபிரெஞ்சுக் கப்பற்படை 
மிகவும் வலிகுன்றி இருந்தது . ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிற்க 
ஆற்றலற்றதாயிருந்தது . இந்தியாவில் ஃபிரெஞ்சு வீழ்ச்சிக்கான 
உண்மைக் காரணம் ஏழாண்டுப் போரில் கப்பற்படை அடைந்த 
பெருந்தோல்விகளேயாகும் . 


டூப்ளேயைப் போற்றிப் புகழ்ந்துள்ளவர்கள் பலர் . 

அவரைக் 
குறை கூறியவர்களும் பலர் . ஒழுங்கமைப்பினை உருவாக்க 
வியக்கத்தக்க ஆற்றலைப் படைத்த மாபெரும் நிருவாகி என்று 
அவரைப் புகழும் மால்லிசன் என்பார் அவருக்குத் தேவைப்பட்ட 
ஆதரவை அளிக்காததற்குப் ஃபிரெஞ்சு அரசைக் குறை கூறு 
கின்றார் . அவர் மிகப் பேரவாக்கொண்டவர் ; தற்பெருமை 
யுடைவர் என்பது அவரைப்பற்றித் தார்ன்டன் ( Thornton ) 
தீட்டிய மதிப்பீடாகும் . அவரிடம் சிறிது மிகையான பகைமை 
பூண்டிருந்த வின்ஸன்ட் ஸ்மித் ( அவர் பல செயல்களிலும் 
நேர்மையாக நடந்துகொள்ளவில்லை என்று எழுதுவதோடு , 
தனிப்பட்ட ஆற்றலும் போர்த்திறனும் அவரிடத்தில் இல்லை 
என்றும் குறிப்பிடுகின்றார் . மற்றோர் ஆசிரியரின் கருத்துப்படி 
அவர் சதி செய்வதற்கான போக்கினைக் கொண்டிருந்தவர் ; 
சமயத்திற்கேற்ப நடந்து கொள்பவர் ; வெற்றி வேட்டை 
யாளராவார் . 


இவை அனைத்தும் அவரைப்பற்றிய தவறான மதிப்பீடு 
களாகும் . உண்மையில் அவர் சிறந்த திறமைகளைப் படைத்த 
வர் ; தொலைநோக்குடையவர் ; அஞ்சா நெஞ்சம் படைத்தவர் . 
ஆனாலும் , அவர் எதிலும் அவசரப்படுவர் ; எதையும் அமைதியாக 
ஆராய்ந்து முடிவு எடுக்கும் திறமையில்லாதவர் . அவருடைய 
தோல்விக்கு அவர்பால் காணப்பட்ட குற்றங்குறைகள் காரண 
மல்ல . அவரையும் மீறியிருந்த சில சூழ்நிலைகளே அவருடைய 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


93 


தோல்விக்குத் தலையாய காரணங்களாம் . இராபர்ட்ஸ் பின் 
வருமாறு கூறுவது உண்மையே . 


சம் 


இறுதியில் அவர் தோல்வியடைந்தார் எனினும் , இந்திய 
வரலாற்றிலேயே டூப்ளே தலை சிறந்த ஒருவராவார் . திறனாய் 
வற்ற பழைய மதிப்பீட்டை நாம் புறக்கணித்துவிட்டாலும் 
புகழுக்கான அவருடைய உண்மைத் தகுதிகளை நாம் அவருக்கு 
வழங்கா மலிருக்க முடியாது . அவருடைய அரசியல் கருத்துகள் 
துணிவு மிக்கவை ; கற்பனை சார்ந்தவை . ஒரு சில ஆண்டுகட்குக் 
கிழக்கில் ஃபிரான்ஸின் புகழ் வியக்கத்தக்க உயர் நிலை அடைந் 
திருக்கும்படி அவர் செய்துவைத்தார் . அதுபற்றி நிகரற்ற 
புகழை அவர் இந்திய மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கு மிடை 
யிற்பெற்று விளங்கினார் . காலத்திய ஆங்கிலேயர்களின் 
உள்ளத்தில் ஒருவகை அச்சத்தை அவர் தோற்றுவித்திருந்தார் . 
அவரது அச் சாதனை அவருடைய சொந்த அதிகாரத்திற்கான 
பாராட்டுச் சின்னமும் , அவருடைய அறிவு நுட்பத்திற்கான 
சான்றுறுதியுமாகும் . உண்மையில் அவர் வெற்றி பெற்றிருந் 
திருப்பாராயினும் அவர் தம் 

களைப் பிளவுபடுத்தி 
ஆர்க்காட்டுக்கும் ஹைதராபாதுக்குமாக அனுப்பி வைத்திருந் 
திருக்காவிடினும் , ஆங்கிலேயர்கள் தலையிடுவதற்கு முன்பே 
அவர் முகமது அலியுடன் ஒப்பந்தம் செய்துகொண்டு இருந் 
திருப்பாராயினும் , லா போன்ற அவருடைய படைத்தலைவர்கள் 
அவர் பெற்றிருந்த திறமையில் அரைப் பங்காவது பெற்றிருந் 
திருப்பார்களாயினும் இந்தியாவில் தங்களுடைய பேரரசுக்கு 
அடிக்கல் நாட்டியவர் என்று அவரைப் ஃபிரெஞ்சு அரசும் 
மக்களும் புகழ்ந்திருப்பர் . ஆனால் , 

தோல்வி 

அவரைக் 
கண்டனத்துக்கு ஆளாக்கியது . 


படைகள் 


மூன்றாம் கருாடகப் போர் அல்லது ஆங்கில - ஃபிரெஞ்சுப் 

போர் ( 1758-63 ) 


1754 , ஆகஸ்டு முதல் தேதி அன்று கோடியு புதுச்சேரிக்கு 
வந்து சேர்ந்தார் . பதவி ஏற்றவுடன் புதுச்சேரி ஒப்பந்தத்தைச் 
செய்து கொண்டார் என்பதை ஏற்கெனவே ஆராய்ந்துள்ளோம் . 
ஒப்பந்தம் செய்து கொண்டதற்குப் பிறகு அவர் ஃபிரான்ஸுக் 
குத் திரும்பிவிட்டார் ( 1755 ) . ஆனாலும் , அவர் நிறுவிய அமைதி 

காலத்திற்கு மட்டுமே செயற்பட்டது . 1756 - ல் 
ஏழாண்டுப் போர் மூண்டவுடன் இங்கேயும் போர் மீண்டும் 
தொடங்கிவிட்டது . ஒரு புறத்தில் ஆஸ்திரியாவும் ஃபிரான்ஸும் 


குறுகிய 


94 


இந்திய வரலாறு 


எதிர்ப் புறத்தில் பிரஷ்யாவும் பிரிட்டனும் ஒன்றாகச் சேர்ந்து 
கொண்டு ஏழாண்டுப் போரில் ஈடுபட்டன . 

இந்தியாவில் 
வங்காளத்தில் இரு வாணிகக் குழுக்களுக்குமிடையே போர் 
துவங்கிற்று . 1756 , நவம்பரில் வங்காளத்தில் ஆங்கிலேயர்கள் 
சந்திர நாகூரைக் கைப்பற்றிக் கொண்டனர் . இருப்பினும் 
கருநாடகத்தில் 1758 - ல் ஏப்ரலில் தான் கௌன்ட் டி லால்லி 
( Count de Lally ) என்ற தளபதி வந்து சேர்ந்தவுடன் போர் 
தொடங்கிற்று . 


ஃபிரெஞ்சு அரசு இரு நோக்கங்களைக் கருத்திற்கொண்டு 
அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது . அவையாவன : 
(அ ) ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவினரின் நிதி நிலையைச் சீர்ப் 
படுத்துவது (ஆ) ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து முற்றிலும் 
ஒழித்துவிட்டுப் ஃபிரெஞ்சுக்காரரின் வாணிக ஆதிக்கத்தை 
நிலை நாட்டுவது . புஸ்ஸி , டூப்ளே ஆகியவர்கள் கடைப்பிடித்த 
கொள்கையை அவரும் கடைப்பிடிக்கக்கூடாது என்று 
அவருக்குத் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டது . ஆட்சிப் பகுதி 
களைக் கைப்பற்றுவதற்கான கொள்கை எதையும் அவர் பின் 
பற்றக்கூடாது என்றும் கடற்கரையோரத்திலிருந்த பற்றிடங்களி 
லிருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடித்து அவர்களுடைய 
வாணிக வளர்ச்சியை அழிக்கவேண்டும் என்றும் அவருக்கு 
உத்தரவிடப்பட்டது . 


லால்லி ஓர் ஆற்றல் மிக்க படைத்தலைவர் ; ஃபிரான்ஸின் 
நலன்களை வளர்ப்பதில் மிக்க அக்கறை கொண்டிருந்தவர் . 
ஆனாலும் , தமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை ஒழுங்காக 
நிறைவேற்றுவதற்குத் தகுதியற்றவர் ; அஞ்சத்தக்க இயல் 
புடையவர் ; எளிதில் சினம் கொள்பவர் . சிறிதளவும் கையூட்டு 
வாங்காதவரும் முற்றிலும் நேர்மையான வருமான அவர் தம் 
கீழ்ப் பணியாற்றியவர்களை நடத்தத் தெரியாது அவர்களுடன் 
மிகக் கடுமையாகவும் , கண்டிப்பாகவும் நடந்து கொண்டார் . 
தம்கீழ் வேலை பார்த்து வந்த ஃபிரெஞ்சுக்காரர்கள் , இந்தியக் 
கூட்டாளிகள் ஆகியவர்களின் நம்பிக்கைக்கும் அவர் பாத்திர 
மாகாது வாணிகக் குழுவின் நிருவாகத்தில் சீர்திருத்தங்களை 
நுழைப்பதற்கான முயற்சியில் அவர் மிகவும் விரைவாகவும் 
நெகிழ்ச்சி இல்லாமலும் நடந்து கொண்டதனால் இலஞ்ச 
ஊழலில் சிக்குண்டிருந்த அக்கால 

மனிதர்கள் அவரை 
வெறுத்தனர் . 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


95 


போரை நடத்துவதற்கான பொறுப்பும் இராணுவம் , குடி 
முறை ஆட்சி ஆகியவற்றின் பொறுப்பும் லால்லியினிடம் விடப் 
பட்டிருக்கையில் கப்பற்படை டி ஆஷ் ( D Ache ) என்பவரின் 
பொறுப்பில் விடப்பட்டது . பொறுப்புப் பிரிக்கப்பட்டிருந்ததனால் 
பிளவும் பூசல்களும் ஏற்பட்டன . அவையனைத்தும் துவக்கத்தி 
லிருந்தே ஃபிரெஞ்சு முன்னேற்றத்தைத் தடுத்து வந்தன . 
1758 - ல் செயின்ட் 

டேவிடை லால்லி 

முற்றுகையிட்டுக் 
கைப்பற்றிக்கொண்டார் . அடுத்த திங்களில் அவர் கடல் வழி 
யாகச் சென்னையை முற்றுகையிட்டார் . அதனைக் கடலிலிருந்து 
முற்றுகையிடுமாறு டி - ஆஷுக்கு அவர் உத்தரவிட்டார் . ஆனால் , 
டி - ஆஷ் அவ்விதம் செய்யாது ஃபிரான்ஸ் தீவுக்குச் ( Isle of 
France ) சென்றுவிட்டார் . வழியில் ஆங்கிலக் கப்பற்படையினால் 
அவர் இரு முறை தோற்கடிக்கப்பட்டார் . தரை 

வழியாக 
மட்டுமே முற்றுகையிடுவதனால் மிக்க பயன் ஏற்படாது என்று 
உணர்ந்த லால்லி சென்னை முற்றுகையைக் கைவிட்டார் . 
பிறகு அவர் , தம் நிதி நெருக்கடியைத் தீர்த்துக்கொள்வதற் 
காக எவ்விதக் காரணமுமின்றித் தஞ்சாவூரைத் தாக்கினார் . 
தஞ்சாவூரை முற்றுகையிட்டு அவ்வூர் அரசரிடமிருந்து 
70 இலட்சம் ரூபாயைப் பெற முயன்றார் . ஆனால் , போதிய 
வெடிமருந்து இல்லாமையினாலும் தம் படை வீரர்களிடையே 
உற்சாகம் குன்றிவிட்டிருந்ததனாலும் அவர் முற்றுகையைக் 
கைவிட நேர்ந்தது . உண்மையில் இந்த அவல நிலைக்கெல்லாம் 
அவரே காரணமா வார் . அவர் ஒரு திறம்பெற்ற படைத் 
தலைவராக இருந்த போதிலும் பிறருடனும் குறிப்பாகத் தம் 
கீழ்ப் பணியாற்றியவர்களுடனும் எவ்விதம் நடந்து கொள்வது 
என்பதை அறிந்து கொள்ளவில்லையாதலாலும் கொடுமை மிக்க 
நடத்தையாலும் பலருடைய பகையை அவர் தேடிக்கொண்டார் . 
ஹைதராபாதிலிருந்து அவர் புஸ்ஸியை வரவழைத்தார் . 
ஆனால் , அவருடனும் சரிவர நடந்து கொள்ளவில்லை . புதுச்சேரி 
யின் ஆளுநருடனும் அவையினருடனும் அவர் நட்புறவு 
கொண்டிருக்கவில்லை . போதிய நிதிவசதி இல்லாமையினால் 
அவர் தம் படைவீரர்களுக்குச் சரிவர ஊதியம் அளிக்க முடிய 
வில்லை . ஆகவே அவர்களிடத்தில் கிளர்ந்தெழும் மனப்பான்மை 
ஓங்கியிருந்தது . 


சோழ மண்டலக்கரையில் செப்டம்பர் 1759 - ல் டி- ஆஷின் 
கப்பற்படை மீண்டும் தோன்றியது . அது மீண்டும் ஆங்கிலேயக் 
கப்பற்படையினால் தோற்கடிக்கப்பெற்றது . டி - ஆஷ் 
வாங்கிக் கொண்டார் . இந்தியக் கடலில் ஆதிக்கத்தைப் பெறுவ 
தற்காக அவர் மீண்டும் முயற்சி செய்யவில்லை . லால்லிக்கும் 


பின் 


96 


இந்திய 

ய வரலாறு 


ஆங்கிலேயர்களுக்கும் பல சிறிய மோதல்கள் ஏற்பட்டன . 
காஞ்சிபுரத்தைக் கைப்பற்றுவதில் அவர் வெற்றியும் கண்டார் . 
ஆனால் , வந்தவாசிக் ( Wandiwash ) கோட்டையை அவர் 
முற்றுகையிடுகையில் சர் ஐர் கூட் ( Sir Eyre Coote ) என்பவரின் 
தலைமையில் இருந்த ஆங்கிலப்படை ஒன்று அவரைச் சந்திக்க 
நேர்ந்தது . ( ஜனவரி , 1760 ) புஸ்ஸி சிறைப்பிடிக்கப்பட்டார் . 
ஃபிரெஞ்சுக்காரர்களுக்குப் பெருத்த இழப்பு ஏற்பட்டது . 
தோல்வியுற்ற லால்லி புதுச்சேரிக்கு வந்து சேர வேண்டிய 
தாயிற்று . வெற்றி பெறுவது இயலாது என்று அறிந்து கொண்ட 
லால்லி மைசூரிலிருந்த ஹைதர் அலியின் உதவியை நாடினார் . 
நிஜாமினுடைய சகோதரர்களுள் ஒருவரான பசலத் ஜங் 
( Basalat Jung ) என்பவருடனும் மராட்டியத் தலைவரான முராரி 
ராவுடனும் லால்லி பேச்சு வார்த்தைகளை நடத்தி உதவி பெற 
முயன்றார் . ஆனால் , அம் முயற்சி வீணாயிற்று . பேரவாமிக்க 
ஹைதர் அலி மதுரை ( Madurai ) யையும் திருநெல்வேலியையும் 
( Tirunelvely ) பெற விரும்பியதால் ஃபிரெஞ்சுக்காரர்களுக்குப் 

உதவி அளித்தார் . ஆனால் , தம் கூட்டாளிகள் 
தோல்வியே பெறுவர் என உணர்ந்து கொண்டதற்குப் பிறகு 
பின்வாங்கிக் கொண்டார் . ஆங்கிலேயர்கள் புதுச்சேரியை 
முற்றுகையிட்டனர் . போதுமான தேவைப் பொருள்களையோ 
தக்க படை வலிமையையோ புதுச்சேரி அப்போது பெற்றிருக்க 
வில்லை . இருப்பினும் அது 1765 , ஜனவரி மாதம் வரையிலும் 
விட்டுக்கொடுக்காது எதிர்த்து வந்தது . ஆனால் , இறுதியில் கூட 
எதிர்த்து நின்றவர்களின் மீது துப்பாக்கிப் போர் நடத்தியதனால் 
வேறு வழியின்றிப் புதுச்சேரி சரணடைந்தது . புதுச்சேரி 
வீழ்ச்சியுற்றதும் செஞ்சியும் மலபார் கடற்கரையில் மாஹேயும் 
வீழ்ச்சியுற்றன . மாஹேயில் இருந்த அரண் சிதைத்தழிக்கப் 
பட்டது . அந் நகரம் 1763 - ல் பாரிஸ் ஒப்பந்தம் ஏற்படும் வரை 
யிலும் ஃபிரெஞ்சுக்காரருக்குத் திருப்பிக் கொடுக்கப்படவில்லை . 
லால்லி சிறைப்பிடிக்கப்பட்டுப் பிரான்ஸுக்கு அனுப்பி வைக்கப் 
பட்டார் . நன்றி கெட்ட அவருடைய நாட்டவர்கள் 
நாட்டுக்குத் துரோகம் புரிந்தவர் என்று குற்றம் சாட்டி 1766 - ல் 
அவரைத் தூக்கிலிட்டனர் . 


படை 


தம் 


புதுச்சேரியின் வீழ்ச்சி இந்தியாவில் ஃபிரெஞ்சுக்காரர் 
களின் நிலைக்குச் சாவுமணி அடிப்பது போலிருந்தது . தங்கள் 
உடைமைகள் 

அனைத்தையும் ஃபிரெஞ்சுக்காரர்கள் இழந்து 
விட்டனர் . ஆங்கிலேயர்களின் 

ஆதிக்கம் வங்காளத்திலும் 
தென்னிந்தியாவிலும் முற்ற முற்ற நிறுவப்பட்டுவிட்டது . 
முகமது அலி கருநாடக நவாபாக ஏற்றுக்கொள்ளப் பெற்றார் . 


97 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


வட 


நிஜாம் ஃபிரெஞ்சு செல்வாக்கினின்றும் விடுவிக்கப் பெற்றார் . 
அவரிடமிருந்து ஆங்கிலேயர்கள் சர்க்கார்ப் பகுதியைப் 
பெற்றுக் கொண்டனர் . இந்தக் கைப்பற்றுதல் எல்லாம் 
பின்னாளில் பேரரசு ஆணை ஒன்றால் உறுதிப்படுத்தப்பட்டன . 


வட சர்க்கர்ப் பகுதிகளைப் ஃபிரெஞ்சுக்காரர்கள் இழத்தல் 

( 1758-59 ) 


1758 - ல் கட லூரைக் கைப்பற்றியதற்குப் பிறகு லால்லி 
சென்னையை முற்றுகையிட்டபோது ஹைதராபாதிலிருந்து 
புஸ்ஸியை அவர் வரவழைத்துக் கொண்டார் . அவ்விடத்தி 
லிருந்து வெளியேறினால் தக்காணத்தில் ஃபிரெஞ்சு செல்வாக்கு 
முற்றிலுமே மறைந்துவிடும் என்ற அச்சம் புஸ்ஸிக்கு இருந்த 
தனால் அவர் தயக்கத்துடன் லால்லியின் உத்தரவுக்குக் கீழ்ப் 
படிந்தார் . அவர் ஹைதராபாத்திலிருந்து சென்று விட்டார் என்ற 
செய்தி அப்பொழுது கல்கத்தாவில் இருந்த கிளை விற்கு எட்டிய 
வுடன் அவர் ஃபோர்டு ( Ford ) என்ற படைத் தலைவரைச் 
சர்க்கார்ப் பகுதிகளுக்கு அனுப்பிவைத்தார் . 

அப்போது 
நிஜாமின் அரசவையில் புஸ்ஸிக்குப் பிறகு அவர் இடத்தை 
வகித்தவர் ஒரு சிறிதும் திறமையில்லாதவராக இருந்ததனால் 
ஃபோர்டு அவரை மிக எளிதாகத் 

தோற்கடித்து டிசம்பர் 
1758 - ல் ராஜமந்திரி ( Rajamundry ) யையும் மார்ச்சு 1759 - ல் 
மசூலிப்பட்டினத்தையும் கைப்பற்றிக் கொண்டுவிட்டார் . நிஜா 
மான சலாபத் ஜங்குடன் அவர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் 
படி மசூலிப்பட்டினமும் அதன் சுற்றுப் பகுதிகளும் ஆங்கிலேய 
ரிடம் ஒப்படைக்கப்பட்டன . காலப் போக்கில் வட சர்க்கார்ப் 
பகுதிகள் முற்றிலுமே ஆங்கிலேயர் வசமாயின . 

1765 - ல் 
பிறப்பிக்கப்பட்ட அரசு ஆணை ஒன்று அவர்கள் உரிமையை 
உறுதிப்படுத்திற்று . 


ஃபிரெஞ்சுத் தோல்விக் ன காரணங்கள் 


இந்தியாவில் ஃபிரெஞ்சுத் தோல்விக்கான காரணங்களை 
ஆராய்கையில் தனிப்பட்டவர்களுடைய 

பாக்கியக் 

குறை 
விற்கோ திறமையின்மைக்கோ மட்டும் பெரும்பங்கு அளிப்பதோ 
டல்லாமல் பரவலாகப் பல்வேறு சூழ்நிலைகளும் ஃபிரான்ஸுக்கு 
எதிராக ஒன்று திரண்டுவிட்டதையும் கவனத்தில் கொள்ள 
வேண்டியது அவசியமாகும் . வாணிகத்தின் கண்ணோட்டத்தில் 
ஆங்கில வாணிகக் குழு உண்மையிலேயே மேம்பட்ட நிலையில் 
இருந்ததாகும் . அதனுடைய நிதி நிலை 

நிதி நிலை சிறந்த வகையில் 


98 


இந்திய வரலாறு 


அமைக்கப்பட்டிருந்தது . மாறாகப் ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவின் 
நிதி நிலை மிகவும் தாழ்ந்து இருந்தது . ஃபிரெஞ்சு வாணிகத்தை 
விட ஆங்கிலேயர்கள் நடத்திய வாணிகம் மிகுதியானதாகவும் 
சீரும் சிறப்புமுற்றதாகவும் இருந்தது . 1725 ஆம் ஆண்டுக்கும் 
1765 ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஃபிரெஞ்சு 
வாணிகக் குழுவுக்கு 169 மில்லியன் ஃபிராங்க் ( Francs )தொகை 
இழப்பு ஏற்பட்டிருக்கையில் அரசு அக் குழுவுக்கு உதவியாக 
அளித்த தொகை 376 மில்லியன் ஃபிராங்க்காக இருந்தது . அக் 
குழுவின் போர்களினால் பெருஞ் செலவு ஏற்பட்டது . மூலப் 
பொருள்களும் வற்றிவிட்டன . வாணிகக் குழுவானது தான் 
அவ்வளவு பேரிழப்பினை அடையக்கூடாது என்பதை முற்றிலும் 
மறந்துவிட்டது போலும் . குழுவின் வாணிகத்தில் டூப்ளே 
மிகுந்த கருத்துச் செலுத்தவில்லை . படையெடுப்புகளில் தான் 
அவர் மிகுதியும் நாட்டங்கொண்டிருந்தார் . இது உண்மையில் 
பெருந்தவறாகும் . ஏனெனில் , ஐரோப்பாவில் பல சிக்கல்களில் 
ஈடுபட்டிருந்த ஃபிரான்ஸ் கிழக்கில் பேரரசு ஒன்றைப் பெறு 
மாயின் அதனைப் பேணிக்காப்பதற்கான வலிமையை 
அப்போது பெற்றிருக்கவில்லை . 


ஆங்கில வாணிகக் குழுவின் ஒழுங்கு அமைப்புப் ஃபிரெஞ்சு 
வாணிகக் குழுவின் அமைப்பைவிடச் சிறப்பானதாக இருந்தது . 
ஆங்கிலக் குழுவின் பொறுப்பு இயக்குநரைக்கொண்ட தனியார் 
குழு ஒன்றின் கையிலிருந்தது . அக் குழுவினர் இங்கிலாந்தில் 
அரசியல் விவகாரங்களில் பெரும் செல்வாக்குப் படைத்தவர் 
களாக இருந்தனர் . அரசுக்கே பெரும் தொகைகளைக் கடனாகக் 
கொடுக்கும் அளவுக்கு அக் குழுவின் மூலப்பொருள்கள் பெருகி 
இருந்தன . மாறாகப் ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவானது தொடக் 
கத்திலிருந்தே அரசு உதவியை நம்பியிருந்தது . அதற்கு ஏற் 
பட்ட அவசர நிலைக்குக் காரணம் பதினைந்தாம் லூயியின் தகுதி 
யற்ற அமைச்சர்களேயாவர் . சரியான 

மேலாட்சியின்மை , 
அதன் விவகாரங்களில் தங்கள் சொந்த வருவாயிலேயே பெரிதும் 
நாட்டம் கொண்டிருந்த பேராசைப் பிடித்த அதிகாரிகளின் 
டையருத தலையீடு , போர்ப்படைப் புகழுக்காகத் தங்கள் 
குடியேற்ற , வாணிக நலன்களை முற்றிலும் புறக்கணித்தல் ஆகிய 
இவையெல்லாம் ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவைப் பெரிதும் 
வலிமை குன்றச் செய்திருந்தன . உண்மையில் அந்தக் குழு 
அரசின் ஒரு துறையாகவே அமைந்திருந்தது . அரசின் உத்தர 
வாதம் பெற்றிருந்த தங்கள் முதலீட்டினின்றும் வரும் வட்டித் 
தொகையைப் பெருவதைத் தவிர மற்றெந்த விஷயத்திலும் அவ் 
வாணிகக் குழுவின் சொந்தக்காரர்கள் கவலைப்படவில்லை . 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


99 


அயல்நாட்டு வியாபாரத்தில் தனிப்பட்டவர்களுடைய செயல் 
தொடங்குவதற்கான ஆற்றலுக்குத் தக்க ஊக்கம் கிடைக்க 
வில்லை . ஆகவே , அரசின் ஆதரவு நின்றுவிட்டவுடன் வாணிகக் 
குழுவின் வளர்ச்சிக்குப் பெருங்கேடு விளைந்தது . போதிய நிதி 
வசதி இல்லாமையினால் வாணிகக் குழுவின் நடைமுறைகள் 
மேலும் தடைப்பட்டன . அரசுக்கும் தொடர்ந்து அக் குழுவிற்குப் 
பணவுதவி அளிப்பது என்பது இயலாத செயலாகிவிட்டது . 
மாறாக ஆங்கில வாணிகக் குழுவின் முன்னேற்றத்தில் நாடு 
முழுதுமே பெருங்கருத்துக் கொண்டிருந்தது . சுதந்திர முற்ற 
நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகளான ஆங்கில அமைச்சர்கள் 
பெருந்திறம் படைத்தவர்கள் ; விழிப்புணர்வு கொண்டவர்கள் ; 
தொலை நோக்குடையவர்கள் . ஃபிரான்ஸின் அதிகாரிகளோ 
அரசவையினரின் கூட்டத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர் 
கள் ; சிறிதும் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருந்தவர்கள் . 


பிரிட்டன் , ஹாலந்து மற்றும் இதர நாடுகள் ஆகியவற்றில் 
தனியார் முயற்சியின் விளைவாகத்தான் அயல்நாட்டு வாணிக 
மும் பெருந்திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டன . 

ஆனால் , 
ஃபிரான்ஸில் மக்கள் எதையுமே செய்யவில்லை . இங்கிலாந்தில் 
இருந்தது போன்ற வாணிகர் கூட்டம் எதுவும் இருக்கவில்லை . 
ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவின் பிரதிநிதிகள் தங்களுடைய 
சொந்த புகழின் பேரில் கடன் வாங்கினர் . உண்மையில் 
நிதிப் பற்றாக் குறையே ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவைக் குலைய 
வைத்தது . 


அடுத்தபடியாக , ஃபிரெஞ்சு வாணிகக் குழுவின் தலைவர் 
களைவிட ஆங்கில வாணிகக் குழுவின் தலைவர்கள் மிக்க திறமை 
யும் , நாட்டுப் பற்றும் ஒற்றுமையும் படைத்தவர்கள் . டூப்ளேயும் 
புஸ்ஸியும் திறமையும் சுறுசுறுப்பும் படைத்தவர்களாக இருந்த 
போதிலும் லாரன்ஸ் , கிளைவ் போன்றவர்களோடு ஒப்பிட்டு 
நோக்கில் , தரத்தில் குறைந்தவர்களாகவே காணப்பட்டனர் . 
தொலைநோக்குடன் எதையும் ஆராய்வதற்கான திறமையை 
அவர்கள் பெற்றிருக்கவில்லை . ஆங்கிலேயர் ஒன்றுபட்டுத்தான் 
செயற்பட்டனர் . தங்களுடைய சொந்த அல்லல்களுக்காக 
நாட்டு நலன்கள் கீழடையுமாறு அவர்கள் எப்பொழுதுமே 
செய்ததில்லை . ஃபிரெஞ்சு அதிகாரிகளோ தங்களுக்குள்ளேயே 
கடுமையாகப் பூசல்கள் விளைத்துக் கொண்டனர் . ஒருவர் மீது 
மற்றொருவர் பொறாமைப்பட்டார் . 

குறைபாடுகளினால் 


100 


இந்திய வரலாறு 


போர் நடவடிக்கைகள் 

செயற்படாமல் தடைப்பட்டன ; 
ஆட்சியும் நிலையற்றதாகிவிட்டிருந்தது . அதனால் ஆங்கிலேயர் 
களை வெல்லுதற்கான வாய்ப்புகளும் குலைந்துவிட்டன . டூப்ளே , 
லால்லி ஆகியவர்களின் கீழ் வேலைபார்த்த அதிகாரிகள் சரியாகப் 
பணியாற்றவில்லை. மாறாகக் கிளைவ் குடிமுறை ஆட்சியினரிட 
மிருந்து முழு ஆதரவையும் பெற்று வந்தார் . சாண்டர்ஸ் , 
பிக்காட் ஆகியவர்கள் கிளைவுடன் முழுமையாக ஒத்துழைத் 
அதுபோன்றே லாரன்ஸும் 

சர் ஐர் கூட்டும் 
ஆங்கிலேயர்களின் வெற்றிக்குப் பெரிதும் ஒத்துழைத்தனர் . 
தலைமையேற்று நடத்தும் ஆற்றல் , நுண்ணறிவு , ஒழுங்கமைப்பு , 
அஞ்சா நெஞ்சம் முதலான குணவியல்புகள் ஃபிரெஞ்சுக்காரர் 

யே காணப்பட்ட தைவிட ஆங்கிலேயர்களிடம் மிகுதி 
யாகக் காணப்பட்டன , 


தனர் . 


களிடை 


ஃபிரெஞ்சுப் படை வலிமையைவிட ஆங்கிலேயர்களின் 
படை வலிமை சிறந்ததாக இருந்தது . ஆங்கிலப் படையினர் 
ஃபிரெஞ்சுப் படையினரைவிட மிக்க பயிற்சி பெற்றவர்களாவும் 
விளங்கினர் . நிலப்பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் மிகவும் உறுதி 
வாய்ந்தவர்களாக இருந்தனர் . நிலப் போர்களில் பெரும்பாலும் 
ஆங்கிலேயர்களே வெற்றிபெற்று வந்தனர் . இந்தியாவில் போர்ப் 
படை வெற்றியையோ , வாணிக வளர்ச்சியையோ பெறுவதற்கு 
இன்றியமையாத இரண்டு தேவைகள் , கடற்கரையில் உறுதி 
வாய்ந்த நிலையங்களை அமைத்திருத்தல் , ஐரோப்பாவுடன் 
போக்குவரத்துத் தொடர்பு பெற்றிருப்பதற்காக ஓர் உறுதி 
யான கப்பற்படையைப் பெற்றிருத்தல் என்பனவாகும் . இவ் 
விரண்டையும் ஃபிரெஞ்சுக்காரர்கள் கொண்டிருக்கவில்லை . 
கடலில் அவர்கள் மிகக் கடுமையாகத் தோற்கடிக்கப்பட்டனர் . 
அவர்களுடைய கப்பற்படை பெருஞ்சேதத்திற்கு இலக்காகியது . 
மாறாக ஆங்கிலேயர்கள் கடல் ஆதிபத்தியத்தை நிலை நாட்டி 
யிருந்ததனால் இந்தியாவில் தாங்கள் தீட்டிய திட்டங்களை 
எளிதாகச் செயற்படுத்திக்கொள்ள முடிந்தது . 


வங்காளத்தை ஆங்கிலேயர்கள் தங்கள் வசமாக்கி இருந்ததும் 
அவர்கள் வெற்றிக்கு ஒரு சிறந்த காரணமாகும் . அதைத் 
தாங்கள் பெற்றுவிட்டதனால் செல்வ வளமும் மக்கள் தொகையும் 
பெற்ற ஒரு மா நிலத்தின் மூலப் பொருள்களை அவர்கள் பெற 
முடிந்தது . இந்தியத் துணைக்கண்டத்தில் வங்காளம் ஆங்கிலேயர் 
களுக்கு ஒரு தலையாய மா நிலமாக , ஒரு சிறந்த நிலையமாகப் 
பணியாற்றியது . வங்காளத்தைத் தங்கள் வசப்படுத்திக் 


ஆங்கில - ஃபிரெஞ்சுப் போர்கள் 


101 


கொண்டமையால் அவர்கள் நாட்டுக்குள் எங்கும் நுழைந்து 
மேலும் பல பரவலான பகுதிகளைத் தங்கள் ஆதிக்கத்துக்குட் 
படுத்திக்கொள்ள முடிந்தது . 

கிளைவின் பணிகளின் விளைவாக 
ஆங்கில வாணிகக் குழுவின் நலன்கள் மேலும் முன்னேற்ற 
மடைந்தன . 


இவை எல்லாவற்றையும் விட , ஃபிரான்ஸில் அவ்வமயம் 
நிலைத்திருந்த ஆன்மிக நிலையும் ஃபிரெஞ்சு நாட்டவரின் தோல் 
விக்கு ஒரு முக்கியக் காரணமாகும் . ஃபிரான்ஸில் புதிதாக 
உருவாகியிருந்த சிந்தனை இயக்கம் குடியேற்றங்களை அமைப் 
பதற்கு ஆதரவாக இருக்கவில்லை . மாறாக இங்கிலாந்தில் , பிறர் 
தவறுகளைப் பொறுத்துக்கொள்ளும் தன்மை , 

மக்களின் 
முற்போக்கு எண்ணம் ஆகியவையெல்லாம் பிற நாடுகளில் 
அரசியல் அதிகாரத்தை நிலை நாட்டிக்கொள்வதற்கு ஆதரவா 
யிருந்தன . 18 ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலச் சமுதாயத்தில் நிலைத் 
திருந்த தாராள 

மனப்பான்மை வாணிகம் பெருகுவதற்குப் 
பெருந்துணையாக இருந்தது . 


1763 - ல் ஃபிரெஞ்சுக்காரரின் வீழ்ச்சி மிக விரைவானதாக 
இருந்தது . அவர்கள் எல்லாக் கடற்போர்களிலும் தோற்கடிக்கப் 
பட்டனர் . இந்தியாவில் அவர்களுடைய நிலை நாளுக்கு நாள் 
வலிமைக் குன்றிக்கொண்டேயிருந்தது . 


34 


102 


இந்திய வரலாறு 


கர்நாடகப் 


போர்கள் 


1746-1763 


விடபெண்ணே 


வங்காள 

விரிகுடா 
நெல்லூர் 


43 ஆர்மகோன் 


பெங்களூர் . 


தென்பெ 


ஆராட்ட வந்தவாசி 


மைசூர் 


பழவேற்காடு 

சென்னை 
காவேரிப்பாக்கம் கோவளம் 
ஆர்க்காடு பாலா ) செங்கல்பட்டு 

லூர் ஓசதுரங்கப்பட்டினம் 
செஞ்சி 

புதுச்சேரி 
தூய.டேவிட் கோட்டை 
கடலூர் 
பறங்கிப்பேட்டை 

காரைக்கால் 
காவிரி 
திருச்சி 

நாகப்பட்டினம் 
தஞ்சாவூர் 


வைகை 


இலசந்தி 


பாக் 


மதுரை 


மன்னார் வளைகுடா 


இலங்கை 


குமரிமுனை 
கர்நாடகப் பகுதி 


8. வங்காளத்தில் புரட்சி 


இதுவரையிலும் தென்னகத்தில் ஐரோப்பியர்கள் தங்கள் 
ஆதிபத்தியத்தை நிலை நாட்டிக்கொள்ள எவ்விதம் தங்களுக் 
குள்ளேயே போரிட்டுக் கொண்டனர் என்பதையும் இறுதியில் 
ஆங்கிலேயர்கள் எவ்விதம் தங்கள் ஆதிபத்தியத்தை அப் 
பகுதியில் நிறுவிக்கொண்டனர் என்பதையும் ஆராய்ந்தோம் . 
அதுபோன்றே ஆதிபத்தியத்துக்காக வங்காளத்திலும் அவர்கள் 
போரில் ஈடுபட்டனர் . ஆங்கிலேயர்கள் , ஃபிரெஞ்சுக்காரர்கள் , 
டச்சுக்காரர்கள் ஆகிய மூன்று நாட்டினரும் வங்காளத்தில் குடி 
அமைப்புகளை அமைத்து வைத்திருந்தனர் . வாணிகம் நடத்து 
வதே துவக்கத்தில் அவர்கள் நோக்கமாக இருந்தது . அவர் 
களுடைய தலையாய கேந்திரங்கள் அனைத்தும் ஹூக்ளி நதிக் 
கரையில் அமைந்திருந்தன . ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவிலும் , 
ஃபிரெஞ்சுக்காரர்கள் சந்திர நாகூரிலும் , டச்சுக்காரர்கள் 
சின்சுராவிலும் தங்கள் குடியேற்றங்களை அமைத்திருந்தனர் . 
தெற்கில் போர்கள் மூண்டபொழுது வங்காளத்திலிருந்த 
ஆங்கிலேயர்களும் ஃபிரெஞ்சுக்காரர்களும் ஒருவரோடொருவர் 
அமைதியுடன் வாழ்ந்து வந்ததோடல்லாமல் உள்நாட்டுப் போரி 
லிருந்தும் தங்களைத் தவிர்த்துக் கொண்டு தங்கள் வாணிகத் 
துறையிலேயே நாட்டம் கொண்டிருந்தனர் . வங்காளத்தின் 
மொகலாய சுபேதாராக இருந்தவர் மிகவும் கண்டிப்பானவர் . 
ஆகையால் , அயல் நாட்டினரைத் தம் ஆதிக்கத்துக்குட்படுத்தி 
வைத்திருந்தார் . 

அவருடைய கண்டிப்பான போக்கின் 
விளைவாக 

அந்த அயல் நாட்டினர் தங்கள் கவனத்தைப் 
போரிலும் அரசியலிலும் செலுத்தாது தங்கள் வாணிகத்தை 
நடத்துவதிலேயே கண்ணும் கருத்துமாயிருந்தனர் . ஆனால் , 
நாளடைவில் நிலைமை மாறியது . ஆங்கிலேயர்கள் படிப்படியாக 
அரசியல் அதிகாரத்தைப் பெற்றுவிட்டனர் . 


முதன் முதலில் வங்காளம் மொகலாயப் பேரரசின் ஒரு 
மா நிலமாக இருந்தது . பேரரசரின் பிரதிநிதியாகச் சுபேதார் 
ஒருவர் அதனை ஆட்சிபுரிந்து வந்தார் . மூர்ஷித் கூலி கான் 
( Murshid Quli Khan ) என்ற பெயரைக்கொண்டு இஸ்லாமிய 
மதத்தைத் தழுவிக் கொண்ட அந்தணர் ஒருவர் 1701 - ல் 


104 


இந்திய வரலாறு 


பஜாரில் 


வங்காளத்தில் பேரரசின் 

திவானாக நியமிக்கப்பட்டார் . 
சுபேதாருடன் சச்சரவு ஏற்பட்டதனால் கூலி கான் முக்சாபா 
திற்குக் குடியேறிவிட்டார் . 

1704 - ல் அதற்கு மூர்ஷிதாபாத் 
எனப் பெயரிட்டார் . அவர் பேராற்றல் வாய்ந்தவர் . பெருகிக் 
கொண்டிருந்த தம் செல்வாக்கைக்கொண்டு அவர் காசிம் 
பண்டகசாலை 

ஒன்றை அமைத்துக்கொள்வதற்கு 
ஆங்கிலேயர்களுக்கு அளிக்கப்பட்ட அனுமதிக்கு வெகுமதியாக 
அவர்களிடமிருந்து 5,000 ரூபாயை வலிந்து பெற்றுக்கொண்டார் . 
1713- ல் அவர் வங்காளத்தின் ஆளுநரானார் . பெருந்தொகைகளை 
ஆங்கிலேயர்களிடமிருந்து அவர் வலிந்து பெற்றுக்கொண்டே 
இருந்தார் . அவருடைய தகைய தொந்தரவுகளினின்றும் 
தப்பித்துக்கொள்வதற்காக ஆங்கிலேயர்கள் தில்லியிலிருந்து ஓர் 
அரசாணையைப் பெற்றுக்கொண்டனர் . அந்த ஆணை அவர் 
களுடைய நிலையைச் சட்டபூர்வமாக்கியதோடல்லாமல் டச்சுக் 
காரர்களுக்கும் ஃபிரெஞ்சுக்காரர்களுக்குமில்லாத ஓர் சிறப்புத் 
தகுதியினை ஆங்கிலேயர்களுக்கு அளித்தது . மூர்ஷித் கூலி கான் 

வலிமைவாய்ந்த ஆட்சியாளரா கையால் தம்முடைய 
ஆட்சிப் பகுதியில் தம் உயிருள்ளவரையிலும் கிளர்ச்சியாளர்களை 
அடக்கி அமைதியை நிலை நாட்டினார் . 


1725 - ல் மூர்ஷித் கூலி கான் உயிர் நீத்தார் . அவருக்குப் பிறகு 
அவருடைய மருமகன் ஷூஜா கான் ( Shuja Khan ) என்பவர் 
ஆளுநர் பதவி பெற்றார் . கூலி கானின் பணித்துறையில் பதவி 
வகித்து வந்த பாரசீகப் பிரபு வமிசத்தினரான ஹாஜி அகமது , 
அலிவர்டி கான் என்ற இரு சகோதரர்கள் ஷூஜா கானின் தனி 
விருப்பங்களுக்கு இசைவானவர்களாக விளங்கினர் . கீழ்த்தர 
மான பணிகளைப் புரிவதற்காக அவர்களை அவர் நியமித்தார் . 
1729 ஆம் ஆண்டு எல்லை மா நிலமான பீகார் அவர் பொறுப்பில் 
விடப்பட்டது . 

படிப்படியாக அவருடைய அதிகாரம் பெருகிக் 
கொண்டிருந்தது . 1739 ஆம் ஆண்டு வங்காளத்தின் சுபேதார் 
அல்லது நவாபான ஷூஜா கான் உயிர் நீத்தார் . அவர் உயிர் நீத்த 
வுடன் அவருடைய மகன் சாப்ராஸ் கானை அலிவர்டிகான் பதவி 
யிலிருந்து விலக்கிவிட்டுத் தம்மையே நவாபாக்கிக்கொண்டார் . 
ஆனால் , நெடு நாள்களுக்கு அலிவர்டி கான் அமைதியாக வாழ 
முடியவில்லை . மராட்டியர்கள் வங்காளத்தின் மீது படையெடுத் 
தனர் . அவர்களுக்கு ஒரிஸாவையும் கொடுத்து விட்டு அவர் 
களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் ஆண்டு 
தோறும் 12 இலட்சம் ரூபாயையும் கொடுப்பதாக அவர்களுக்கு 
வாக்குறுதி அளித்து அவர் அமைதியை நிலை நாட்டிக் கொண் 
டார் . வஸீருடைய முயற்சியின் விளைவாகப் பேரரசர் 


வங்காளத்தில் புரட்சி 


105 


அலிவர்டியை வங்காள நவாபாக அங்கீகரித்தார் . அதற்குக் 
கைம் மாறாக அவர் பேரரசருக்கு 52 இலட்சம் ரூபாய் ஆண்டு 
தோறும் செலுத்தவேண்டியிருந்தது . அலிவர்டி கான் தம் 
பேரன் ( மகளின் புதல்வன் ) மீர்ஸா முஹமது மீது மிகுந்த பாசம் 
வைத்திருந்தார் . 

மீர்ஸா முஹமது வரலாற்றில் சிராஜுத் 
தெளலா என்ற பெயரால் விளங்கிக்கொண்டிருந்தார் . அவர் 
நெறியற்ற வாழ்க்கை முறையில் தம் இச்சைப்படியெல்லாம் 
நடக்கின்ற பண்பு வாய்ந்த இளைஞர் . ஆனாலும் , அலிவர்டி கான் 
அவ்விளைஞரின் குற்றங்களை யெல்லாம் 

பொருட்படுத்தாது 
அவரையே தமது வாரிசாக நியமித்துக்கொண்டார் . அவ் 
விளைஞருடைய நிலையை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக மீர் 
ஜாஃபர் ( Mir Jafar ) , திவான் ராய் துர்லாப் ( Diwan RaiDurlabh ) 
ஆகியவர்கள் அடங்கிய அரசவைக் கட்சி ஒன்றையும் உருவாக்கி 
வைத்தார் . இந்த ஏற்பாடுகளை யெல்லாம் செய்து விட்டு 1756- ல் 
அவர்டி கான் உயிர் நீத்தார் . அவருக்குப் பிறகு அவருடைய 
விருப்பத்தின்படியே சிராஜுத் தௌலா நவாபாகப் பதவி 
யேற்றார் . சிராஜுத் தௌலாவின் நிலை உறுதியற்றதாகவே 
இருந்தது . கல்கத்தாவில் இருந்த ஆங்கிலேயர்கள் வாரிசுரிமைச் 
சச்சரவுகளில் மிகவும் கருத்தாயிருந்தனர் என்பதும் , தங்கள் 
நலத்தைப் பெருக்கிக்கொள்வதிலேயே அவர்கள் கண்ணுங் 
கருத்துமாயிருந்தனர் என்பதும் யாவரும் அறிந்த உண்மையே , 
அலிவர்டி கானின் மூத்த மாப்பிள்ளை சிராஜ் பட்டத்திற்கு 
வருவதை எதிர்த்தார் . அன்னாருடைய கட்சியைச் சார்ந்த 
கிருஷ்ணதாஸ் என்பாருக்கு ஆங்கிலேயர்கள் தஞ்சம் அளித் 
திருந்தனர் . அவரைச் சரணடைத்துவிடுமாறு நவாபு கோரி 
யதற்கு அவர்கள் மறுத்துவிட்டனர் . அன்றியும் சிறிது காலமாக 
அவர்கள் வில்லியம் அரணை மேலும் தீவிரமாக வலுப்படுத்திக் 
கொண்டிருந்தனர் . முன் கோபியும் ஆணவமும் பிடித்தவருமான 
சிராஜ் அந்த அரண்களை யெல்லாம் உடனே இடித்துத்தள்ளுமாறு 
வற்புறுத்தினார் . அதற்குச் சந்திர நாகூரிலுள்ள ஃபிரெஞ்சுக் 
காரர்களுக்கு எதிராகத் தங்களை வலுப்படுத்திக் கொண்டிருப்ப 
தாக ஆங்கிலேயர்கள் பதிலளித்தனர் . இருப்பினும் நவாபிற்கு 
நம்பிக்கை ஏற்படவில்லை . ஆங்கிலேயர்கள் தம் எதிரிகளிடம் 
அனுதாபம் கொண்டுள்ளனர் என்பதை அவர் ஏற்கெனவே 
அறிந்து வைத்திருந்ததனால் அவர் காசிம்பஜாரை நோக்கி 
முன்னேறித் தாக்கி அதனை 1756 , 

மாதத்தில் 
கைப்பற்றிக்கொண்டார் . அதே மாதம் 16 ஆம் நாள் அன்று 
அவர் கல்கத்தாவை முற்றுகையிட்டார் . மூன்று நாள்களுக்குப் 
பிறகு ஆளுநர் டிரேக் , படைத்தலைவர் மின் சின் ( Min chin ) 
மற்றும் 

வணிகர்கள் பெண்டு பிள்ளைகளுடன் தப்பிக் 


ஜூன் 


106 


இந்திய வரலாறு 


கப்பலேறி ஃபுல்டாவை ( Fulta ) அடைந்தனர் . பின் தங்கி விட்ட 
வர்கள் ஹால்வெல் ( Holwell ) என்ற அறுவை மருத்துவரைத் 
தங்கள் தலைவராகத் தேர்ந்தெடுத்து மேலும் இரண்டு நாள்கள் 
வரையிலும் நவாபின் படைகளை எதிர்த்துக் கொண்டிருந்தனர் . 
இறுதியில் அவர்களும் ஜூன் 20 ஆம் நாள் அன்று சரணடைந் 
தனர் . வில்லியம் அரணைக் கைப்பற்றிக்கொண்டுவிட்டதற்குப் 
பிறகு சிராஜ் வங்காளத்தில் ஆங்கிலேயர்களுக்குச் சொந்தமான 
பண்டகசாலைகள் , கிடங்குகள் ஆகியவற்றையும் தாற்காலிக 
மாகக் கைப்பற்றிக்கொண்டார் . இதனால் வங்காளத்திலிருந்த 
எல்லா ஆங்கிலக் குடியேற்றங்களையும் அவர் நீக்கிவிட்டார் . 
இதற்கு ஃபுல்டா மட்டுமே விலக்காக இருந்தது . 


கல்கத்தா வீழ்ச்சியுற்றதற்குப் பிறகு நடந்த நிகழ்ச்சி 
வரலாற்றுப் புகழ்பெற்றுவிட்டது . பின்னாளில் ‘ இருட்டறை 
( Black Hole ) என்றழைக்கப் பெற்ற சிறைக்கிடங்கு ஒன்றில் 146 
கைதிகள் வைக்கப்பட்டிருந்தனர் . அந்த அறை 18 அடி நீளம் 
18 அடி அகலம் கொண்ட ஒரு சிறிய அறையாகும் . அவ்வளவு 
சிறிய அறையில் கோடைகாலத்தில் 146 ஆண்கள் , பெண்கள் , 
குழைந்தைகள் அனைவரும் அடைக்கப்பட்டிருந்தனர் . அவர் 
களுள் ஹால் வெலும் ஒருவராவார் . வெயிலின் கொடுமை மிகவும் 
பயங்கரமானதாக இருந்த தனால் அடுத்த நாள் காலையில் கதவுகள் 
திறக்கப்பட்டதும் 23 பேர் மட்டுமே உயிர் பிழைத்திருந்தனர் . 
இந்தப் பயங்கர நிகழ்ச்சியைப்பற்றி ஹால்வெலே குறிப்பிடு 
கிறார் , 


‘ இருட்டறைத் துயர் நிகழ்ச்சி என்று வரலாற்றில் விளங்கும் 
இந்த நிகழ்ச்சியைப்பற்றி இருதரப்பட்ட வேறுபட்ட கருத்துகள் 
கூறப்படுகின்றன . அக் காலத்தில் வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர் 
ஓர்ம் ( orme ) , வங்காள ஆளுநர் டிரேக் , தளபதி வாட்சன் 
ஆகியோரும் இதர ஆங்கிலக் குறிப்புகளும் இந்த நிகழ்ச்சியைப் 
பற்றி ஒன்றுமே குறிப்பிடவில்லை . அன்றியும் அவ்வளவு சிறிய ஓர் 
அறையில் 146 பேர்களை அடைத்து வைப்பசென்பது அறிவுக்கு 
ஒவ்வாத செயலாகும் . ஆகவே , சிராஜுத் தௌலாவின் மீது 
வீண்பழி சுமத்தவே ஹால்வெல் பிற்காலத்தில் இவ்விதக் 
கதையை உருவாக்கி இருக்கின்றார் என்று ஒரு சாரார் கருது 
கின்றனர் . இது ஒரு வெறும் புனை கதை என்றே அவர்கள் 
அதனைப் புறக்கணிக்கின்றனர் . 


டச்சுக்காரரின் குறிப்புகளிலும் , கிளை வின் பிற்காலக் 
குறிப்புகளிலும் இந் நிகழ்ச்சி வேறு நிகழ்ச்சிகளோடு தொடர்பு 


வங்காளத்தில் புரட்சி 


107 


படுத்திக் கூறப்படுகின்றதென்பது ஒரு சில நூலாசிரியர்களின் 
கருத்து . சமகாலக் குறிப்புகளில் இதுபற்றிச் சுட்டப்படவில்லை 
என்ற காரணத்தையொட்டி நடைபெறவில்லையென்று 
முடியாது என்பது 

இவர்களின் வாதமாகும் . 
சிராஜுக்குத் தெரியாமல் அவருடைய இசைவின்றி அவருடைய 
படையினர் இக் கொடிய செயலைப் புரிந்திருக்கக் கூடும் என்று 
இவர்கள் கருதுகிறார்கள் . 


தள்ளிவிட 


வங்காளத்தில் ஏற்பட்ட பேரிழப்பைப்பற்றி அறிந்து 
சென்னையிலிருந்த சபை நிவாரணத்திற்காக உடனே படையை 
அனுப்பவேண்டும் என்று முடிவுசெய்தது . கிளைவின் தலைமையில் 
900 ஐரோப்பியர்களும் 1,500 இந்தியப் படைவீரர்களும் 
அடங்கிய ஒரு படையும் , வாட்சன் தலைமையில் ஐந்து போர்க் 
கப்பல்களும் 1757 , ஜனவரி 4 ஆம் நாள் அன்று கல்கத்தாவுக்கு 
வந்து சேர்ந்தன . ஃபுல்டாவில் அடைக்கலம் புகுந்திருந்தவர் 
களுக்குத் தக்க நிவாரணம் அளித்ததற்குப் பிறகு அப் படை 
பலத்த எதிர்ப்பு ஏதுமின்றி வில்லியம் அரணைக் கைப்பற்றிக் 
கொண்டது . நவாபு தாம் புதிதாகக் கைப்பற்றிக் கொண்ட 
இடங்களுக்குத் தக்க பாதுகாப்பு அளிப்பதற்கான 
நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வில்லை போலும் . படைத் 
தலைவரான மீர் ஜாபரும் தலையாய வாணிகர்களான மானிக் 
சந்து , அமீன் சந்து ஆகியவர்களும் , தலையாய வங்கி அதிபரான 
ஜகத் சேத்தும் ( Jagath Seth ) இதரப் பிரபுக்களும் அவரைச் 
சூழ்ந்து கொண்டு உண்மை என்ன என்பதை அறிந்துகொள்ள 
விடவில்லை . அவர்களுடன் ஆங்கிலேயர்கள் அந்தரங்கமாகக் 
கடிதப் போக்குவரத்துகளை நடத்திக்கொண்டிருந்தனர் . அவர் 
களும் நவாபின் ஆட்சியைக் கவிழ்ப்பதற்காக ஆங்கிலேயரின் 
உதவியை எதிர்ப்பார்த்தனர் . பிப்ரவரி மாதத்தில் அலிநகரில் 
( Alinagar ) நவாபு , கிளைவுடன் ஓர் ஒப்பந்தம் செய்துகொண்டார் . 
அதன்படி அவர் வங்காளத்தில் முன்பு ஆங்கிலேயர்களுக்குரிய 
தாக இருந்த உடைமைகளை அவர்கட்கே திருப்பிக் கொடுத்து 
விட்டுக் கல்கத்தாவை 

வலுப்படுத்திக் கொள்வதற்கும் , 
நாணயங்களை 

அச்சிடுவதற்கும் அனுமதி வழங்கியதோடு 
இழப்பையும் கொடுத்தார் . 

கொடுத்தார் . இதற்கெல்லாம் கைம்மாறாகக் 
கிளைவ் நவாபைத் தம் கூட்டாளியாக ஏற்றுக்கெ 
இதற்கிடையே ஏழாண்டுப் போரும் மூண்டுவிட்டது . ஆகவே , 
கிளைவும் வாட்சனும் சந்திரநாகூரைக் கைப்பற்றிக்கொண்டனர் . 
இதற்குச் சிராஜ் எதிர்ப்புத் தெரிவித்தார் . ஆயினும் , அந்த 
எதிர்ப்பு வீணாயிற்று . நவாபு என்ற நிலையில் தமது ஆட்சிப் 
பகுதியில் இருக்கும் அன்னிய வாணிகர்களுக்குப் பாதுகாப்பு 


ண்டார் . 


108 


இந்திய வரலாறு 


அளிப்பது தம்முடைய கடமையாகும் என்று கருதிய அவர் 
அடைக்கலம் புக ஓடிவந்துகொண்டிருந்த ஃபிரெஞ்சுக்காரர் 
களுக்குத் தம் அரசவையில் அடைக்கலம் அளித்தார் . 


என்று 


என்று 


இந்தச் சூழ்நிலையில் எப்படியாகிலும் சிராஜை நவாபு பதவி 
யிலிருந்து நீக்கிவிடவேண்டும் என்று கிளைவ் சதித் திட்டங்களைத் 
தீட்டத் தொடங்கிவிட்டார் . மூர்ஷிதாபாதில் இருந்த அரசவை 
யினரின் வெறுப்பை அறிந்திருந்த கிளைவ் அந்தப் பிரபுக்களுடன் 
சேர்ந்து கொண்டு சதி செய்யத் தொடங்கிவிட்டார் . 
வங்காளத்தின் அரியாசனத்தில் மீர் ஜாஃபர் அமர்த்தப்பட 
வேண்டும் தீர்மானிக்கப்பட்டது . 

சதியாளர்கள் 
அனை வரும் ஒருங்கே ஓர் ஒப்பந்தம் செய்துகொண்டனர் . 
அதன்படி ஒவ்வொருவரும் எந்த எந்தப் பரிசினைப் பெற 
வேண்டும் நிருணயிக்கப்பட்டது . 

ஆங்கிலேயர் 
களுக்கும் , துரோகம் புரிய நினைத்த பிரபுக்களுக்கும் இடையே 
தரகராகப் பணிபுரிந்த அமீன் சந்து மிகப் பல கோரிக்கைளை 
விடுத்தார் . அவற்றை ஏற்றுக்கொள்ள கிளைவ் மறுத்ததும் 
சதியை அம்பலப்படுத்தப் போவதாக அமீன் சந்து அச்சுறுத் 
தினார் . எவ்வகையிலும் சதித் திட்டத்தைத் தோல்வியடைய 
விடக்கூடாது என்று துடித்த கிளைவ் ஒப்பந்தத்தின் இரண்டு 
நகல்களைத் தயாரித்தார் . அதில் ஒன்றில் அமீன் சந்தின் 
கோரிக்கையை ஏற்றுக் கொள்வதாகக் கையொப்பமிட்டார் . 
உண்மையில் அது போலி நகலாகும் . மற்றொரு நகலில் அந்தக் 
கோரிக்கை முற்றும் எழுதாமலே விட்டுவிடப்பட்டது . போலி 
நகலில் வாட்சன் கையொப்பமிட மறுத்ததும் கிளை வே 
அன்னாரைப்போல் கையொப்பமிட்டுவிட்டார் . 

வாணிகக் 
குழுவின் ஊழியர்களுக்கும் குறிப்பாகக் கிளைவிற்கும் பெருந் 
தொகைகளைத் தாம் கொடுக்கப் போவதாக மீர் ஜாஃபர் அவ் 
வொப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்தார் . 


சதித் திட்டம் ஏதோ தீட்டப்படுகின்றது என்று குறிப்பாக 
அறிந்து கொண்ட நவாபு சிராஜ் , மீர் ஜாஃபரையும் மற்றப் 
பிரபுக்களையும் சிறையிலடைக்கத் துணிச்சலற்றவராகிவிட்டிருந் 
தார் . மாறாக , ஆங்கிலேயர்களின் நட்பினைப் பெறுவதற்காகத் 
தம் அரசவையில் அடைக்கலம் புகுந்திருந்த ஃபிரெஞ்சுக்காரர் 
களை நவாபு வெளியேற்றிவிட்டு மீர் ஜாஃபரை நேரில் சந்தித்து 
அலிவர்டி கானின் பெயரைச் சொல்லி அவர் பற்றுதலைப் பெற 
முயன்றார் . மீர் ஜாஃபர் தாம் நவாபுக்கு முழு ஆதரவும் அளிக்கப் 
போவதாக வாக்குறுதிகளையளித்தார் . இந்தச் சூழ்நிலையில் 


வங்காளத்தில் புரட்சி 


109 


ஆங்கிலேயர்களுடன் போருக்கு ஆயத்தமாக நவாபு அவசர 
அவசரமாக ஏற்பாடுகளை எடுத்துக் கொண்டிருந்தார் . 


அலி நகர் ஒப்பந்தப்படி நவாபு தம் கூட்டாளியாகி விட்ட 
போதிலும் அவர் ஃபிரெஞ்சுக்காரருடன் கடிதப் போக்குவரத்து 
செய்து வந்தார் என்ற காரணத்தைக் கூறி கிளைவ் அவர் மீது 
போர்தொடுத்தார் . மீர் ஜாஃபரைத் தலைவராகக் கொண்டிருந்த 
50,000 படைவீரர்களுடன் சிராஜுத் தௌலா பிளாசி ( Plassey) 
என்னும் கிராமத்தில் முகாமிட்டிருந்தார் . 

கிளைவ் 3000 படை 
வீரர்களுடன் பிளாசியை நெருங்கினார் . மீர் ஜாஃபரின் மன நிலை 
உண்மையில் எங்ஙனம் இருக்கின்றது என்று உறுதிசெய்ய முடிய 
வில்லையாதலால் உடனடியாகத் தாக்கக் கிளைவ் சற்றே தயங் 
கினார் . இறுதியில் அவரும் கூட்டும் முன்னேறித்தாக்க முடிவு 
செய்தனர் . பகீரதி நதியைக் கிளைவ் கடந்து ஜூன் 23 ஆம் நாள் 
நவாபின் படைகளைச் சந்தித்தார் . நிகழ்ந்த சண்டையானது 
உண்மையில் 

பெரும் கேலிக்கூத்தாகவே இருந்தது . மீர் 
ஜாஃபரின் தலைமையிலிருந்த நவாப் படையின் பெரும் பகுதி 
யானது சண்டையில் சேரவில்லை . மீர் மதன் , 

மோகன்லால் 
ஆகிய இரண்டு விசுவாசமான படைத் தலைவர்களின் தலைமை 
யிலிருந்த ஒரு சிறிய படை மட்டுமே ஃபிரெஞ்சுப் படைத்தலைவர் 
ஒருவரைத் துணையாகக் கொண்டு மிகத் துணிகரமாகத் தாக்கி 
மூன்று மணி நேரம் போரிட்ட தற்குப் பிறகு கிளைவை மாந்தோப்பு 
ஒன்றுக்குப் பின்வாங்கிக்கொள்ள வைத்தது . ஆனால் , 

மாந் 
தோப்பிலிருந்தும் ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து பீரங்கிப் 
பிரயோகம் நடத்தினர் . அசம்பாவிதமாக வெளியான குண்டு 
ஒன்று மீர் மதனைக் கொன்றது . இருப்பினும் மோகன்லால் 
தொடர்ந்து போரை நடத்தி வந்தார் . இந்த நெருக்கடியான 
நிலையில் மோகன்லாலை அழைத்துக்கொள்ளுமாறு மீர் ஜாஃபர் 
நவாபுக்கு அறிவுறுத்தினார் . மீர் ஜாஃபரின் துரோக எண்ணத்தை 
அதுகாறும் புரிந்துகொள்ளாத நவாபு அந்த அறிவுரையை 
ஏற்றுக்கொண்டு மோகன்லாலைத் திரும்பிவிடும்படி பல முறையும் 
உத்தரவிட்டார் . அந்தப் படைத் தலைவர் மனமில்லாமலேயே 
பின்வாங்கத் தொடங்கினார் . அவர் பின் வாங்கியதும் அவருடைய 
படைகள் ஓட்டம் பிடிக்கத் தொடங்கின . படை முழுவதுமே 
பெருங்குழப்பத்தில் மூழ்கியது . பெருங்குழப்பத்திற்கு ஆளான 
நவாபும் அடுத்த நாள் தம் இடத்திற்கு வந்து சேர்ந்தார் . 
ஆங்கிலேயர்களுள் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23 ; 
காயமுற்றவர்களின் எண்ணிக்கை 49. நவாபின் ஆட்களுள் 
இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்நூறுக்குமேலில்லை . பிளாசிப் 
போரை ஒரு படைமுரிவு என்றே ஆங்கில வரலாற்றறிஞர்கள் 


110 


இந்திய வரலாறு 


வருணிக்கின்றனர் . படைத்தலைவரே தன்பற்றில்லாமலோ 
நாட்டுப் பற்றில்லாமலோ ஒரு துரோகியாகச் செயற்படுங்கால் 
அது வேறெவ்வாறுதான் இருக்கமுடியும் . 


இராணுவக் கண்ணோட்டத்தில் அந்தப் போர் சிறப்பு 
வாய்ந்ததன்று . ஒரு சிறுபடையைக் கொண்டு இரவில் தாக்குதல் 
நடத்த விரும்பிய கிளை வின் இராணுவப் புகழை அது எவ்வகை 
யிலும் பெருக்கி விடவில்லை . உண்மையில் மற்றொரு படைத் 
தலைவர் தான் இறுதி உத்தரவு விடுத்தார் . உண்மையில் நடை 
பெற்ற போரானது கிளைவினால் தீட்டப்பட்ட திட்டத்திற்கேற்ற 
படி அமைந்திருக்கவில்லை எனத் தெரிகின்றது . அதை ஒரு 
போர் என்றே அழைப்பதற்கில்லை என்று சர் ஆல்ஃபிரெட் 
லயால் குறிப்பிடுகின்றார் . இருப்பினும் பிளாசிப் போரை வென்ற 
மாபெரும் வீரர் என்ற புகழ் கிளை விற்குக்கிட்டியுள்ளது . 


போரின் விளைவுகள் முடிவுற்றனவாகவே இருந்தன . சிராஜ் 
தம் தலை நகரை அடைந்தவுடன் புதிய படை ஒன்றைத்திரட்டப் 
பெரும் பாடுபட்டார் . ஆனால் , அவருடைய முயற்சிகள் வீணா 
யின . குடிமக்கள் பீதியுற்றிருந்தனர் . அந்த நிலையில் எந்த 
ஒரு படையையும் திரட்ட முடியவில்லை . ஆகவே , அவர் தம் 
மனைவியுடனும் தமது நம்பிக்கைக்குப் பாத்திரமாயிருந்த 
பணியாள் ஒருவனுடனும் தலை நகரினின்றும் வெளியேறிவிட்டார் . 
ஆனால் , வழியில் மீர் ஜாஃபருடைய ஆட்களால் பிடிபட்டுத் 
தூக்கிலிடப்பட்டார் . சிராஜ் தம் பலவீனத்திற்குத் தாமே பலி 
யானார் என்பதில் சற்றேனும் ஐயம் இருக்க முடியாது . 1756 - ல் 
அவர் காஸிம்பஜாரையும் கல்கத்தாவையும் கைப்பற்றிய போது 
ஆங்கிலேயர்களுக்கெதிராகப் பேராற்றலையும் வீறாப்பையும் புலப் 
படுத்தினார் . ஆனால் , அடுத்த ஆண்டிலேயே ஆற்றலற்றவராக 
வும் முடிவு எடுக்க இயலா தவராகவும் அவர் மாறிவிட்டார் . 
அகமதுஷா அப்தாலி முன்னேறிக் கொண்டிருந்தாலும் பகை 
வர்கள் 

அவரைச் சூழ்ந்து கொண்டதனாலும் அவர் மன 
உறுதியை இழந்துவிட்டார் போலும் . உண்மையாகவே அவர் 
விதியின் விளையாட்டுப் பொம்மை ; ஒன்றுமே தெரியாதவர் ; 
அனுபவமற்றவர் ; தாம் நம்பியவர்களின் துரோகத்திற்கு 


வங்காளத்தில் புரட்சி 


111 


இலக்கானவர் . குறிப்பிடத்தக்க அரசகுடும்பம் ஒன்றில் அவர் 
தோன்றவில்லை . ஆகவே , முதல் அதிர்ச்சி ஏற்பட்டவுடன் அவர் 
சுருண்டு விழுந்துவிட்டார் . 


பிளாசிப் போர் முடிவடைந்ததுமே சிராஜுத் தௌலாவின் 
இடத்திற்கு மீர் ஜாஃபர் நியமிக்கப்பட்டார் . கிளைவ்தான் 
அவரை ஆட்டிப்படைப்பவராக விளங்கிவந்தார் . கிளைவுடன் 
தாம் அந்தரங்கமாகச் செய்துகொண்ட ஒப்பந்தத்தின்படி 
மீர் ஜாஃபர் சிராஜின் கருவூலத்திலிருந்த 1,500,000 பொற்காசி 
லிருந்து ஆங்கிலேயர்களுக்குப் பெருந்தொகைகளைப் பரிசாக 
வாரி வழங்கினார் . பரப்பளவில் 1050 சதுர கி.மீ. இருந்த ஒரு 
மாவட்டத்தின் மீது நிலமானிய உரிமைகள் வாணிகக் குழுவிற்கு 
வழங்கப்பெற்றன . அப் பகுதி 24 பர்கானாக்கள் என விளங்கிற்று . 
கிளைவுக்குக் கிடைத்த தொகை 2,750,000 பொற்காசுகளாகும் . 
கல்கத்தா குழுவினருக்கும் பெருந்தொகைகள் வழங்கப்பட்டன . 
வாணிகக் குழுவும் அதன் ஊழியர்களும் கோரிய தொகை 
2,750,000 பொற்காசுகளாகும் . மீதிப் பணம் தவணைகளில் 
செலுத்தப்பட வேண்டியதாகும் என்று அறிவிக்கப்பட்டது . 
இவ்விதமாக வங்காளத்தின் கருவூலத்தைக் காலிசெய்துவிட்டு 
நவாபு ஏழையாகிவிட்டுக் கிளைவின் படை உதவியால் ஆட்சி 
நடத்தத் தொடங்கினார் . பின்னாளில் ஆலம் II என்ற பெயரால் 
விளங்கிய அலி கௌஹார் என்பார் 1759 - ல் பீகார் , வங்காளம் 
ஆகியவற்றைக் கைப்பற்றும் நோக்கத்துடன் 

பாட்னாவை 
முற்றுகையிட்டார் . கிளைவின் 

படைவலிமையைக் கொண்டு 
மீர் ஜாஃபர் எதிரியைத் தோற்கடித்து விரட்டினார் . கிளைவ் தாம் 
ஆற்றிய பணிகளுக்குப் பரிசாகப் பேரரசர் மீர் ஜாஃபரிடமிருந்து 
600 குதிரை வீரர்களைக் கொண்டதற்கான மன்சப்தாரி பதவி 
யையும் பெற்றுக்கொண்டார் . அந்தப் பதவியைப் பேணிக் 
காப்பதற்காக 24 பர்கானாக்கள் அவருடைய சொந்த ஜாகீராக 
அளிக்கப்பட்டன . ஆண்டுதோறும் 30,000 பொற்காசுகளைக் 
கிளை விற்கு நிலத்து வாடகையாகக் கொடுக்கவேண்டும் என்ற 
நிபந்தனையின் பேரில் வாணிகக் குழு தனக்குரிய ஜமீன் தார் 
உரிமைகளைத்தானே வைத்துக்கொண்டது . அமீன் சந்துக்கு 
ஒன்றுமே டக்கவில்லை . பொய்யான நகலைப்பற்றிய 
விவரத்தைக் கேள்வியுற்ற அவருக்குப் பைத்தியமே பிடித்து 
விட்டது ! 


கிடை 


வங்காளத்தையும் இறுதியில் இந்தியா முழுவதையும் 
பிரிட்டிஷ்காரர்கள் வெல்வதற்குப் பிளாசிப் போர் முடிவாக 


112 


இந்திய வரலாறு 


படை 


நிலை 


வகைசெய்து கொடுத்தது . இதற்கு முக்கியமான காரணமாக 
இருந்தது , அப்பொழுது நாட்டில் இருந்த அரசியல் சூழ்நிலையே 
யாகும் . அந்தச் சூழ் நிலையில் ஆயுதம் தாங்கி நின்ற ஒரு 
வாணிகக் குழுவின் அதிகாரப் பெருக்கத்தை உறுதிவாய்ந்த 
எந்தச் சக்தியாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை . நிகழ்ச்சி 
சிறியதாக இருந்த போதிலும் விளைவு மிக முக்கியமானதாக 
இருந்ததனால் பிளாசிப் போர் ஒரு மாபெரும் போராகும் என்று 
கருதப்படுகின்றது . ஆங்கிலேயர்களின் திறம் பெற்ற 
வலிமையை அப் போரானது உறுதி செய்து விட்டது . அந்த 
வெற்றிக்குக் காரணமாயிருந்த கிளைவ் ஒரு மாபெரும் வீரர் என்று 
கருதப்பட்டார் . 

வங்காளத்தில் கிளைவ் முதன்மை நிலையைப் பெற்றிருந்தா 
ரெனினும் சென்னையிலிருந்த ஆளுநர் , வாணிகக் குழுவினர் 
ஆகியவர்களின் ஊழியராகவே அவர் தொடர்ந்து இருந்து 
வந்தார் . ஜூன் , 1758 - ல் கல்கத்தா குழு அவரை வங்காள 
ஆளுநராகத் தேர்ந்தெடுத்தமையினால் 

அவருடைய 
முறைப்படியமைந்த உரிமை பெற்றது . அவ்வாண்டு முடிவுக் 
குள்ளாக இயக்குநர்களும் அவருடைய தேர்தலுக்கு ஒப்புதல் 
அளித்தனர் . ஆனாலும் , நவாபுக்கும் அவருக்கும் இடையே 
எவ்வகைத் தொடர்பு இருக்கவேண்டும் என்பது தெளிவற்ற 
தாகவே இருந்தது .. அவருடைய மேலாண்மையின் கீழ் 
மீர் ஜாஃபர் இருக்க மனமில்லாமல் இருந்து வந்தார் . ஆங்கி 
லேயர்களின் பிடியினின்றும் விடுதலை பெறுவதற்காக அவர் 
பெருமுயற்சி செய்தார் . சின்சுராவிலிருந்த டச்சுக்காரர்களுடன் 
அவர் மறைமுகமாகக் கடிதப் போக்குவரத்து நடத்தினார் . 
ஆங்கிலேயர்களின் ஆதிக்கப் பெருக்கத்தைக் கண்டு பொறாமைப் 
பட்ட டச்சுக்காரர்கள் நவாபினுடைய உதவியைக் கொண்டு 
அவர்களை நீக்கிவிடலாம் என்று மனப்பால் குடித்து வந்தனர் . 
அதற்காகத் தங்கள் நாட்டிலிருந்து ஏழு போர்க் கப்பல்களையும் 
அவர்கள் தருவித்தனர் . கிளைவ் மிக்க விழிப்புடன் தம் படைகளை 
யெல்லாம் திரட்டி ஹூக்ளி நதிக்கரையில் பிதெர்ரா ( Biderra ) 
என்னும் இடத்தில் டச்சுக்காரர்களை முரியடித்தார் . தோல்வி 
யுற்ற டச்சுக்காரர்கள் அமைதியை நாடினர் . பெருந் 
தொகையை அவர்கள் இழப்பீடாகக் கொடுத்துவிட்டுப் 
பிரிட்டிஷ்காரரின் உயர் நிலையை ஒப்புக்கொண்டனர் . 

கிளைவ் , இச்சாதனைகளை யெல்லாம் சாதித்து விட்டுப் பிப்ரவரி , 
1760 - ல் தாயகம் திரும்பினார் . வங்காளத்தில் பெற்ற பெருங் 
கொள்ளையடிப்பினைக் கொண்டு ஒரு சில ராட்டன் பரோக்களை 
அவர் விலைகொடுத்து வாங்கிப் பாராளுமன்றத்தில் மக்கள் 


வங்காளத்தில் புரட்சி 


113 


சபையின் உறுப்பினரானார் . பிறகு பிரபுக்கள் சபையின் உறுப் 
பினராகவும் உயர்த்தப்பட்டார் . கருநாடகத்திலும் வங்காளத் 
திலும் தாம் சாதித்தவற்றிற்காக ஏற்கெனவே கிளைவ் பேரும் 
புகழும் பெற்று விளங்கினாராயினும் வாணிகக் குழுவின் ஒரு சில 
உறுப்பினர்கள் வங்காளத்தில் அவருடைய செயல்களின் மீது 
சற்றுக் கடுமையான நோக்கங்கொண்டிருந்தனர் . 


கிளைவ் இந்தியாவை விட்டு வெளியேறிச் சென்றதற்குப் 
பிறகு வங்காளத்தில் குழப்பமும் ஒழுங்கின்மையும் ஓங்க 
ஆரம்பித்தன . இலஞ்ச ஊழல் மலிந்து கிடந்தது . நிருவாகத் 
தின் முறையின்மை , ஆங்கிலேயர்களின் புகழுக்குப் பங்கம் 
விளைவித்தது . வாணிகக் குழுவின் விவகாரங்களின் பொறுப்பை 
ஹால்வெல் என்ற ஆளுநர் ஏற்றிருந்தார் . அவர் போதிய 
திறமையும் அனுபவமும் இல்லாதவர் . 


பட்டது . 


வாணிகக் குழுவின் நிலை சிறிது தாறுமாறானதாகவே 
இருந்தது . உண்மையில் அது வங்காளத்தின் மீது முழு ஆதிக்கம் 
பெற்றிருந்தது . 

ஆனால் , கொள்கையளவில் ஆட்சி புரியத் 
தயங்கிற்று . அதன் அதிகாரிகள் 

பொறுப்பு ஏதுமில்லாது 
சலுகைகளை மட்டும் அனுபவித்து வந்தனர் . பிளவுபட்ட ஆட்சி 
யின் விளைவாக எங்கும் முறையற்ற அரசாங்கம் ஓங்கிற்று . 
வாணிகக் குழு , நவாபு ஆகிய இருவருக்குமே பணம் தேவைப் 

வாணிகக் குழுவினர் இங்கிலாந்தில் இருந்த தங்கள் 
முதலாளிகளுக்குப் பெருந்தொகைகளை அனுப்பி அவர்களைத் 
திருப்தி செய்யவேண்டியிருந்தது . நவாபின் படைகள் தங்கள் 
கோரிக்கைகளை உடனடியாகக் கவனிக்க வேண்டும் 
வற்புறுத்தினர் . அப்பொழுது அவரை அச்சுறுத்திக் கொண் 
டிருந்த மராட்டியப் படையெடுப்பை முறியடிப்பதற்காக 
அவருக்கு ஒரு புதிய படை எழுப்ப நிதி தேவைப்பட்டது . 
வாணிகக் குழுவின் ஊழியர்கள் 3 மா நிலங்களின் வாணிகத்தை 
ஏகபோக உரிமையாக்கிக் கொள்வதற்குப் பெரும்பாடுபட்டனர் . 
அரசியலும் வாணிகமும் சேர்ந்து குழப்பநிலை தோன்றியிருந்தது . 
ஒருவகைப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியும் முறைகேடும் மல்கிக் 
கிடந்தன . 


என 


ஆளுநருக்கும் 


அவருடைய 

துணைவர் களுக்கும் இருந்த 
முக்கிய நோக்கமாவது , கிடைக்கும் எதையுமே தங்களுடைய 
தாக்கிக் கொள்வது என்பதாகும் . மீர் ஜாஃபர் ஒரு பொன் 
கோணிப்பை , தாங்கள் விரும்பிய போதெல்லாம் அதில் 


114 


இந்திய வரலாறு 


சையைப்போட்டுப் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றே 
அவர்கள் கருதினர் . அவர்களுக்குக் 

அவர்களுக்குக் குறைந்த 

குறைந்த சம்பளமே 
அளிக்கப்பட்டு வந்ததனால் இடை ஆதாயங்களையும் செலவுப்படி 
களையும் ( batta ) பெற்று அக் குறையைச் சரிகட்ட அவர்கள் 
நினைத்தனர் . அத்தவறுகளை இயக்குநர் களும் கண்டும் காணாதது 
போல் இருந்து விட்டனர் . 


பால்வெலுக்குப் பிறகு வான்ஸிடார்ட் ( Vansittart ) என்பவர் 
ஆளுநராகப் பதவியேற்றார் . அவரும் வங்காளத்திலிருந்த 
ஆங்கிலேயர்களும் மீர் ஜாஃபரை வெறுத்தனர் . பிரிட்டிஷ் 
பாதுகாப்பிலிருப்பதை மீர் ஜாஃபர் வெறுத்தார் . ஆகவே , அவர் 
களுக்கெதிராக டச்சுக்காரர்களை அவர் ஆதரிக்கத் தொடங்கி 
விட்டார் . அவரிடத்தில் ஒரு சிறிதும் பணம் கிடையாது . 
ஆகவே , கல்கத்தாக் குழுவினருக்குக் கொடுக்க வேண்டிய 
பரிசுத் தொகையை மேலும் தொடர்ந்து கொடுக்க அவரால் 
முடியவில்லை . நாட்டில் முறையற்ற ஆட்சி நிலவி இருந்தது . 
எந்த முக்கியச் சீர்திருத்தங்களையும் நவாபு புகுத்த முடியவில்லை . 
வேறு பல சிக்கல்களும் அவரைத் தொல்லைப்படுத்தி வந்தன . 
ஷா ஆலம் மீண்டும் ஒரு முறை நாட்டின் மீது படையெடுத்தார் . 
பீஹாரில் இருந்த பிரிட்டிஷ் படை ஒன்று அப்படையெடுப்பினை 
எதிர்த்து வெற்றி பெற்றது . ஆயினும் , 

ஆயினும் , அதன் தலைவர் 
மீர் ஜாஃபரும் 

அவருடைய மகனும் தம்முடன் நன்றாக 
ஒத்துழைக்கவில்லை 

என்று 

குறைப்பட்டுக் கொண்டார் . 
மீர் ஜாஃபருக்கு வயது முதிர்ந்துவிட்டது ; திறமையற்றவராக 
வும் அவர் இருந்தார் . உறுதியுடனும் ஆற்றலுடனும் செயற்பட 
அவரால் முடியவில்லை . அவருடைய நிலைமை மிகவும் நலிந்து 
விட்டபடியால் 
அவருடைய மாப்பிள்ளையான 

காசிம் 
என்பவரை வங்காளத்து நவாபாக்கச் சதி ஆலோசனை நடந்து 
கொண்டிருந்தது . அச் சதிக்கு ஹால் வெலும் இன்னும் மற்றவர் 
களும் ஆதரவு அளித்தனர் . நவாபைப் பதவி துறக்குமாறு 
கல்கத்தாக் குழுக் கட்டாயப்படுத்தியது . அவருடைய பீடத்தில் 
மீர் காசிம் அமர்த்தப்பட்டார் . மீர் ஜாஃபர் ஆங்கிலேயர்களின் 
நண்பராவார் என்றும் அவரைக் காப்பது ஆங்கிலேயர்கள் 
கடமையாகும் என்றும் ஒரு சில உறுப்பினர்கள் எடுத்துக் 
கூறினர் . ஆனால் , ஹால்வெலும் வான்ஸிடார்ட்டும் இரண்டாம் 
புரட்சி ஒன்றை நிகழ்த்த ஏற்கெனவே முடிவு கட்டியிருந்தனர் . 
அதனை நிறைவேற்றுவதில் அவர்கள் வெற்றியும் கண்டனர் . 
மீர் காசிமுடன் செய்துகொண்ட ஒப்பந்தத்தின்படி அவருக்கும் 
ஆங்கிலேயர்களுக்குமிடையே உறுதியான நட்புறவு 

நட்புறவு நிலை 
நாட்டிக்கொள்ளப்பட்டது . தாம் வாக்குறுதியளித்ததன்படி 


வங்காளத்தில் புரட்சி 


115 


நவாபு , பர்த்வான் , மிதுனபுரி , சிட்டகாங்கு ஆகியவற்றின் 
வருவாய்களை வசூலிப்பதற்கான ஜமீன்தார் உரிமைகளை 
வாணிகக் குழுவிற்கு வழங்கி அதற்குச் சன்னத்து களையும் 
வழங்கினார் . இந்த நிலங்களிலிருந்து வரும் வருமானத்தை 
வாணிகக் குழுவே பெற்றுக்கொள்ள வேண்டும் . மேலும் , 
அரசாங்கத்தின் கீழ் வாடகைக்குக் குடியிருந்தவர்கள் ஆங்கி 
லேயர்களின் நிலங்களிலும் ஆங்கிலேயர்கள் அவ்வாடகைக் 
குடியிருப்பினரின் நிலங்களிலும் குடியிருத்தலாகாது என்றும் 
தீர்மானிக்கப்பட்டது . தமக்கு முற்பட்டவர்களுடைய கடன் 
களைத் தீர்த்துக்கொள்ளவும் மீர் காசிம் இசைந்தார் . 


வாணிகக் குழுவின் ஊழியர்கள் மிகுந்த இலாபத்தைப் 
பெற்றுக்கொண்டனர் . கல்கத்தாக் குழுவின் உறுப்பினர்கள் 
தங்களுக்காக என்றே 2,000,000 பொற்காசுகளைப் பெற்றுக் 
கொண்டனர் . மற்றவர்களை விடச் சிறிது அதிகமான நேர்மை 
படைத்தவராக இருந்த வான்ஸிடார்ட் 50,000 பொற்காசுகளைப் 
பெற்றுக்கொண்டார் . மார்ச்சு 1761 - ல் மீர் காசிம் , ஷா ஆலம் II 
என்ற பேரரசரைப் பாட்னாவில் சந்தித்து அவரிடத்திலிருந்து தம் 
முடைய புதிய நிலைக்கு ஒப்புதல் பெற்றுக்கொண்டார் . இந்த 
ஒப்புதலுக்குக் கைம்மாறாக ஆங்கிலேயர்கள் பேரரசருக்கு நாள் 
ஒன்றுக்கு 1,800 ரூபாயைச் செலவுப்படியாக வழங்கினர் . 


நவாபை 

மாற்றிவிடுவதனால் மட்டுமே வங்காளத்துப் 
பிரச்சினைகளைத் தீர்த்துவிட முடியவில்லை . வாணிகக் குழுவுக்கும் 
நவாபுக்குமிடையே ஏற்பட்டுக்கொண்டிருந்த மோதலுக்கான 
காரணங்களை நீக்க ஏதும் செய்யவில்லை . அங்கே அவர்கள் 
மீண்டும் மோதிக்கொள்வது என்பது தவிர்க்க முடியாததாகி 
விட்டது . வருங்காலத்தில் மேலும் பல தொல்லைகள் ஏற்படுவதா 
யிருந்தன . ஆனால் , இதையெல்லாம் புதிய புரட்சியை உருவாக் 
கினவர்கள் கருத்தில் கொண்டிருந்ததாகப் புலப்படவில்லை . 


மீர் காசிம் அறிவாற்றல் படைத்தவர் ; ஆற்றல்மிக்க 
நிருவாகி ; எடுத்த காரியத்தைச் செய்ய வல்லவர் ; செய 
லாற்றல் படைத்தவர் ; மனம் தளாாது உழைக்கக்கூடியவர் ; 
சிக்கனத்தில் கருத்துள்ளவராயிருந்தவர் . வங்காளத்தில் 
ஒழுங்கை ஏற்படுத்தவும் அரச ஊழல்களை நீக்குவதற்கும் அவர் 
ஆவலாய் இருந்தார் . அவர் தம் நிதியை மறுசீரமைத்து வீண் 


116 


இந்திய வரலாறு 


செலவுகளையெல்லாம் நீக்கித் திறம்பட ஆட்சி புரிந்து வந்தார் . 
மாங்கீரில் ( Monghyr ) படைக்கலக் கொட்டில் ஒன்றை அவர் 
நிறுவி மேலை நாடுகளின் முறைப்படி தம் படையினருக்குப் 
பயிற்சியளித்தார் . சுங்க வரிகளைச் செலுத்துவதைப்பற்றி 
அவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சச்சரவு மூண்டது . வாணிகக் 
குழுவின் வியாபாரத்திற்காகத் தீர்வைகளைச் செலுத்த வேண்டி 
யதிலிருந்து 1717 - ல் பேரரசர் ஃபர்ருக்ஷியார் அதற்கு விலக்கு 
அளித்திருந்தார் . ஆனால் , வாணிகக் குழுவின் ஊழியர்கள் இந்தச் 
சலுகையைத் தங்கள் சொந்த வியாபாரத்திற்காகப் பயன் 
படுத்திக் கொண்டதோடல்லாமல் அனுமதிச் சீட்டுகளை உள்ளூர் 
வணிகர்களுக்கு விற்று மிகுந்த இலாபத்தைத் திரட்டிக்கொண்டு 
மிருந்தனர் . ஆங்கிலேயர்களுடைய அச் செயல்களினால் தம் 
வருமானம் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது என்பதை அறிந்து 
கொண்ட நவாபு தம் 

கண்டனத்தைத் தெரிவித்தார் . 
வான் சிடார்ட்டும் கல்கத்தாக் குழுவின் இரு உறுப்பினர்களான 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் , வெரெல்ஸ்ட் ( Verelst ) ஆகியவர்களும் 
நவாபின் கோரிக்கை நியாயமானதே என்று வலியுறுத்தினர் 
என்றாலும் குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையோர் நவாபின் 
கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டனர் . ஆகவே , மனக்கசப் 
புற்ற நவாபு தம் தலை நகரை இன்னும் உட்பகுதியிலிருந்த 
மாங்கீருக்கு மாற்றிக்கொண்டார் . சுங்க வரிகளையும் அவர் 
முற்ற முற்றத் தவிர்த்துவிட்டார் . அச் செய்கையானது வாணிகக் 
குழுவின் நலன்களை மிகத் தீவிரமாகப் பாதிக்கும் எனக் கருதப் 
பட்டது . பேரரசின் அனுமதியின்றி அத் தீர்வைகளை ஒழிப்ப 
தற்குத் தக்காணத்துச்சுபோ தாருக்கு உரிமை கிடையாது என்று 
தர்க்கம் செய்யப்பட்டது . பாட்னாவில் ஆங்கிலப் பண்டகசாலை 
யின் தலைவரான எல்லிஸ் ( Ellis ) என்பவர் அந் நகரைக் கைப் 
பற்ற முயன்றார் . அம் முயற்சி தோல்வியடைந்துவிட்டது . 
எல்லிஸ் உள்ளிட்ட 200 ஆங்கிலேயர்களைப் பாட்னாவில் மீர் காசிம் 
சிறையிலடைத்தார் . ஆயிரம் ஐரோப்பியர்களும் 400 இந்தியப் 
படைவீரர்களும் அடங்கிய படை ஒன்றுக்கு ஆடம்ஸ் ( Adams ) 
என்பார் தலைமை தாங்கி மீர் காசிமின்மீது போர் தொடுத்துக் 
கத்வா ( Katwah ) , மூர்ஷிதாபாத் , மாங்கீர் ஆகிய இடங்களிலும் 
மேலும் பற்பல இடங்களிலும் அவரைத் தோற்கடித்தார் . 
மனக்கசப்புற்ற நவாபு முதலில் பாட்னாவுக்கும் பிறகு 
ஒளத்துக்கும் ( Oudh ) ஓட்டம் பிடித்தார் . பாட்னாவில் இருந்த 
எல்லா ஆங்கிலக் கைதிகளையும் கொன்றொழித்தார் . ஆங்கிலே 
பர்கள் , மீர் காசிமைப் பதவியிலிருந்து நீக்கி மீண்டும் 
மீர் ஜாஃபரைப் பதவியிலமர்த்தினர் . மீர் ஜாஃபர் , வணிகக் 
குழுவின் சலுகைகளுக்கு உறுதியளித்து , மீர் காசிமினால் 


வங்காளத்தில் புரட்சி 


117 


உண்டான இழப்பினை ஈடு செய்து வழக்கம்போலப் பரிசுகளையும் 
வழங்கினார் . ஆறு ஆண்டுகட்குள் மூன்றாம் தடவையாக 
வங்காளத்தில் புரட்சி உருவாக்கப்பட்டது . 


பேரிழப்பிற்கு இலக்கான மீர் காசிம் , ஒளத்தின் நவாபான 
ஷூஜாவுத் தௌலாவுடனும் ( Shuja - ud - daula ) பேரரசர் இரண் 
டாம் ஷா ஆலமுடனும் கூட்டுறவு ஏற்படுத்திக்கொண்டு வங்கா 
ளத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முயன்றார் . 1764 ஆம் 
ஆண்டின் முற்பகுதியில் கூட்டுறவினரின் படைகள் பற்பல இடங் 
களிலும் ஆங்கிலேயர்களுடன் மோதிக்கொண்டன . இறுதியில் 
அப் படைகள் பம்பாயிலிருந்து கொண்டுவரப்பட்ட படைக்குத் 
தலைமை வகித்த ஹெக்டர் மன்றோ ( Major Hector Munro ) 
என்பவரைக் கங்கை நதிக்கரையில் பக்ஸார் ( Baksar ) என்னும் 
இடத்தில் சந்தித்தன . 1764 , அக்டோபர் 22 ஆம் நாள் அன்று 
அப் படைகள் அடைந்த தோல்வி இறுதியானதாக இருந்தது . 
தோல்வியுற்ற ஷா ஆலம் உடனே கட்சி மாறி ஆங்கிலேயர் 
களுடன் சேர்ந்து கொண்டு அவர்கள் பாதுகாப்பை நாடினார் . 
சூனார் , அலகாபாது , கோரா , லக்னோ முதலான முக்கிய இடங் 
களின் அரசர்கள் ஆங்கிலேயர் கைவசமானதும் ஷுஜாவுத் 
தெளலாவும் கீழ்ப்படிந்துவிட்டார் . மீர் காசிம் தில்லியின் சுற்றுப் 
புறத்தில் எங்கோ ஓடிச் சாகும் வரையிலும் தலைமறைவாகவே 
காலங்கழித்து வந்தார் . 


பக்ஸார் போர் உண்மையில் ஒரு முக்கியப் போராகும் . 
பிளாசிப் போரைவிட இந்தப் போரானது ஆங்கிலேயர்களின் 
சிறந்த படைவலிமையை வெளிப்படுத்தியது . அதை ஒரு வெறும் 
சண்டை என்றோ மோதல் என்றோ கூறுவதற்கில்லை . அதில் இரு 
தரப்பினரும் மிகக் கடுமையாகப் போரிட்டனர் . ஆங்கிலேயர் 
களுக்கும் சேதம் இல்லாமல் இல்லை . அவர்களுடைய வெற்றி 
ஒரு சதித் திட்டத்தின் அல்லது துரோகச் செயலின் விளைவினால் 
ஏற்பட்ட ஒன்று என்று கூறுவதற்கில்லை . மீர்காசிம் போருக்காகச் 
சிறந்த ஆயத்தங்களைச் செய்து வைத்திருந்தார் . இருப்பினும் 
அவருடைய படைகள் தொடர்ந்து தோல்வியுற்றுக் கொண் 
டிருந்தன . அதிலிருந்து அப் படைகள் , மேலை நாடுகளின் 
முறைப்படி பயிற்சி பெற்றிருந்த போதிலும் உண்மையில் 
எவ்வளவு பலவீனமாக இருந்தன என்பது புலனாகின்றது . 
ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டுறவை மீர் காசிம் 
ஏற்படுத்தியது அவருடைய செயலாற்றும் திறமையைப் புலப் 
படுத்துகின்றது . ஆனால் , அந்தக் கூட்டுறவும் முரிந்துவிட்டது . 

35 


118 


இந்திய வரலாறு 


அம் முரிவு அக் காலத்தில் அரசியல் , இராணுவ முறையில் 
குறைகள் இருந்தன என்பதைக் காட்டுகின்றது . அக் காலம் 
முதல் ஆங்கில வாணிகக் குழு வெல்லமுடியாத ஒரு வாணிகக் 
குடியரசாயிற்று . வங்காள நவாபு , பேரரசர் , ஒளத்தின் நவாபு 
ஆகிய மூவருமே தோற்கடிக்கப்பட்டதனால் அன்னவர்களுடைய 
புகழுக்குப் பேரிழுக்கு ஏற்பட்டது . அதற்குள்ளாக இந்தியாவில் 
பல முக்கிய மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தன . 1761 - ல் மராட்டி 
யர்களை ஆப்கானியர்கள் பானிப்பட்டுப் போர்க்களத்தில் தோற் 
கடித்தனர் . பானிப்பட்டுப் போர்க்களத்தில் ஆப்கானியர்களின் 
பீரங்கிகள் முழங்கிக் கொண்டிருக்கையில் ஆங்கிலேயர்கள் 
வங்காளத்தில் தங்கள் அரசியல் ஆதிபத்தியத்தை நிலை நாட்டிக் 
கொண்டிருந்தனர் . அவர்கள் அதுவரை பெற்றிராத ஓர் உயர் 
நிலையைப் பக்ஸார் போர் அவர்களுக்கு ஏற்படுத்திக் 
கொடுத்தது . 


1765 , பிப்ரவரியில் மீர் ஜாஃபர் உயிர் நீத்தார் . வங்காளக் 
குழு அவருடைய இரண்டாம் மகனான நஜீமுத் தெளலாவை 
நவாபாக்கியது . அவர் அக் குழுவின் ஒரு கைப் பொம்மை 
யாகவே இருந்தார் . முதல் அமைச்சர் பதவியை ( நாயப் 
திவான்- Naib Dewan ) ஏற்படுத்துமாறு கல்கத்தாக் 

குழு 
அவரைக் கட்டாயப்படுத்தியது . ஆங்கிலேயர்களின் வற்புறுத் 
தலின் பேரில் முகமது ரஜா கான் ( Muhammad Raza Khan) 
என்பவர் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார் . உண்மை அதிகாரம் 
ரஜா கானிடம் தான் இருந்தது . புதிய நவாபிடமிருந்து 
வாணிகக் குழு பல சலுகைகளை வலிந்து பெற்றுக்கொண்டது . 
முன் போலவே பல பரிசுகளையும் பெற்றுக்கொண்டது . ஆளுநரும் 
அவருடைய சகாக்களும் மட்டுமே 139,357 பொற்காசுகளைப் 
பெற்றுக்கொண்டனர் . இலஞ்ச ஊழல் எங்கும் தலை தூக்கி 
யிருந்தது . வாணிகக் குழுவின் எல்லாப் பணியாட்களும் , 
அவர்கள் உயர் அதிகாரிகளாக இருந்தவர்களாயினும் அல்லது 
கீழ் நிலையில் இருந்தவர்களாயினும் பெருஞ் செல்வத்தைத் 
திரட்டிக் கொள்வதிலேயே அல்லும் பகலும் கண்ணுங் கருத்து 
மாய் இருந்தனர் . 


கிளைவ் இந்தியாவுக்குத் திரும்புதலும் இரண்டாம் முறையாக 

அவர் ஆளுநராகப் பதவி வகித்தலும் ( 1765-67 ) 
இலஞ்ச வாழலினால் நிருவாகம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந் 

அதனை முற்றிலும் போக்கிவிட்டு நிருவாகத்தைச் சீர் 
திருத்தி அமைக்கக் கிளைவ் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப் 
பட்டார் . 


வங்காளத்தில் புரட்சி 


119 


செய்து 


வாணிகக் குழு 


1765 , மே மாதத்தில் கிளைவ் இந்தியாவுக்கு வந்து 
சேர்ந்தார் . நிருவாகக் குழுவை ஒதுக்கி வைப்பதற்கான 
அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது . அவர் பதவி 
யேற்றதுமே , நிருவாகக் குழுவைப் பதவியிலிருந்து நீக்கி 
ஆலோசனைக் குழு ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டார் . அவ் 
வாண்டு ஆகஸ்டு மாதத்தில் அலகாபாது ஒப்பந்தத்தை அவர் 
பேரரசருடனும் வங்காள , ஒளத் நவாபுகளுடனும் 
கொண்டார் . அந்த ஒப்பந்தத்தின்படி 

கோரா ( Kora ) 
அலகாபாது ஆகிய இரு மாவட்டங்களும் , ஆண்டொன்றுக்கு 
26 இலட்சம் ரூபாய் கப்பத் தொகையும் பேரரசர் ஷா ஆலமுக்கு 
அளிக்கப்பட்டன . அதற்குக் கைம்மாறாகப் பேரரசர் வங்காளம் , 
பீஹார் , ஒரிஸா ஆகியவற்றின் திவானியை ( வருவாய் , நீதித் 
துறைகளின் நிருவாகம் ) வாணிகக் குழுவுக்கு வழங்கினார் . 
கோரா , அலகாபாது நீங்கலாக மற்றவை ஒளத் ஷூஜாவுத் 
தௌலா 50 இலட்சம் ரூபாய் இழப்பீடாகக் கொடுப்பதின் 
பேரில் , அவருக்கே திருப்பிக் கொடுக்கப்பட்டுவிட்டன . 
அவருடன் கிளைவ் தற்காப்பு ஒப்பந்தம் ஒன்றையும் செய்து 
கொண்டார் . 

வங்காளத்து வருமானத்தினின்றும் நிருவாகச் 
செலவுகளுக்காக 53 இலட்சம் 

ரூபாயை 
நவாபுக்குக் கொடுக்க வேண்டியதாயிற்று . இந்தத் தொகை 
பின்னாளில் 1766 - ல் 41 இலட்சமாகவும் 1769 - ல் 32 இலட்ச 
மாகவும் குறைக்கப்பட்டது . 

பக்ஸார் வெற்றியைத் தொடர்ந்தாற்போல் கிளைவ் ஆட்சிப் 
பகுதிகளை வெல்வதையும் விரிவுபடுத்திக் கொள்வதையும் மேற் 
கொள்ளாமை அவருடைய விவேகத்தைப் புலப்படுத்துகின்றது . 
ஆனால் , அவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்று கூட்டும் , 
மற்றவர்களும் வற்புறுத்தினர் . பேரவாமிக்கவர்களான அவர்கள் 
ஆங்கிலப் படை உடனே தில்லிக்குச் சென்று ஷா ஆலமின் 
சார்பாக இந்தியா முழுவதையுமே கைப்பற்றிக் கொள்ள 
வேண்டும் என்றும் வற்புறுத்தினர் . ஆனால் , கிளைவ் அத்தகைய 
கொள்கையை ஏற்றுச் செயற்படுத்த மறுத்துவிட்டார் . வாணிகக் 
குழு வங்காளம் , பீஹார் , ஒரிஸா ஆகிய இடங்களில் மட்டுமே 
ஆட்சி நடத்தவேண்டும் என்று கிளைவ் முடிவு செய்தார் . இந்த 
ஆட்சிப் பகுதிகளின் பாதுகாப்புக்காக ஒளத்தில் அவர் ஆங்கிலே 
யர்களுடன் நட்பு பூண்ட நாடு ஒன்றை உருவாக்கிக்கொண்டார் . 
அதற்கு மேற்பட்டுச் செல்வது அத்துமீறிய பேரவாச் செயலும் 
மூடத்தனமான செயலுமாகும் என்று அவர் அறிவித்தார் . 
‘ வளையத்துக்குள்ளேயே இருத்தல் (ring fence ) 
வரம்புக்குட்படுத்தப்பட்ட பொறுப்பு அல்லது தலையிடாமை 


அல்லது 


120 


இந்திய வரலாறு 


என்ற இக் கொள்கை அடுத்த முப்பதாண்டுக்கு மேல்வரையிலும் 
கடைபிடிக்கப்பட்டு வந்தது . 


கிளைவ் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் 


சீர்கெட்டிருந்த நிருவாகத்தைச் சீர்படுத்த வேண்டும் என்று 
கிளைவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது . பணித்துறையைச் சீர் 
படுத்தும் வகையில் கிளைவ் தனியார் வர்த்தகத்திற்குக் கண்டிப் 
பான தடைவிதித்தார் . அவருடைய இச் செயல்களுக்குக் 
கடுமையான எதிர்ப்புத் தோன்றியிருந்தது . பரிசுகளைப் பெறப் 
போவதில்லை என்று எழுதிக்கொடுக்குமாறு அவர் பணியாட்களை 
வற்புறுத்தினார் . அவர்கள் அடையும் இழப்பை ஈடு செய்யும் 
வகையில் அவர் அவர்களுடைய சம்பளத்தை மிகுதிப்படுத்து 
மாறு இயக்குநர்களுக்கு எழுதித் தெரிவித்தார் . உப்பு 
வியாபாரத்தை ஏகபோக உரிமையாக்கி அதில் கிடைக்கும் 
இலாபத்தைப் பணியாட்கள் அவரவர்களுடைய தகுதிக்கேற்ற 
வாறு பங்கிட்டுக் கொள்ளுமாறு திட்டம் வகுத்துக் கொடுத்தார் . 
இந்தச் செயலுக்கும் இயக்குநர்கள் எதிர்ப்புத் தெரிவித்து 
இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த ஏகபோக உரிமையை 
எடுத்துவிட்டனர் . இரட்டைப்படி ( Double batta ) என்ற ஒரு 
பழக்கத்திற்கும் அவர் முற்றுப்புள்ளியிட்டார் . அது , அமைதிக் 
காலத்தில் படைவீரர்களுக்குக் கொடுக்கப்பட்ட கூடு தலான 
செலவுப்படியாகும் . மீர் ஜாஃபர் அதை இரட்டித்துவிட்டிருந் 
தார் . தங்களுடைய வருமானம் இங்ஙனமாகக் குறைக்கப்படு 
வதற்குப் படைவீரர்கள் எதிர்ப்புத் தெரிவித்ததோடு கிளர்ந்தும் 
எழுந்தனர் . ஆனால் , கிளைவ் சிறிதும் விட்டுக் கொடுக்காது , 
பேராபத்துக்குள்ளாகியும் அதற்கு முற்றுப்புள்ளியிட்டார் . 


இரட்டை ஆட்சிமுறை 


இரட்டை ஆட்சி (Double Government) 40 600 60W 
வங்காளத்தில் கிளைவ் ஏற்படுத்துவதற்கு முன்பே ஆங்கிலே 
யர்கள் இருவித உரிமைகளைப் பெற்றிருந்தனர் . மொகலாயப் 
பேரரசர் வங்காளத்தில் வரித்தண்டல் உரிமையைக் கிளைவுக்கு 
வழங்கி இருந்தார் . இதற்குத் திவானி என்று பெயர் . நிஸாமத் 
என்ற உரிமையை அதாவது , மற்றத் துறைகளைக் குறிப்பாகக் 
குற்றவியல் துறை , இராணுவத் துறை ஆகியவற்றை நடத்திச் 
செல்லும் உரிமையை ஆங்கிலேயர்கள் நவாபினிடமிருந்து 
பெற்றிருந்தனர் . இவ்வுரிமைகள் ஆங்கிலேயர்களுக்கும் 


வங்காளத்தில் புரட்சி 


121 


நவாபுக்குமிடையே வரையறுக்கப்பட்டிருந்த அதிகாரங்களைத் 
தெளிவாகக் குறிப்பிடவில்லை . ஆகவே , கிளைவ் இதனை மாற்றித் 
திட்டவட்டமாக எந்தெந்தத் துறை யார் யாருக்குரியதாகும் 
என்று காட்டினார் . இதன்படி வங்காள ஆட்சிமுறை இரண்டாகப் 
பிரிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கும் நவாபுக்கும் கொடுக்கப் 
பட்டது . 


கிளைவின் இத் திட்டத்தின்படி இராணுவம் , நிதி , வெளி 
நாட்டுறவு , வெளிநாட்டு வாணிகம் ஆகியவை ஆங்கிலேயர் 
களுக்கும் , வரித்தண்டல் , நீதிவழங்குதல் ஆகிய துறைகள் நவா 
புக்கும் வழங்கப்பட்டன . ஆங்கிலேயர் நிதிக்கு அதிபதிகளாக 
இருந்ததனால் நவாபின் ஆட்சிச் செலவுக்கும் , மொகலாயப் 
பேரரசருக்குச் செலுத்த வேண்டியிருந்த கப்பத்திற்கும் ஒரு 
பகுதியைக் கொடுத்துவிட்டு மீதியைக் கருவூலத்தில் சேர்த்தனர் . 
வங்காளம் , பீகார் ஆகிய மா நிலங்களுக்குத் துணை நவாபுகள் 
அமர்த்தப்பட்டனர் . ஆங்கிலேயர்களின் அனுமதியில்லாமல் 
இத் துணை நவாபுகள் பதவி நீக்கம் செய்யப்படலாகாது . இந்தத் 
துணை நவாபுகளை மூர்ஷிதாபாதிலிருந்த நிலையரும் ( Resident ) 
பாட்னாவிலிருந்த தலைமை முகவரும் கண்காணிக்கவேண்டும் . 
இவ்வாறாக ஆட்சித் துறையானது இரண்டாகப் பிரிக்கப்பட்டு 
ஆட்சி நடைபெற்றதால் இதற்கு இரட்டை ஆட்சி என்று பெயர் 
வழங்கப்பட்டது . 


இரட்டை ஆட்சியினால் ஏற்பட்ட சன்மைகள் 


கிளைவின் இரட்டை ஆட்சி பலவித நன்மைகளை விளை 
வித்தது . ஆங்கிலேயர்கள் இதுவரை இருந்ததுபோல் வாணிகக் 
குழுவினராக மட்டுமல்லாமல் ஆட்சியாளர்களாகவும் பயிற்சி 
பெற இந்த முறை உதவியது . வரித்தண்டல் முறை , நீதி 
வழங்குமுறை ஆகியவை இந்திய மக்களின் பண்பாட்டையும் 
பழக்க வழக்கங்களையும் ஒட்டிவரும் முறைகளாகும் . அவற்றை 
நன்கறியாத ஆங்கிலேயர்கள் நவாபின் பொறுப்பிலேயே விட்ட 
தனால் ஓரளவு நன்மை ஏற்பட்டது . வரிகொடாமல் ஏய்க்கும் 
முறைகளைக் கையாண்ட இந்தியரை ஆங்கிலேயர்களால் கண் 
காணிக்க முடியவில்லை . சாதிவேறுபாடுகளும் மதத்தின் சக்திக் 
கூறுகளும் நிறைந்திருந்த இந்திய நாட்டில் சாதிக்கொரு நீதி 
என்று இருந்ததைத் தங்கள் ஆட்சி கால் கொள்ளும்போதே 
ஆங்கில முறைப்படி நீதிமுன் யாவரும் சமமே என்னும் 
கொள்கையைக் கடைப்பிடித்தால் ஆபத்து விளையுமாதலாலும் 


122 


இந்திய வரலாறு 


மக்களை உய்த்துணர்ந்து முறை வழங்க இயலாததாலும் நீதி 
வழங்கும் பொறுப்பு நவாபிடமே விடப்பட்டது . 


குழுவின் 


ஆனாலும் , இந்த ஆட்சியின் முறையால் நன்மைகளை விடத் 
தீமைகளே அதிகமாக விளைந்தன . உள் நாட்டுக்குரிய அதிகாரி 
களிடம் பொறுப்பு விடப்பட்ட போதிலும் தக்க கண்காணிப்புக் 
கிடையாது . அதிகாரம் ஆங்கிலேயரிடமும் பொறுப்பு நவாபிட 
மும் இருந்ததால் ஆட்சியின் அனைத்துத் துறைகளிலும் பற்பல 
சிக்கல்கள் தோன்றின . வாணிகக் 

வருமானம் 
குறைந்தது . இதனால் நவாபின் அதிகாரிகள் வற்புறுத்தி வரித் 
தண்டலை விரைவுபடுத்தினர் . அவ் வதிகாரிகள் மக்களைத் 
துன்புறுத்திப் பொருள் பெற்றனர் . ஆனால் , அம் மக்களுக்கு 
நன்மை செய்யும் பொறுப்பு ஆங்கிலேயருடையதாகும் . ஆனால் , 
அவர்கள் 

எதையும் செய்ய முற்படவில்லை . வரிவாங்கு தலை 
உரிமையாகக் கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் குடியானவர் 
களுக்கு நன்மைகளைப் பயக்கும் 

மறுத்தனர் . 
மக்களோ , வரிகொடுக்கும் கடமையைப் பெற்றனர் . ஆனால் , 
நன்மை பெறும் உரிமையை இழந்துவிட்டனர் . 

ஆகவே , 
இரட்டை ஆட்சி நாணயமற்ற , பொறுப்பற்ற ஆட்சியாயிற்று . 
ஆங்கிலேயர்கள் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டுவிட்டனர் . 
ஆனால் , அதனோடு இணைந்திருந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள 
வில்லை . ஆகவே , அதிகாரத்திற்கும் பொறுப்புக்கும் தொடர்பு 
அறுபட்டுப் போயிற்று . பொறுப்பற்ற ஆட்சி கொடுங்கோலாட்சி 
பாயிற்று . பல குடியானவர்கள் வேளாண்மையைத் துறந்து 
கொள்ளை யடித்து வாழ்ந்தனர் . இதனால் வழிப்பறியும் களவுகளும் 
மிகுந்து பாதுகாப்புமின்றி மக்கள் பெரிதும் வருந்தினர் . நூற்றுக் 
கணக்கான ஏக்கர் நிலங்கள் தரிசு நிலங்களாயின . விவசாயம் 
குன்றியது . நாடு செழுமையை இழந்து நின்றது . 


கடமையை 


1767 - பிப்ரவரியில் கிளைவ் இந்தியாவைவிட்டு இங்கிலாந் 
திற்குத் திரும்பினார் . அவருடைய தீவிரமான சீர் திருத்தங் 
களினால் அவர் பலரைப் பகைத்துக் கொண்டிருந்தார் . எதிரி 
களுடைய சினம் , வெறுப்பு , பழிவாங்கும் மனப்பான்மை 
ஆகியவையெல்லாம் அவருக்குப் பெருந் தீங்கும் விளைவித்தன . 
இந்தியாவிலிருந்து திரட்டிக் கொண்டுவந்த பெரும் செல் 
வத்தைப்பற்றிப் பலரும் பேசிக்கொண்டனர் . வாணிகக் குழுவின் 
பணியிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டவர் கள் நவாபுகள் 
என்றே அழைக்கப்பட்டனர் . அவருடைய பல பகைவர்கள் , 


வங்காளத்தில் புரட்சி 


128 


அவருடைய நடத்தையைப்பற்றி 

விசாரிக்குமாறு பாராளு 
மன்றத்தை வற்புறுத்தினர் . கொடுமையாக நடந்து கொண்டார் 
என்றும் கொள்ளையடித்தார் என்றும் பொய்க் கையெழுத்திட்டார் 
என்றும் கொலை புரிந்தார் என்றும் அவர்மீது குற்றம் சாட்டப் 
பட்டது . சமயத்திற்கேற்ப தாம் நடந்து கொண்டதாகவும் 
உண்மையில் தாம் நிதானமாகவே நடந்து கொண்டதாகவும் 
அவர் வாதாடியதை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை . தமது 
நிதானமான நடத்தையைப்பற்றி அவரே வியப்படைந்தார் . 
அவருடைய செயல்களைப் பொதுவாகக் கண்டிப்பதான பிரே 
ரணைகள் 1772 - ல் மக்கள் சபையில் புகுத்தப்பட்டு நிறைவேற்றப் 
பட்டன . தாம் ஏதோ ஆடுகளைத் திருடியவரைப் போல் 
விசாரிக்கப்படுவதாகக் கிளைவ் முறையிட்டுக் கொண்டார் . 
அவர் 234,000 பொற்காசுகள் வாங்கியதாக 1778 - ல் மற்றொரு 
பிரேரணை நிறைவேற்றப்பட்டது . ஆனால் , அதே பிரேரணை 
‘ பெரிதும் மதிக்கத்தக்கதுமான பணிகளைத் தமது நாட்டுக்குக் 
கிளைவ் புரிந்திருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டது . நெடுங்கால 
மாக நீடித்துக்கொண்டேயிருந்த விசாரணையினால் அவருடைய 

நலம் பாதிக்கப்பட்டது . உடல் நலமற்றும் மனம் 
உடைந்தும் போய்விட்ட அவர் 1774 , நவம்பர் 2 ஆம் நாள் 
அன்று தம்மையே சுட்டுக் கொண்டு தற்கொலை புரிந்து 
கொண்டார் . அப்போது அவருக்கு வயது ஐம்பது . 


உடல் 


மதிப்பீடு 

ஆங்கில இந்திய வரலாற்றறிஞர்கள் அவருடைய அரிய 
குணாதிசயங்களைப்பற்றி 

வானளாவப் புகழ்ந்துள்ளனர் . 
அரசியலில் ஊடுருவிப் பார்க்கும் திறனையும் தம்கீழ்ப் பணி 
யாற்றியவர்களின் கீழ்ப்படிதலை வற்புறுத்துவதற்கான ஒரு தனிப் 
பட்ட தகுதியையும் அவர் பெற்றிருந்தார் . பிறவித் தலைவராகத் 
தோன்றியிருந்த அவர் பேராபத்துகளுக்கிடையிலும் தம் நிலை 
குலையாது நிதானமாக நடந்துகொள்ளும் வல்லமையைப் 
படைத்திருந்தார் . திடமான 

உறுதியும் எதையும் 
தெளிவாக நோக்கக்கூடிய பார்வையும் அவரிடத்தில் காணப் 
பட்ட சிறப்புப் பண்புகளாகும் . பெரிய நெருக்கடிகளின் போது 
அவர் மிகவும் வியப்புக்குரிய வகையில் நடந்து கொண்டார் . 
தம்மை எதிர்த்தோரையும் தம்முடைய திட்டங்களுக்கு முட்டுக் 
கட்டையாக இருந்தவர்களையும் அவர் மிக நிதானமாக அடக்கி 
னார் . பற்பல வேளைகளில் அவர் தம் போர் ஆற்றலை வெளிப் 
படுத்தி அரிய திறம்படைத்த இராணுவத் தலைவர் எனப் புகழ் 
பெற்றுக் கொண்டார் . 

அவருடைய விவேகம் , அரசியல் 


மன 


124 


இந்திய வரலாறு 


யின . 


சம 


மேதைமை , தம் நாட்டின் நலன்களில் அளவற்ற அக்கறை 
கொண்டிருத்தல் ஆகியவையெல்லாம் வாணிகக் குழுவின் 
நிருவாகச் சபையின் கூட்டங்களில் அவ்வப்பொழுது வெளியா 

நிருவாகப் பிரச்சினைகளை அவர் ஆர அமர அறிந்து 
கொண்டு பெரும் கடமையுணர்ச்சியுடன் அவற்றைத் தீர்க்க 
முற்பட்டார் . அச் சமயங்களில் அவர் எந்த எதிர்ப்பையும் எந்த 
ஆபத்தையும் பொருட்படுத்தவில்லை . 

சிற்சில சமயங்களில் 
அவர் நேர்மையை முற்றிலுமே புறக்கணித்துவிட்டிருந்தார் . 
வங்காளத்தில் அவர் புரிந்த நேர்மைக்குமாறான செயல்களுக் 
காகப் பிறர் தண்டிக்கப்பட்டனர் . பொய்க் கையெழுத்திடவும் 
அவர் தயங்கவில்லை . அவருடைய ஒரு சில செயல்களுக்கு 
எந்தச் சமாதானமும் கூறுவதற்கில்லை . அவற்றை அவருடைய 

காலத்தவர்களும் ஏற்றுக்கொள்ள வில்லை . ஒரு புறத்தில் 
கிளைவினிடம் நேர்மையையும் கண்ணியத்தையும் நாம் காண்ப 
தற்கில்லை என்ற மால்லிசனின் கூற்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள 
இயலவில்லையென்றாலும் , தம் காரியத்தைச் சாதிப்பதற்காக 
ஏமாற்றுவதும் தேவைப்படின் அதை அவர் 

எவ்வித 
வேதனையுமின்றி மேற்கொள்வார் என்று மில் (Mill) கூறுவதை 
யும் நாம் ஏற்றுக்கொள்ளவதற்கில்லை . அரசியல் நெருக்கடி 
ஏற்பட்ட வேளைகளில் அவருடைய வீரத்தையும் துணிச்சலையும் , 
தம்கீழ்ப் பணியாற்றியவர்களின் கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக 
அவர் காட்டிய துணிச்சலையும் சீர்திருத்தப் பிரச்சினையை 
எவ்வளவு தீவிரமான உணர்ச்சியுடன் அவர் தீர்த்தார் என் 
பதையும் மனத்தில் கொள்வோமானால் போரிலாகட்டும் சபையி 
லாகட்டும் அவர் உண்மையில் பெரியவராகவே நடந்து கொண் 
டார் என்று மெக்காலே ( Macaulay ) அளித்த தீர்ப்பினை மறுக்க 
முடியாது . தம் நாட்டிற்காக அவர் பெரும் பணிகளையாற்றி 
யுள்ளார் . அவருடைய தொண்டுகளுக்காக அவருடைய நாட்ட 
வர்கள் அவருக்கு என்றென்றும் கடமைப்பட்டவர்களாவர் . 


மன 


கிளைவுக்குப் பிறகு வெரெல்ஸ்ட் ( 1767-1769 ) , கார்டியர் 
( 1769-72 ) ஆகியவர்கள் பதவி வகித்தனர் . அவர்களுடைய 
பதவிக் காலத்தில் வங்காளத்தில் இரட்டையாட்சியின் தீமைகள் 
ஓங்கி இருந்தன . அடக்குமுறை இலஞ்ச ஊழல் ஆகிய தீமைகள் 
போதாதென்று 1770 - ல் வங்காளத்தில் பயங்கரப் பற்றாக்குறை 
யும் ஏற்பட்டது . அதன் விளைவாக ஏறத்தாழ மூன்றில் ஒரு 
பங்கு மக்கள் மடிந்தனர் . உணவுப் பற்றாக்குறை உண்மையில் 
மிகவும் பயங்கரமானதாக இருந்தது . வாணிகக் குழுவின் ஊழி 
யர்கள் அரிசி வியாபாரத்தை ஏகபோக உரிமையாக்கிக்கொண்டு 
மிகுந்த இலாபத்தை ஈட்டிக் கொண்டனர் . இந்திய அதிகாரி 


வங்காளத்தில் புரட்சி 


125 


களைக் கட்டுப்படுத்துவதற்காக ஆங்கில மேற்பார்வையாளர்கள் 
நியமிக்கப்பட்டனர் . உண்மையில் அவர்கள் தற்கால மாவட்ட 
ஆட்சியாளர்களின் ( Dt . Collectors ) முன்னோடியாவர் . அவர்கள் 
நியமிக்கப்பட்டதனால் மாற்றம் ஏற்பட்டுவிடவில்லை . 1771 - ல் 
இந்தத் தீமைகளை இயக்குநர்கள் களைந்தெறியத் தீர்மானித் 
தனர் . ஆகவே , அவர்கள் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ( Warran 
Hastings ) என்பவரை ஆளுநராக அனுப்பி 

வைத்தனர் . 
இரட்டை ஆட்சியின் தீமைகளை ஒழிப்பதற்கு அவருக்கு 
உத்தரவிடப்பட்டது . 


9. வங்காளத்து ஆளுநராக 

வாரன் ஹேஸ்டிங்ஸ் 


1772- ல் வங்காளத்து ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் 
நியமிக்கப்பட்டதற்கு முன்பு கல்கத்தாவில் வாணிகக் குழுவின் 
பணித்துறையில் முதலில் எழுத்தராகவும் , பிறகு நிருவாகக் 
குழுவின் உறுப்பினராகவும் பதினான்கு ஆண்டுகாலமாக அவர் 
பணிபுரிந்து வந்தவர் . அச் சமயத்தில் கருநாடகத்தைப் 
போன்றே வங்காளத்தின் நிலைமையும் மிகவும் மோசமானதாக 
இருந்தது . 1770 - ல் தோன்றிய பற்றாக்குறை கல்கத்தா நகரில் 
மிகுந்த அழிவினை விளைவித்தது . வங்காளம் , பீஹார் ஆகியவை 
பெரும்பாலும் அழிந்தேவிட்டன . பஞ்ச நிவாரணத்திற்கான 
திட்டம் ஏதும் கிடையாது . பஞ்சத்திலிருந்து மிகவும் மெது 
வாகத்தான் நாடு விடுபட்டுக்கொண்டிருந்தது . நவா பினுடைய 
அதிகாரம் அழிந்துவிட்டதென்றாலும் அவ்விடத்தைச் சரிவர 
நிரப்புவதற்கில்லை . வாணிகக் குழுவினர் பேரரசரிடமிருந்து 
வங்காளத்தின் திவானி உரிமையைப் பெற்றுவிட்டிருந்தனர் . 
அம் மாநிலத்தை அவர்கள் நவாபுடன் சேர்ந்து ஆட்சிபுரிந் 
தனர் . இருப்பினும் கோரா , அலகாபாது என்ற இரண்டே 
மாவட்டங்களைப் பெற்றிருந்த பேரரசர் உண்மையில் அவற்றை 
வாணிகக் குழுவிடமிருந்து பரிசுகளாகப் பெற்றிருந்தார் . நவாபும் 
அவர்களுடைய அனுமதியுடன் தான் பதவி வகித்து வந்தார் . 
வாணிகக் குழுவின் தலைவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் 
உண்மையில் அவர்களுடைய பணியாட்களாகவே இருந்தனர் . 
இருப்பினும் பெயரளவில் வாணிகக் குழு பேரரசருக்குக் கீழ்ப் 
படிதலைத் தெரிவித்துக் கொண்டு கப்பமும் செலுத்தி வந்தது . 
ஆனால் , அவரோ தில்லியில் மராட்டியர்களின் கையில் சிக்கி 
இருந்தார் . மராட்டியர்கள் ஆங்கிலேயர்களின் கடும் பகைவர் 
களாவர் . 


பேரரசர் மராட்டியர்களின் கைப்பொம்மையாவார் . 
அவருடைய பிரதிநிதியான நவாபு கருத்தில் கொள்ளப்படக் 
கூடியவரல்லர் என்ற இந்த உண்மைகளெல்லாம் வாணிகக் 
குழுவின் நிலையில் மாற்றம் தேவை என்பதையும் அக் குழுவே 


வங்காளத்து ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் 


127 


வாக 


அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் தெளி 

எடுத்துக் காட்டின . பிரிட்டிஷ் கைவசமாகியிருந்த 
ஆட்சிப் பகுதிகள் பல்வேறு வகைகளிலும் பெறப்பட்டவையா 
கும் . பொதுவாக அவற்றை மூன்று பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 
முதல் வகுப்பைச் சார்ந்தவை , 1760 - ல் பெறப்பட்ட பர்த்வான் , 
மிதுனபுரி , சிட்டகாங்கு ஆகிய மாவட்டங்களாகும் . பிளாசிப் 
போருக்குப் பிறகு பெறப்பட்ட கல்கத்தாவும் 24 பர்க்கானாக்களும் 
இரண்டாம் வகுப்பைச் சார்ந்தவை . மூன்றாம் வகுப்பில் 
வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா ஆகியவை அடங்கி இருந்தன . 
இவற்றிற்கு வாணிகக் குழுவே திவானியாகிவிட்டது . அதாவது 
வரித்தண்டல் செய்வதற்கும் நிதிகளை நிருவகிப்பதற்கும் உரிமை 
பெற்றது . அக் குழு வசூலித்த வருமானத்தில் அது 26 இலட்சம் 
ரூபாயைப் பேரரசருக்கும் 32 இலட்சம் ரூபாயை வங்காள 
நவாபுக்கும் கொடுத்து மிஞ்சியதைத் தானே வைத்துக் 
கொண்டது . 


பொறுப்பில்லாமல் , அதிகாரத்தை மட்டும் நிலை நாட்டிய 
இரட்டை ஆட்சிமுறை முழுக்க முழுக்கத் தோல்வியுற்றது . 
நாட்டை நிருவகிப்பதற்கான பொறுப்பை வணிகக்குழு ஏற்றுக் 
கொள்ளவில்லை . அது நவாபின் படையைக் கலைத்து அவருடைய 
அதிகாரத்தை இன்னமும் பலவீனப்படுத்தியது . ஒழுங்கு ஏற் 
படுத்துவதற்கும் சட்டத்தைச் செயற்படுத்துவதற்கும் சரிவர 
வரித்தண்டல் செய்வதற்கும் செம்மையான நிறுவனம் ஏதும் 
இருக்கவில்லை . ஆகவே , எங்கும் கொடுங்கோலாட்சியே நிலவி 
இருந்தது . வங்காளம் உண்மையில் மிகவும் பரிதாபமான 
நிலையில் சிக்கிக் கிடந்தது . வாணிகக் குழுவினது அரசாங்கத் 
தின் அமைப்பும் ஒழுங்கானதாக இருக்கவில்லை . பணியாட்கள் 
கையூட்டு வாங்குவதில் கைதேர்ந்தவர்களாக 

விளங்கினர் . 
இளம் ஆங்கிலேயர்கள் தங்கள் மாவட்டங்களில் அளவுக்கு மீறிய 
அதிகாரத்தைச் செலுத்தி வந்தனர் . அவர்கள் எதேச்சாதிகாரி 
களாகவே ஆட்சி புரிந்து வந்தனர் . ஆளுநரும் அவருடைய 
நிருவாகக் 

குழுவினரும் உண்மை அதிகாரம் எதையும் 
பெற்றிருக்கவில்லை . ஒரு பெரிய ஆட்சிப் பகுதியின் விவகாரங் 

நிருவகிப்பதற்குச் சக்தியற்றவர்களாக இருந்தனர் . 
ஆகவே , விரிவான 

அதிகாரங்களைக் கொண்ட ஒரு 
அரசை நிறுவுவது மிக இன்றியமையாததாகிவிட்டது . 


களை 


மைய 


இரட்டை ஆட்சிமுறை , நாட்டையும் நாட்டு மக்களையும் 
பாழாக்கியது என்பதில் சற்றும் ஐயம் கிடையாது . ஆனால் , 
அதற்குப் பதிலாகத் தக்கதொரு நிறுவனத்தை உருவாக்குவது 


128 


இந்திய வரலாறு 


அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை . ஆங்கில நிருவாக முறையை 
அறிந்திராத ஒரு நாட்டில் அதனைச் செயற்படுத்துவதில் பல 
தொல்லைகள் இருந்தன . 


இதுபோன்ற நிலையைத்தான் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தில் 
பதவி ஏற்றபோது எதிர்நோக்க வேண்டிருந்தது . அவர் தம் 
பொறுப்பினை மிக்க பொறுமையுடனும் துணிச்சலுடனும் 
சுறுசுறுப்புடனும் எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லாமலும் 
நிறைவேற்ற முயன்றார் . 


இரட்டை ஆட்சி ஒழிக்கப்படுதல் : கிளைவ் உருவாக்கிய 
இரட்டை ஆட்சி முறையை ஹேல்டிங்ஸ் ஒழித்து விட்டார் . 
அவருடைய அச் செயலுக்கு இயக்குநர்களும் ஆதரவளித்தனர் . 
தானே திவானாகச் செயற்படப்போவதாக வாணிகக் குழு அறி 
வித்தது . ஆகவே , வங்காளத்தின் துணை நவாபான முகமது 
ரஸா கானையும் பீஹாரின் துணை நவாபான ஷிடாப்ராயையும் 
ஹேல்டிங்ஸ் பதவியிலிருந்து நீக்கினார் . மூர்ஷிதாபாதிலும் 
பாட்னாவிலும் இருந்த இரு வருமான வாரியங்களுக்குப் பதிலாகக் 
கல்கத்தாவில் ஒரே ஒரு வருமான வாரியத்தை ஹேஸ்டிங்ஸ் 
நிறுவிக் கருவூலத்தை மூர்ஷிதாபாதிலிருந்து கல்கத்தாவிற்கு 
மாற்றினார் . வரித்தண்டல் செய்யும் இந்திய அதிகாரிகளை அவர் 
நீக்கிவிட்டு அவர்கட்குப் பதிலாக ஆங்கில வரி வசூலிப்பாளர் 
களை நியமித்தார் . அரசு அதிகாரங்கள் நவர் பிடமிருந்து பறித்துக் 
கொள்ளப்பட்டன . வாணிகக் குழுவினிடமிருந்து ஓய்வுச் சம்பளம் 
பெறுபவராக நவாபு தகுதியில் குறைக்கப்பட்டார் . அவருக்கு 
அளிக்கப்பட்டு வந்த செலவுப்படி ரூபாய் 32 இலட்சத்திலிருந்து 
ரூபாய் 16 இலட்சமாகக் குறைக்கப்பட்டது . இதனால் பெரும் 
சேமிப்பும் ஏற்பட்டது . நவாபு தக்க பருவமடையாதவராக 
இருந்ததனால் காலம் சென்ற மீர் ஜாஃபரின் மனைவியான முன்னி 
பேகம் ( Munai Begum ) என்ற விதவை பேராட்சியாளராக 
நியமிக்கப்பட்டார் . இதற்காக அந்த அம்மையார் 1.5 இலட்சம் 
ரூபாயை ஹேஸ்டிங்ஸுக்குப் பரிசாக வழங்கினார் . இந்தப் 
பணம் கொடுத்தலை இயக்குநர்களும் ஆமோதிக்கவில்லை . 


வாணிகச் சீர்திருத்தங்கள் 

வாணிகக் குழுவின் சிப்பந்திகள் தனியாக வியாபாரம் 
நடத்துவதற்குக் கிளைவ் ஏற்கெனவே தடை விதித்திருந்தார் . 
அந்த வகையில் ஹேஸ்டிங்ஸ் மேலும் பல 

நடவடிக்கைகளை 
எடுத்து வாணிகத்தைப் பெருக்க முயன்றார் . அவர் தஸ்தக்கை 


வங்காளத்து ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் 


129 


( Dastaks ) ஒழித்து யாவரும் தங்குதடையின்றி வாணிபம் 
புரிவதற்கு வழிவகுத்துக் கொடுத்தார் . ஒரு மாநிலத்திலிருந்து 
மற்றொரு மா நிலத்திற்குப் பொருள்கள் கொண்டு செல்வதற்குத் 
தடையாக இருந்த பல்வேறு சுங்க வரிகளையும் அவர் ஒழித்தார் . 
இந்திய ஐரோப்பியப் 

பண்டங்களின் மீது ஒரே வகையான 
2.5 சதவிகிதம் தீர்வைகளை விதித்தார் . இதனால் உள் நாட்டு 
வியாபாரம் பெருகிற்று . உள்ளூரிலிருந்த நெசவாளர்களும் 
ஊக்குவிக்கப்பட்டனர் . அயல் நாட்டு வாணிகத்தையும் ஊக்கு 
விக்கத்தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன . நீங்கள் 
இப்போது வாணிகக் குழுவினராக இருக்கவில்லை . ஒரு பெரிய 
இராச்சியத்திற்கு அதிபர்களாகிவிட்டீர்கள் . அதனால் புதிய 
கடமைகளும் பொறுப்புகளும் உங்களுக்குரியனவாகிவிட்டன 
என்று ஹேஸ்டிங்ஸ் இயக்குநர்களுக்கு எடுத்துரைத்து அவர் 
களுடைய போக்கில் 

பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் . 
வியாபாரத்தினின்றும் இலாபம் பெறுவதைவிட 

ஆட்சி 
செலுத்தி வருமானத்தைப் பெறுவது மேலானதாகும் என்றும் 
அவர் அறிவித்தார் . 


நிலவருவாய் 

நியாய முறையில் அமைந்ததும் மிக வளர்ச்சி பெற்றது 
மான மொகலாய வருவாய்த் திட்டம் மொகலாயப் பேரரசின் 
வீழ்ச்சிக்குப் 

பிறகு சீர்குலைந்துவிட்டது . கணக்கர்களும் 
கானுங்காக்களும் ( Kanungos ) மறைந்துபோயினர் . பழைய 
கிராமச் சமுதாயங்கள் சீர்கெட்டுவிட்டன . அடக்குமுறையையும் 
கொடுமைப்படுத்திப் பணத்தை வசூலிப்பதையும் மேற்கொண் 
டிருந்த அதிகாரிகளின் செயல்களிலிருந்து குடியானவர்களுக்கு 
எவ்விதப் பாதுகாப்பும் இருக்கவில்லை . வருமானமும் பெருமளவு 
குறைந்துவிட்டது. ஆகவே , ஒழுங்கான திட்டம் ஒன்று 
உடனடியாகத் தேவைப்பட்டது . ஆனால் , நிருவாகத்தின் ஒரு 
கிளையான நிலவருமானத்துறை புரிந்துகொள்வதற்கு மிகவும் 
கடினமானதாக இருந்தது . அதைப்பற்றி ஆங்கிலேயர் ஒன்றும் 
அறியாமலே இருந்தனர் . 


வங்காளத்தின் நிலவருமானத் திட்டமானது ஒரே குழப்பத் 
தில் மூழ்கிக்கிடந்தது . வாணிகக் குழு திவானி உரிமையைப் 
பெற்றிருந்ததனால் வரித்தண்டல் செய்வது அக் குழுவினரின் 
பொறுப்பாக இருந்தது . அந்தப் பொறுப்பு ஜமீன்தார்களிடம் 
விடப்பட்டிருந்தது . நடைமுறையில் அவர்கள் தங்கள் பதவிகளை 
மரபுரிமையானதாக்கிக் கொண்டனர் . சிற்சில மாவட்டங்களில் 


130 


இந்திய வரலாறு 


அவர்கள் செல்வக் குடும்பங்களையும் மேல்நிலைக் குடும்பங்களை 
யும் சார்ந்தவர்களாக இருந்தனர் . குடியானவர்கள் ஜமீன்தார் 
களின் தயவை நம்பித்தான் இருக்கவேண்டியிருந்தது 

அவர் 
களுடைய கொடுமைகளைக் 

குடியானவர்கள் 

எதிர்த்து 
நிவாரணம் ஏதும் பெறுவதற்கில்லை . அக் குடியானவர்கள் 
செலுத்தவேண்டிய வரித்தொகை ஜமீன்தார் வாணிகக்குழுவை 
எவ்வளவிற்கு எதிர்த்து நிற்கக் கூடும் என்பதைப் பொறுத்து 
இருந்தது . அந்த ஜமீன்தார் மிக்க 

சக்தி வாய்ந்தவராக 
இருப்பின் அவர் குடியானவர்களிடமிருந்து அளவுக்கு மீறிப் 
பணத்தைத் தண்டல் செய்துகொண்டு அரசுக்கு ஒரு சிறிய 
தொகையே செலுத்துவார் . குடியானவர்களின் நலனைப் பாது 
காப்பதற்காகவும் நீதிமன்றங்கள் செயற்படுவதை மேற்பார்வை 
யிடவும் 1769 - ல் ஆங்கில மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப் 
பட்டனர் . ஆனால் , இந்தத் திட்டத்தின்படி மேற்பார்வையாளர் 
களுக்கு நேர்முகப் பொறுப்பு ஏதும் இருக்கவில்லையா தலால் அது 
தோல்வியடைந்தது . அந்த மேற்பார்வையாளர்கள் இந்திய 
அதிகாரிகளை மேற்பார்வையிடுவதற்கு மட்டுமே உத்தரவிடப் 
பட்டிருந்தனர் . மேலும் , அவர்கள் கல்கத்தா நிருவாகக் 
குழுவின் கீழ் இருக்கவில்லை . தவிரவும் அவர்கள் தனிப்பட்ட 
வகையில் 

வாணிபம் புரியவும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் . 
அதனாலும் பல தீமைகள் தோன்றின . இக் குறைபாடுதளின் 
விளைவாக 

நிதிப்பற்றாக் குறையை எதிர்நோக்க வேண்டி 
யிருந்தது . 1770 - ல் ஏற்பட்ட உணவுப் பற்றாக்குறை நிதிப் 
பற்றாக்குறையை மேலும் அதிகப்படுத்தியது . இந்தக் குறைகளை 
யெல்லாம் உணர்ந்த வாணிகக் குழு நிலைமையைச் சமாளிப்ப 
தற்காக வங்காளத்தின் நிருவாகப் பொறுப்பினைத் தானே 
ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது . வரி 
வசூலிக்கும் பொறுப்பை இந்தியரிடமிருந்து எடுத்துக்கொள்ள 
முடிவு செய்து விட்ட இயக்குநர்கள் அதனை வாரன் ஹேஸ்டிங்ஸி 
னிடம் ஒப்படைத்தனர் . 


அப் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஹேஸ்டிங்ஸ் முக்கியச் 
சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் . ஏற்கெனவே ஜமீன் தார் 
களாக இருந்தவர்களுக்கு ஐந்து ஆண்டு காலத்திற்கு நிலங்கள் 
குத்தகைக்கு விடப்பட்டன . ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த 
நிலங்களின் விளைச்சலை ப்பற்றி ஆராய்ந்ததற்குப் பிறகு புதிய 
மதிப்பீடு ஒன்று செய்யப்பட்டது . குடியானவர்களின் நலன் 
களைப் பாதுகாப்பதற்காகப் பட்டாக்கள் தயாரிக்கப்பட்டன . 
ஜமீன்தார்களை முற்றிலுமே ஒழித்துவிட ஹோஸ்டிங்ஸ் விரும்ப 
வில்லை . அவர்களை அவ்விதம் ஒழித்துவிட்டால் வருமானம் 


வங்காளத்து ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் 


131 


என் 


பாதிக்கப்படும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் . தவிர , 
அவர்கள் அந்தத் தொழிலில் நெடு நாள்களாக இருந்து 
வந்ததனால் குடியானவர்களின் மீது ஒருவகை ஆதிக்கத்தைப் 
பெற்றிருந்தனர் . அக் குடியானவர்களின் 

நம்பிக்கைக்கும் 
பாத்திரமாகிவிட்டிருந்தனர் . நிலங்களின் வளமையில் இயல் 
பான , 

நிலையான அக்கறையைப் பெற்றிருந்தவர்களிடமே 
அவற்றை விட்டுவிடுவது நலம் என்று ஹேஸ்டிங்ஸ் தம்முடைய 
ஐந்தாண்டு ஏற்பாட்டுத் திட்டத்தின் சார்பாக வாதாடினார் . 

அடுத்தாற்போல் தண்டல் செய்வதற்காகக் கையாளப்பட 
வேண்டிய ஒரு திட்டத்தையும் தீட்டவேண்டியிருந்தது . இது 
வரையிலும் அப் பொறுப்பை ஆங்கில மேற்பார்வையாளர்கள் 
நிறைவேற்றி வந்தனர் . ஆனால் , அவர்கள் பேராசை பிடித்தவர் 
களாகவும் அநியாயமாகவும் நடந்துகொண்டிருந்தனர் . அவர் 
களை முற்றிலும் நீக்கிவிட்டால் அவர்கள் நிருவாகத்திற்குப் 
பகைவர்களாகி நிருவாகத்தின் செயல்களுக்கெல்லாம் முட்டுக் 
கட்டையாகிவிடுவர் ற காரணத்தினால் 

ஹேஸ்டிங்ஸ் 
அவ்விதம் செய்யாது அவர்களுடைய அதிகாரங்களைப் பெரிதும் 
குறைத்து அவர்களுடைய பதவிப் பெயரையும் ( தண்டல் 
செய்பவர் ( Collector ) என்று மாற்றிவிட்டார் . அவருடைய 
கொள்கையாவது அரசாங்கத்துக்கும் நிலச் சொந்தக்காரர் 
களுக்குமிடையே இருந்த தரகர்களை ஒழித்துவிட்டு அரசாங்கம் 
அந் நிலச் சொந்தக்காரர்களுடன் நேர்முகத் தொடர்பு கொண் 
டிருக்க வேண்டும் என்பதாகும் . 

இந்தத் திட்டமும் ஹேஸ்டிங்ஸுக்கு மன நிறைவு அளிக்க 
வில்லை . சொந்த வியாபாரத்தை நடத்தத் தண்டல் செய்பவர் 
கள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் . இந்தப் பழக்கம் பின்பற்றி 
வரும் வரையிலும் அவர்களும் அவர்களுடைய முகவர்களும் 
வாணிகக் குழுவின் நலனுக்கும் குடியானவர்களின் நலனுக்கும் 
பங்கம் விளைவிப்பதான முறைகளைக் கையாண்டு வரக்கூடும் . 
ஆகவே , 

அவருடைய வற்புறுத்தலின் பேரில் 1774 - ல் 
இயக்குநர்கள் தண்டல் செய்பவர்களை ஒழித்துவிட்டு அவர் 
களுக்குப் பதிலாக மாவட்ட வாரியங்களை உருவாக்கினர் . 
அவற்றிற்கு நிருவாகக் குழுவின் உறுப்பினர்கள் 

தலைமை 
வகித்தனர் . இந்த வாரியங்கள் வரித் தண்டல் செய்துவந்தன . 
தலைமை நிருவாகக் குழுவிற்கோ கல்கத்தாவிலிருந்த வருமான 
வாரியத்துக்கோ கீழ்ப்படிந்து சிவில் நீதியும் வழங்கினர் . 
ஆனால் , இந்தத் திட்டத்தினின்றும் நல்ல பயன்கள் ஏதும் 
ஏற்படவில்லை . தண்டல் செய்பவர்களை மாவட்டங்களிலிருந்து 
விலக்கிவிட்டதனால் புதிதாகப் பதவி ஏற்றிருந்த அதிகாரிகள் 


132 


இந்திய வரலாறு 


பொறுப்பில்லாமல் நடந்துகொள்வதற்கு முடிந்தது . 

தவிர , 
அவ்வித விலக்கல் ஐரோப்பிய அதிகாரிகளின் எண் 
ணிக்கையைக் குறைத்ததோடன்றிப் பதவியில் இருந்தவர்கள் 
வரி விஷயங்களைப்பற்றி அறிந்துகொள்வதற்கான வாய்ப்பையும் 
போக்கிவிட்டது . இந்த ஆய்வுகளினால் அறியப்பட்ட குறைபாடு 
களுக்கு இயக்குநர்களே பொறுப்பாளியாவர் . குறிப்பிட்ட வரி 
செலுத்தப்படும் வரையில் எவ்வகையில் வசூலிக்கப்படுகின்றது 
என்பதைப்பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை என்று கூறுவதில் 
உண்மையுள்ளது . 
வாணிகக் குழுவின் பணித்துறை 

வாணிகக் குழுவின் பணித்துறையில் இருந்த குற்றம் குறை 
களை நீக்க ஹேஸ்டிங்ஸ் மிகத் துணிகரமாகச் செயற்பட்டார் . 
ஒரு காலத்தில் தண்டல் செய்பவர்கள் இலஞ்சம் வாங்கும் 
கொடுங்கோலர்கள் என்று கருதப்பட்டனர் . அவர்களிடத்தில் 
நேர்மையைக் 

காண்பது என்பது மிக அரிதாகும் . அந்த 
நிலைக்கு முக்கியக் காரணம் சொந்த வியாபாரத்தில் ஈடுபடு 
வதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதேயாகும் . 
வாணிகக் குழு மிகவும் குறைந்த சம்பளத்தைக் கொடுத்து வரும் 
வரையிலும் அவ்வகை வியாபாரத்தை ஒழிப்பதும் இயலாத 
தாகவே இருந்தது . இருந்தபோதிலும் அந்த வியாபாரத்தைக் 
கட்டுப்படுத்த ஹேஸ்டிங்ஸ் பல சட்ட திட்டங்களை உருவாக்கி , 
பெருந் தொல்லைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்த தஸ்தக் 
முறையை ஒழித்துக்கட்டினார் . வாணிகக் குழுவினருக்கும் 
இந்திய வியாபாரிகளுக்குமுரிய பொருள்களின் மீது ஒருவகைப் 
பட்ட வரி விதிக்கப்பட்டதனால் பணித்துறையின் மனோதிடத்தில் 
மிக முன்னேற்றம் ஏற்பட்டது . 

இவ்வளவுதான் ஹேஸ்டிங்ஸால் செய்யமுடிந்தது . அதற்கு 
மேற்பட்டு அவரால் எதையும் செய்யமுடியவில்லை . அவரால் 
நிருவாகத்தைச் செம்மைப்படுத்த இயலவில்லை என்பதை ஏற்றுக் 
கொள்ளத்தான் வேண்டும் . சீர்திருத்தத்திற்காக ஹேஸ்டிங்ஸ் 
கொண்டிருந்த ஆர்வம் எல்லை கடந்ததாக இருந்தது . ஆனால் , 
இயக்குநர்களுடைய போக்கு அவருக்கு ஒரு பெருந்தடையாக 
இருந்தது . அவரை அவர்கள் ஆதரிக்கவில்லை . அவர்களுள் 

சிலர் சீர்திருத்தத்தை விரும்பினர் . ஆனால் , ஆதரவளிப்ப 
தில் நாட்டங்கொண்டிருந்தவர்கள் குறைகளைப் போக்கும் 
முறைகளில் ஈடுபாடுகொள்ளாமல் வாளாயிருந்தனர் . 
நீதி நிருவாகம் 

நவாபு ஆட்சியின் போது நீதி வழங்குவதற்கு இருவழிகள் 
இருந்தன . திவான் 

சிவில் வழக்குகளைக் கவனித்தார் . 


வங்காளத்து ஆளுநராக வரான் ஹேஸ்டிங்ஸ் 


133 


நாஸிம் 


என்ற 


குற்றவியல் வழக்குகளைக் கவனித்தார் . ஆனாலும் , 
அவர்களுடைய அதிகார எல்லை திட்டவட்டமாக வரையறுக்கப் 
படவில்லை . 1772 ஆம் ஆண்டுக்குள்ளாக இவ் விரு அதிகாரி 
களுடன் மற்றும் பல சிறிய நீதிமன்றங்களும் உருவாகிவிட் 
டிருந்தன . இதனால் நீதித்துறையில் குழப்பம் மல்கிக்கிடந்தது . 
இதில் ஒழுங்கு ஏற்படுத்த ஹேஸ்டிங்ஸ் தக்க நடவடிக்கைகளை 
மேற்கொண்டார் . 

ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ‘ சிவில் நீதிமன்றத்தையும் 
ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தையும் ஹேஸ்டிங்ஸ் உருவாக்கினார் . 
தண்டல் செய்பவர் சிவில் நீதிமன்றத்திற்குத் 

தலைமை 
வகிக்கையில் , குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்தியர் ஒருவர் 
தலைமை தாங்கினார் . அவர்களுடைய தீர்ப்புகளை எதிர்த்து 
முறையிடுவதற்காகக் கல்கத்தாவில் சதர் திவானி அதாலத் 
( Sadar Diwani Adalat ) அல்லது உயர் சிவில் நீதிமன்றம் , சதர் 
நிஸாமத் அதாலத் ( Sadar Nijamat Adalat ) அல்லது உயர் குற்ற 
வியல் நீதிமன்றம் 

இரு அப்பீல் நீதிமன்றங்கள் 
இருந்தன . முதலில் குறிப்பிட்ட நீதிமன்றத்துக்கு ஆளுநரும் 
இரு நிருவாகக் குழுவினரும் தலைமைவகிக்கையில் இரண்டாவது 
குறிப்பிட்ட நீதிமன்றத்திற்கு ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 
இந்திய நீதிபதி ஒருவர் தலைமைவகித்தார் . இந்து , முஸ்லிம் 
சட்டங்கள் சரிவரத் தொகுக்கப்பட்டன . ஆளுநருடைய 
உத்தரவின் பேரில் இந்தச் சட்டத் தொகுப்பு ஒன்று நன்கு 
கற்றறிந்த பண்டிதர்கள் பத்துப்பேரால் வட மொழியில் 
தயாரிக்கப்பட்டது . அதற்கான ஆங்கில , பாரசீக மொழி 
பெயர்ப்புகளும் தோன்றின . இந்தச் சீர்திருத்தங்கள் நல்ல 
பலன்களைத் தந்தன . 
நாணயச் சீர்திருத்தம் 
நம்பத்தக்கதும் நிலை பெற்றதுமான 

நாணய 

முறையை 
ஹேஸ்டிங்ஸ் புகுத்தினார் . குறிப்பிட்ட எடையையும் தரத்தையும் 
பெற்ற ரூபாய் நாணயத்தைக் கல்கத்தாவிலிருந்த அரசு நாணய 
சாலை அச்சிட்டு வெளியிட்டது . அதற்கு முன்பு ரூபாய் 
நாணயங்கள் பலவகைப்பட்ட மதிப்பையும் தரங்களையும் பெற் 
றிருந்தன . கல்கத்தாவில் ஒரு வங்கியும் நிலை நாட்டப்பட்டது . 


படை 


மா நிலத்தின் உள் நிருவாகத்துப் பொறுப்பை வாணிகக் 
குழுவே நேர்முகமாக எடுத்துக் கொண்டதனால் படையையும் 
மாற்றுச் சீரமைப்புக்குட்படுத்தவேண்டிய நிலையேற்பட்டது . 
அது சிவில் நிருவாகத்தின் கீழ் மேலும் உறுதியாகக் கொண்டு 
வரப்பட்டது . 

36 


134 


இந்திய வரலாறு 


சில 


ஒழுங்கின்மையை ஒழித்தல் 

இரட்டை ஆட்சியின் விளைவாக எங்கும் அராஜகம் ஓங்கி 
விட்டிருந்தது . எங்கும் கொள்ளைக் கூட்டங்கள் தங்கள் கொடிய 
செயல்களில் ஈடுபட்டுக்கொண்டிருந்தன . உயிருக்கும் 
சொத்துக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று துடித்த 
ஹேஸ்டிங்ஸ் கொள்ளைக் கூட்டத்தினர் தங்கள் கிராமங்களில் 
தூக்கிலிடப்படவேண்டும் என்றும் , அவர்களுடைய குடும்பத் 
தினர் அடிமைகளாக்கப்படவேண்டும் என்றும் கிராமத்தினட 
மிருந்து தண்டப் பணம் வசூலிக்க வேண்டும் என்றும் ஆணைப் 
பிறப்பித்தார் . சன்னியாசிகளின் தொல்லைகளும் அதிகமாகி 
விட்டிருந்தன . அவர்கள் இரவலர்களாகத் திரிந்து கொண்டிருந் 
தவர்கள் , இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் இருந்தனர் . 
ஆயுதம் தாங்கிக் கொண்டு திரிந்த அவர்கள் நாட்டுப்புறங்களைச் 
சூறையாடி , குழந்தைகளைக் கடத்திச் சென்று மக்களைக் 
கொள்ளையடித்தனர் . அவர்கள் மிக விரைவாக இடம் மாறிக் 
கொண்டிருந்ததனால் அவர்களைப் பிடிப்பது மிகவும் கடினமாக 
இருந்தது . 

முயற்சிகளுக்குப்பிறகு அவர்களைத் 
தொலைத்து ஒழிப்பதில் ஹேஸ்டிங்ஸ் வெற்றிக்கண்டார் . 
ஹேஸ்டிங்ஸும் மொகலாயப் பேரரசரும் 

பேரரசர் மராட்டியரின் கைப்பொம்மையாகிவிட்டிருந்தார் . 
பேரரசரின் மீது பெருஞ்செல்வாக்குக் கொண்டிருந்த அம் மராட் 
டியர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிப் பகுதிகளுக்கு அவ்வளவு 
அண்மையில் இருந்து கொண்டிருந்தது பேராபத்தை விளை 
விக்கக் கூடியதாகும் என்பதை ஹேஸ்டிங்ஸ் முற்ற உணர்ந்தார் . 
ஆகவே , அவர் உடனடியாகச் செயற்பட்டுப் பேரரசருக்கு 
வாணிகக் குழு கொடுப்பதற்கு இசைந்த 26 இலட்சம் ரூபாய் 
கப்பத் தொகையை நிறுத்திவிட்டார் . மேலும் , பேரரசரால் 
மராட்டியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த கோரா , அலகாபாது 
ஆகிய மாவட்டங்களை அயோத்தியின் நவாஸ் வஸீருக்கே 
திருப்பிக் கொடுத்துவிடவும் ஹேஸ்டிங்ஸ் முடிவு செய்துவிட்டார் . 
இந்தப் பகுதிகளைக் கைப்பற்றிக்கொள்வதற்காக உடனடியாகப் 
பிரிட்டிஷ் படைகளும் அனுப்பிவைக்கப்பட்டன . 
அவருடைய சீர்திருத்தங்களைப்பற்றிய மதிப்பீடு 

அவருடைய ஆட்சியின் முதல் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட 
நல்ல சீர்திருத்தங்கள் மொத்தத்தில் 

ஒரு புரட்சியையே 
உருவாக்கின . இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிபத்தியம் என்ற 
கட்டடத்திற்கு அவை ஓர் உறுதியான அடிக்கல் நாட்டின . 
அந்த அடிக்கல் மிக உறுதிவாய்ந்ததாக இருந்ததனால் ஆரம்பக் 


வங்காளத்து ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் 


135 


ஓர் 


கட்டங்களில் அக் கட்டடத்தைத் தாக்கிய இன்னல்களை 
எதிர்த்து நிற்க அதனால் முடிந்தது . அடுத்து நூறாண்டு 
காலத்தில் இந்தியா முழுவதிலும் பரவியிருந்த பேரரசுக்கு அந்தச் 
சீர்திருத்தங்கள் அடிப்படையாயமைந்தன . அப் பேரரசினால் 
இங்கிலாந்தின் பேரும் புகழும் 

எவ்வளவு ஓங்கியிந்தன 
என்பதைச் சொல்லத் தேவையில்லை . ஒரு நல்ல அரசாங்கத் 
திற்கு இடையூறாக இருந்த தீமைகளெல்லாம் களைந்தெறியப் 
பட்டன . நிருவாகத்திற்கு ஒரு புத்துயிர் அளிக்கப்பட்டது . 
திவானி என்பது 

உண்மையான பொறுப்பாயிற்று . 
ஒழுங்கான நிருவாகத்தை நடத்துவதற்கான பொறுப்பையும் 
வாணிகக் குழு ஏற்றுக்கொண்டது . கிளை வினால் அளவுக்குமீறிய 
முக்கியத்துவத்தைப் பெற்றுவிட்ட படைத்துறை ஹேஸ் 
டிங்ஸின் சீர்திருத்தங்களின் விளைவாகத் தன் முக்கியத்துவத்தை 
இழந்துவிட்டது . 

வாணிகக் குழுவின் நலனுக்காக ஹேஸ்டிங்ஸ் அல்லும் 
பகலும் உழைத்தார் . அரசின் தத்துவங்களையெல்லாம் அவர் 
நன்றாக அறிந்திருந்தார் . வாணிகக் குழுவினால் உருவாக்கப் 
பட்ட அரசின் குறைபாடுகளை அவர் எடுத்துக்காட்டி எவ் 
வகையில் 

அவற்றைப் போக்கலாம் என்று ஆலோசனையும் 
கூறினார் . அந்த ஆலோசனையை இயக்குநர்கள் ஏற்றுக் 
கொண்டு செயற்படுத்தி இருப்பார்களாயின் அரசியல் அதிகாரம் 
நிலைபெற்றதாகிவிட்டிருக்கக்கூடும் . தமக்கு அதிக அதிகாரங்கள் 
வேண்டும் என்று அவர் மன்றாடினார் . ஆனால் , அவருக்கு 

ளிக்கப்பட்ட அதிகாரங்களோ கடுகளவாயிருந்தன . 
அவருடைய நிலையைப்பற்றி டேவிஸ் ( Davis ) என்பார் தமது 
Administration of Warran Hastings என்ற நூலில் மிகக் தெளி 
வாகக் குறிப்பிடுகின்றார் . 

அவர் அதிகாரங்களைக் கோரினார் . ஆனால் , அவருக்கு 
வழங்கப்பட்ட அதிகாரங்களோ அவரை ஒரு பகட்டுப் பதுமை 

வைத்திருந்தன . அவ் வதிகாரங்கள் ஏட்டளவில் 
ஆடம்பரமாகத் தோன்றினும் உண்மையில் வெற்று வேட்டு 
களாகவே இருந்தன . அவர் அதிகமான அதிகாரங்களை வேண் 
டினார் . ஆனால் , அவருக்கு ஏற்கெனவே இருந்த அதிகாரங் 
களையும் பறித்துக்கொள்ளும் ஒரு சதிகார அமைச்சரவையே 
அளிக்கப்பட்டது . அவர் பெயரும் புகழும் வேண்டினார் . மாறாக 
ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனைப் பரிசே அவருக்கு 
வழங்கப்பட்டது . ஒழுங்கு முறைச் சட்ட த்திற்கு ( Regulating 
Act , 1773 ) இதைவிடச் சிறந்ததொரு விளக்கம் இருக்க 
வியலாது . 


யாகவே 


136 


லக்னோ 

பைசாபாத் 
கொன்பூர் 


கோக்ரா 


யமு. 


கங்கை 


அலகாபாத் 


பக்சார் 


பாட்ன 


வாரன் 


மாங்கிர் 


சூளூர 


சோன் 


பகயை 

மூர்ஷிதாபத்து 
தாமோதர் 

பிளாச் 


டாக்கா 


கங்கை 


புரதவான 


சின்சூராக்ளி 


மிதபூர்து 


ஆங்கிலேயரின் ஆட்சிக்குட்பட்டபத்திகள் 

இந்தியா கிளைவ்,வாரன்ஹேஸ்டிங் 

காலம்(1757-1764) 


கல்கத்தா ஃபால்டா 


வங்காளவிரிகுடா 


இந்திய வரலாறு 


படம்3 


படங்கள் 


187 


அலாவூதீன்கில்ஜி 

பேரரசு 


காபூல் 


காஷ்மீரம் 


லாபம் 
மூல்தான 

அதானேஸ்வரம் 


சிந்து 


ரம்மபுத்திரா 


மல்லி 
ஆக்ராம் 

பகனஜேச் 
மார்வார் 

பிரயாகை . காசி 
பசித்தூர் 
மால்வா 


பாட்ஐ 


கெளர் 


நருமதை 


கோண்டுவானா 


ஜூனகார் 
சோமநாதபுரம் 


தேவகிரி 
கோதாவர் 


ஒரிசா 


வறுங்கல் 


தலபரகா 


அரபிக் கடல் 

கோவா 


வங்காள விரிகுடா 


துவாரசமுத்திரம் 


மதுரை 


இலங்கை 


இந்தியப் 


பெருங் கடல் 


படம் 4 


இந்துகுஷ் மலைகள் 


கள் 


துக்ளக் அரசு 


லேம் 


சேதி 


மலைகள் 
138 

இந்திய வரலாறு 
காஷ்மீரம் 

1335 ல் 
பாது 

திபெத் 
டில்லி . 

பதெளன் , 
(சீவஸ்தான 

அயோத்தி 
கன்நோகம் : 

லக்னௌத்தி 
விந்திய மலைகள்கரா 

ஹோர் 
மாளவம் 
தரைத் 
ஜிரநார்து 

இலிச்பூர் 
-தேவகிரி 

தௌலத்தாபாத் ) 
குல்பர்கா 

வாரங்கல் 
( சுல்தான்பூர் ) 
தெலுங்காற 

வங்காள விரிகுடா 
அரபிக் கடல் 

மஞ்சரூ 
( மங்சுது 
கள்ளிக்கோட்டை 

சுதந்திர நகரங்கள் 


ல 


சிந்து 


பிரம்மபுத்திரா 


சாம்பல் 


சோன் 


நருமதை 


மகாக 


ஜாக்நகர் 


காவா ) 


மாயார் 


இலங்கை 
இந்தியப் பெருங் கடல் 


படம் 5 


படங்கள் 


139 


பாமினி அரசு 


கோண்டுவானா 


டாமன் 

ஒரங்காபாத் : 


பம்பாய்வு 


அகமதங்கர் 


தெலுங்கானா 


வாரங்கல் , 
சதாராக 

பிதார் 
பீஜப்பூர் 

ரெய்ச்சூர் . 

* கர்நூல் 
கோவா 

விஜயநகரம் 

• உதயகிரி 

நெல்லூர் 
துவார் சமுத்திரம் 
மங்களூர் பெங்களூர் 

வங்காள 
விரிகுடா 


வேலூர் பெழவேற்காடு 
அரபிக் கடல் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினம் 


. 


கள்ளிக்கோட்டை 

திருச்சிராப்பள்ளம் நாகப்பட்டினம் 

தஞ்சாவூர் 
கொச்சி 

மதுரை 


ெ 


திருநெல்வேலி 
பாமினி அரசு 


தூத்துக்கும் 

இலங்கை 


படம் 6 


140 


இந்திய வரலாறு 


விஜயநகரப் பேரரசு 

கோண்டுவாரு 


டாமன் 

ஒளரங்காபாத் . 


பம்பாய்டு 
அகமத்நகர் 

வாரங்கல் . 
சதாரா 

-கோல்கொண்டா 
பீர் 

ரெய்ச்சூர் 

தகர்நூல் 
கோவா 

விஜயநகரம் உதயகிரி 

நெல்லூர் 
அரபிக் கடல் 

உதுவாரசமுத்திரம்: 
பெங்களூர் 

பழவேற்காடு 
மங்களூர் 

வேலூர் 
ஸ்ரீரங்கப்பட்டினம் 
மைசூர 

வங்காள 

விரிகுடா 
கள்ளிக்கோட்டை 
திருச்சிராப்பள்ளி நாகப்பட்டினம் 

தஞ்சாவூர் 
கொச்சி , 

மதுரை 
= விஜயநகரப் 
பேரரசு 
திருநெல்வேலி தூத்துக்கும் 

இலங்கை 


படம் 7 


+ - + - . - . - . 


படங்கள் 


141 


கொஷ்மீரம் 

சகர் 


பாபர் கால 
இந்தியா 


காபூல் 
பெஷாவர் 


லார 


குஜராத் 


என்டே 


மூல்தான் . 

பானிப்பட்டுக் 

மல்லி 
ராஜபதனம் 
சிந்து 

ஆல்மீர் 
-ஜோதிபுரி ) 
பிரயாகை 

கௌர் 
மாளவம் 
அகமதாபாத் 

வங்காளம் 
அபல்பூர் 

கோண்டுவானா 
டாமன் 

அஸிர்களர் 
தௌலதாபாத் பேரார் 
பூம்பாய்வு 

நகர் 
அகமத்நகர் 
பீஜப்பூர் 

வாங்கல் , 
பீஜப்பூர் 
கோவா 

வங்காள விரிகுடா 
அரவிக் கடல் 

விஜயநகர் 
ஸ்ரீரங்கப்பட்டினம் 

மவேலூர் 
கள்ளிக்கோட்டை 


गीमा 


பகர் 


மைசூ 


கொச்சி 


பாபரின் அரச 


இலங்கை 
இந்தியப் 

பெருங் கடல் 


படம் 8 


142 


இந்திய வரலாறு 


இந்துகுஷ் மலைகள் 


அவுரங்கசீப்பின் 

பேரரசு 


காபூல் 


பெஷாவர் 


மலாக 


திபெத் 


மூல்தான் 
பானிப்பட்டுக் 

டில்லிம் 


ஆகரட் 
ஆன்மீர் 

குவாலியர் 
அலகாபாத் 


பிரம்மபுத்திரா 


சாம்பல் 


பாக 


காசி 


நாமகம் 


பிசந்திரநாகூ 
2 இந்திய,மகைள் 

செய்ம்பர் 

ஆகல்கத்தா 
( போ ) ப்ைபு சூரத்ஆ 

கோண்டுவா 
( போடாமன் 

பேஸ்ன் பேர் 
( ஆ ) பம்பாய் அவுரங்காபாத் 


பது 

சமசூலிப்பட்டினம் 
(போ.)கோவா 

வங்காள விரிகுடா 
அரபிக் கடல் 

பழவேற்காடு 
சென்னப்பட்டினம் ( ஆ .) 

அசதுரங்கப்பட்டினம் (ட .) 
கள்ளிக்கோட்டை 

புதுச்சேரி (பி .) 
கடலூர் 
தரங்கம்பாடி ( டே. ) 

நாகப்பட்டினம் ( L.) 
( L. )கொச்சி 
மதுரை 

முகலாய அரசு 
இலங்கை 
இந்தியப் பெருங் கடல் 


படம் 9 


படங்கள் 


143 


சிவாஜியின் பேரரசு 


நருமதை 


காம்போ 

மொகலாய்ப் 

பேரரசு 
பாஹான்பூர் 

நாகபுரி 
டாமன் 

சொந்தும் 
பஸ்ஸின் , 

ரங்காபாத் 
பம்பாய் 
அகமதுர்கா 

கோதாவரி 
ஜஞ்சீராடி 

A - கஸ்யாமாஷோலாப்பூர் 
சுவர்ணதுர்க் தாரா , 

ஐதராபாத் 
ரத்னகிரி 

• பீஜப்பூர் 
ராஜ்பூர் 

ரெய்சூர், 

மகப்பட்டினம் 

வங்காள 
கோவா 

கொப்பல் . 
அங்கோலாட் பெல்லாரி 

விரிகுடா 
கார்வா 


திரு 


வேலூர் ) சென்னப்பட்டிகாம் 
பெங்கனு 
அரபிக் கடல் 

( ஆரணி 
மைதர் 

இசெஞ்சி 

புதுச்சேரி 
கள்ளிக்கோட்டை 

பறங்கிப்பேட்டை 
திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் 
கொச்சி 

1: துரை 


சிவாஜியின் அரசு 


= மராத்தியப் பேரரசு 


இலங்கை 


படம் 10 


மேற்கோள் நூற்பட்டியல் ( Bibliography ) 


The Cambridge History of 


1. ALLAN HAIG AND DODWELL , 

India . 


2. R. SATHIANATHIER , " History of India , Vols . II & III . 


3. K. A. NILAKANTA SASTRI , History of India , Vols. II & III. 


4. P. E. ROBERTS , History of British India . 


5. VINCENT SMITH , Oxford History of India . 


6. RAY CHAUDRI , MAJUMDAR AND DUTTA. Advanced History 

of India . 


7. GARRAT AND THOMPSON , Rise and Fulfilment of British 

Rule in India. 


8. V.D. MAHAJAN , Muslim Rule in India and British Rule 

in India and After . 


கலைச்சொற்கள் 


A 


Abwabs 
Accession 


Accounts 
Administration 
Amils 
Architecture 
Ashta Pradhan 


வரிகள் , தீர்வைகள் 
பட்டத்துக்கு வருதல் , 

அரியணை ஏறுதல் 
குறிப்புகள் 
ஆட்சிமுறை , நிருவாகம் 
அறிஞர்கள் 
கட்டடக்கலை 
எட்டு அமைச்சர்களைக் 
கொண்ட அமைச்சர் குழு 


B 


Bada sona masjid 
Baron 
Bureaucracy 


பெரிய பொன் மசூதி 
பெருமான் 
பணித்துறை ஆட்சி 


C 


Calligraphy 
Chota sona masjid 
Chropicler 


அழகிய கையெழுத்துக்கலை 
சிறிய பொன் மசூதி 
காலவரிசை வரலாறு எழுது 

பவர் 
அரசவை , நீதிமன்றம் 


Court 


D 


Descendent 


Dictatorship 
Din- i - llahi 
Dynasty 


வழித் தோன்றல் , பின் 

மரபினர் 
வல்லாட்சி , சர்வாதிகாரம் 
தெய்வீக மார்க்கம் 
ஆளும் வமிசம் 


E 


Epoch 
Exchequer 


திரும்பு கட்டம் 
கருவூலம் 


146 ) 


இந்திய வரலாறு 


F 


Fatwa 


இஸ்லாமியச் சமயப் பிரச் 
சினைகளில் அளிக்கப்படும் 
தீர்ப்பு 
படை 
பண்ணைமுறை 


Fauj 
Feudalism 


H 


Hazar sutun 


Heir apparent 


ஆயிரந் 

தூண்களைக் 
கொண்ட அரண்மனை 
ஆட்சிக்கு வரவேண்டிய 
இளவரசன் 
மரபுரிமையான 


Hereditary 


I 


Id 
Inam 


திருநாள் 
பரிசாக வழங்கப்படும் நிலம் 

முதலியன 
தவறுபடா ஆணை 
கல்வெட்டுகள் 


Infallibility 
Inscriptions 


Jagir 
Jizya 


ஊழிய மானியம் 
முஸ்லிம் 

அல்லாதார்மீது 
விதிக்கப்பட்ட தலைவரி 
புனிதப் போர் 


Jihad 


K 


Kharkanas 
Khalifa 


Khams 


தொழிற்சாலைகள் 
உலக விஷயங்களில் நபிகள் 
நாயகத்தின் பிரதி நிதி 
யாய் இருப்பவர் 
கொள்ளையிடப்பட்ட 
பொருள் களிலிருந்தும் , 
சுரங்கப் பொருள் களி 
லிருந்தும் ஐந்தில் ஒரு 
பங்காக 

அளிக்க 
வேண்டிய தீர்வை 


கலைச்சொற்கள் 


147 


Kharaj 


Khutba 


பயிரிடப்படும் நிலத்தி 
லிருந்து வரும் வருவாயில் 
பத்தில் ஒரு பங்கு 
வெள்ளிக்கிழமை முதலிய 
புனித நாள்களில் நடக் 

கூட்டுத்தொழுகை 
யில் நடைபெறும் சொற் 
பொழிவு 


L 


Liberal 


பரந்த நோக்கமுடையான் 


M 


- 


Madarasas 
Manuscript 
Martyrdom 
Mausoliam 
Medieval 
Minar 
Mint 
Monuments 
Mosque 


பள்ளிகள் , கல்வி நிலையங்கள் 
கையெழுத்துப்படி 
தியாகம் 
கல்லறை , சமாதி 
இடைக்காலம் 
கோபுரம் 
நாணயச்சாலை 
நினைவுச்சின்னங்கள் 
மசூதி , பள்ளிவாசல் 


- 


N 


Narrative 
Nobles 


நிகழ்ச்சியுரை 
உயர்குடி மக்கள் , பிரபுக்கள் 


Officer 
Ordinance 


அதிகாரி 
அவசரச் சட்டம் 


P 


Principality 
Puritan 
Prohibition 
Public service 


சிற்றரசன் நாடு 
மதத் தூய்மையாளன் 
தடை உத்தரவு 
பொதுப்பணித்துறை 


Qadam Rasool 
Qanuns 
Qazi 


நபிகள் நாயகத்தின் பாதம் 
ஆணைகள் 
நீதிபதி 


148 


இந்திய வரலாறு 


Qila 
Quran 


அரண் , கோட்டை 
முஸ்லிம்களின் வேத நூல் 


- 


R 


Ransom 


விடுதலைப்பணம் 


S 


- 


Salis 
Sarais 
Satyapir 
Shahid 
Sharb 
Shariat 
Sist 
Sufis 
Suzorain 


மத்தியஸ்தர்கள் 
பிரயாணிகள் தங்குமிடங்கள் 
உண்மை ஞானி 
சமயத் தியாகி 
விவசாய வரி 
இஸ்லாமியச் சமயச்சட்டம் 
நிலவரி 
முஸ்லிம் துறவிகள் 
மேலரசன் 


- 


T 


Tanka 


- 


Theology 
Theologians 
Toleration 


ரூபாய்க்குச் சற்று 
அதிக மதிப்புள்ள 
வகை நாணயம் 
இறையியல் 
சமயநெறிவல்லார் 
சமயப்பொறை , பிற சமயங் 
களைப் 

பொறுத்துக் 
கொள்ளும் குணவியல்பு 
கொடுங்கோலாட்சி 


Tyranny 


- 


U 


Ulemas 


இஸ்லாமிய அறிஞர்கள் 


W 


Waqf 


அறக்கொடை 


Z 


Zackat 


- 


ஒருவரிடம் ஓராண்டு வரை 
பணம் சேமிக்கப்பட்டிருந் 
தால் அதில் நூற்றுக்கு 
2.5 சதவீதம் கட்டாய 
மாகக் கொடுக்க வேண் 
டிய நாணயம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 

சென்னை -600 031 

* 
தமிழில் பயில்பவர்க்குக் கல்லூரிப் பாட நூல்கள் 

(Tamil Medium Books for Colleges ) 
1977 ஏப்ரல் முடிய 779 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன 


29 


மேலும் விரைவில் வெளிவருபவை 
பொறியியல் 

4 நூல்கள் 
மருத்துவ வியல் 

1 
இயற்பியல் 

5 . 
வேதியியல் 
விலங்கியல் 

2 
கணிதவியல் 

2 
வணிக வியல் 

3 
பொருளியல் 

2 
புவியியல் 

1 
வரலாற்றியல் 

9 
அளவையியல் 

1 
வானியல் 
உளவியல் 
புள்ளியியல் 

3 
கல்வியியல் 

2 
அரசியல் 

2 
கூட்டுறவியல் 

1 


99 


. 


கிடைக்குமிடம் 
தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனக் கிடங்கு 
( கல்லூரிக் கல்வி இயக்குநர் அலுவலகச் சுற்றுக்குள் ) 
கல்லூரிச் சாலை , நுங்கம்பாக்கம் , 

சென்னை -600006 . 


கல்லூரிப் பாடநூல்களுக்கு 20 % கழிவு வழங்கப்படும் . 


